சுவாமி விவேகானந்தரின்‌ 


சுவாமிகள்‌ பேசியும்‌ எழுதியும்‌ 
அருளியவற்‌ றின்‌ 
தமிழாக்கம்‌ 


சுவாமி விவேகானந்தரின்‌ 
ஞான தீ பம்‌ 


சுவாமிகளின்‌ நூ றுண்டு விழாப்‌ பட்டப்‌ 


௬டர்‌- 2 


சென்னையில்‌ மயிலாப்பூர்‌ ரீ ராமகிருஷ்ண 
மடதீதுத்‌ தலைவரால்‌ வெளியிடப்பட்டது. 


1847-ஆம்‌ ஆண்டுச்‌ சட்டப்‌ பிரிவு ௩ %-ன்படி. 
உரிமை பதிவு செய்யப்பட்டுள்ளது. 


சாதாரணக்‌ கட்டடம்‌ ரூ. 5-00: 
காலிக்கோக்‌ கட்டடம்‌ ரூ. 6-50: 


அச்சிட்டோர்‌ : 
கபீர்‌ பிரிண்டிங்‌ ஒர்க்ஸ்‌, சென்னை-5.. 


முன்னுரை 


திருவளர்ந்தோங்கும்‌ பரத கண்டத்திலே அவதரித்து, குரு 
வருளும்‌ திருவருளும்‌ பெற்று, ஆணையால்‌ ஊரையும்‌ நாட்டையும்‌ 
உலகத்தையும்‌ தம்மைப்‌ போலாக்கும்‌ ஞான ஒளி பரப்பி உய்‌ 
விக்கக்‌ கருதினார்‌ வீர மாகுரவர்‌ சுவாமி விவேகானந்தர்‌. அவர்‌ 
பரம்பொருளோடு மன்னிக்‌ கிடந்து யோகத்‌ துயிலில்‌ அமர்ந்து 
அறிவுற்று விழித்த பின்‌ மூரி நிமிர்ந்து முழங்கிப்‌ புறப்பட்டு 
வேதாந்தச்‌ சிங்கம்‌ போல மேலை நாடும்‌ கிழை நாடும்‌ திரிந்தார்‌. 
சென்னையிலிருந்து சிக்காகோப்‌ பல்௪மயப்‌ பெருமன்றத்திற்குச்‌ 
சென்று தொண்டாற்றத்‌ தொடங்கிய காலை, இறைமைப்‌ பண்பாம்‌ 
அமுத ஆழியுட்புகுந்து முகந்துகொண்டு, நா வீறுடைய 
ஆசாரிய பதத்தில்‌ ஏறினார்‌ ; அருட்காளமுகில்‌ வடிவாய்‌ மெய்ப்‌ 
போத ஒளியினை மின்னலென வீசினார்‌. அகப்பகைகள்‌ அஞ்சி 
நடுங்கி யொழியும்படி அம்முகில்போல அதிர்ந்து, சார்ங்கம்‌ 
உதைத்த சரமழைபோலச்‌ சொன்மாரியை அமெரிக்க நாட்டிலும்‌ 
ஏனைய நாடுகளிலும்‌ பொழிந்து மக்களை விழித்தெழச்‌ செய்து; 
சென்றவிடமெல்லாம்‌ ஞான நற்பயிர்‌ தழைக்கச்‌ செய்து 
வந்தனர்‌. 

அப்பெரியார்‌ தம்‌ மாபெருங்குரவரின்‌ திருவடிக்கு இவ்வாறு 
ஞானச்‌ சுடர்‌ விளக்கேற்றும்‌ பணியினில்‌ ஈடுபட்டிருந்த போது 
அவரது திருவாயினின்றும்‌ திருக்கரத்தினின்றும்‌ வெளிவந்த 
ஞான மொழிகள்‌ அத்தனையையும்‌ திரட்டிப்‌ பத்துத்‌ தொகுதிக 
ளாக்கித்‌ தமிழ்‌ உலகம்‌ தழைக்குமாறு தமிழாக்கம்‌ செய்து 
விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌? எனப்‌ பெயரிட்டுப்‌ பத்துச்‌ 


4 இராஜ யோகம்‌ ? என்ற பகுதியும்‌, “ சமயமும்‌ சமய குரவர்‌ 
களும்‌ ? என்ற பகுதியும்‌ சேர்ந்தது இரண்டாம்‌ சுடராய்‌ மிளிர்‌ 
கின்றது. இவற்றில்‌ “ இராஜ யோகம்‌ ? என்பதில்‌ £ ஆசிரியரின்‌ 
முன்னுரை? என்பது தவிர ஏனைய பகுதி முழுவதையும்‌ மொழி 
பெயர்த்து உதவியவர்‌ ஸ்ரீமத்‌ சுவாமி விபுலானந்தர்‌ ; இரண்டாம்‌ 
பகுதியில்‌ ! சமயம்‌ என்பது! யாது ?”, 
சாதனை ?, “ தருக்க அறிவும்‌ சமயமும்‌ ?,  வேதங்கண்ட சமய 
லட்சியங்கள்‌ ?, இந்து சமயம்‌ ?, என்னும்‌ ஆறையும்‌ ஸ்ரீமதி 
கி. சாவித்திரி அம்மையாரும்‌; “ சமயத்தின்‌ பிறப்பு”, “ சமயம்‌-— 
அதன்‌ முறைகளும்‌ நோக்கமும்‌ ?, “ விரிவுப்‌ போர்‌ ?, * சீடரியல்‌ ? 


vi 


என்னும்‌ நான்கையும்‌ டாகீடர்‌ என்‌. சேஷாத்திரிநாதன்‌ என்‌ 
பவரும்‌, £ இந்திய சமயக்‌ கருத்து ?, £ புத்த பெருமான்‌ ? என்னும்‌ 
இரண்டையும்‌ ஸீ ரா. அரங்கநாதன்‌ என்பவரும்‌, புத்தர்‌ 
உலகத்தாருக்குக்‌ கொணர்ந்த செய்தி? என்பதை ஸ்ரீமத்‌ சுவாமி 
பரமாத்துமானந்தரும்‌, “ஒருமையே சமயக்‌ குறிக்கோள்‌ ?, 
“ஆன்மா, இறை, சமயம்‌ ?, “உலகம்‌ தந்த சமயப்‌ பெருங்‌ 
குரவர்கள்‌ ?, “ணீ கிருஷ்ண பகவான்‌ ?, “கிறித்து என்னும்‌ 
தேவதூதர்‌ ?, *மகமது நபி? என்னும்‌ ஆறையும்‌, இராஜ 
யோகம்‌ ?, “ஆசிரியர்‌ முன்னுரை?யையும்‌ ஸ்ரீ ரா. தேசிகனும்‌, 
“என்‌ குருநாதர்‌? என்பதை ஸ்ரீமத்‌ சுவாமி சர்வக்ஞானந்தரும்‌ 
மொழி பெயர்த்து உதவினர்‌. ” 

இந்நூலைத்‌ தமிழ்த்‌ தாயின்‌ தாளிணையிலே ஆர்வத்தோடு 
சமர்ப்பிக்கின்றோம்‌. தமிழகத்தார்‌ இதனை மனமுவந்தேற்று, 
சிரத்தையுடன்‌ பயின்று, திருவருள்‌ பெற்று இன்புறுவாராக. 


பதிப்பாளர்‌ 


பொருளடக்‌ 


1. இராஜயோகம்‌ 


௦௩0.0 


ஆசிரியர்‌ முன்னுரை 

தோற்றுவாய்‌ 

முதற்படிகள்‌ 

பிராணன்‌ 

சித்துப்‌ பிராணன்‌ 

சித்துப்‌ பிராணனை வயப்படுத்துதல்‌ 
பிரத்தியாகாரமும்‌ தாரணையும்‌ 
தியானமும்‌ சமாதியும்‌ 

இராஜ யோக சங்கிரகம்‌ 


பதஞ்சலி யோக சூத்திரம்‌ 


தோற்றுவாய்‌ 


யோக சூத்திரம்‌ 
1. 


2. 
3. 
4 


சமாதி பாதம்‌ 
சாதன பாதம்‌ 
விபூதி பாதம்‌ 
கைவல்ய பாதம்‌ 


அனுபந்தம்‌ 


77. சமயமும்‌ சமய குரவர்களும்‌ 


சமயம்‌ என்பது யாது ₹ 

சமயத்தின்‌ பிறப்பு 

சுமயம்‌--அதன்‌ முறைகளும்‌ நோக்கமும்‌ 
சமய உரிமைகள்‌ 

சமய சாதனை 

தருக்க அறிவும்‌ சமயமும்‌ 

ஒருமையே சமயக்‌ குறிக்கோள்‌ ன்‌ 
வேதங்கண்ட சமய இலட்சியங்கள்‌ ' 
இந்து சமயம்‌ 

இந்திய சமயக்‌ கருத்து 

விரிவுப்‌ போர்‌ 

ஆன்மா, இறை, சமயம்‌ 

சீடர்‌ இயல்‌ 


வ 


ooo 201 


viii 


பக்கம்‌ 
உலகம்‌ தந்த சமயப்‌ பெருங்குரவர்கள்‌ ப 386 
ரீ கிருஷ்ண பகவான்‌ ஷே 408 
புத்த பெருமான்‌ 568 420 
புத்தர்‌ உலகத்தாருக்குக்‌ கொணர்ந்த செய்தி... 423 
கிறித்து ஏன்னும்‌ தேவதூதர்‌ 0௦0 441 
மகமது நபி ado 463 
என்‌ குருநாதர்‌ oo 468 
111. பொருட்‌ குறிப்பகராதி 00 515 


இராஜயோகம்‌ 


முதற்‌ பகுதி) 


ட A 
Want 
ட்ட A 
a iy 
ரம 


இராஜயோகம்‌ 


ஆசிரியர்‌ முன்னுரை 


சரித உதயகீ காலந்தொட்டு மனித இனத்தினிடையே மாபெரு 
ன்‌ நிகழ்ச்சிகள்‌ நடந்துள்ளன என்பது குறிப்பிடப்பட்டிருக்‌ 
றது. இத்தகைய நிகழ்ச்சிகளின்‌ உண்மையை வலியுறுத்த, 


களில்‌ சான்‌ றுகளில்லாமலில்லை மூட நம்பிக்கையுள்ள அறிவிலி 

களிடமிருந்தும்‌ பிறரை வஞ்சித்தொழுகும்‌ மாந்தர்களிடமிருந்தும்‌ ்‌ 
எழுகின்ற மிகுதியான சான்றுகள்‌ காரணமாக அது நம்பத்‌ தகுந்த 
தன்று. அற்புதங்கள்‌ என்று கூறப்பட்ட பல நிகழ்ச்சிகளும்‌ ஒன்‌ 
றைப்‌ பார்த்து ஒன்று புரியப்பட்டனவே என்று மொழியலாம்‌. 
ஆனால்‌, அவை எதைப்‌ பின்பற்றுகின்றன என்ற வினா 


எதையும்‌ தக்க ஆய்வின்‌ றி ஒதுக்குவது நேர்மையும்‌ விஞ்‌ 
ஞானப்‌ பண்பாடுமுள்ள மனத்தின்‌ சின்னமன்று. வெறு வெளி 
ஆராய்ச்சியுடன்‌ நின்றுவிடும்‌ விஞ்ஞானிகள்‌ பற்பல மாபெரு மன 
நிகழ்ச்சிகளின்‌ இயல்பை அறியும்‌ ஆற்றல்‌ அற்றவர்களாய்‌, 
அவற்றின்‌ இருப்பைப்‌ புறக்கணிக்கின்றார்கள்‌ - தங்களுடைய 
்‌ பிரார்த்தனைகள்‌ யாவற்றையும்‌ மேக மண்டலத்திற்கு அப்பா 
லுள்ள ஒரு தேவனோ பல தேவர்களோ நிறைவேற்றுகின்றார்கள்‌ 
என்று கருதுபவரைக்காட்டிலும்‌--அல்லகி) தாம்‌ இறைஞ்சுதற்‌ 
கிணங்கி அத்தேவர்கள்‌ பிரபஞ்ச முறையை மாற்றிவிடுவார்கள்‌ 


என்று நம்புபவர்களைக்காட்டிலம்‌, இந்த விஞ்ஞானிகள்‌ 

குற்றவாளிகளாவார்கள்‌- 
பின்னவர்க்கு அறியாமை என்ற புகலுண்டு ; இந்ததீ 
குக்கொண்டு 


பக்‌ கற்பித்து, ஓர்‌ இழிவு நிலைக்‌ 
திட்டமும்‌ ஒரு காரணமென்று 
விட்டது இந்தச்‌ 


தேவர்கள்‌ மீது சார்‌ை 
வந்த குறைபாடுள்ள கல்வித்‌ 
சொல்லலாம்‌. இந்த இழிவு நிலையின்‌ அங்கமாகி 
சார்பு. ன்னவர்க்கு இத்தகை 

யிரம்‌ தடகள இத்தகைய நிகச்சிகளைப்‌ பற்றிப்‌ 
படிதீதிருக்கின்‌ றனர்‌ ; ஆராய்ச்சி புரிந்திருக்கின்றனர்‌ ; இவற்றைப்‌ 
பற்றிய பொது உரையும்‌ கண்டிருக்கின்றனர்‌. மனிதனது சமயத்‌ 
திறன்களுக்கு நிலைக்களனாயுள்ள்‌ வட்டம்‌ முற்றும்‌ துருவி ஆராயப்‌ 
பட்டிருக்கிறது. இவ்வாராய்ச்சியால்‌ விளைந்த அனுஷ்டானமே 


2 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


இராஜயோகமாகும்‌. விளக்கந்‌ தருவதற்குக்‌ கடினமான மன 
நிகழ்ச்சிகளைப்‌ புறக்கணிக்கும்‌ சில நவீன விஞ்ஞானிகளின்‌ 
மன்னிகீக முடியாத முறைபோல இராஜயோகம்‌ இவற்றை மறுப்ப 
தில்லை. அற்புதங்களும்‌, பிரார்த்தனைகளின்‌ நிறைவேற்றமும்‌, 
நம்பிக்கையில்‌ பிறக்கும்‌ ஆற்றல்களும்‌ உண்மை நிகச்சிகளே 
யாயினும்‌, அவை மேக மண்டலத்திற்கப்பாலுள்ள தேவன்‌ 
அல்லது தேவர்களால்‌ ஆவன என்ற மூட விளக்கத்தால்‌ தெளிவுறா 
என்று மெய்ம்மைக்‌ குருட்டு நம்பிக்கை உள்ளவர்கட்கு இந்த 
இராஜயோகம்‌ அமைதியாயும்‌ யாதோர்‌ ஐயப்பாடின்‌ றியும்‌ எடுத்‌ 
தோதுகின்றது. மனித இனத்தின்‌ பின்னணியில்‌ இருக்கின்ற 
கடலாகிய அறிவாற்றலானது வழிந்தோடும்‌ வாய்கீகாலாய்‌ ஓவ்‌ 
வொரு மனிதனும்‌ திகழ்கின்றான்‌ என்று இது முழங்குகின்றது. 
விருப்பங்களும்‌ , தேவைகளும்‌ மனிதனிடம்‌ உறைகின்றன. 
இவற்றை நிறைவேற்றும்‌ ஆற்றலும்‌ அவனிடம்‌ உண்டு. எவ்வெவ்‌ 
விடங்களில்‌ எவ்வெக்காலங்களில்‌ ஒரு விருப்பமோ, தேவையோ 
அல்லது வழிபாடோ நிறைவுற்றதோ, அது அதீதமான ஒன்றால்‌ 
ஆகவில்லை ; ஆனால்‌, இந்த ஆக்கம்‌ வரம்பு கடந்த எத்திக்‌ 
களஞ்சியத்திலிருந்து பெருகிற்று என்று இது கற்பிக்கிறது. 
இயற்கைக்கு அதீதமான ஒன்றன்‌ எண்ணம்‌ ஓரளவுக்கு மனி 
தனது செயலாற்றலைத்‌ தூண்டலாம்‌. ஆயினும்‌, அது ஆன்மிகத்‌ 
அறையில்‌ ஞானக்‌ குறைவைக்‌ கொணரும்‌. அது அடிமைத்‌ 
தனத்தை உண்டாக்கும்‌ ; அச்சத்தை எழுப்பும்‌; மூட நம்பிக்‌ 
கையை விளைக்கும்‌ ; மனிதன்‌ இயற்கையிலேயே பலவீனமானவன்‌ 
என்னும்‌ பயங்கரமான எண்ணப்‌ படுகுழியில்‌ தள்ளும்‌. ்‌ 

இயற்கையைக்‌ கடந்தது ஒன்றில்லை ; இயற்கையில்‌ தூலத்‌ 
தோற்றங்களும்‌ சூக்குமத்‌ தோற்றங்களும்‌ உள்ளன என்றே 
யோகி உரைக்கின்றான்‌. சூக்குமம்‌ காரணமாகும்‌ ; தூலம்‌ காரிய 
மாகும்‌. தூலங்கள்‌ பொறிகளால்‌ எளிதில்‌ உணரப்படுவன. 
சூக்குமம்‌ அத்தகையதன்று. இராஜயோகப்‌ பயிற்சி சூக்கும 
௮றிவுகளை ௮டைவிக்கும்‌ வழியாம்‌. 

இந்திரியத்‌ தத்துவத்தின்‌ வைதிக முறைகள்‌ யாவும்‌, பூரணம்‌ 
வாயிலாக ஆன்ம விடுதலையை எய்துவதையே குறிக்கோளாகக்‌ 
கொண்டவை. யோகந்தான்‌ இதன்‌ முறை. 4 யோகம்‌? என்னும்‌ 
சொல்‌ விரிந்த தடத்தைத்‌ தழுவும்‌. சாங்கியமும்‌ வேதாந்தமும்‌ 
பல்வேறான யோகத்தையே சுட்டுவன. 
இந்நூலின்‌ பொருள்‌ இராஜயோகம்‌ என்னும்‌ யோக வகை 
யாகும்‌. பதஞ்சலியின்‌ யோக சூதீதிரங்களே இராஜயோகத்தின்‌ 


இராஜயோகம்‌ 3 


சிறந்த பிரமாணமும்‌ பாட புத்தகமுமாய்‌ அமைகின்றன. மற்றைய 
துவ ஆசிரியர்கள்‌ சில அமிசங்களில்‌ சிற்சில இடங்களில்‌ 
பதஞ்சலியோடு மாறுபடினும்‌, பொதுவாகக்‌ கூறுமிடத்து அவர்‌ 
கண்ட முறைக்கே தீர்மானமான ஆதரவு அளித்துள்ளார்கள்‌. 

நியூயார்க்கில்‌ வகுப்புகளுக்கு ஆற்றப்பட்ட சொற்பொழிவு 
களே இந்நூலின்‌ முதற்பாகம்‌. பதஞ்சலியின்‌ யோக சூத்திரங்‌ 
களுக்குச்‌ சற்று விரிவான மொழி பெயர்ப்பும்‌ அதன்‌ உடனடியான 
அமைவுரையும்‌ இரண்டாம்‌ பாகமாகும்‌. 

இயன்‌ றவரை சாத்திர சங்கேத நுணுக்கங்களை அகற்றி, 
எளிய பேச்சு நடைமுறையைப்‌ பின்பற்றி எழுதவே முயற்சி 
செய்யப்பட்டுள்ளது. முதற்பாகத்‌ 
வர்கீகுக்‌ குறிப்பிட்ட சில எளிய முறைக 
சிலரைத்‌ தவிர்த்து); மற்றவர்க்கு குரு நேரில்‌ சுட்டிக்‌ காட்டினால்‌ 
தான்‌ யோகத்தை இன்னலின்றிக்‌ கற்க இயலும்‌ என்பதை 
அவர்க்குத்‌ தீவிரமாகவும்‌ குறிப்பாகவும்‌ நினைவுறுத்துகின்றோம்‌- 

இச்சம்பாஷணைகள்‌ இப்பொருளைப்‌ பற்றி மேலும்‌ அறிய 
அவாவைத்‌ தூண்டுமாயின்‌ இதனை விளக்கும்‌ ஆசிரியர்க்குக்‌ 


குருவின்‌ உருவமான சகுண பிரம்மத்தை ஓ ப்‌ 
கியர்‌ ஒப்பும்‌ கடவுளோ, படைப்புச்‌ சக்கிரத்தின்‌ தாற்காலிக அதி 


காரம்‌ கொண்ட) கிட்டத்‌ தட்டப்‌ பூரணமான ஒரு புருடராவார்‌. 
(2) யோகிகள்‌, மனமும்‌ ஆன்மா அல்லது! புருஷன்‌ போன்று; 
எங்கும்‌ நிறைந்தது என்று கூறுகின்றனர்‌ ; சாங்கியர்களோ,. 


அப்படி மொழியவில்லை. 
ஆசிரியர்‌ 


ஒவ்வொரு சீவான்மாவும்‌ உள்‌ நிறைந்த தெய்வத்‌ தன்மை 
யுடையது. 

அகத்தேயும்‌ புறத்தேயும்‌ சார்ந்து நிற்கும்‌ பிரகிருதியை 
அடக்கி, உள்‌ நிறைந்த தெய்வத்‌ தன்மையை வெளிப்படுத்துவதே 
சமயங்களின்‌ நோக்கமாகும்‌. 

கருமம்‌, பூசனை, பிராணனை லயப்படுத்துதல்‌, ஞானநூல்‌ 
ஆராய்ச்சி-என்னுமிவற்றுள்‌ ஒன்றினாலோ, பலவற்றினாலோ, 
யாவற்றினாலுமோ இதனைச்‌ செய்து நிறைவேற்றிச்‌ ௬தந்திரனாய்‌ 
அரு. 

இதுவே சமயத்தின்‌ முழு உண்மை. கொள்கைகளும்‌, கருமங்‌ 
களும்‌, நூல்களும்‌, கோயில்களும்‌, பிறவும்‌ இதற்கு உதவி செய்யும்‌ 
சாதனங்களாய்‌ அமைந்து நிற்பன. 


1. தோற்றுவாய்‌ 


அறிவுத்துறை அனைத்தினுக்கும்‌ அனுபவமே ஆதாரம்‌. பொதுப்‌ 
தத்த பொருளிலிருந்து சிறப்புப்‌ பொருளை அறிதற்கும்‌, 
அதது பொருளிலிருந்து பொதுப்‌ பொருளை அறிதற்கும்‌ வழியா 
ருக்கின்ற அனுமான அறிவு அனுபவத்தையே ஆதாரமாகக்‌ 
கிய விஞ்ஞான சாத்திரங்கள்‌ என்னும்‌ 
உண்மைகளை மக்கள்‌ எளிதில்‌ கண்டறி 
கின்றார்கள்‌. விஞ்ஞானகீ கலையின்‌ முடிபுகள்‌ ஒவ்வொரு மனித 
னுக்கும்‌ உரிய சொந்த அனுபவத்தினைச்‌ சார்ந்திருப்பன. விஞ்‌ 
ஞான சாத்திரி எதனையாவது நம்பும்படி சொல்லுவதில்லை; தனது 
சொந்த அனுபவத்திற்கண்ட சில முடி 
வழியாக அவன்‌ காட்டுகின்ற சித்தாந்தங்களை நம்பும்படி அவன்‌ 
நமக்கு இயம்புகின்றான்‌ . அவ்வண்ணம்‌ அவன்‌ இயம்பும்பொழுது 
மக்கட்கூட்டத்தினருக்குப்‌ பொதுவாக அமைந்துள்ள அனுப்‌ 
வத்தை ஏற்றுக்கொள்ளும்படியே அவன்‌ நம்மைக்‌ கேட்கிறான்‌. 
வரையறையான விஞ்ஞான சாத்திரம்‌ ஒவ்வொன்றிலும்‌ மக்க 
ளுக்குப்‌ பொதுவாயுள்ள ஆதார நியாயம்‌ ஓன்று அமைந்திருகீ 
கிறது; அது பற்றி அதனினின்று பெற்ற முடிபு உண்மையா, 
போலியா என்பதை நாம்‌ உடனே காணுதல்‌ கூடும்‌. சமய 
சாத்திரத்திற்கு அத்தகைய அதர்‌ 
வினா எழுகின்றது. இவ்வினாவுக்கு உடன்பாட்டிலும்‌ எதிர்மறை 
யிலும்‌ மறுமொழி சொல்ல வேண்டியவனாயிருக்கிறேன்‌ - பொது 
வாக உலகெங்கும்‌ போதிக்கப்படுகிற சமய சாத்திரங்கள்‌ நம்பிக்‌ 
லான, 


கையை ஆதாரமாகக்‌ கொண்டன. அவற்றிற்‌ பெரும்பா 
ரள்கைகளை மாத்திரம்‌ கொண் 


வேறு வேறாகிய பூருவபட்சக்‌ கெ 

ர்‌ ன்றினோடொன்று பூச 
னும்‌ இந்த பூரூவபட்௪கீ கொள்கைகள்‌ 
நம்பிக்கையை ஆதாரமாக உடையன. மேக மண்டலத்தின்‌ 
மேலிருந்து பிரபஞ்சம்‌ அனைத்தினையும்‌ ஆட்சி புரிகின்ற பெரிய 
உருவம்‌ ஒன்று உளது என ஒரு மனிதன்‌ மொழிகிறான்‌ . பிர 
மாணம்‌ யாதோ ?' என ்‌ ர 
மாணமென்கிறான்‌ : இம்மாதிரியே, எனக்கும்‌ சில கொள்கைகள்‌ 
இருக்கலாம்‌ ; அவற்றை நம்பும்படி நான்‌ பிறரைக்‌ கேட்கல 
கேட்குமிடத்துப்‌ “ பிரமாணம்‌ உளதோ? என ஒருவர்‌ என்னை 


26 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


வினவினால்‌, யான்‌ ஒன்றும்‌ கூற முடியாதிருப்பேன்‌. இதனாலே 
தான்‌ சமயமும்‌, தத்துவ ஞானமும்‌, இந்நாட்களில்‌ இழிபெயரோடு 
வழங்குவனவாயின. கற்று வல்ல மனிதர்‌ இவற்றை நோக்கி, 
“(இந்தச்‌ சமய பேதங்களெல்லாம்‌ பூருவபட்சக்‌ கொள்கைகள்‌ 
அடங்கிய வெறுங்குப்பைகளே ; ஓவ்வொரு மனிதனும்‌ தனக்குரிய 
நவீனக்‌ கொள்கைகளைப்‌ போதிக்கிறான்‌ ; சமயங்களைத்‌ துருவி 
ஆராய்ந்து நிச்சயிக்க அனைவர்கீகும்‌ பொதுவாகிய அளவுகோல்‌ 
ஒன்றில்லை,?? எனக்‌ கூறுவார்போலக்‌ காணப்படுகின்றனர்‌. 
அப்படியிருந்தும்‌, வேறு வேறு வகையவாகிய பூருவபட்சக்‌ கொள்‌ 
கைகள்‌ அனைத்தினையும்‌ தன்னகத்தடக்கிய பொதுவாகிய ஆதார 
நியாயம்‌ ஒன்று உளது. வேறு வேறு நாட்டிலுள்ள வேறு வேறு 
சமயவாதிகளால்‌ எடுத்து ஓதப்படுகிற வேறுபட்ட கொள்கைகள்‌ 
பலவற்றையும்‌ துருவிப்‌ பார்த்தால்‌, அவை பொது அனுபவங்களை 
ஆதாரமாக உடையன என்பதைக்‌ காணலாகும்‌. 

முதலிலே உலகிலுள்ள வேறுபட்ட சமயங்களைப்‌ பாகுபாடு 
செய்து பார்ப்பீர்களாயின்‌, அவை சாத்திரம்‌ பெற்றன, அஃது 
இல்லாதன என்னும்‌ இரண்டு வகைகளாகப்‌ பிரிபட்டு நிற்கக்‌ காண்‌ 
பீர்கள்‌. சாத்திரம்‌ இல்லாத சமயங்கள்‌ பெரும்பாலும்‌ இறந்‌ 
தொழிந்து போயின; புதியனவாகத்‌ தோன்‌ றிய ஒரு சில, ஒரு சில 
ரால்‌ மாத்திரம்‌ பின்பற்றப்படுகின்றன. சாத்திரம்‌ உடையவாகிய 
சமயங்களே மிகவும்‌ வலிமை படைத்துப்‌ பெருந்தொகையான மக்‌ 
களாற்‌ கைக்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவை அனைத்திலும்‌ 
தாம்‌ தாம்‌ கூறுகிற உண்மைகள்‌ தம்மாற்‌ குறிக்கப்பட்ட சில மனி 
தரின்‌ அனுபவ முடிபுகள்‌ என்னும்‌ ஓத்த கருத்துக்‌ காணப்படு 
கிறது. கிறித்தவன்‌ உங்களை நோக்கித்‌ தனது சமயத்தை நம்பும்‌ 
படியும்‌, கிறித்துவை நம்பும்படியும்‌, கிறித்துவை அவதார புருஷரா 
கக்‌ கொள்ளும்படியும்‌, கடவுளிலும்‌, ஆன்மாவிலும்‌, ஆன்மாவுக்கு 
வரப்போன்ற உயர்நிலையிலும்‌ நம்பிக்கை வைக்கும்படியும்‌ கேட்‌ 
கின்றான்‌. நியாயங்‌ கேட்டால்‌, “நான்‌ அவற்றை நம்புகிறபடியால்‌?? 
என்று மாத்திரம்‌ சொல்லுகின்றான்‌. அங்ஙனமாயினும்‌, கிறித்தவ 
சமயத்தினுடைய தலையூற்றாகிய பிறப்பிடத்தை 6 நாக்கினால்‌, அது 
வும்‌ அனுபவத்தைஆதாரமாக உடையதுஎன்பதைக்‌ காணலாகும்‌. 
றி கோ கண்டதாகச்‌ சாற்றினார்‌. அவருடைய சிஷ்யர்‌ 
i வுள உணர்ந்ததாக உரைத்தார்கள்‌. இன்னும்‌ இப்படியே 
புத்த சமயமும்‌ புத்தருடைய அனுபவத்தைச்‌ செப்புகிறது. அவர்‌ 
சில உண்மைகளை அனுபவத்திற்‌ கண்டார்‌. அவந்‌ே ன்றி 

நின்றார்‌; பின்னர்‌ அவர்‌ ந்தம்‌ திற்‌ 
ற்றை உலகிற்கு உபதேசித்தார்‌. இந்துக்‌ 


த: 1] இராஜயோகம்‌ Thy 
களுக்கும்‌ ரிஷிகள்‌ அனுபவத்திற்கண்டு வெளியிட்ட சில உண்‌ 
மைகளைப்‌ போதித்தார்கள்‌ . ஆகவே, உலகிலுள்ள எல்லாச்‌ சமயங்‌ . 
களும்‌, நமது அறிவினுக்கு உறுதியான பொது ஆதாரமாகக்‌ 
கருதப்படுகிற நேர்‌ அனுபவத்தினை ? அடிப்படையாகக்கொண்டு 
கட்டப்பட்டன என்பது தெளிவாகின்றது. சமய ஆசிரியர்கள்‌ 
கடவுளைக்‌ கண்டார்கள்‌ ; தங்கள்‌ ஆன்மாவைக்‌ கண்டார்கள்‌ $ 
தங்கள்‌ எதிர்காலத்தைகீ கண்டார்கள்‌ ; தங்களுக்குரிய நித்திய 
அமர வாழ்க்கையைக்‌ கண்டார்கள்‌ ; தாங்கள்‌ கண்டவற்றைப்‌ 
போதித்தார்கள்‌. இந்த ஒறு வேறுபாடு மாத்திரம்‌ உண்டு; இத்‌ 
தகைய அனுபவங்கள்‌ இக்காலத்தில்‌ நிகழாவென்றும்‌, அவை 
சமயத்தாபகராகிய சிலருக்கு மாத்திரமே கைவந்தன என்றும்‌, பல 
சமயங்கள்‌ ஒரு சிறப்புரிமை பாராட்டுகின்‌ றன. இக்காலத்தில்‌, இத்‌ 
தகைய அனுபவங்கள்‌ ஓழிந்துபோய்விட்டபடியால்‌, சமய சாத்தி 
ரத்தை நம்புதலே நமக்கு உரிய வழியென இச்சமயங்கள்‌ பகர்கின்‌ 
றன. இதனை நான்‌ முற்றிலும்‌ மறுத்துக்‌ கூறுகின்றேன்‌. இவ்வுல 
கத்திலே அறிவுத்‌ துறையொன்‌ நிலே, ஏதாவதோர்‌ அனுபவம்‌ 
நடந்திருந்தால்‌; அது முன்னரே கோடிக்கணக்கான முறை நிகழ்நீ 
திருத்தல்‌ வேண்டுமென்றும்‌, இனி எக்காலமும்‌ அது மீண்டும்‌ 
மீண்டும்‌ நிகமுமென்பதும்‌ உறுதியாகப்‌ பெறப்படும்‌. ஒரு முறை 
நிகழ்ந்தது எப்பொழுதும்‌ நிகழ்தல்‌ கூடும்‌. இது இயற்கையின்‌ 


மாறாத விதி. 
யோக சாத்திரத்தில்‌ வல்ல ஆசிரியர்கள்‌ சமயத்தைப்‌ பற்றிக்‌ 
கூறும்பொழுது; அது பண்டையோருடைய அனுபவங்களை 


ரகக்‌ கொண்டது எனக்‌ கூறுவதோடு அமையாது; அந்த 
அனுபவங்களை எய்தாதிருக்கும்‌ வரையும்‌ ஒரு மனிதனும்‌ தன்‌ 
னைச்‌ சமயானுஷ்டானமுடையவன்‌ என்று சொல்லுதல்‌ இயலா 
தெனவும்‌ கூறுகின்றார்கள்‌. இந்த அனுபவங்களையெல்லாம்‌ அடை 
யும்‌ வழியைக்‌ கற்பிக்கும்‌ நூலே யோக சாத்திரமாகும்‌- ம்‌ 
உண்மையை ஒருவன்‌ உணர்ந்தாலன்‌ நிச்‌ சமயத்தைப்‌ பற்றிப்‌ 
பேசுவதனாற்‌ பயனில்லை. ஆண்டவனுடைய க க்‌ முன்‌ 
னிட்டு எவ்வளவோ சண்டையும்‌ சச்சரவும்‌ குழப்பமும்‌ இருப்பது 
ஏன்‌ ? மற்றக்‌ காரணங்களை விட்‌, கடவுளுடைய! பெயராலே மிகுதி 
யான குருதி சிந்தப்பட்டதேனோவெனில்‌, மக்கள்‌ மூலகாரண த்தை 

அடைய யலாது, தங்க 
த்க்‌ த்தன வலி ஏற்றுக்கொண்டு; அதனாலே திருத்தி 

யடைந்து, மற்றவர்களும்‌ க கொள்ள வேண்டு 

மென்று வாதாடுகிறபடியாலென்‌5- ஆன்மாவை உணராத மனி 


4410 7 


8 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ க்க 
தன்‌, ஆன்மா உண்டென்றும்‌, கடவுளைக்‌ காணாத aN ரட்ட 
ஒருவர்‌ இருக்கிறார்‌ என்றும்‌ சொல்லுவதற்கு ண்டும்‌ 

உண்டு? கடவுள்‌ ஒருவர்‌ இருந்தால்‌, அவரை தாம்‌ லு நரம்‌ ்‌ 
ஆன்மா உண்டாயின்‌, அதனை நாம்‌ றிய ப்‌ லலி 
விடின்‌ நம்பாமல்‌ இருப்பது நல்லது. உரையும்‌ செய்லு ன்‌ 
டிருப்பதினும்‌ வெளிப்படையான நாத்திகவாதியா ருத்தல்‌ 
நன்று. “கற்றோர்‌? என்றிருப்போர்‌ சமயத்தை AED 
ஞானத்தையும்‌, பரம்பொருளைத்‌ தேடுதலையும்‌ வீண்‌ முயற்சி 
எனக்‌ கொள்ளுவது இக்காலத்து நிகழ்ச்சி) அரை குறையாகக்‌ 
கற்றவரோவென்றால்‌, இவை யாவற்றுக்கும்‌ உண்மையிலே ஒரு 
வகை ஆதாரமும்‌ இல்லை எனவும்‌, உலகிற்கு நன்மை புரிவதற்கு 
இவை வலிமையுள்ள ஏதுக்களாக இருப்பது மாத்திரமே இவற்றால்‌ 
எய்தும்‌ பயன்‌ எனவும்‌ எண்ணுவார்போலக்‌ காணப்படுகின்ற 
னர்‌ ; * மனிதர்‌ ஆண்டவனிடத்தே நம்பிக்கை வைத்தால்‌, நல்ல 
வரும்‌, ஓழுக்கமுள்ளவரும்‌, நல்வாழ்க்கை நடத்துபவரும்‌ ஆவர்‌,? 
என்பர்‌. அவர்கள்‌ பெறுகின்ற கல்வி, ஓயாத பொருளற்ற வெறுஞ்‌ 
சொற்களின்மீது அழியாத நம்பிக்கை வைப்பதேயென நாம்‌ 
காணும்பொழுது, அவர்கள்‌ இத்தகைய கருத்துக்களைக்‌ கொண்‌ 
டிருப்பதைக்‌ குறித்து நாம்‌ அவர்கள்மேல்‌ குற்றம்‌ சுமத்தல்‌ 


கூடாது. வெறுஞ்சொற்களைகீ கொண்டு வாழ்க்கை நடத்தும்படி 


அவர்கள்‌ கேட்கப்படுகின்றார்கள்‌. அவர்கள்‌ அப்படிச்‌ செய்யக்‌ 
கூடுமா? கூடுமாயின்‌, மனித இயற்கையிலே எனக்குச்‌ சிறிதும்‌ 
மதிப்பிருக்கமாட்டா து. மனிதனுக்கு உண்மை வேண்டும்‌ ;அவன்‌ 
உண்மையை அனுபவத்திலே காணவேண்டும்‌ ; அவன்‌ அதனை 
நன்றாகப்‌ பற்றி, உணர்வினாலே தெளிவடைந்து, உள்ளத்திலே 
அனுபவித்த பின்னர்‌ எல்லா யப்பாடுகளும்‌ நீங்கிவிடுமென்றும்‌, 
இருளனைத்தும்‌ சிதறுண்டு போமென்றும்‌, கோணல்‌ அனைத்தும்‌ 
நிமிர்நீதுவிடுமென்றும்‌ வேதங்கள்‌ முழங்குகின்றன. (“மக்களே ! 
மேலான உலகத்தில்‌ உறைபவர்களே ! அமரநிலையின்‌ ஒரு வழி 
காணப்பட்டிருக்கிற து. ' இருளுக்கெல்லாம்‌ அப்பாலாய்‌ இருக்‌ 
கின்ற ஒருவனைச்‌ காண்பதே இந்த இருளனைத்தையும்‌ கடந்து 
செல்லுதற்கு வழியாகும்‌ ; வேறு வழியில்லை.?? 
இராஜயோகம்‌ என்னும்‌ சாத்திரமான அ இந்த உண்மையை 
அனுஷ்டான முறைகளை நூன்மரபாக 
ருதற்கு முன்‌ வருகின்ற த. ஓவ்வொரு கலை 


ன உரிய ஆராய்ச்சி முறையைப்‌ பெ ந்தல்‌ 
வேண்டும்‌. நீங்கள்‌ வான சாத்திரிகளாக வர A 


t 


ட “33 இராஜயோகம்‌ 9 


த்‌ ரத்த ₹*வானசாத்திரம்‌, வானசாத்திரம்‌,?? என்று 
இ முலை ட்டாலும்‌, அஃது உங்களிடம்‌ வரப்போவதில்லை. 
பட்ட அத்‌ சாத்திரமும்‌ அவ்வாறே. குறிப்பிட்ட ஒரு முறையைகீ 
கைக்கொள்ள வேண்டும்‌. சாத்திரசாலைக்குப்‌ போய்‌ வேறு வேறா 
௮4 பொருள்களை எடுத்துக்‌ கலந்து, ஒன்றாக்கி, அவற்றைப்‌ பரி 
சாதிக்க வேண்டும்‌. அதிலிருந்து இரசாயன அறிவு உண்டாகும்‌. 
நீங்கள்‌ வானசாத்திரிகளாயிருக்க விரும்பினால்‌, வான ஆராய்ச்சிக்‌ 
களத்திற்குப்‌ போய்‌ ஒரு தொலைநோக்காடியை எடுத்து, விண்மீன்‌ 
களையும்‌ கிரகங்களையும்‌ உற்று நோக்கி ஆராய்ந்தால்‌, நாளடை 
வில்‌ வானசாத்திரிகளாகலாம்‌. ஓவ்வொரு சாத்திரத்துக்கும்‌ தனி 
யாக உள்ள முறைகளைக்‌ கைப்பற்ற வேண்டும்‌. நான்‌ உங்களுக்கு 
ஆயிரம்‌ பிரசங்கங்கள்‌ புரியலாம்‌. ஆனால்‌, நீங்கள்‌ செயல்‌ முறை 
களைக்‌ கைப்பற்றினாலன்றிச்‌ சமயத்தை அறிந்தவர்கள்‌ ஆக 
மாட்டீர்கள்‌. எல்லா நாடுகளிலும்‌ எல்லாக்‌ காலங்களிலும்‌ வாழ்ந்த 
அறிவோர்‌ கூறிய உண்மைகள்‌ இவை. அவ்வறிவோர்‌ தூய்மை 
உடையவர்கள்‌ ; தந்நலம்‌ அற்றவர்கள்‌ ; உலகுக்கு நன்மை புரியும்‌ 
ஒரு நோக்கமேயன் றி வேறு நோக்கம்‌ இல்லாதவர்கள்‌. அவர்‌ 
அனைவரும்‌, புலன்களால்‌ அடைதற்குரிய உண்மைகளினும்‌ 
உயர்ந்த உண்மை ஒன்றினைத்‌ தாம்‌ கண்டதாகக்‌ கூறுகின்றனர்‌ ; 
அதன்‌ மெய்ம்மையினை ஆராய்ந்து தெளியும்படி நம்‌ அனைவரை 
யும்‌ அழைக்கின்றனர்‌ ; பயிற்சி முறையைப்‌ பின்பற்றி நேர்மை 
யாக ஆராயும்படி நம்மைக்‌ கேட்கின்றனர்‌. அவ்வண்ணம்‌ பின்‌ 
பற்றிய பின்பு அவர்‌: சொல்லுகிற மேலான உண்மையை நாம்‌ 
காணாதொழிந்தால்‌, அவர்‌ கூறுவதில்‌ உண்மை இல்லையெனத்‌ 
துணிந்து சொல்ல நமக்கு உரிமையுண்டு ; ஆனால்‌, அப்படிச்‌ 
செய்யுமுன்‌ அவரது வார்த்தையில்‌ உண்மை இல்லையென மறுத்‌ 
துரைப்பது நியாயமாகாது. பூரண நம்பிக்கையோடு நாம்‌ முயல 
வேண்டும்‌. குறிக்கப்பட்ட முறைகளைக்‌ கைப்பற்ற வேண்டும்‌. 

அப்பொழுது, அறிவு விளக்கம்‌ உண்டாகும்‌. 
அறிவைத்‌ திரட்டுமிடத்துப்‌ பொருள்களிடையேயுள்ள 
பொதுத்தன்மையைக்‌ காண வேண்டியவர்களாய்‌ இருக்கிறோம்‌. 
பொ துத்தன்மையைக்‌ காணுதல்‌ ஆராய்ந்தி உற்றுநோக்குவதை 
ஆதாரமாகக்‌ கொண்டது. உண்மைகளை முதலிலே உற்றுநோக்கிக்‌ 
பொதுத்‌ தன்மையைக்‌ காண்கின்‌ 


கவனிக்கிறோம்‌. அதன்மேற்‌ 

றோம்‌. அதன்மேல்‌ அவற்றிடையேயுள்ள சித்தாந்த முடிபுகளை 
எடுத்துக்‌ காட்டுகின்றோம்‌. . மனிதனது அகத்தின்‌ இயற்கையை 
யும்‌, எண்ணத்தின்‌ தன்மையையும்‌ அறிநீதுகொள்ளூவதற்கு, 


10 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 
முதலிலே அவனது உள்ளத்தில்‌ நிகழ்கின்ற சம்பவங்களை உற்று 
நோக்கும்‌ சத்தியை நாம்‌ பெறவேண்டும்‌. வெளியுலகில்‌ நிகழ்‌ 
கின்ற சம்பவங்களைக்‌ கவனிப்பது எளிது. அதற்காகப்‌ பல கருவி 
கள்‌ ஆகீகப்பட்டிருக்கின்றன. உள்ளுலகத்தின்‌ நிகழ்ச்சிகளை 
உணருவதற்கு உரிய கருவி நம்மிடத்திலில்லை. ஆயினும்‌, சரி 
யான நூன்முறையாக வகுத்துக்கொள்ள வேண்டுமாயின்‌, உற்று 
நோக்கிக்‌ கவனிப்பது இன்றியமையாதது என்பதை நாம்‌ அறி 
வோம்‌. செவ்வனே பாகுபாடு செய்யாவிட்டால்‌, சாத்திர முறை 
யாகச்‌ சொல்லுவது முடியாத காரியமாகும்‌, உற்றுநோக்குவதற்‌ 
குரிய வழிவகைகளைக்‌ கண்டுபிடித்த ஒரு சிலரைத்‌ தவிர்ந்த 
ஏனைய மனநூல்‌ வல்லவர்‌ தொடகீகத்திலிருந்தே தம்முள்ளே 
பிணங்குவதும்‌ இதனாலேதான்‌. 

இராஜயோக சாத்திரமானது உள்ளத்தின்‌ நிலைகளை உற்று 
நோக்கிக்‌ கவனிப்பதற்கு உரிய வழி வகைகளை நமக்குத்‌ தருவதாக 
வாக்களித்திருக்கிறது. அங்ஙனம்‌ உற்றுநோக்குவதற்குரிய கருவி 
மனமேயாகும்‌. உற்றுநோக்கும்‌ சத்தியைசீ செவ்வனே வழிப்‌ 
படுத்தி, உள்ளுலகத்தின்‌ பக்கமாகத்‌ திருப்பினால்‌, அது மனதீ 
தைப்‌ பாகுபாடு செய்து விஷயங்களைத்‌ தெளிவுபடுத்தும்‌. 
மனத்தினுடைய சத்திகள்‌ பரந்த ஒளிக்கதிர்களைப்‌ போன்றன. 
அவற்றை ஒன்று கூட்டினால்‌, அவை ஒளியைத்‌ தருகின்றன. 
அறிவைப்‌ பெறுவதற்கு நமக்கு இதுவே கருவி. புற உலகத்திலும்‌ 
௮௧ உலகத்திலும்‌ ஒவ்வொருவரும்‌ இதனைப்‌ பயன்படுத்திகீ 
கொள்ளுகிறார்கள்‌. விஞ்ஞானி புற உலகத்தை எவ்வளவு கூர்ந்து! 
நோக்குகின்றானோ, அவ்வளவு கூர்ந்த பார்வையுடன்‌ மனநூல்‌ 
வல்லவன்‌ அக உலகத்தை நோக்குகிறான்‌ ; இதற்கு அதிகமான 
பயிற்சி வேண்டும்‌. இளமைப்‌ பருவம்‌ முதலாகப்‌ புறப்பொருள்‌ 
களைக்‌ கூர்ந்து நோக்கும்படி நாம்‌ பயிற்றப்பட்டிருக்கிறோம்‌. 
ஆதலினால்‌, அகக்கருவிகளை உற்றுநோக்கும்‌ ஆற்றலை நம்முட்‌ 
பலர்‌ இழந்துவிட்டோம்‌. புறத்தே செல்கின்ற மனத்தின்‌ நோக்‌ 
கத்தைத்‌ திருப்பி, அதன்‌ வலிமை முழுவதையும்‌ ஒருவழிப்படுத்தி 
நிறுத்தி, அது தன்னியல்பை அறிந்து பாகுபாடு செய்யும்படி 
தன்னையே நோக்கச்‌ செய்தல்‌ மிகவும்‌ கடினமான காரியம்‌ 
ஆயினும்‌, இந்த விஷயத்தைச்‌ சாத்திரிய முறையாக அறிதற்கு 
இது ஒன்றே வமி. { 

இத்தகைய அறிவினால்‌ எய்‌. துகின்ற பயன்‌ என்ன ? முதலிலே; 
அறிவினால்‌ எய்துகின்ற மிகச்‌ சிறந்த பயன்‌ அறிவேயாகும்‌- 
வேறு பயனும்‌ உண்டு. அது நம்‌ கவலைகளை எல்லாம்‌ நீக்கிவிடும்‌” 


அதீ, 1] இராஜயோகம்‌ 11 


மனத்தினைப்‌ பாகுபாடு செய்வதனால்‌, மனிதன்‌ ஒரு பொழுதும்‌ 
அழியாததும்‌, தன்னியற்கையிலே நித்திய சுத்தமான அம்‌, பூரண 
மானதுமான ஒரு பொருளை நேர்‌ முகமாகக்‌ காண்பான்‌ ; அப்‌ 
பொழு து, அவனுடைய கவலைகள்‌ அகன்றுவிடுகின்‌ றன. அதன்‌ 
பின்‌ அவன்‌ திருவிலியாக இருக்கமாட்டான்‌. எல்லாக்‌ கவலை 
களும்‌, அச்சத்தினாலும்‌ நிறைவு பெறாத அவாவினாலும்‌ உண்டா 
கின்றன. மனிதன்‌ தான்‌ இறப்பதில்லையென அறியும்பொழுது, 
சாவினால்‌ வருகிற அச்சத்தினின்று நீங்கிவிடுவான்‌. தான்‌ 
பூரணன்‌ என்பதை அறிந்தபொழுது வீண்‌ விருப்பங்கள்‌ எழ 
மாட்டா; இவ்விரண்டு காரணங்களும்‌ இல்லாது போய்விடவே, 
கவலையும்‌ அகன்றுபோம்‌. இந்த உடலிலிருக்கும்பொழுதே பூரண 
மான ஆனந்தம்‌ உண்டாகும்‌. 

இந்த அறிவை அடைதற்கு ஒரே ஒரு வழி இருக்கின்றது ; 
அது மனத்தினை ஒருவழிப்படுத்துவதாகும்‌. இரசாயன வல்லவன்‌ 
தன்‌ சாத்திரச்‌ சாலையிலே தான்‌ ஆராய்கின்ற பொருள்களின்‌ 
மீது மனோசத்தி அனைத்தினையும்‌ ஒன்றுகூட்டி நோக்கி, அவற்‌ 
நின்‌ இரகசியங்களைக்‌ கண்ட றிகின்றான்‌. வானநூல்‌ வல்லான்‌ 
தன்னுடைய மனோசத்திகளை ஒன்றுகூட்டித்‌ தொலைநோக்காடி 
மூலமாக வான மண்டலத்தை நோக்குகின்றான்‌ ; விண்‌ மீன்களும்‌, 
ஞாயிறும்‌, மதியும்‌ தம்‌ இரகசியங்களை அவனுக்குத்‌ தெரிவிக்கின்‌ 
றன. நான்‌ பேசுகிற பொருள்களில்‌ என்னுடைய எண்ணங்களை 
எவ்வளவு ஒன்று கூட்டுகின்றேனோ, அவ்வளவுக்கு அவற்றைத்‌ 
தெளிவு படுதீதுவேன்‌. நீங்கள்‌ நான்‌ சொல்வதைக்‌ கேட்கின்‌ நீர்‌ 
கள்‌ ; எவ்வளவு உங்களுடைய எண்ணங்களை ஒன்று கூட்டுகின்‌ 
நீர்களோ, அவ்வளவு தெளிவாக நான்‌ சொல்பவற்றைப்‌ பற்றிக்‌ 
கொள்ளுவீர்கள்‌. 

மனதீதினுடைய சத்திகளை ஒருவழிப்படுதீ தும்‌ ஒரு வழியினா 
லன்றி, உலகிலுள்ள எல்லா அறிவுகளையும்‌ வேறு எவ்வழியினால்‌ 
மனிதர்‌ பெற்றனர்‌? தாக்குதற்கு உரிய வழியை அறிந்து தாக்கு 
வோமாயின்‌; உலகு தன்‌ இரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்த 
ஆயத்தமாயிருக்கிறது. மனத்தை ஒருவழிப்படுத்துவதனால்‌ அத்‌ 
தகைய தாக்கலின்‌ வலிமை ஏற்படுகின்றது. மானிடருடைய 
மனத்தின்‌ வலிமைக்கு எல்லை இல்லை. மனம்‌ எவ்வளவு ஒருவழிப்‌ 
பட்டு நிற்கின்றதோ, அவ்வளவு வலிமையை அஃது ஓரிடத்துச்‌ 
செலுத்துதல்‌ கூடும்‌ ; இதுவே இரகசியம்‌. 

மனம்‌ இயல்பாகவே புறத்தே நோக்கி நிற்கின்‌ றபடியால்‌, 
புறப்பொருள்களின்மீது மனத்தை ஒன்றுகூட்டி நிறுத்துவது 


12 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [௬டரீ-2 


எளிது; காண்பானும்‌ காணப்படும்‌ பொருளும்‌ யும்‌ 
தன்மையாகிய சமயநூலாராய்ச்சி, தத்துவ நூலாராய்ச்‌௫ி, டு 
நூல்‌ ஆராய்ச்சி என்னும்‌ இவை இத்தகையன அல்ல. பொருள்‌ 
அகத்தே இருக்கின்றது. மனமே பொருள்‌. மனத்தினால்‌ மனத்தை 
ஆராயவேண்டி இருக்கின்றது. தன்னை நோக்கும்‌ தன்மையாகிய 
ஒரு வலிமை உண்டு என்பதை நாம்‌ அறிவோம்‌. 
ளோடு உரையாடுகிறேன்‌ ; அதே தருணத்தில்‌, 
நின்று நான்‌ பேசுகின்‌ 
நேரத்தில்‌ நீங்கள்‌ தொ 
பொழுது, மனத்தின்‌ 


நான்‌ உங்க 
நான்‌ தனியே 
றவற்றைக்‌ கேட்டு அறிகிறேன்‌. ஒரே 
மில்‌ புரிவதும்‌ எண்ணுவ தமாக இருக்கும்‌ 


அதன்மேற்செலுத்தினால்‌ 


ண்டவன்‌ உண்டோ இல்லையோ எ லட பிரபஞ்சத்துக்கு ஓர்‌ 


ஒருவழிப்படுத 
காணவும்‌ மண i 
கண்டு படிய ர்‌ உள்ளுை 


த நாத்‌ 
்‌ 3 ஜ்குர்‌ 
வமான து. பல்‌ மானிடராயிருக்கின ட 1? 
வொரு மாணி த்‌ த தேடும்‌ றம்‌ 
ருள்களைபட்‌ ட 2 டனுக்கும்‌ ௨. டு: உ மையும்‌ 
அளவு முயன்றால்‌ அலி வினாவு ்‌ ஒவ்வொ 
வனாயிருக்கின்றான்‌. னிக்கு விலை ம 

இதுகாறும்‌ கூறி 


ம்பிக்‌ ற்ற 
நம்பிக்கை C ய்வற்றால்‌ இ 
ஒன்‌ றினைக்‌ க வெதில்லையென்ட.ஃ இிராஜயோகப்‌ மு 
டறியு வரை நீ காண்கி>ோ A a 


தீ. 1] இராஜயோகம்‌ 13 
டா அது சொல்லுகிறது. உண்மையை நாட்ட ஒரு வகை ஊன்று 

காலும்‌ வேண்டுவதில்லை. விழித்திருக்கின்ற நேரத்தில்‌ நாம்‌ 
காண்கின்ற பொருள்களின்‌ உண்மையை நிறுவுவதற்குக்‌ கனவோ 
அல்லது மனோபாவனையோ வேண்டுமென்று எண்ணுகிறாயா ₹ 
வேண்டா. இராஜயோகத்தைக்‌ கற்பதற்கு நீண்ட காலமும்‌ இடை 
விடாத பயிற்சியும்‌ வேண்டும்‌. அப்பியாசத்தின்‌ ஒரு பகுதி உட 
லைச்‌ சார்ந்தது ; பெரும்பகுதி மனத்தினைச்‌ சார்ந்தது. போகப்‌ 
போக, மனமும்‌ உடலும்‌ எவ்வளவு நெருங்கிய தொடர்பு உடை 
யனவாயிருக்கின்‌ றன என்பதை நாம்‌ காண்போம்‌. ' மனமானது 
உடலின்‌ நுண்ணிய பாகம்‌ என்றும்‌, மனம்‌ உடலிலே தொழில்‌ புரி 
காள்வோமாயின்‌, உடலும்‌ மனத்திலே 
மாகும்‌. உடல்‌ 6 'நாய்வாய்ப்பட்‌ 
உடல்‌ நலத்தோடு 
தாகிறது. ஒருவன்‌ 
கலக்க முறுகின்‌ 


தொழில்‌ புரிகிறது என்பது நியாய 
டிருந்தால்‌ மனமும்‌ 
இருந்தால்‌ மனமும்‌ 


றது. மக்களுட்‌ பெரும்பாலா 
பட்டவராயிருக்கின்‌ றனர்‌; 


த அடக்குகின்ற ஆற்றலிலும்‌ சிறு 
ரயாவர்‌. நம்முட்‌ 


பிராணிகளை விட ஒரு டண்‌ 


பலர்‌ நமது மனத்தின்‌ 
யிருக்கிறோம்‌. அவ்வண்ணம்‌ ஆணை செலுத்துவதற்கும்‌, 
யும்‌ மனத்தையும்‌ கட்டுப்படுத்தி நடத்துவதற்‌ 
சார்ந்த சில உதவிகள்‌ தேவை ; 
னால்‌, மனத்தை வழிப்படுத்த மூயலலா 
அதை நமது ஆளுகைக்குட்கொண்டு வந்து 
ணம்‌ தொழில்‌ புரியும்படி செய்‌ 
யடியே அதனுடைய வலிமைகளை எ 
ணம்‌ நாம்‌ அதனைக்‌ கட்டாயப்படுத்தலாம்‌. " [பர்‌ 
நுண்பொருளாலாகிய அகவுலகத்தின்‌ பருப்பொருட்டசா்‌ 
மையே புறவுலகம்‌ என்பது! இராஜயோகியின்‌ கொள்கை. நுண்மை 
யானது, எப்பொழுதும்‌ காரன்‌ வடிவமாயிருக்கும்‌ ; பருமையா 
னது, காரிய வடிவமாயிருக்கும்‌- புறவுலகு காரியம்‌; அகவுலகு கார 
ணம்‌. அத்தன்மையாகவே அகத்தே உள்ள நுண்ணிய சத்திகளின்‌ 
பருமையான பாகங்களே புறத்தேயுள்ள சத்திகள யிருக்கின்றன. 


வறு. சொ நியாயத்தையும்‌ 
கண்ல ச பயிற்கியினாலே, இவை நிகழ்கின்றனவா 
அல்லவா என்பதை அநிதல்‌ வேண்டும்‌. வேறெந்தக்‌ சாத்திரத்தை 
யாவது கற்றறிகின்ற முறை போலவே இர i; 
கற்க வேண்டும்‌. இதில்‌ மறைவு ஒன்றுமில்லை : 
மில்லை. இது உண்‌ க்கில்‌ 
களிலே, பட்டப்‌ பகலிலே, இதனை 
இவ்விஷயங்கர 
யும்‌. 
மேற்செல்லுவ 
மாகிய சாங்கிய 
சொல்லுவேன்‌ : 


ஈதுத்‌ தெருக்‌ 
நன்றாகப்‌ போதிக்கலாம்‌. 


முயல்வதனாற் பெருங்கேடு 


இராஜ யோகத்துக்கு ஆதார 
ஐததுவத்தைப்‌ பற்றி ஒரு சில விஷயங்கள்‌ 


௦ னத்துக்குக கொண்டு 
புத்தியினிடத்‌ து ஒப்புவிக்க, அங்ஙனம்‌ பெற்ற 

பித்தியினிடததை ந்து புருடன்‌ இத்தாக்‌ 

பொழுது காட்சி 


. மன 
அ டிக்கொண்டிரு க்கி 


ட்‌ வேறுபட 
றது. 2 அபட்டு 
அது பல இந்திரியங்கள்‌ அதனைப்‌ 
தன்மையை 


இக்‌ 1] இராஜயோகம்‌ 17 


நின்றமையால்‌, காட்சிப்‌ புலனினின்று விலகி நின்றது. ஆனால்‌, 
எல்லாப்‌ புலன்களையும்‌ ஒருங்கு பற்றி நிற்கும்‌ நிலைமை பூரணப்‌ 
படுத்தப்பட்ட மனத்துக்கு உண்டு. அது! தன்‌ சொந்த ஆழங்களை 
உள்நோக்கிக்‌ காணும்‌ ஆற்றலுடையது. 
நோக்கத்தையே யோகி அடைய முயலுகிறான்‌ ; மனத்தின்‌ 
வலிமைகளை ஒன்றுகூட்டி உள்நோக்குவதனால்‌, உள்ளே நடப்பன 
த்தில்‌ வெறுநம்பிக்கை 
என்பது இல்லை. தத்துவ ஞானிகளின்‌ ஆராய்ச்சியினாலே 
அடைந்த முடிபு இது. இக்காலத்து உடல்‌ நூல்‌ வல்லார்‌ புறக்‌ 
கரணமாய கண்கள்‌ காட்‌ 
லுள்ள ஒரு நரம்பு நிலையமே 
கின்றனர்‌. ஏனைய புலன்களும்‌ இவ்வாறே ; மேலும்‌, இந்திரிய 
நரம்பு நிலையங்களும்‌ மூளையும்‌ ஒரே வகைப்‌ பொருளினால்‌ 
ஆக்கப்பட்டன என அவர்கள்‌ கூறுகின்றார்கள்‌. சாங்கியர்கள்‌ 
சொல்வதும்‌ இதுவே. முந்தியது சட சம்பந்தமான முடிவு? 
பிந்தியது மனத்தின்‌ சம்பந்தமான து? இரண்டும்‌ ஒன்றே. 
நாம்‌ செய்யும்‌ ஆராய்ச்சியின்‌ நிலைக்களம்‌ இதற்கு அப்பா 


லிருக்கிறது. 
வேறு வேறாகிய லைகளை நேரிலே காணுதற்கு 
று றா த்‌ 
ற்கு யோகி 


முற்பட்டு நிற்கின்‌ 
காணவேண்டும்‌. 


ப்‌ , புருடன்‌ அதனைப்‌ பெற்றுக்கொள்வ 
ஒருவன்‌ ஆராய்ந்து அறியலாம்‌. ஓவ்வொரு சாத்திரத்திற்கும்‌ 
தொடக்கத்தில்‌ வேண்டிய சாதனைகள்‌ உள தெளிந்துகொள்‌ 
வதற்கு முன்னர்ப்‌ பற்றி நடக்கவேண்டிய முறைக 

இராஜயோகத்துக்கும்‌ உண்டு. 
உணவைப்‌ பற்றிய சில ஒழுக்கங்கள்‌ இன்றியமையா தன. 
எந்த உணவு தூய்மையான மனத்தைத்‌ தருகின்றதோ அதனைக்‌ 
கொள்ளுதல்‌ வேண்டும்‌. விலங்குக்‌ காட்சிச்‌ சாலைக்குப்‌ போவீர்‌ 
களாயின்‌, இதன்‌ உண்மையை உடனே அறிந்துகொள்ளலாம்‌. 
யானைகள்‌ மிகப்‌ பெரிய விலங்குகளாயிருப்பினும்‌, அமைதியும்‌ 
ம்‌ உடையனவாயிருக்கக்‌ காண்பீர்கள்‌. 


மென்மையான நடைய 
சிங்கமும்‌, புலியுமுள்ள கூட்டருகே சென்றால்‌, அவை ஆறுத 
லின்றி அலைந்துகொண்டிருக்கக்‌ காண்பீர்கள்‌ ; உணவினால்‌ 


ரீ -2 
18 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌ 


உண்டாகிய வேறுபாடு எவ்வளவென்பதை அல தின்ன 
இந்த உடலிலே தொழில்‌ செய்யும்‌ வலிமைகள்‌ பிப உண © 
னாலே ஆயின ; அதனை நாம்‌ தினமும்‌ காண்கிறோம்‌. நீங்கள்‌ 
பட்டினியிருந்தால்‌, முதலிலே உங்கள்‌ உடல்‌ பலவீனமடையும்‌ 5 
பூத சத்திகளும்‌ குன்றும்‌ ; சில நாட்களின்‌ பின்‌ மன சத்திகளும்‌ 
தேயும்‌; முதலிலே ஞாபகசத்தி போய்விடும்‌: எண்‌ 
தருக்க முறையாக ஆராய்வதற்கும்‌ இயலாத ஒரு நிலை ந. 


மி லன்‌ ர்ச்‌ 
என்னும்‌ இரண்டு தீ ல பலி நுகர்ச்சி, கடுந்தவம்‌ 
பட்டினியிருத்தல்‌ 


அதிக 
பவனும்‌, 
யோகிகள்‌ 


3 ல ம்‌ தூங்காது விழி 
ட செய்பவனும்‌, அதிகம்‌ பா 
ஒன்றும்‌ செய்யா 


திருப்பவ ம்‌ 
ஈகமாட்டார்‌. ம்‌ னதும்‌ ஆகிய 


௮2... 
2. 2] இராஜயோகம்‌ 19 


2. முதற்படிகள்‌ 

வகுக்கப்படும்‌. கொல்லாமை, 

பெ வாய்மை, களவு புரியாமை, மனத்தைப்‌ புலன்கள்‌ வழிச்‌ 

ந. ல்ல விடாது தடுத்தல்‌, பிறர்தருங்‌ கொடையினைக்‌ கொள்‌ 
£மை என்னும்‌ இவை முதற்படியாகிய இயமமாம்‌. உடலையும்‌ 


இராஜயோகம்‌ எட்டுப்‌ படிகளாக 


மையாக வைத்திருத்தல்‌, கற்பன கற்றல்‌, 


கதையும்‌ தூய்‌ 
பற்றதற்குவத்தல்‌, தவம்‌ புரிதல்‌, உடல்‌ பொருள்‌ ஆவியை 
றைவனுக்கு ஓப்புகீ கொடுத்தல்‌ ஆகிய இவை இரண்டாம்‌ படி 
யாகிய நியமமாம்‌. இவ்விரண்டின்‌ பின்னர்‌ வருவன்‌ ஆசனம்‌ 
(இருக்கை), பிராணாயாமம்‌ (பிராணனைதீ தன்வயப்படுத்துதல்‌), 
பிரத்தியாகாரம்‌ (புலன்களைத்‌ தமக்குரிய பொருள்களின்‌ மேற்‌ 
செல்லவொட்டாது தடுத்தல்‌), தாரணை (மனத்தினை ஓரிடத்தில்‌ 
நிறுத்துதல்‌), தியானம்‌ (நிலை திரியா நினைவு), சமாதி (உறை 
யுணர்வு கடந்து நிற்றல்‌) என்பனவாம்‌. இயமமும்‌ நியமமும்‌ நல்‌ 
லொழுக்கத்தின்பால; இவற்றை ஆதாரமாகக்‌ கொள்ளாத வழி ஒரு 
வகை யோகமும்‌ கைகூடாது: ஒழுக்கம்‌ நிலைப்பட்டுவரப்‌ பயிற்சிப்‌ 
பயன்‌ கைகூடும்‌. ஒழுக்கம்‌ நிலையில்லாவிடின்‌ ஒரு பயனும்‌ இல்லை 
யாம்‌. மனத்தினாலாவகு) சொல்லினாலாவது; தொழிலினாலாவ அ; 
யோகியானவன்‌ மனிதருக்கோ; விலங்குகளுக்கோ ஒரு வகைத்‌ 
திமையும்‌ விளைத்தல்‌ டா த: மேலும்‌, இரக்கம்‌, மனிதர்பால்‌ 


மாத்திரமன்றி, , லகமனைத்தின்பாலும்‌ செலுத்த வேண்டுவது: 
இருக்கை. உயர்‌ நிலையடை 


ற்சிகள்‌ மனப்‌ பயிற்சிகள்‌ 
உடலானது வருத்த 
க்க ஓர்‌ இருக்கை நிலை 


மின்றி நெடுநேரம்‌ நிலை மாறாதிருக்கத்த 
யைப்‌ பயிலுதல்‌ வேண்டும்‌. ஒவ்வொருவரும்‌ தத்தமக்கு எளிதாகத்‌ 
2 ள்ள வேண்டும்‌. எண்ணத்‌ 


த்தைக்‌ கைக்கொ 
த்தும்பொழுதி ஒருவனுக்கு ஒரு வல்‌ 
இருக்கை எளிதாக இருக்கலாம்‌ ; மற்றொருவனுக்கு அதி அரிதா 
யிருக்கலாம்‌. மனத்தோடு தொடர்புள்ள இந்த விஷயங்களை 
ஆராய்ந்துகொண்டு போம்பொமுதி உடலில்‌ பல மாறுதல்கள்‌ 
உண்டாகுமென்பதனைப்‌ ன்னர்‌ அறிவோம்‌. நாட்‌ நரம்புகளும்‌ 
வேறுபாடடைந்து, புஅ ள்‌ தோன்றும்‌ ; உடல்‌ முற்றுமே 
புதிதாக 'அமையும்‌- இவ்வேறுபாடுகளிற்‌ பெரும்பாலான (நடு 
முதுகெலும்பாகிய) முள்ளந்‌ தண்டின்‌ சார்பாகக்‌ கிடக்கும்‌ நாடி 


தோன்றுகிற ஆசன 
தில்‌ மனத்தைச்‌ செல 


இராஜ 
ஹடயோகத்துக்கு 
ஈகி உடலை வலுப்‌ 


ம்‌ படியாகிய ஆசனம்‌ 
உடற்பயிற்சிக்‌ சார்ப 


ட்‌ (Delsarte) முதலிய 
வறு வேறு ஆசனத்தில்‌ 
வைப்பதற்குரிய வமிகளைக்‌ கண்டறியலாகும்‌. இவை உடல்‌ 

ர்‌ 3) மனத்தைச்‌ சார்‌ ந்தனவல்ல. பயிற்சியால்‌ அடக்தி 
* பயிற்சியால்‌ இதயத்தின்‌ 


5 அவயவத்‌ 
யோகத்தின்‌ 


ன ஹட்யோகியின்‌ முக்கிய 
லெட்சியமா தலால்‌, பயிற்சி வன்மையினால்‌ வலீ ்‌ 
ப்டூவதில்லை. வன்‌ நீண்‌ 7 


x மூகீகி 2 2 
நல்லதென்பதை அபவத்தித ௨ ட யல லத்தையுநி 
ப பவர்களுக்கு நாள்‌ முழுதும்‌ மூளை குளிர்ச்சியாக த, 
ஜலதோஷமும்‌ வாராது. மூக்கை நற விருக்கும்‌ ; 
உறிஞ்சப்‌ பின்றுகொள்ளலாடு. ள்‌ வத்து 


டா. 27] இராஜயோகம்‌ 21 


நிமிர்ந்திருக்கப்‌ பயின்ற பின்பு சில நூலாசிரியர்களின்‌ கொள்‌ 
கைப்படி நாடியைச்‌ சுத்தப்படுத்‌ துவதற்குரிய சில பயிர்ச்சிகளைச்‌ 
செய்தல்‌ வேண்டும்‌. சில நூல்களில்‌ இப்பயிற்சிகள்‌ இராஜ 
யோகத்திற்குரியவல்லவென்று தள்ளப்பட்டிருக்கின்றன. ஆயி 
னும்‌, பாஷியகாரராகிய ஸ்ரீ சங்கராசாரியர்‌ போன்றவர்கள்‌ இப்‌ 
பயிற்சி வேண்டுவதென்று சொல்லுகிறபடியால்‌, நாமும்‌ இதனை 
ஆராய்வது தகுதியென்றே எண்ணுகிறேன்‌. சுவேதல்வதர உப்‌ 
நிஷத்துப்‌ பாஷியத்தில்‌ ஸ்ரீ சங்கரர்‌ சொல்லியிருப்பதைச்‌ 
சொல்லுகிறேன்‌ ; பிராணாயாமத்தில்‌ சுத்தியடைந்த மனம்‌ 
பிரம்மத்தில்‌ நிலைக்கிறது. ஆதலால்‌, பிராணாயாமம்‌ இங்குக்‌ 
கூறப்படுகின்றது. நாடிகள்‌ முதலில்‌ பரிசுத்தப்பட வேண்டும்‌. 
அதன்பின்‌ பிராணாயாமம்‌ பயிலத்தக்க சக்தியுண்டாகும்‌. வலப்‌ 
புறத்து நாசியைப்‌ பெருவிரலினால்‌ அடைத்துக்கொண்டு இடப்‌ 
புறத்து நாசியினாற்‌ கூடியவரை காற்றினை உள்ளிழுத்துப்‌ பூரித்‌ 
துப்‌ பிறகு கணப்பொழுது நிறுத்தாமல்‌ உடனே இடப்புறத்து 
நாசியை மூடிக்கொண்டு வலப்புறத்து, நாசியினால்‌ உள்வாங்கிய 
காற்று முழுவதையும்‌ வெளிச்‌ செலுத்துக. பின்பு வலப்புறத்து 
நாசியினால்‌ உள்ளிழுத்து இடப்புறத்து நாசியினால்‌ விடுக. இந்தப்‌ 
பயிற்சியைத்‌ தினந்தோறும்‌ காலை, நண்பகற்‌ பொழுது; மாலை, 
நள்ளிரவாகிய நான்கு காலங்களில்‌ ஒரு காலத்துக்கு மூன்று 
அல்லது ஐந்து முறை செய்தல்வேண்டும்‌. ஒரு பட்சத்தில்‌ அல்‌ 
ந்தில்‌ நாடிகள்‌ பரிசுத்தமடையும்‌. பின்பு பிராணா 


பயிற்சி அவசியம்‌ வேண்டுவது ; என்னுடைய சொற்பொழிவு 
களைத்‌ தவறாமல்‌ நாள்தோறும்‌ பல மணி நேரங்கள்‌ கேட்டு வரி 
னும்‌, பயிற்சி செய்யாமல்‌ இருப்பீர்களாயின்‌ , உண்மை நிலையை 
அடையும்‌ பாதையில்‌ ஓர்‌ 
தங்கியிருக்கின்‌ றன. அனுபவம்‌ 
அடைந்த பின்பன்‌ றி உ காது. நாமாகவே கண்டு 
உணர்தல்‌ வேண்டும்‌. விளக்கங்களைக்‌ கேட்டுக்கொண்டிருப்பது 
மாத்திரம்‌ போதாது. பயிற்சிக்கும்‌ பல தடைகள்‌ இருக்கின்றன. 
அவற்றுள்‌ முதலாவது தை வாய்ப்பட்ட உடல்‌. உடல்‌ 
நோய்வாய்ப்பட்டிருப்பின்‌ பயிற்சி தடைபடும்‌. ஆதலால்‌, உட 
லினைத்‌ தக்க சுகாதார நிலை 7 2 ்‌ 
ணும்‌ உணவையும்‌ அருந்தும்‌ நீரையும்‌ நெறிப்படுத்த வேண்டும்‌. 
இவற்றோடு--அமெரிக்காகீ கண்டத்தில்‌ * கிறிஸ்தியன்‌ சயன்ஸ்‌? 
(Christian Science) என்று சொல்லுகிற முறைக்கியைய, மனத்‌ 


்‌்‌ ௬டரீ-2 
22 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [ = 
5 ர்மானத்தினால்‌ உடலினைப்‌ வ க த 
பட்‌ ரு இங்ஙனம்‌ செய்த பின்னர்‌, உட i 
தல்வே ட்‌ 


ள்‌ மிகவும்‌ நல்ல 
ளும்‌ சந்தேகத்துக்கு இடங்கொடுத்துவிடு 
கிறார்கள்‌. சில நாட்‌ : ்‌ 


ல்‌ ம்னஉண . டுமென்பதை நீங்‌ 
அறிந்துகொள்விர்கள்‌. ஆயினும்‌ 


றத்தை “அதிப்படுத்த 
மளவிந்‌ பெ 


ண்‌ றக்‌ கருதி 
ப்‌ நீ ட காலமாக அ 

பின்னர்‌, பெரியவர்‌. மாணாக்கரி 

“நீங்கள்‌ தேடுகிற பொரு ்‌ 


தத்‌ ணா. ருவரையும்‌ ே நாக்கி, 
2 க சாயக்‌ ௦ ப 
என்று சொல்லி விடை கொ தனுப்பி த்க்‌! 


அதீ. 2] இராஜயோகம்‌ 23 


ன்‌ தம்‌ உடலே தாம்‌ என்று நினைத்துக்கொண்டு உற்றார்‌ உறவி 
ரிடம்‌ (போய்‌, : கற்கவேண்டியவெல்லாம்‌ கற்றுவிட்டோம்‌ ; 
உண்டு உடுத்து இன்புற்றிருப்போம்‌; பரம்பொருள்‌ நாமேயன்‌ றிப்‌ 
பகல ட ன்ற மயக்க முகில்‌ படர்ந்த பேதை 
அகத அசுர இயல்பாதலால்‌ அசுரன்‌ இதற்கப்பால்‌ ஒன்றும்‌ 
ந்தித்தானில்லை. உடலேகடவுள்‌ என்னும்‌ எண்ணத்தோடு 
திருப்தியுற்றிருந்தான்‌ . தேவனோ, இயற்கையிற்‌ சாத்துவிகக்‌ 
குணத்தை யுடையவன்‌. முதலிலே பிழையாக உடலே தானென்று 
நினைத்து உண்டு உடுத்து இன்பபோகங்களைத்‌ அய்த்துக்கொண்‌ 
டிருந்தானாயினும்‌, சிலநாட்கழிந்தபின்னர்‌, ஆசாரியராகிய பெரிய 
வர்‌ சொன்ன மொழியின்‌ கருத்து வேறாயிருத்தல்‌ வேண்டுமென்று 
நினைத்துப்‌ பெரியவரிடம்‌ வந்து, “* ஐயா, இந்த உடலே பரம்‌ 
பொருள்‌ என்று எனக்கு உணர்த்தினீர்களா ? அஃதெங்ஙன 
மாகும்‌ ₹ உடல்களெல்லாம்‌ அழிந்துபோகும்‌ இயல்பினவல்லவா ??? 
என்றான்‌. அதற்கு முனிவர்‌ மறுமொழியாக, “ நீயே அது; 
அறிந்துகொள்‌”? என்றார்‌. 4 
பின்பு தேவன்‌ உடலை இயக்குகிற பிராண சக்திகளே தானா 
யிருக்க வேண்டுமென்றெண்ணிச்‌ சிந்திக்கலானான்‌ ; “உணவு 
உட்கொண்டால்‌ இவை இயங்குகின்‌ றன ; பட்டினிக்‌ கிடந்தால்‌ 
2 என்று நினைத்து மீண்டும்‌ பெரிய 
வரிடம்‌ போய்‌, :: யா, பிராண சக்திகளே பரம்பொருளென்று 
கருதினீர்களா 2 என்று வினவினான்‌. அதற்குப்‌ பெரியவர்‌, 
4 நீயே அது ; அறிந்துகொள்‌,” என்றார்‌. வலா 
தேவன்‌ பின்பும்‌ சிந்தித்து, “ நான்‌ ?? என்பது மனமாக 
இருத்தல்‌ கூடுமோ என்று நினைத்துப்‌ பார்த்தான்‌; அப்பொழுதும்‌ 
மனம்‌ நல்லெண்ணத்தினாலும்‌, தீயவெண்ணத்தினாலும்‌ பற்றப்‌ 
வேறுபாடடைந்துகொண்டு வருதலினால்‌, அது 
நித்தியமாகிய பரம்பொருளாதல்‌ கூடாதென்று நினைத்துத்‌ 
i ப்‌, “ஐயா, மாறா இயல்பின தாகிய 
பரம்பொருள்‌ மனமாயிருத்தல்‌ கூடுமோ ? நீங்கள்‌ கருதியது 
உ கப்‌ பெரியவர்‌ மறுமொழியாக, 
2 அறிந்துகொள்‌)?” என்றார்‌. தேவன்‌ ஆழ 
ஆலோசித்து ஆன்மாவின்‌ உண்மை இயல்பைக்‌ கண்டறிந்தான்‌. 
அதுதான்‌ மனவாக்குக்கு அப்பாலாய்ப்‌ பிறப்பிறப்பி தவல! 
வாளினால்‌' 'துணிக்கப்படாததாம்‌; நெருப்பினால்‌ தகிக்கப்படாத 
த தத்தை உலர்த்தப்பிப ண த தத்தம்‌. 
தாய்‌, ஆதியற்றதாய்‌; அந்தமற்றதாய்‌, அசைவற்றதாய்‌, தொடு 


110—3 


இவை தளர்ந்து போகின்றன, 


ன்‌ ்‌ 7.2 
24 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுட 


க 5 ற டையகா 
ற்கரியதாய்‌, முற்றறிவுடையதாய்‌, நல ம்‌ வண்‌! 
க இங்ஙனம்‌ உடலுக்கும்‌ மணத்துக்கும்‌ ; 
இருக்கிற தனது நிலைமையை உணர்ந்த தேவன்‌, பற்றி 
திருப்தியை அடைந்தான்‌. அசுரனோ, உடலின்மேலுள்ள ற்‌ 
னால்‌ உண்மையை உணர்ந்துகொள்ளவில்லை A 
அசுரனையொத்தவர்‌ பலர்‌ இவ்வுலகிலுண்டு ; தேவனை யாத்த 
வருஞ்‌ சிலருண்டு. ஆதலினாலேதான்‌ பலனுகர்ச்சிக்குரிய இன்‌ i 
களைப்‌ பெருகக்‌ செய்கிற வித்தையை ஒருவன்‌ 1011 
முற்பட்டு வரும்பொழுது அவனைப்‌ பலர்‌ பின்தொடருகின்றனர்‌. 
ஆன்ம ஞானத்துக்குரிய வித்தையை அறிவுறுத்த வருபவணைப்‌ 
பின்தொடர்வோர்‌ ஒரு சிலரே. உயர்வான ஞானத்தை விளங்கிஃ 
கொள்ளத்‌ தக்கவர்‌ மிகக்‌ சிலர்‌. இவருள்ளுஞ்‌ சிலரே மேனிலையை 


அனுபவத்தினாலடைபவர்‌, உடலான து 
பினும்‌, ஈந்‌ 


வத்திருக்கத்தக்க மணி 
மாறாத வேறுபாடே "உடல்‌ எனப்படுகிறது. 
வேறுபடுகிஷ ந ரினாலமைந்த ஆற்‌ ை 
லானது, உருவம்‌ ழ்‌ 


டாக்கைகளினுஞ்‌ 
்‌ உ வற்றினும்‌ மனிதன்‌ ௪ 
ம தராய்ப்‌ டி யிலும்‌ மேம்பட்ட பிறவியில்ல Hn மந்த 
அதான்‌ மேந்க டை ரீகளும்‌, 
ரணத்துவம்‌ மனி கதியை அடைய 6 டே x 
ஓம்‌ அடைய மூ “டையப்படுவதே fe வர்கள்‌ 
படி கடவுள்‌ ட. யாத்து த, முகமதிய சமயக்‌ இவர்களா 
படைத்ததன்‌ டு ஷாதர் களை மற்றெல்லாடு ஈள்கையிஷ 
பம்‌ ஆ ர்‌ மனிதனை உடைத்தா £ணிகளையும்‌ 
லிருந்ததனால்‌ இடு, வணங்க இபிலிஸ்‌ மர னதும்‌, கட்டளைக்‌ 
ரென்றும்‌ ? ்‌ க்‌ சாத்தானா ம்‌ தீதிரம்‌ வணங்காம 
ப்‌ ப்‌ ° 
“தையினும தகர்‌. டத யட்டதாமெ 3 க்‌ பிறப்பே “டூ 


அத. 2] இராஜயோகம்‌ 25 
தாமசகுண இயல்பினவாதலால்‌, அவை உயர்வான எண்ணங்‌ 
களைச்‌ சிந்திக்கமாட்டா. தேவர்களும்‌ மேலான இன்ப ௬௧ 
போகங்களை அனுபவித்துக்கொண்டிருப்பவர்களாதலால்‌, அவர்‌ 
களுக்கும்‌ ஆன்ம ஞானம்‌ சித்திக்கமாட்டாது. மனித இனத்தி 
லுள்ளும்‌ அளப்பருஞ்செல்வமும்‌, கொடிய வறுமையும்‌ ஆன்ம 
முன்னேற்றத்துக்குத்‌ தடையாவன. நடுத்தரமான வகுப்பினருள்‌ 
ளிருந்தே, உலகிற்‌ பெரியோர்‌ தோன்றுகின்றனர்‌. ஏனெனில்‌, 
நடுத்தர நிலைமையில்‌ மனம்‌ ஆறுதலுற்றுச்‌ சமத்துவமாய்‌ 
இருக்கும்‌. 

இனிப்‌ பிராணாயாமத்தைப்‌ பற்றி விசாரிப்போம்‌ : அதற்கும்‌ 
சித்தத்தை அடக்குவதற்கும்‌ உரிய தொடர்பு எதுவென்று 
விசாரித்தல்‌ கூடும்‌. சுவாசமானது அசைந்துகொண்டிருக்கிற 
உடலாகிய இயந்திரத்தை அடக்கியாளுகிற ஆதாரச்‌ சில்லுப்‌ 
போன்‌ நிருக்கிறது. பெரிய இயந்திரத்தைப்‌ பார்வையிடுவோ 
மானால்‌, ஆதாரச்‌ சில்லினுடைய அசைவு எங்ஙனம்‌ ஏனைய 
சில்லுகளுக்கெல்லாம்‌ சென்று சேருகிறதென்பதை உணர்ந்து 
கொள்வோம்‌. சுவாசமும்‌ ஆதாரச்‌ சில்லினைப்போல உடலின்‌ 
அவயவங்களுக்கு வேண்டிய வலிமையை மட்டுப்படுத்திகீ 


கொடுத்துக்கொண்டிருக்கிறது. 
ஒரு பெரிய அரசனுக்கு ஓர்‌ அமைச்சன்‌ இருந்தான்‌. அந்த 
அமைச்சன்‌ ஒரு குற்றஞ்‌ செய்தபடியால்‌, அரசன்‌ அவனை 
உயர்ந்த கோபுரத்தின்‌ அறை ஒன்றினுள்‌ அடைத்துச்‌ சிறை 
யிருத்தினான்‌. மந்திரியின்‌ மனைவி மிகவும்‌ உத்தமி; அவள்‌ 
ந்து நின்று துயரத்தோடு கணவ 


இரவிற் கோபுரத்தினடியில்‌ வ 
கயில்‌ உதவி செய்யலாமென்று அவனை 


னுக்குத்‌ தான்‌ எவ்வை 

வினவினாள்‌. அதற்கு அவன்‌ மறுமொழியாக, ** நாளையிரவு நீ 
இங்கு வரும்பொழுது தடித்த நீண்ட கயிறொன்றும்‌, திரிக்கப்பட்ட 
சணக்கயிறொன்றும்‌, நூன்முடியொன்றும்‌, பட்டு தூற்பந்து 
ஒன்றும்‌, பொறிவண்டு ஒன்றும்‌, சிறிதளவு தேனுங்‌ கொண்டு 
வருவாயாக,?? என்றான்‌. லி 
வுத்தமியும்‌ சொல்லப்பட்ட பொருள்களைத்‌ திரட்டிக்கொண்டு 
வந்தாள்‌. கணவனும்‌, அவளை நோக்கி, : வண்டின்‌ உடலிற்‌ 
பட்டுநூலை இறுகக்‌ கட்டி, அதன்‌ தலையில்‌ ஒரு துளித்‌ தேனைப்‌ 
பூசிச்‌ சுவரின்மீது நேராக வை,? என்றான்‌. அங்ஙனம்‌ 
வைக்கவே, வண்டானது தெனின்‌ மணத்தின்‌ வற்‌. ல்ல 
மேனோக்கி நகர்நீ போயிற்று மைச்சன்‌ வண்டிற்‌ கட்டி 
முத்த ப தக்‌ கைப்பற்றி மனைவியை நோக்கி நூன்‌ 


26 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 
முடியின்‌ தலைப்பைக்‌ கட்டிவிடும்படி ன்னான்‌: , பின்னர்‌ DS 
முடியின்‌ மறு தலைப்பிற்‌ சணற்கயிறு ட வ Se) 
கயிற்றிந்‌ பெருங்கயிறு கட்டப்பட்டது. பெருங்கயிற்றின்‌ மூல 
மாக அமைச்சன்‌ கீழே இறங்கித்‌ தப்பியோடிவிட்டான்‌. பட்டு 
ன்‌ அதனைப்‌ பற்றினால்‌, 
ம்‌; அவற்றின்‌ மூலமாக 
றிப்‌ பின்னர்ப்‌ பிராண 


னாகிய பெருங்கயிந்றைப்‌ ம்‌; அதன்‌ மூலமாக விடுதலை 


யடையலாம்‌. 


* நமது உட்லைப்பற்றி நாம்‌ 


இஃ. ஏன்‌ தியா திருக்கின்‌்றோமெனின்‌,. 
நடக்கின்ற மிக ்‌ உ 


) உள்ளே 
அண்ணி 


னுட்புகுந்‌ ர்ப்‌ே சத்தைப்பற்றி 
புகுந்து பார்ப்‌ பாமாயில்‌ 

வட நரம்புகளின்‌ குண்ணசைவுகக லட்டு அசைக்கிற 
இவற்றைக்‌ ற்றி 


நரிற்‌ காண்போம்‌, 
தன்மையை உ - 


வ யாளராக்‌ கின - அ! கீ 
b கு 
ட டக இல்‌ வலிமை உண்ணி யை நாம்‌ 
யை நாம்‌ பெறு ஃ்‌ டு டாகி 
பிராண ஷை ன 


- 1 கடினம்‌ அ கும்‌. 
ஈகமாக எடுத்துக காண்பேரம்‌ ௫ 


அதீ. 2] இராஜயோகம்‌ 27 


ஓவ்வொரு பயிற்சியின்‌ கருத்தும்‌ இதுவென்றும்‌, பயிற்சி 
யினாலே உடலிலே இயக்கமுறுகின்ற சத்திகள்‌ இவையென்றும்‌ 
210 படிப்படியாக அறிந்துகொள்ளுவோம்‌. இவை அனைத்தினை 
யும்‌ நாம்‌ அடையலாம்‌. ஆனால்‌, பயிற்சி வேண்டும்‌ ; பயிற்சி 
யினாலே பிரமாணம்‌ ஏற்படும்‌. நீங்களே பயின்று தெளிந்து 
கொள்ளும்‌ வரை நான்‌ எவ்வளவு நியாயங்களை எடுத்துக்‌ 
கூறினும்‌, அவை உங்களுக்குப்‌ பிரமாணமாகமாட்டா. உடல்‌ 
முழுவதிலும்‌ ஒரு வகைப்‌ புத்துணர்ச்சி இயங்கக்‌ காணும்‌ 
பொழுது ஐயம்‌ அனைத்தும்‌ அகன்றுபோம்‌. ஆனால்‌, நாள்‌ 
தோறும்‌ கடினமான பயிற்சி இன்றியமையாதது. நாள்தோறும்‌ 
இரு முறையாயினும்‌ பயில வேண்டும்‌; காலை மாலை நேரங்கள்‌ 
சிறந்தவை. இராப்பொழுது கழிந்து பகற்பொழுதாகிய வேளையும்‌, 
பகற்பொழுத கழிந்து இராப்பொழுதாகிய வேளையுமான அந்திக்‌ 
காலங்களிலே ஓரளவாகிய அமைதி நிலையுண்டு. அமைதிக்‌ 
காலங்களாகிய காலை மாலை வேளைகளில்‌ நமது உடலுக்கும்‌ 
அமைதி நிலை அடையுந்‌ தன்மையுண்டு. இயற்கையில்‌ அமைத்‌ 
திருக்கின்ற இந்த நன்மையைப்‌ பயன்படுத்திக்கொள்ளுமாறு 
இந்த வேளைகளிலே பயிற்சியைத்‌ தொடங்கவேண்டும்‌. பயிற்சி 
முடியுமுன்னர்‌ உணவு உட்கொள்ளுவதில்லை என்னும்‌ விதி 
யினைக்‌ கடைப்பிடித்‌ தொழுகினால்‌, பசியின்‌ . வலிமையினாறி 
சோம்பல்‌ நீங்கிப்‌ போகும்‌. பயிற்சி செய்து கடவுள்‌ வழிபாடு 
முடித்தபின்பன்றி உணவருந்துதல்‌ கூடாதென்று இந்தியாவிலே 
சிறுவர்களையும்‌ பயிற்றுவிப்பது வழக்கம்‌. பயிற்சியில்‌ இது 
வழக்கத்துக்கு வந்துவிட்ட பின்‌, நீராட்டம்‌ கடவுட்பூசை 
இவற்றை முடித்த பின்பன்றிப்‌ பசி தோற்ற மாட்டாது. 

இயன்ற வரையில்‌ யோகாப்பியாசத்துக்கென்று தனித்த ஓர்‌ 
அறையைச்‌ சீர்படுத்தி வைத்துக்கொள்ளுதல்‌ வேண்டும்‌. அந்த 
அறையினுள்‌ அயிலக்‌ கூடாது) அது பரிசுத்தமாயிருத்தல்‌ வேண்‌ 
டும்‌ ; நீராடி உடலையும்‌ மனத்தையும்‌ தூய்மைப்படுத்திய பின்‌ 
பன்றி அந்த அறையினுள்ளே புகுதல்‌ கூடாது. அந்த அறை 
யில்‌ மலர்களை வைக்கவேண்டும்‌ ; இவை யோகிக்கு உகந்த சார்‌ 
பானவை ; மனத்துக்கு உவப்பைத்‌ தருகிற படங்களையும்‌ வைக்க 
வேண்டும்‌. காலையிலும்‌ மாலையிலும்‌ தூபம்‌ இடவேண்டும்‌. 
கோபம்‌, சச்சரவு) தூய்மையற்ற எண்ணம்‌ என்னுமிவை அந்த 
அறையிலே நிகமுதல்‌ கூடாது. உங்களோடு ஒத்த எண்ண 
முடையவர்களை மாத்திரமே அந்த அறையினுட்புகவிடலாம்‌. 
படிப்படியாக அந்த அறை தூய்மையை அடையும்‌. உங்கள்‌ 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


) அயர்‌, ஐயம்‌ என்னுமிவற்றினால்‌ 
றையினுட்புகுந்தால்‌ உங்கள்‌ மனம்‌ 


இந்தக்‌ காரணம்பற்றித்தான்‌ கோயில்‌ 
கள்‌ உண்டாயின. சில கோயில்களிடே 


த்திலும்‌ செலுத்தவேண்‌ 5ம்‌. 

எல்லா உயிர்களும்‌ , கையுற்றிருப்பனவாக ; எல்லா உயிர்‌ 
களும்‌ ஆர மூற்றிருப்பனவாக ; எல்லா உயிர்களும்‌ ஆனந்த 
இற்றிருப்பனவாக,?? என்று சிந்திப்பீர்கள்‌ ட்‌ 
கிழக்கிலும்‌, தெற்கி ம்‌, வடக்‌ கிலும்‌, மேற்கிலும்‌ உள்ள 
எல்லாப்‌ ப்டைப்புகளி நலத்தையும்‌ சிந்திக்க வேண்டும்‌. 
நலத்தை அனல்‌, வடக்‌ செய்கிறீர்களோ, அவ்வளவு 
உங்கள்‌ நலத்தைத்‌ கேக்க டைய நலத்துக்காக முயல்வதே 


பும்‌, பிறருடைய இன்பத்‌ க்காடடங்கு உரிய வழி வாதை 
இன்பத்‌ 


ளுடைய 
அாள்வதற்குரிய எளிதான வழி என்‌ 
பதையும்‌ 3 
பரி க ர டைவில்‌ ஊர்ந்துகொள்வீர்கள்‌ இதன்‌ பின்னர்க்‌ 
ம்‌ மம்பிக்கையுடை யார்‌ 


3 
கருதியிருக்கவேஷ 25. கருதாமல்‌ ஞானத்தையும்‌ அறிவையுவ்‌ 
அலத்தின்பாந்ப ம இதை யொழிந்த பிரார்த்தனைகள்‌ சாய 
அது சுகமாகவும்‌ * அத பின்னர்‌ ௨. கள்‌ உட நினைத்து 
உட றந்த ப்‌ மயாகவும்‌ இருப்பதாகக்‌ கருதவேண்டும்‌ - 
நினை அ அ வயிரம்‌ போல உ யுடையதென 
அ ண்டுதல்‌ வேண்ட மினாலே வாழ்க்கையெ கடலைத்‌ 
a ட்டும்‌. லிமையந்றவர்‌ ண்டு 
“முடைய உ ண்‌ மிழுவதையும்‌ ௨௦ பதை 
வலிமையும்‌ ௨௮ 


பட்டப்‌ இராஜயோகம்‌ 29 


3. பிராணன்‌ 


[பிராணாயாமம்‌ என்பது மூச்சைக்‌ குறித்தது எனப்‌ பலர்‌ நினைக்‌ 
2 கின்றனர்‌ ; அதுவன்று. மும்‌ பிராணாயாமத்துக்கும்‌ 
டையேயுள்ள தொடர்பு மிகச்‌ சிறிதேயாகும்‌. உண்மைப்‌. 
பிராணாயாமத்தை அடைவதற்கு நாம்‌ செய்யும்‌ பல சாதனை 
களிலே மூச்சும்‌ ஒன்று. பிராணாயாமம்‌ என்பதற்குப்‌ பிராணனைத்‌ 
தன்‌ வயப்படுத்துதல்‌ என்பது பொருள்‌. இந்தியாவிலுள்ள 
தத்துவ ஞானிகளுடைய கொள்கைப்படி உலக முழுவதும்‌ 
இரண்டு பொருள்களால்‌ ஆக்கப்பட்டது. அவற்றினுள்‌ ஒன்று, 
ஆகாயம்‌ ; அது எங்கும்‌ பரந்து எல்லாவற்றிலும்‌ செ.றிந்திருகீ 
கிறது. உருவமுடையனவாய்ச்‌ சேர்க்கையினால்‌ எய்துவன 
யாவும்‌ அந்த ஆகாயத்திலிருந்து பரிணமித்தனவே. ஆகாயமே 
வாயுவாகிறது. அதுவே நீர்ப்பொருள்‌ ஆகிறது ; கட்டிப்பொருள்‌ 
ஆகிறது. ஆகாயமே ஞாயிறு, புவி, மதி, விண்மீன்கள்‌, வால்‌ ' 
வெள்ளிகள்‌ என்பவையாகின்றது ; ஆகாயமே மனித உடல்‌, 
விலங்கின்‌ உடல்‌, தாவரம்‌ எனும்‌ யாவுமாகி, நம்மாற்‌ காணப்‌ 
படும்‌ வடிவங்களாகிப்‌ புலன்களால்‌ அறிதற்குரிய அனைத்தும்‌ 
ஆகின்றது. அதனை நாம்‌ காணுதல்‌ இயலாது. அது நுண்ணிய 
பொருளாயிருத்தலினாலே, எல்லா வகையான பொதுக்காட்சிக்‌ 
கும்‌ அப்பாலாகி நிற்கின்றது; அது பருப்பொருளாகி வடிவெடுகீ 
கும்‌ பொழுதுதான்‌ நாம்‌ அதைக்‌ காணுதல்‌ கூடும்‌. படைப்புத்‌ 
தொழிலின்‌ தொடக்கத்திலே ஆகாயம்‌ மாத்திரமே இருந்தது. 
காலவட்டத்தின்‌ இறுதியிலே; மண்‌, நீர்‌, காற்று ஆகிய அனைத்‌ 
தும்‌ மீண்டும்‌ ஆகாயம்‌ ஆகும்‌. பின்பும்‌ இவ்வாகாயத்திலிருந்து 


படைப்பு உண்டாகும்‌. 

இந்த ஆகாயமானது எத்தகைய சுத்தியினாலே உலகமாககீ 
காரியப்படுகிறது? பிராண சத்தியினாலே. ஆகாயமானது 
அகண்டமாய்‌ இந்த உலகத்தில்‌ எங்கும்‌ பரந்திருக்கிற பு 
யிருத்தல்‌ போல, இந்தப்‌ பிராணனும்‌ NT இந்த 
உலகத்தில்‌ எங்கும்‌ பரந்திருக்கில்‌ தி ஆகும்‌. கால வட்டத்‌ 
தின்‌ தொடக்கத்திலும்‌ முடிவிலும்‌ அனைத்துப்‌ பொருள்களும்‌ 
ஆகாயம்‌ ஆகின்றன ; உலகத்திலுள்ள எல்லாச்‌ சத்திகளும்‌ 
பிராணன்‌ ஆகின்றன. ்‌ 
சொல்லுதற்கு உரிய அனைத்தும்‌ இந்தப்‌ பிராணனிலிருந்து 
வெளிப்படுகின்றன. இயக்க 


ள்‌ ர.2 
விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுட 


ே ான்றுவது வ சத்‌ 
5 ௧, அனைத்தும்‌ டன 
னுடைய வெளித்‌ தோற்றமே. கும்‌ ந்‌ 
ம்‌ தில்‌ i ருப்பினும்‌ கறி: த்த 
கூட்டம்‌ மனத்தின்‌ சார்பாய்‌ இருப்‌ னு i ம்ம்தது 
ாழுது, பிராணன்‌ எனப்படு 
எதும்‌ இலதும்‌ இல்லாதிருந்த பொ 


ம்பொழுது, பிராண 
ளாக மாறுதல்‌ அடைகின்ற து. இ 
அறிந்து 


“ஆளுவதே உண்மையிற்‌ பிர 
படுவது. 


னும்‌ சுத்திகளி* 
ந்தப்‌ பிராண 
ாணாயாமம்‌ எனப்‌ 


லகத்திலுள்‌ள 
ளரூவான்‌. இதுவே பி யாமத்‌ திண்‌ 
முடிபும்‌ நோக முமாகும்‌, யோகி பரிபூரண நிலை அப்‌ 
ம்‌ பிர ரீதியிலே வென்‌ அடக்கி ம்ளக்கூடாத 

ட்ட த்‌ தீவர்க ம்‌, றைந்த ப மாக்களும்‌ அவ 
பக்தர்‌ பப்‌ வவ க்க 22 
அபக க்‌ தட்ட போல வன து கட்டணைக்கு 

ர்‌ க 

என்பான்‌, நச வனக ஒருவ றி எட்டாக 
என்பான்‌. 


அதீ. 3] இராஜயோகம்‌ 31 


இறுதியிலமைந்த பொதுத்தன்மையை விசாரித்து விரிவு 
களைப்‌ பின்பு காண விடுவது இந்துக்களுடைய சிந்தையின்‌ 
சிறப்பிலக்கணமாகும்‌. “எதனை அறிந்தால்‌ யாவற்றையும்‌ 
படத 2» என்னும்‌ வினு வேதங்க எழுகின்றது. 
த அறிந்தால்‌ யாவற்றையும்‌ அறியக்கூடுமோ அதனை 
நிறுவுவதற்காகவே எல்லா நூல்களும்‌, எல்லாத்‌ தத்துவ சாத்‌ 
திரங்களும்‌ ஏற்பட்டன. ஒரு மனிதன்‌ இந்த உலகத்தைச்‌ சிறிது 
சிறிதாக உணரவேண்டுமாயின்‌, அவன்‌ ஒவ்வொரு மணலையும்‌ 
கவனிக்க வேண்டும்‌. எல்லையற்ற காலம்‌ நடந்தாலும்‌ அவன்‌ 
எல்லாவற்றையும்‌ அறிதல்‌ இயலாது. அப்படியாயின்‌, அறிவு 
எங்ஙனம்‌ உண்டாகும்‌ ? சிறப்புப்‌ பொருள்களை அறிவதனால்‌ ஒரு 
மனிதன்‌ அனைத்தினையும்‌ அறிந்து கொள்ளூதல்‌ எவ்வண்ணம்‌ 
கைகூடும்‌ ? சிறப்புப்‌ பொருள்களின்‌ தோற்றத்துக்குப்‌ பின்னணி 
யில்‌ பொதுத்தன்மை ஒன்று அமைந்திருக்கிறதென யோகிகள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. எல்லாச்‌ சிறப்புக்‌ கருத்துக்களுக்கும்‌ பின்னே 
ஒரு பொதுக்‌ கருத்து இருக்கின்றது. பண்பு வடிவாகிய அந்த 
ஆதாரக்‌ கொள்கையைப்‌ பற்றுவீர்களாயின்‌; அனைத்தினையும்‌ 
பற்றியவர்கள்‌ ஆவீர்கள்‌. இந்த உலகம்‌ அனைத்தும்‌ ஒன்றாகிய 
சத்துப்‌ பொருளாக வேதங்களிலே தொகுத்துக்‌ கூறப்பட்டது. 
அந்தச்‌ சத்துப்‌ பொருளைப்பற்றியவன்‌ உலகம்‌ முழுவதையும்‌ 
பற்றியவன்‌ ஆவான்‌. அவ்வண்ணமே எல்லாச்‌ சுத்திகளும்‌ 
அடங்குவன. இந்தப்‌ பிராண சத்தியைப்‌ 
பற்றியவன்‌ இந்த உலகத்திலுள்ள மானச சத்தி, சடசத்தி 
என்னும்‌ அனைத்தினையும்‌ பற்றியவனாவான்‌. பிராணனை அடக்கி 
ஆஞுபவன்‌, தன்‌ மனத்தை அடக்கி ஆளுவான்‌ ; எல்லா மனங்‌ 
களையும்‌ அடக்கி ஆளுவான்‌ ; தன்‌ உடலை அடக்கி ஆளுவான்‌ ; 
எல்லா உடல்களையும்‌ அடக்கி ஆளுவான்‌. ஏனெனில்‌, பிராண 
னானது சத்தி அனைத்தும்‌ வெளிப்பட்டுத்‌ தோன்றும்‌ பொதுப்‌ 
பொருளாய்‌ விளங்குகிறது. 3 
பிராணனை அடக்கியாளுவதி எப்படி என்றறிந்துகொள்ளூ. 
வது பிராணாயாமத்தின்‌ ஒரு தனிக்‌ கொள்கையாகும்‌. எல்லா வகை 
யாகிய பயிற்சிகளும்‌ சாதனைகளும்‌ இந்த முடிபையே கருதியவை. 
ஒவ்வொரு மனிதனும்‌ தானிருக்கும்‌ நிலையிலிருந்து தொடங்கித்‌ 
தனக்கு மிகவும்‌ அண்மையில்‌ இருக்கிற பொருள்களை அடக்கி 
யாளப்‌ பயிலுதல்‌ வேண்டும்‌. இந்த உடல்‌ நமக்கு மிகவும்‌ 
அணித்தாய்‌ ' இருக்கிறது ; உலகத்திலுள்ள மற்றப்‌ பொருள்‌ 
களைக்காட்டிலும்‌ சமீபமாயிருக்கிறது ; மனம்‌ இதனினும்‌ அணித்‌ 


ரீ -2 
32 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌ 


தாயிருக்கிறது. இந்த உடலையும்‌ மனத்தையும்‌ கம்‌ 
பிராணன்‌, உலகத்திலுள்ள மற்றப்‌ பிராணிகளைவிட நமக்கு 
மிகவும்‌ அணித்தாயிருக்கிற து. நம்முடைய சடசத்தி சித்த 
சத்திகளை வெளிப்படுத்தும்‌ பிராணனாகிய சிறிய அலை, அகண்ட 
மாகிய பெருங்கடல்‌ போன்ற பிராணனில்‌ எழுகின்ற அலைகளி 
னுள்ளே, நமக்கு மிகவும்‌ அணித்தாம்‌ இருப்பது. இந்தச்‌ சிறிய 
அலையை அடக்கியாளுவதிந்‌ சித்தி பெறுவோமாயின்‌, பிராணன்‌ 
மூழுவதையும்‌ அடக்கியாளுவதை எதிர்பார்க்கலாம்‌. இதனைச்‌ 


செம்து முடித்த யோகி பூரணத்துவத்தை அடைகின்றான்‌ ; ப 
மேல்‌ அவல்‌ ட்‌ 


ந்றையும்‌ அறிபவனும்‌ 
ஊத்‌ தம்‌ வயப்படுத்துவதற்கு முயன்ற 
நாம்‌ எல்லாத்‌ தேசங்களிலும்‌ காணலாம்‌. 
நம்பிக்கை வைத்தியர்‌, ஆவிக்குரியோர்‌ 
கிறித்தவ விஞ்ஞானிகள்‌, மே சியக்‌ 3 ்‌ ப்‌ 
கட்‌ 3 5 னாவசியக்காரர்‌ என்னும்‌ பல்வேறு 


வேறு வேறாகிய 


அறி £ர்ப்போமாயின்‌ , 
யாமலோ, பிராணனை ப ப்‌ 
படுத்துகிற மு பட ? த்‌ தன்வயப்‌ 
என்பதை அறியலாம்‌. இ ாரமாகக்‌ கொண்டிருக்கின்றார்கள்‌ 


அதீ. 3] இராஜயோகம்‌ 33 
விஷயங்களுக்கு உடன்பாடாகவும்‌ எதிர்‌ மறையாகவும்‌ இருப்ப 
வற்றைக்‌ காண்கிறேன்‌ : எண்ணம்‌ அவ்வளவோடு அமைய 
வில்லை. தருக்க அறிவு எல்லையினுட்பட்டது என்பதை நாம்‌ 
அறிவோம்‌ ; தருக்க அறிவு ஓர்‌ அளவுவரை செல்லும்‌ ; அதற்‌ 
கப்பால்‌ செல்லமாட்டாது. அது இயங்குகிற வட்டம்‌ குறுகிய 
எல்லையினுட்பட்ட து. அப்படியிருந்தும்‌ இந்த வட்டத்தினுள்‌ 
விஷயங்கள்‌ வந்து புகுவதைக்‌ காண்கிறோம்‌. வால்‌ வெள்ளி 
களின்‌ வருகையைப்‌ போல இந்த வட்டத்துக்குள்ளே சில 
விஷயங்கள்‌ வருகின்றன ; நமது தருக்க அறிவு எல்லைக்கு 
அப்பாற்செல்லா தெனினும்‌, புறம்பே நின்று இவ்விஷயங்கள்‌ 
வருகின்றன என்பது திண்ணம்‌. இந்தச்‌ சிற்றெல்லையி 
னுள்ளே வலிந்து புகுகின்ற நிக ம்லைக்‌ 

வெளியே உள்ளது. உரையுணர்‌ 
நிலையில்‌ மனம்‌ இருத்தல்‌ கூடும்‌. “ சமாதி? என்று சொல்லப்படும்‌ 
பூரண தியானத்தோடு கூடிய உரையுணர்வு கடந்த அந்நிலையை 
மனமானது அடையும்பொழுது இயற்கையறிவினாலும்‌, தருக்கத்‌ 
தினாலும்‌ ஒரு பொழுதும்‌ காணவொண்ணாத விஷயங்களை அது! 
நேர்முகமாகக்‌ காண்கிறது. உடலிலுள்ள நுண்ணிய சத்திகளின்‌ 
தொழிற்பாடுகளும்‌, பிராணனுடைய வேறு வேறாகிய வெளிப்பாடு 
களும்‌ மூறையாகப்‌ பயிற்றப்படின்‌, அவை மனத்துக்கு ஓர்‌ 
இயக்கத்தைத்‌ தந்து, அதனை உயரப்‌ போகும்படி செய்து; 
நிலையை அடைவிக்கும்‌. அந்த நிலையி 


லிருந்து மனம்‌ தொழில்‌ புரியும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ எவ்விடத்திலும்‌ இடையீடின்றித்‌ 
சடத்‌ தன்மையிலே 
ரபஞ்சம்‌ ஒன்றாயிருக்கிறது! 5 உனக்‌ 
டிப்பினை எதிர்த்‌ 
திரிகள்‌ 


சொல்லுவார்கள்‌. 
வேறுபாட்டில்லை ; பொருட்‌ 
மற்றோரிடம்‌. பொ ளாகிய 

த வார்‌ ம ங்கொ சுழியை நிகர்த்தது. இவற்றி 
னுள்‌ ஒன்றாவது நிலையாயிருப்பதில்லை. ஓடி வருகின்ற நீரருவி 
யிலே இலட்சக்கணக்கான நீர்ச்சுழிகள்‌ பொருந்தியிருக்கின்‌ றன. 
கணந்தோறும்‌ அவற்றிடையேயுள்ள நீர்‌ சில விநாடிகள்‌ சுழன்று 
வெளியே போய்விடப்‌ புதிய நீர்‌ அவ்விடத்துக்கு வருதல்‌ 
போல, பிரபஞ்சம்‌ இடையீடின்றி மாறுகிற பொருட்‌ 


்‌ [சுடர்‌-2 
34 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ 

ே 
பிழம்பாய்‌ இருக்கின்றது. பகா. ய 
அனைத்தும்‌ நீர்ச்சுழி போன்று 
பிழம்பு, மனித உடலாகிய ஒரு 
அங்குச்‌ சில காலம்‌ 


ள்ளே புகுதல்‌ கூடும்‌. 


ஒரு 
மற்‌ 
ம்‌ ; மற்றொன்று உலோகப்‌ 

ஒன்றும்‌ நிலையாயிருப்பதில்‌ 


்‌ சில மருந்துகள்‌ 
க்‌ கொண்‌ டூபோகும்‌ வலிமையுடைய. ஸர்‌ 
ஹம்பிறி டேவ (Sir Humphry Davy) என்னும்‌ விஞ்ஞானியார்‌ 
ண்ட பேர்போ. அ பவத்தை உங்களுட்சிலர அறிந்திருக்க 
லாம்‌. அவ நகை வாயுவினால்‌ ப மற்கொள்ளப்பட்டுப்‌ பிரசங்க 
நேரத்திலே சைவற்று ங்கியிருந்தார்‌; அதன்‌ பின்‌ பிரபஞ்ச 
மனைத்தும்‌ எண்‌ ங்களினால்‌ கைப்பட்டதெனஃ சொன்னார்‌. 
ந்த நே தீதிலே அவரிடத்திலே பருப்பொருள்‌ அசைவுகள்‌ 
ஓழிந்துஷி ) எண்‌ களென்று சொல்லப்படும்‌ அண்ணிய 
பக்கங்கள்‌ "தீதிரம்‌ முன்ண ப்பட்டிருந்தன. அவர்‌ தம்மைக்‌ 
ம உள்‌ ண்‌ இயக்கங்கஜ மாத்திரம்‌ கண்டார்‌. 
து i ய்விட்‌ ன, பிரபஞ்சம்‌ முழுவதும்‌ 
க்‌ ப து. வரும்‌ ரும்‌ அகட 
படக்கும்‌ லு த்தின்‌ நீர்க்சுழி போலக்‌ காணப்‌ 
எண்‌ பஞ்ச த்திலே ஒற்றுமையுஷ்‌ ப 
தைக்‌ காண்க ம்‌. இ யிலே ஆன்மா ப்‌ படம 
பம்பொழு து 


அத. 3] இராஜயோகம்‌ 3 


அது ஒன்றாய்‌ இருக்கிறது என்பதை நாம்‌ அறிவோம்‌. தூல 
சூக்குமமாகிய சடத்தின்‌ அசைவுகளுக்கப்பால்‌, எல்லா இயக்க 
நிலையினையுங்‌ கடந்து, ஒரே ஒரு பொருள்‌ இருக்கிறது. ' வெளிப்‌ 
பட்டுத்‌ தோன்றும்‌ இயக்கத்திலும்‌ ஒற்றுமைதானே காணப்படு 
கிறது. இந்த உண்மைகளை நாம்‌ மறுக்க முடியாது. பிரபஞ்சத்தி 
லுள்ள சத்திகளின்‌ மொத்தம்‌ என்றும்‌ மாறுபடாதிருப்பது என 
இக்காலத்துப்‌ பெளதிக சாத்திரம்‌ கூறுகின்றது. இந்தச்‌ சத்தி 
யின்‌ மொத்தம்‌ இரு வேறு வடிவமாக இருத்தல்‌ கூடுமென்பதும்‌ 
காட்டப்பட்டிருக்கிறது. அமைதியடைந்து செம்மையுற்று 
ஓடுங்கியிருக்கும்‌ சத்தியானது பின்பு வேறுபட்ட வலிமைகளாக 
வெளிப்பட்டுத்‌ தோன்றும்‌; அதன்‌ பின்பு மீட்டும்‌ ஓடுக்க 
நிலைக்குச்‌ செல்லும்‌; அதன்மேல்‌ : மீட்டும்‌ வெளிபட்டுத்‌ 
தோன்றும்‌. நித்தியமாக இவ்வண்ணமே தோற்றவொடுக்கங்கள்‌ 
நிகழ்ந்‌ துகொண்டிருக்கும்‌. யான்‌ முன்னர்க்‌ கூறியபடி இந்தப்‌ 
பிராணனை அடக்கியாளுவதே பிராணாயாமம்‌ எனப்படும்‌. 

மனித உடலிலே சுவாசப்பைகளின்‌ இயக்கத்திலே பிராண 
னுடைய வெளிப்பாடு சிறப்புறத்‌ தோன்றுகிறது. அது நின்று 
விட்டால்‌, பொது விதியாக உடலிலே தோற்றும்‌ ஏனைய சத்தி 
களெல்லாம்‌ உடனே நின்று விடுகின்றன. இந்த இயக்கமானது 
நின்று விட்ட பின்பும்‌ உடலானது உயிரோடு நிலைத்திருக்கும்‌ 
வண்ணம்‌ பயின்றுகொண்ட மனிதர்‌ இருக்கின்றனர்‌. பல நாள்‌ 
களுக்குத்‌ தம்மை மண்ணிலே புதைக்கும்படி செய்து மூச்சு 
விடாமல்‌ உயிர்‌ வாழ்கிற மனிதர்‌ சிலர்‌ இருக்கின்றனர்‌. தூலத்தின்‌ 
உதவியைக்‌ கொண்டு சூக்குமத்தையறிந்து, அவ்வாறே 
மெதுவாக மிகவும்‌ சூக்குமமானதை நோக்கிச்‌ சென்று அடைய 
வேண்டிய இடத்தை நாம்‌ அடையலாம்‌. சுவாசப்பையின்‌ 
அடக்கியாளுவது பிராணாயாமமாகும்‌. இந்த 
டு இயைந்து நிற்பது. இது மூச்சினாலாவ 
க்குமிடத்து இது மூச்சினை ஆக்குகின்றது. 


௪. ட்‌ ட்‌ நோ 
தன்று. உற்று நீ ப்‌ போல்‌ இவ்வியக்கமான து காற்றை 


்‌ கும்‌ இ ரத்தை 
நீரிறைக்கு யந்திரத்‌ சுவாசப்‌ பைகளை இயக்க, சுவாசப்‌ 


இழுக்கின்றது. பிராணன்‌ ம ்‌ ணக க 
ளின்‌ இயக்கத்தினாலே காற்று வள்ஸிழுக்கப்புடு தென்க 
யாமும்‌ என்பது மூச்சு விடுதல்‌ என்பதன்று ; சுவாசப்‌ 
வதன்‌ இயக்குகிற தசைக்கட்டுகளின்‌ வலிமையை: அடக்கி 
வதாகும்‌. நரம்புகளின்‌, உது தக்‌ 0 க்குள்‌ 
கென்று சுவாசப்பையை ஒரு வகையாக த ம்‌ வலில 
பிராணனெனப்படும்‌- அதனை வசப்படுத்துவதற்குப்‌ பயிலும்‌ 


்‌்‌ -2 
36 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌ 


முறை பிராணாயாமமாகும்‌. psu \ கிப்‌ எட ட 
உடலிலே பிராண இயக்கத்தினால்‌ நடக்கின்ற தொழில கட்‌ 
சிறிது சிறிதாக வசப்பட்டு வருவதை நாம்‌ rE ALS உட 

அள்ள எல்லாத்‌ தசைக்‌ கட்டுகளையும்‌ அடக்கியாளக்கூடியவனா 
யிருந்த ஒரு மனிதனை நான்‌ கண்டேன்‌. ஏன்‌ LA இருத்தல்‌ 
கூடாது சில தசைக்‌ கட்டுகள்‌ எனது கட்டளைக்கு மைந்து 
நடப்பனவெனின்‌, உடலிலுள்ள எல்லாத்‌ தசைக்‌ கட்டுகளும்‌ 
நரம்புகளும்‌ ஏன்‌ அமைந்து நடத்தல்‌ கூடாது? அதில்‌ 
இயலாதது என்ன ₹ அடக்கியாளும்‌ வன்மை 


இப்பொழுது 


ன்றது. நமது 
விருப்பப்படி செவிகளை அசைத்தல்‌ நம்மால்‌ இயலாத காரியம்‌ 
ஆனால்‌, இது விலங்கினங்களுக்கு இயன்‌ நதொன்றென்பதை 
நாம்‌ அறிவோம்‌. 


ராத காரணத்‌ 

த்த கரணத்‌ தொழின்‌ 
மறப்பு? (Atavism) எனப்படும்‌. 

மேலும்‌, 

தலுங்கூடும்‌. 


எண்ணம்‌ செய்யக்கூ ்‌ 
அனத தலாம்‌ ; டன்‌ த்‌ உடல்‌ நிறைக்‌. 
ப னே ண 
பிறருடைய வப்‌ ய ப்டுத்தலாம்‌ ; அம்ர்‌ 
யு அடக்கியாள த்‌ த்‌ ரமணன்‌ நி ட்‌ 
ளுடைய உ. யாகிய அணை ச லாம்‌. 


தும்‌ தொற் உட எவுலகத்திலே 
பிறிடத்துடி 5௫ வகை நில. மலும்‌ தன்மைய தி 


ற்‌ யிலிருந்தா உட வை. உங்க 
காற்றுவிக்கும்‌ இயல்பு ட்ட நதித்‌ தன்மையைப்‌ 
அ உ 


அதீ. 3] இராஜயோகம்‌ 37 
நீங்கள்‌ உடல்‌ நலனும்‌ வலிமையும்‌ கூடியவர்களாயிருந்தால்‌ உங்க 
ளைச்‌ சூழவிருப்பவர்களிடத்து நலனும்‌ வலிமையும்‌ உண்டாக்கு. 
மியல்பு உங்களுக்கு எய்தும்‌. அவ்வண்ணமே நோய்வாய்ப்பட்டுப்‌ 
பலவீனமுற்றிருந்தால்‌ உங்களைச்‌ சூழ இருப்போரிடத்தும்‌ அத்த 
கைய நீர்மையை உண்டாக்குவது உங்களுக்கு இயல்பாகும்‌. ஒரு 
மனிதன்‌ மற்றொருவனைக்‌ குணப்படுத்த முயலும்பொழுது, தன்‌ 
னிடத்திலுள்ள நலத்தினை மற்றவணிடத்துச்‌ செறியப்‌ பண்ணு 
கிறான்‌. இது சுகப்படுத்துதலைக்‌ குறித்த மிகப்‌ பண்டைய 
கொள்கை. அறிந்தோ, அறியாமலோ பிறருக்கு நலத்தை உண்‌ 
டாக்கலாம்‌. வல்லமைசாலி, தன்னோடிருக்கும்‌ வலிமையற்றவனை 
அறிந்தோ அறியாமலோ சிறிது கூடிய வலிவுடையவனாக்குகிறான்‌. 
அறிந்து செய்தால்‌, இது விரைவாகவும்‌ செவ்விதாகவும்‌ முடியும்‌. 
ஒருவன்‌ தான்‌ சுகமில்லாதிருப்பினும்‌, ஒரோ வழி பிறருக்கு நலம்‌ 
செய்யக்‌ கூடியவனாயிருப்பதை நாம்‌ காண்கிறோம்‌. இவ்வண்ணஞ்‌ 
'செய்வோன்‌ பிராணனை ஓரளவுக்கு அடக்கியாளக்‌ கூடியவன்‌ ; 
சிறிது பொழுது பிராணனை ஒரு வகை இயக்கத்துக்குக்‌ கொண்டு 
வந்து, மற்றொருவனுக்கு அதனை மாற்றிவிடுகின்றான்‌. 

இந்தக்‌ கிரியை தூரத்தில்‌ நிகழ்வதும்‌ உண்டு. இடைவெளி 
யில்லாமையினாலே உண்மையிலே தூரமென்பதில்லை. பிளவு 
பட்ட தூரம்‌ எங்கு உளது? உனக்கும்‌ ஞாயிறுக்கும்‌ இடையில்‌ 
என்ன பிளவு இருக்கிறது ? தொடர்ச்சியாகிய பொருட்பிழம்பிலே 
ஞாயிறு ஒரு பகுதி ; நீ மற்றொரு பகுதி. ஆற்றிலே ஒரு பாகத்‌ 
துக்கும்‌ மற்றொரு பாகத்துக்கும்‌ என்ன பிளவு உண்டு? ஆதலி 
னாலே சத்தி ஏன்‌ தூரத்துக்குப்‌ பிற்‌ ப்‌ கூடாது ₹ 
அதை மறுப்பதற்கு ஒரு நியாயமுமில்லை. தூரத்தில்‌ இருந்து 
கொண்டு குணப்படுத்துதல்‌ முற்றும்‌ உண்மையே. பிராணனை 
வெகு தூரத்துக்குச்‌ செலுத்தலாம்‌. ஆனால்‌, இங்ஙனம்‌ உண்மை 
யாகக்‌ செய்வோர்‌ ஒருவரிருந்தால்‌, வஞ்சனை செய்வோர்‌ நூறு 
பேரிருப்பர்‌. இங்ஙனம்‌ நோயைக்‌ குணப்படுத்துவது, பொதுவாக 
எண்ணப்படுவது போன்று, அவ்வளவு எளிதன்று; TL 
மாக, இங்ஙனம்‌ செய்வோர்‌, மனித உடலின்‌ ன நலத்‌ 
தைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளுகின்றனர்‌. மாற்று மருந்து வைத்தி 
யன்‌ (11 வியி தன்னுடைய மருந்துகளைக்‌ கொடுத்துக்‌ கழிச்சல்‌ 
வியாதி வந்த நோயாளியைக்‌ குணமாக்குகிறான்‌ ; நேர்‌ மருந்து 
வைத்தியன்‌ (H௰m௪opகth) தனது மருந்துகளைக்‌ கொடுத்து 
முன்னவனைவிடப்‌ பலரைக்‌ குணப்படுத்துகிறான்‌. இயற்கையைத்‌ 
தனக்கு உதவியாக்குகிறபடியால்‌, நேர்‌ மருந்து வைத்தியன்‌ 


ர்‌.2 
0 [சுடர்‌ 
ம 
வேகானந்தரின்‌ ஞான தீப 

விவே 


கள்‌ ; எந்த நாளில்‌ ்‌ 
? இந்த நாளில்‌ உங்களு கும்‌ சொற்பொழி ற்‌ 
தில்லை. 
உலகத்கை. 


5 அத்ன்‌. பல னை இலா 
பயலை, 
ccc உட வட 


த 8] இராஜயோகம்‌ 39 


நினைத்தது. உலகிலுள்ள பெரிய தீர்க்கதரிசிகள்‌ தங்களுடைய 
பிராணனை மிகவும்‌ அற்புதமாக வசப்படுத்தியிருந்தார்கள்‌. இத 
னால்‌ அவர்களுக்கு மாபெருஞ்‌ சித்த சத்தி உண்டாகியிருந்தது ; 
தங்களுடைய பிராணனை மிகவுயர்ந்த இயக்க நிலைக்குக்‌ கொண்டு 
வந்தார்கள்‌ ; இதனால்‌, உலகத்தை ஆளத்தக்க வலிமை வாய்ந்தவர்‌ 
களாய்‌ இருந்தார்கள்‌. பிராணனை வசப்படுத்துவதிலிருந்து 
எல்லா வகையாகிய வலிமைகளும்‌ தோன்றுகின்றன. மனிதர்‌ 
இந்த இரகசியத்தை அறிவதில்லை. ஆயினும்‌, இது ஒன்றே 
இந்த விஷயத்தை விளக்குவது. சில வேளை, பிராணன்‌ 
உங்களுடைய உடலிலே ஓரிடத்து அதிகமாகவோ குறைவாகவோ 
சென்றிருக்கலாம்‌. இதனால்‌ அதனுடைய சமநிலை வேறுபட்டு 
விடுகிறது. பிராணனுடைய சமநிலை வேறுபடும்‌ பொழுது நோய்‌ 
உண்டாகிறது ; அதிகப்பட்டிருக்கிற விடத்துப்‌ பிராணனைக்‌ 
குறைத்துவிடுவது, குறைந்தவிடத்துக்குப்‌ பிராணனைக்‌ கொடுப்‌ 
பது என்னும்‌ நெறிகளினாலே நோயைக்‌ குணப்படுத்தலாம்‌. 
உடம்பில்‌ ஒரு பாகத்தில்‌ வேண்டிய அளவுக்குக்‌ கூடியோ 
குறைந்தோ பிராணன்‌ இருக்கிறது என அறிந்துகொள்வதும்‌ 
பிராணாயாமத்தின்பாற்படும்‌. உணர்ச்சியானது துண்மையாகப்‌ 
பயிற்றப்பட்டிருக்கும்‌ பொழுது, மனமானது கால்‌ விரலிலோ கை 
விரலிலோ பிராணன்‌ குறைந்திருப்பதை அறிந்து பிராண 
சத்தியைகீ கொடுக்ககீ கூடியதாயிருக்கும்‌. பிராணாயாமத்தி 
னுடைய பல வகைப்பட்ட தொழில்களில்‌ இவையும்‌ உள்ளன. 
இவற்றையெல்லாம்‌ படிப்படியாகவும்‌ பதமாகவும்‌ பயின்றுகொள்ள 
வேண்டும்‌. வேறு வேறு பூமிகளிலுள்ள பிராணனை வசப்படுத்திச்‌ 
செலுத்துகின்ற மார்க்கமறிந்து செலுத்துதற்குரிய வழி வகை 
களைப்‌ போதிப்பதே இராஜயோகத்தின்‌ நோக்கமாகும்‌. ஒரு 
மனிதன்‌ தன்‌ சத்திகளை எல்லாம்‌ ஒருவழிப்படுத்தினால்‌, தன்‌ 
உடலிலுள்ள பிராணனுக்கு எஜமானனாவான்‌. தியானம்‌ 
செய்யும்‌ பொழுதும்‌ ஒரு மனிதன்‌ தனது பிராணனை ஒரு வழிப்‌ 


படுத்துகிறான்‌. 

இ பெரிய அலைகளிருக்கின்றன ; மலைகள்‌ போன்ற 
அலைகளும்‌, அவற்றினும்‌ சிறிய அலைகளும்‌, அவற்றினும்‌ 
சிறியனவும்‌; மிகச்‌ சிறிய குமிழிகளும்‌ இருக்கின்றன - இவற்றி 
னுக்கு ஆதாரமாக அகண்டமான சமுத்திரமிருக்கிறது: சிறிய 
குமிழியும்‌ பெரிய அலையும்‌ ஒரே சமுத்திரத்தோடு இணைக்கப்‌ 
பட்டி ருக்கின்றன. அதுபோல ஒரு மனிதன்‌: மிகப்‌ பெரியவனா 
யிருப்பினும்‌, குமிழிபோலச்‌ சிறியவனாயிருப்பினும்‌, அகண்ட 


110—4 


40 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடரீ-2 


மாகிய சத்திக்கடலோடு தொடுக்கப்பட்டவனாயிருக்கிறான்‌. எல்‌ 
லாப்‌ பிராணிகளுக்கும்‌ உள்ள பிறப்புரிமை இது. எங்கெங்கு 
உயிரிருக்கின்றதோ, அங்கங்கெல்லாம்‌ அகண்ட சத்தியின்‌ 
களஞ்சியமான து அமைந்திருக்கிறது. பூதக்கண்ணாடிக்கு மாத்‌ 
திரம்‌ தெரிகின்ற மிக நுண்ணிய காள 

கிய உயிர்‌, அகண்டமாகிய ௪ 
யைப்‌ பெற்றுப்‌ படிப்படியாக உருத்திரிந்து, தாவரமாய்‌, விலங்‌ 
காய்‌, மனிதனாய்‌, அ. இப்படி அடை 
ம்‌. ஆனால்‌, காலந்‌ 
ஊக்கத்தோடு கூடிய 


அதீ. 8] இராஜயோகம்‌ 41 


pic! போதிப்பதே யோக சாத்திரத்தின்‌ : நோக்கம்‌ ; 
தவே யோகியினுடைய உயர்தனிக்‌ கொள்கை. உலகிலே 
தோன்றிய பெரிய தீர்க்கதரிசிகளும்‌, உண்மையை நேரிற்‌ 
கண்டோரும்‌, அனுபூதிமான்களும்‌ யாது செய்தார்கள்‌ ? ஒரு 
வாழ்க்கைக்‌ காலத்திலே மக்கட்சாதியாருடைய வாழ்க்கை முழு 
வதையும்‌ வாழ்ந்து பரிபூரண நிலையை அடைவதற்கு மக்கள்‌ 
செல்ல வேண்டிய நெறி முழுவதையும்‌ கடந்தார்கள்‌ ; ஒரே 
வாழ்க்கையிலே தங்களைப்‌ பூரணப்படுத்திக்கொண்டார்கள்‌. மற்று 
எதனைப்பற்றியும்‌ அவர்கள்‌ எண்ணுவதில்லை ; ஒரு கணப்பொழு 
தாயினும்‌ பிற முயற்சிக்காக விடுவதில்லை. இதனால்‌ வழி அவர்‌ 
களுக்குச்‌ சுருக்கமாய்விட்டது. மனத்தைக்‌ குவியச்‌ செய்வதன்‌ 
கருத்து இதுதான்‌. ஒன்றுபடுத்தும்‌ சத்தியை அதிகரிக்கச்‌ செய்‌ 
தல்‌ காலத்தைச்‌ சுருகீகுவதற்கு வழியாகும்‌. மனத்தை ஒரு வழிப்‌ 
படுத்துகிற வலிமையை நாம்‌ அடைவதற்கு உரிய நெறிகளை 
இராஜயோகம்‌ போதிக்கிறது. 

ஆவேச மதத்துக்கும்‌ (இற12ம1ம ௨11570) பிராணாயாமத்துக்கும்‌ 
தொடர்பென்ன ? ஆவிகளைப்‌ பற்றிய விசாரணைகளும்‌ பிராணா 
யாமத்தைசீ சார்ந்தனவே. நம்மாற்‌ காணவொண்ணாத, உடலி 
னின்று பிரிந்த ஆவிகள்‌ இருப்பத! உண்மையாயின்‌, அவை நூற்‌ 
காகவும்‌ இலட்‌௪க்‌ கணக்காகவும்‌ நம்மைச்‌ சூழவிருக்க 


கண்டு உணர்ந்து தொடமாட்டாதவர்‌ 
ள போவ 


றுக்கணக்‌ 
லாம்‌; நாம்‌ அவற்றைக்‌ 
களாயிருப்போம்‌. நாம்‌ அவற்றினுடைய உடலினுள்‌ 
தும்‌ வருவதுமாயிருக்கலாம்‌ ; அவை நம்மைக்‌ காணவுமாட்டா ; 
உணரவுமாட்டா. ஒரு வட்டத்தினுள்ளே மற்றொரு வட்டம்‌ அமைந்‌ 
திருப்பது போலவும்‌ ஒரு பிரபஞ்சத்தினுள்ளே மற்றொரு பிரபஞ்‌ 
சம்‌ அமைந்திருப்பது போலவும்‌ இஃது அமைந்திருக்கலாம்‌. 
நமக்கு ஐந்து புலன்கள்‌ உண்டு. நம்மிடத்திலே பிராணன்‌ ஒரு 
வகை அசைவோட இருக்கிறது. அத்தகைய அசைவு நிலையில்‌ 
உள்ள பிராணிகள்‌ ஒன்‌ நினையொன்று காணுதல்கூடும்‌. உயர்ந்த 
அசைவு நிலை பொருந்திய பிராணிகளிருந்தால்‌ அவற்றினை நாம்‌ 
காணுதல்‌ இயலாது. ஓளியின்‌ வலிமை மிகுந்தால்‌ நாம்‌ அதைக்‌ 
காணுதல்‌ இயலாது. அங்ஙனமாயினும்‌, அத்தகைய ஒளியைகீ 
காணக்கூடிய வலிமை வாய்‌ ந்த கண்களையுடைய பிராணிகள்‌ 
இருக்கலாம்‌. அசைவுகள்‌ குறைந்திருக்கின்ற ஒளியினை நாம்‌ 
காணுதல்‌ இயலாது. ஆனால்‌, பூனையையும்‌ ஆந்தையும்போல அவ்‌ 

கீகூடிய விலங்குகளுமுண்டு. பிராணனுடைய 


வொளியினைக்‌ காண பகுகளுழு: 
இயக்கத்திலே ஓர்‌ எல்லையினுட்பட்டிருப்பது நமது காட்சி. 


ழ்‌ காயத்தினால்‌ நிறைந்த ஒரு கடலா 
க்கீ கொள்ளும்பொழு து, பி, 


டைய இயக்கங்கள்‌ அமைந்த பல 


வேறு வேருகிய அசைவுகளைப்‌ 
பூமிகளாக வகு தீதுக்கெர்ண்டாஞ 


கின்றவர்‌ ஒருவரை ஒருவர்‌ காணக்கூடிய வலிமை வாய்ந்திருப்பர்‌; 
தமக்கு மேலாய்‌ இருப்பவரை அறிந்துகொள்‌ 2 


அத, 3] இராஜயோகம்‌ 43 


இவ்வுண்மையை அறிந்திருக்கலாம்‌. மனத்தை உயர்வாகிய 
அசைவு நிலைக்குக்‌ கொண்டுவருகின்ற செயலனைத்தும்‌ 4 யோக 
சமாதி? என்பதிலே அடங்கும்‌. மனத்தின து மிகவுயர்ந்த அசைவு 
நிலைகள்‌ £ சமாதி? என்னும்‌ சொல்லினால்‌ குறிக்கப்படுவன. 
சமாதியின்‌ கீழ்‌ நிலைகளிலே இப்பிராணிகளின்‌ காட்சியை நாம்‌ 
பெறலாம்‌. சமாதியின்‌ உயர்ந்த படியிலே, இவை எல்லாம்‌ எப்‌ 
பொருளினால்‌ ஆகியிருக்கின்றன வோ, அந்த உண்மைப்‌ பொருளை 
நேரிலே காணலாம்‌. களிமண்‌ உருண்டை ஒன்றினைக்‌ கண்டோர்‌, 
பிரபஞ்சத்திலுள்ள களிமண்‌ அனைத்தினையும்‌ அறிந்தவராவார்‌. 

ஆவேச மதத்திலுள்ள உண்மைகளையும்‌ பிராணாயாமம்‌ தன்‌ 
னுள்‌ அடக்கியிருக்கின்றது. ஒரு வகுப்பினரோ, ஒரு கூட்டத்‌ 
தினரோ யாதாவதொரு இரகசியத்தையோ அல்லது மறைந்து 
கிடக்கின்ற ஓன்றையோ தேட முயலும்பொமுது உண்மையிலே 
பிராணனை அடக்குதலாகிய யோகத்தைச்‌ செய்ய முயலுகின்‌ 
றனர்‌. எவ்வெவ்விடத்திலே சிறப்பாகிய வலிமை தோற்றுகிறதோ, 
அவ்வவ்விடமெல்லாம்‌ பிராண சத்தி அமைந்திருக்கக்‌ காணலாம்‌. 
பெளதிக சாத்திரங்களையும்‌ பிராணாயாமத்தினுள்‌ அடக்குதல்‌ 
கூடும்‌. நீராவி இயந்திரத்தை அசைப்பது எது? நீராவி மூல 
மாகத்‌ தொழில்‌ செய்கின்ற பிராணனே ; மின்சத்தி முதலாகக்‌ 
காணப்படுவனவெல்லாம்‌ பிராணனிலிருந்து வெளிப்பட்டனவே. 
பெளதிக சாத்திரமென்பது என்ன ? புறக்கருவியினால்‌ தொழிற்‌ 
படுகிற பிராணாயாமக்‌ கலையே. மானத்‌ சத்தியாக வெளிப்படுகிற 
பிராணனை மனக்‌ கருவிகளால்‌ மாத்திரமே அடக்கியாளலாம்‌. 
பிராணலாது சட தத்துவத்‌ தோற்றங்களைச்‌ சடக்‌ கருவிகளாலே 
அடக்கியாள முயலுவது பிராணாயாமத்தின்பாலதாகிய பெளதிக 
சாத்திரமாகும்‌. பிராணனது மனவியக்கங்களை மனக்கருவி 
களாலே வயப்படுத்தும்‌ மார்க்கம்‌ இராஜயோகமாகும்‌. 


44 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


யோசசாத்திர 


4. சித்துப்‌ பிராணன்‌ 
த்தின்படி, 


முள்ளந்தண்டிலே இடை, பிங்கலை 
நரம்புக்‌ கொடிகளும்‌, முள்ள ந்தண்‌ 


எனும்‌ ஒரு சத்தி வட்ட 
இயம்புகிறார்‌ » ப முமூ௨க்குநியிலே யோகிகள்‌ 
பொருந்திய நாளம்‌ வழியாகத்‌ தனத டமும்‌ பொழுது, துளை 


ஒரு வழியை ஏற்படுத்திக்‌ 


அத. 4] இராஜயோகம்‌ 45 


கொள்ள முயலும்‌. படிப்படியாக அது மேலெழும்‌ பொழுது 
மனத்தின்‌ வேறு வேறாகிய அடுக்குகள்‌ திறக்கப்படுகின்‌ றன. 
யோகியானவன்‌ பல வெவ்வேறு காட்சிகளையும்‌, அற்புத வல்லமை 
களையும்‌ பெறுகின்றான்‌. அது மூளையை அடைந்தவுடனே யோகி 
உடலிலும்‌ மனத்திலுமிருந்து பூரணமாகப்‌ பிரிந்து நிற்கின்றான்‌. 
ஆன்மாதான்‌ விடுதலை நிலையிலிருப்பதைக்‌ காண்கிறது. முள்ளநீ 
தண்டுக்கொடி ஒரு நூதன முறையாக அமைக்கப்பட்டிருக்கிற 
தென நாம்‌ அறிவோம்‌. எட்டு என்னும்‌ இலக்கத்தைக்‌ கிடத்தி 
வைப்போமாயின்‌, அது (௦) இடையிலே தொடர்புடைய இரண்டு 
பாகங்களாய்‌ இருப்பதைக்‌ காண்போம்‌. ஒன்றின்மேல்‌ ஒன்றாகப்‌ 
பல எட்டுக்களை அவ்வண்ணம்‌ அடுக்கினால்‌, அது முள்ளந் 
தண்டைக்‌ காட்டுவதாகும்‌. இடப்பக்கம்‌ ன இடை? எனப்படும்‌. 
வலப்‌ பக்கம்‌ * பிங்கலை? எனப்படும்‌. முள்ளந்தண்டின்‌ ஊடே 
செல்லுகிற துளை பொருந்திய நாளம்‌ ₹* சுமுமுனை ? எனப்படும்‌. 
முள்ளந்தண்டுக்‌ கொடியானது பீடிகை எலும்பிலே (மாவா 
Vertebrae) முடிகின்ற இடத்தில்‌, ஒரு துண்ணிய நரம்பு கீழ்‌ 
நோக்கிச்‌ செல்லும்‌. அந்நரம்பின்‌ ஊடாகவும்‌ குறித்த நாளம்‌ மிக 
மிக நுண்ணியதா கச்‌ செல்லும்‌. நாளமானது அடைப்ட்டதா 
யிருக்கிற கீழ்நுனி தூய நரம்பு மண்டலத்துக்கு (8௨௦௨1 Plexus) 
அண்மையிலிருக்கிற து. இக்காலத்து உடல்‌ நூல்‌ வல்லோர்‌ இதனை 
முக்கோண வடிவினதென்பர்‌. முள்ளந்தண்டு நாளத்திலே 
அமைந்திருக்கிற வேறு வேறாகிய நரம்பு மண்டல மையங்கள்‌, 
யோகி கூறுகிற வேறு வேறாகிய தாமரைகளாகக்‌ கருதப்படலாம்‌, 

அடிப்படையாகிய மூலாதாரத்திலே தொடங்கி மூளையிலுள்ள 
ஆயிரம்‌ இதழ்த்‌ தாமரையாகிய சகஸ்ராரத்திலே முடிவு பெறு 
கின்ற பல சக்கரங்களை யோகி குறிப்பிடுகிறான்‌. நரம்பு மண்டல 
மையங்களை தீ தாமரைகளாகக்‌ கொள்வோமாயின்‌, இக்காலத்து 
உடல்‌ நூலுக்கியைய யோகியினுடைய கருத்தை நாம்‌ எளிதாக 
உணர்ந்துகொள்ளலாம்‌. இந்த நரம்புக்‌ கொடிகளிலே இரு வகைத்‌ 
தொழில்கள்‌ உள என்பதை நாம்‌ அறிவோம்‌ ; ஒன்று, தாக்குவது ; 
மற்றது, தாக்கப்படுவது. ஒன்று, ஞானேந்திரியத்தின்‌ வழிப்பட்‌ 
டது; மற்றது கருமேந்திரியத்தின்‌ வழிப்பட்டது. ஒன்று, 
மையத்தை நோக்கிச்‌ செல்லுவது ; மற்றது, மையத்தினின்று வில 
வது ; மற்றது, மூளையிலிருந்து புறக்கண நக நோக்கிச்‌ செல்‌ 
வது. ஈற்றிலே இந்த அசைவுகளெல்லாம்‌ மூளையோடு தொடுக 
கப்பட்டிருக்கின்றன. மேல்‌ வருகின்ற விளக்கத்தைத்‌ தெளிந்து 


ட 


ட்‌. 


ட்ட 


3 ரினை 
தாமரை) ஆகிய ப்தி வ்‌ 

* அதற்கடுத்துச்‌ க்‌ லி 
ருந்து மற்றும்‌ ஓர்‌ உண்‌ 


ள 
ப்‌ பற்றியும்‌ அதனோடு தத்கல்‌ 
வறு வேறு வலிமைகளைப்பு றியும்‌  கள்வியுத்றிருக்கிறோம்‌ 

சாரம்‌ இன்ன தன்பது ருக்கும்‌ தெரியா 

அஃது ஒரு வகை இய 


இயக்கங்கள்‌ இருக்‌ 

ம்‌ உள்ள வேறுபாடு 

இதனிடத்திலுள்ள 

திசையை நோக்கி இயங்க, செய்தால்‌, என்‌ 

மின்சார சத்தியின்‌ ம ன்னியக்கம்‌ ஒரு பில்ட்‌ 

க ஈம்‌ ஒரே திசையில்‌ இயங்க செய்கி ச 

ஓர்‌ அறைய ள்ளே ன்‌ யு அணுக்கள்‌ அனைத்‌ 
தினையும்‌ தச்‌ 

ன்ச ரக்‌ களஞ்‌ 
ஒழுங்குபடு £ 


்‌ ன்பதை நாம்‌ த்தும்‌... 
ர்‌ என்ட பயப்பட்டு நிற்கின்ற மூச்சினாலே உட 
ன்‌ க்கள்‌ எல்லாம்‌ ஓது விப்படுகி்‌ மணமான தி! 
டக மாறுபடும்‌ பொழுது நரம்பின்‌ fi ர" மின்சா 
மத ஓத்த அரியக்கமா மாறுதல்‌ அட்‌ ல மி னில்‌, 
என்ன்‌ யக்கங்‌ ப னமாக நரம்புக்‌ திதை ம சக்‌ ர்‌ 
ாறுபடு 5 பொருக்கி ர தீதமான து அனு 
ட்‌ அ அது மின்சாரம்‌ போன்ற ஒரு 


அத. 4] இராஜயோகம்‌ 47 
௭௪ இயச்கங்களெல்லாம்‌ பூரணமாக 
வண்‌ த, உடலானது சித்த சத்தி நிறைந்த 
கப்‌ பெரிய களஞ்சியத்திற்கு ஓப்பாகிறது. யோகி விரும்புவது 
இந்த அபாரமான சித்த சத்தியையே. சுவாசப்‌ பயிற்சியைக்‌ 
குறித்த உடற்கூற்று விளக்கம்‌ இதுவாகும்‌. இந்தப்‌ பயிற்சி உட 
லிலே இலயப்பட்ட இயக்கத்தை உண்டுபண்ணிச்‌ சுவாசக்‌ கருவி 
கள்‌ வாயிலாக ஏனைய கருவிகளையும்‌ அடக்கியாள உதவி செய்கின்‌ 
றது. மூலாதாரத்திலே வளைந்து கிடக்கிற குண்டலினி என்னும்‌ 
தே பிராணாயாமத்தின்‌ நோக்கமாகும்‌. 
பாவனை செய்வனவும்‌, கனவு காண்பன 
கிய வெளியிலே காண 


பொருளாகின்றது. உடலிலுள்‌ 
இலயப்பட்டு நிற்கும்பொழுது, 


வும்‌ ஆகிய அனைத்தினையும்‌ ஆகாயமா 
வேண்டியவர்க 
மகாகாசம்‌ அல்லது பூத 
மற்ற மனிதருடைய எண்ணங்க 
களுக்கு எட்டாத பொருள்களைக்‌ கா 
மனவெளியாகிய சித்தாகாசமென்னும்‌ மற்றொரு வகை ஆகாயத்‌ 
திலே காண்கிறான்‌. காட்சியானது தனக்கு விஷயமாகிய 
பொறுளற்றிருக்கும்‌ பொழுதும்‌ ஆன்மா தனது சொந்த 
இயற்கையிலே ஓளி விடும்பொழுதும்‌ அறிவு வெளியாகிய 
சித்தாகாசம்‌ வெளிப்படுகின்ற. குண்டலினி சத்தி எழுந்து 
சுழுமுனை நாளம்‌ வழியாகப்‌ புகும்பொழுது காட்சிகளெல்லாம்‌ 
ந்‌ திலே நிலைபெற்றிருக்கின்றன - குண்டலினி , சத்தி 
சுழுமுனை நாளத்தின்‌ மேல்‌ நுனியினை அடைந்து மூளையினுள்ளே 
புகும்‌ பொழுது; பொருளின்‌ றிப்‌ புலப்படுகின்ற காட்சியானது 
, அறிவு வெளியாகிய சித்தாகாசத்திலே யுள்ளது. மின்னியக்கத்‌ 
தோடு ஓப்பிட்டுப்‌ பார்க்கும்‌ பொழுது, மனிதனானவன்‌ கம்பிகள்‌ * 
மூலமாகவே மின்சாரத்தை அனுப்பக்கூடியவனாயிருக்கிறான்‌ 
என்பதைக்‌ காண்போம்‌. இயற்கையோ என்றால்‌, மிகப்‌ பெரிய 
மின்னியக்கங்களை கீ கம்பியில்லாமலே அனுப்புகிறது. கம்பி 
உண்மையிலே வேண்டுவதொன்றன்று. அஃது இல்லாது 
கருமம்‌ பார்க்க முடியாமையினால்‌, நாம்‌ அதனைப்‌ பயன்படுத்த 
வேண்டியவர்களாயிருக்கிறோம்‌. 

ணர்ச்சிகளும்‌ இயக்கங்களும்‌ 


அம்மாதிரியே உடலிலுள்ள உ 
நரம்புகளென்னும்‌ கம்பிகள்‌ மூலமாக மூளைக்குக்‌ கொண்டு செல்‌. 


ஊ அறியும்‌ பொழுதும்‌ புலன்‌ 
ணும்பொழுதும்‌ அவற்றினை 


டுபிடிக்கப்படுவதற்கு முன்னர்‌ இது சொல்லப்‌: 


*கம்பி இல்லாத்‌ தந்தி கண்‌ 
த்தில்‌ வைக்கவேண்டும்‌. 


பட்டது என்பதை வாசிப்போர்‌ ஞாபக 


£ டர்‌-2 
48 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சு 


5 கீகொ 
லப்படுகின்றன. முள்ளந்தண்டு 


கம்பியில்லாமஃ ஏன்‌ 
யிலே நடக்கக்‌ காண்‌ 


உடைத்தவிட்டால்‌, 
அறிவும்‌ நமக்கு 


ம கீழ்‌ னி அடைபட்‌ 
வழியாக ஒரு தொழிலும்‌ நடப்பதில்லை 
அதனைத்‌ றந்து அது ழியாக நரம்பியக்கத்தைக சலுத்து 
வதற்குரிய ஒரு பயிற்சி யோகி எ த்துக்‌ சொல்‌ கிராஃ 
உணர்ச்சி ஒரு நரம்பு மைய 2 
ந்த மைய; 


க சைவு ட்ண்டாகும்‌ உணர்‌ 
ளிலே தலில்‌ காட்சி ம்‌ அதன்‌ பின்‌ சைவும்‌ 
உண்டாகு ஈட்சிய ௮ம்‌ வெளியில ந்து வரும்‌ தொ 
லுக்கு எதிர்த்தொழில்‌ 6 தன்மைய அப்படியாயின்‌, 
கனவிலே காட்சிகள்‌ து எப்படி ? “பெ ாழுது வெளியி 
லிருந்து ஓ தொழி நடப்பதில்‌ ! ஆத னாலே, 
பு னணர்கத இயக்‌ ங்கள்‌ எங்கேயோ ரி த்தில்‌ ௬ருட்டி 
வைக்கப்பட்டி க்கின்ற சான்‌ 5, நால்‌ ௬ பட்டின த்தைக்‌ 
காண்கிே அந்தப்‌ பட்டி வெப்பொருள்‌ கல்‌ 
றைந்திருக்கி தோ, வ்‌ வ வந்த உணர்ச்சி 
களின்‌ எதிரியக்கத்தா ர்‌ ட்‌ த்தைப்ப றிய காட்சி ட்ட 
கிறது. பூ ்டினத்தி புறப்பெ i 
இயக்கத்‌ ண்டாக்க ர்‌ 


அத. 4] இராஜயோகம்‌ ' 49 


ஞானேந்திரிய நரம்புகள்‌ இயங்கி மூளையிலுள்ள சில அணுக்களை 
இயக்க, காட்சி உண்டாகிறது. இப்பொழுது எவ்வளவோ காலம்‌ 
கழிந்து போயினதெனினும்‌, நான்‌ பட்டினத்தை நினைத்திருக்கி 
றேன்‌. இந்த நினைவும்‌ முன்னர்க்‌ கூறியதையொத்த ஒரு நிகழ்ச்சி 
தரன்‌; ஆனால்‌ சிறிது வேகம்‌ குறைந்தது. இப்படி வேகம்‌ குறைந்த 
இயக்கத்தையும்‌ உண்டுபண்ணிய தொழில்‌ எங்கிருந்து எழுந்தது 
தொடக்க உணர்ச்சிகளிலிருந்து இது எழவில்லை. ஆதலால்‌, 
உணர்ச்சிகள்‌ எங்கேயோ அடங்கிக்‌ கிடக்க வேண்டும்‌. அவற்றின்‌ 
தொழிலினாலே நாம்‌ கனவுக்‌ காட்சி என்று சொல்லுகிற இம்மெல்‌ 
லிய இயக்கங்கள்‌ உண்டாகின்றன. அடங்கியிருக்கிற இவ்வுணர்ச்‌ 
சிகள்‌ எல்லாம்‌ சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்ற பாத்திரம்‌ மூலா 
தாரமாகும்‌. இங்கு வட்டமிட்டுக்‌ கிடக்கின்ற சத்தி குண்டலினி 
எனப்படும்‌. எஞ்சிய சலன சத்தியும்‌ இந்த நிலையத்திலே சேர்த்து 
வைக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. ஏனெனில்‌, ஆழ்ந்த யோசனை, 
நூலாராய்ச்சி என இவற்றினைச்‌ செய்த பின்பு மூலாதாரத்துக்கு 
அணித்தான பாகம்‌ தூய நரம்பு மண்டலம்‌) வெப்ப மடை 
கின்றது. இங்ஙனம்‌ வட்டமிட்டுக்‌ கிடக்கின்ற சத்தியை எழுப்பித்‌ 
தொழிற்படுத்தி அதனைச்‌ சுழுமுனை நாளம்‌ வழியாகச்‌ செலுத்தி 
னால்‌, அது ஒவ்வொரு சக்கரத்தையும்‌ தாக்க, அவற்றிலிருந்து 
மாபெரிய எதிரியக்கம்‌ உண்டாகும்‌. சிறிய அளவு சத்தி நரம்பு 
வழியாகச்‌ சென்று சக்கரங்களிலே எதிரியக்கத்தை உண்டாக்கும்‌ 
பொழுது, கனவோ, மனோபாவனையோ காட்சியாக உண்டாகிறது. 
உண்ணோக்கிய தியானத்தினாலே அங்குச்‌ சேமித்து வைக்கப்பட்‌ 
டிருக்கிற சத்திப்‌ பிழம்பு சுழுமுனை வழியாகச்‌ சென்று சக்கரங்‌ 
களைத்‌ தாக்கும்‌ பொழுது உண்டாகின்ற எதிரியக்கம்‌ மிகப்‌ பெரி 
யது; கனவோ, மனோபாவனையோ இவை யாவற்றினும்‌ மிக உயர்ந்‌ 
தது; புலன்களால்‌ காண்கிற காட்சியைவிட மிகுந்த உக்கிரமுள்‌ 
ளது. அது புலன்களைக்‌ கடந்த காட்சி. எல்லா உணர்ச்சிகளுக்‌ 
கும்‌ தலைமைத்‌ தானமாயிருக்கின்ற மூளையை அந்தச்‌ சத்தி 
அடைந்த உடனே ஓரெதிரியக்கம்‌ ஏற்படுகிறது £ அதன்‌ பயனாக 
ஆன்ம நோக்கமாகிய நிறைந்த அறிவு விளக்கம்‌ உண்டாகிறது. 
குண்டலினிச்‌ சத்தி ஒரு சக்கரத்திலிருந்து மற்றொன்‌ றுக்குச்‌ 

த்தின்‌ அடுக்குகள்‌ ஒவ்வொன்றாகத்‌ திறக்கப்பட 
பிரபஞ்சத்தைச்‌ சூக்குமமான காரண 
உணர்ச்சியும்‌ எதிரியக்கமுமாகிய பிர 
ள்‌ அப்பொழுது அறியப்படுகின்றன. 


ர ம்‌ [ச௬ுடர்‌-2 
50 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ 


அதிலிருந்து எல்லா அறிவும்‌ உண்டாகின்றது. 
௮றிவதனால்‌ காரியத்‌ 


காரு - 
i பறுவதற்கும்‌ ஒரே ஒரு வழியுண்டு ; 
அது, குண்டலினியை எழுப்‌ 


தோன்றுகிறதோ, அவ்விடத்‌ 
னி சத்தியின்‌ இயக்கும்‌ சிறிது 


ட்‌ ன்ற அளவு 
ற கிறு பாக 5 வழிபாடு என்னும்‌ மன நிலை 
யினாலே தாே தொழிந்படு 5 அுகிறால்‌ எல்‌ பதை அவன்‌ CI 
கிறதில்ஜு தன்‌ தீதினாலு ம்‌, சவலையினாலும்‌ வேறு 
வறுபெ 8 வழிபடுகிற _' திவ உாருவரிடத்துடி உண்மை 
யாக டங்கிக்‌ கடச க்தியாகுமென யோகி உலகத்‌ 
பாடக வெளியிட்டு ல தரக்கிரான்‌. இத ச தத்துக்‌ அண்ணனை 
Ap த்தியை டைகின்‌ 9 ன்‌ றிந்து 
கொள்ளுதல்‌ வேண்‌ ம்‌ டப்‌ பத்த டல்‌ 
அன்‌ அணக ) வழிப ட, கருமம்‌, கிரியை, 
a மீறின கீகமா. எல்லாச்‌ சமயங்‌ 
க்கும்‌ “ஆதாரமா றை ளை (6) கம்‌ கூ ்‌்‌ 


அத்‌; 5] இராஜயோகம்‌ sl 


5. சித்துப்‌ பிராணனை வயப்படுத்துதல்‌ 


இனிப்‌ பிராணாயாமப்‌ பயிற்சிகளைப்‌ பற்றிப்‌ பேசுவோமாக : 
யோகிகள்‌ சொல்லுகிறபடி சுவாசப்‌ பையின்‌ இயக்கத்தை 
வயப்படுத்துவது முதற்படியாகும்‌ என்பதைக்‌ கண்டோம்‌. உட 
லிலே நிகழ்ந்‌ துகொண்டிருக்கிற நுண்ணிய இயக்கங்களை நாம்‌ 
உணரவேண்டும்‌. நம்முடைய மனங்கள்‌ புறம்‌ நோக்கிய தன்மைய 
வாகப்‌ போய்விட்டபடியால்‌ உள்ளே நிகழும்‌ நுண்ணிய இயக்கங்‌ 
களைக்‌ காணாது போயின. இவ்வியக்கங்களை உணரத்‌ தொடங்கி 
னால்‌, இவற்றை அடக்கியாளவும்‌ தொடங்குவோம்‌ ; தரம்புகள்‌ 
உடல்‌ முற்றிலும்‌ செறிந்து, உடலிலுள்ள ஒவ்வொரு தசை 
(Muscle)கீகும்‌, உயிரையும்‌ வலிமையையும்‌ தருகின்றன ; 
ஆனால்‌, நாம்‌ அவற்றை உணர்வதில்லை. உணரப்‌ பயின்று 
கொள்ளலாம்‌ என்று யோகி கூறுகிறான்‌. எப்படி? சுவாசப்‌ 
பையின்‌ இயக்கங்களைப்‌ பிடித்து வயப்படுத்திப்‌ போதிய கால 
எல்லை வரை பயில்வோமாயின்‌, நுண்ணிய இயக்கங்களை 
வயப்படுத்தும்‌ ஆற்றல்‌ உடையோமாவோம்‌. 
இனிப்‌ பிராணாயாமப்‌ பயிற்சிகளை எடுத்துக்கொள்வோம்‌ : 
நிமிர்ந்திருங்கள்‌. உடலை நேராக வைத்திருங்கள்‌. முள்ள ந்தண்டுக்‌ 
கொடி முதுகெலும்போடு (Vertebral Column) தொடுக்கப்படா 
தெனினும்‌, அஃது அதனுள்ளே அமைந்திருக்கிறது. வளைந்து 
இருப்பீர்களானால்‌, முள்ள நீதண்டுக்‌ கொடியைக்‌ கலக்கமுறச்‌ 
செய்வீர்கள்‌. அது தன்னிச்சையாக இருக்கும்படி செய்ய வேண்‌ 
டும்‌. எப்பொழுதாவது வளைந்திருந்து தியானிக்க முயலுவீர்களா 
யின்‌, உங்களுக்கே பெருங்கேட்டினை விளைவித்துக்கொள்வீர்கள்‌:! 
உடலின்‌ மூன்று பாகங்களாகிய மார்பு, கழுத்து, தலை என்னுமிவை 
ஒரு நேராக இருக்கவேண்டும்‌. சிறிது பயிலுவீர்களாகில்‌ இது 
மூச்சுவிடுவது போல எளிதாகக்‌ கைகூடக்‌ காண்பீர்கள்‌. நரம்பு 
களை வயப்படுத்துவது இரண்டாவது விஷயம்‌. சுவாசக்கருவி 
சை ஓழுங்குபடுத்துகிற தாம்பு மையம்‌ மற்றைய நரம்புகள்‌ 
ஒரு வகையாக அடக்கியாளுவது என்பதை முன்னமே கூறி 
னேன்‌. ஆதலால்‌, இலயப்பட்ட மூச்சு அவசியமாகின்றது. 
ஈம்‌ விடும்‌ மூச்சானது தக்க மூச்சென்று சொல்லக்‌ 
மிக ஒழுங்கீனமான அ. தவிர; மூச்சு விடு 
ம்‌ பெண்களுக்கும்‌ இடையே இயற்கையில்‌ சில 


பொதுவாக ந 
கூடாதது. அது 
வதில்‌ ஆடவருக்கு 
வேறுபாடுகள்‌ உண்டு: 


்‌ ர.2 
52 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுட 


5 ல்‌ 
ர்ளிமுத்‌து வெளிவிடுத 
2 றையாக மூச்சினை படம்‌ “டம்‌ 
ர்‌ உடல்‌ இலயப்படும்‌. இதைச்‌ சிறிது 
ப இதனோடுகூட ௨ ஓம்‌? என்னும்‌ மந்திரத்‌ 
தினையோ, பிறிதொரு மந்திரத்தினையோ, வ ரேவது 
ல்ல இந்தியாவிலே ஒன்‌ நிரண்டு மூன்று ட யாறு 

லர பயன்படுத்திக்கொள்வது 


தோடு சேர்த்துக்‌ dS 
சொல்லுகிறேன்‌. மூச்சினோடு அந்த மொழியான து இலய 
இயங்குமாயி ப்‌ ்‌ 


கள்‌ 

முதற்பயனாக முகக்‌ குறிப்பிலே வேறு 

பாடு காணப்படும்‌, அலட்சணமந்ற இரேகைகள்‌ மறைந்துவிடும்‌. 

மதிய ணத்தோடு முகத்திலே அமைதியுண்டாகும்‌- 

அதற்கேற்ப அழகிய ரேலுண்டாகும்‌ ட முரடான குரலினை 

டைய யோகியை நான்‌ கண்ட தில்‌. சில மாதங்கள்‌ பயின்ற 

பின்பு இந்த டையாளங்கள்‌ ஏற்படுகி றன. மேற்காட்டிய 

ன்ற பில்‌ 1 உயர்ந்ததொன் நினை 

* அடப்ப கத்து ந சி வழியாக க சுவாசப்‌ 

மச சினாலே ரப்‌ i 5 
கிடை கரம்பிலே ட்‌ ee த லல க்கள்‌. 
9 மிதண்டுக்‌ தெரி நிறுத்து டெக்‌ 

குண்டலினி உ 


மூலமாகக்‌ Q 
pa 1 முக்கோண, காண்‌ 
ப 


டூ சென்று, 

வடிவமாகிய தாரத்‌ 

திலே நரம்பியக்கத்தை, ாக்குவதாக நினையுங்கள்‌. ப்‌ 

ன்‌ பின்‌ 14. து பாமு 5 

வத த்‌ மக்கல்‌ த்‌ வறியா வந்த்‌ 

க்‌ செ கள்‌, இ. சாகப்‌ பாவித்து, வலநாசி வழியாக 

கொண்ட காம்‌, வநாகியைய்‌ ! பயில்வது றிது கடினமாகச்‌ 
கொண்டு டெப்பக க்தி யப்‌ டும்‌ 

ளிழுத்துப்‌ ௦ 


6 ஆடி,” மூச்சி விரலால்‌ அடைத்துக்‌ 
விரல்‌ ஆட்‌ 


ல்‌ சிறிது சிறிதாக உள்‌ 
காட்டி விரலினாலே இரண்டு நாசிகளை 


அதீ. 5] இராஜயோகம்‌ 53 


யும்‌ அடைத்துச்‌ சுவாசத்தைக்‌ கீழே தள்ளிச்‌ ௬ுமுமுனையின்‌ 
அடியைத்‌ “தாக்குவது போலப்‌ பாவனை பண்ணுங்கள்‌. பின்பு 
பெருவிரலை எடுத்துவிட்டு வல நாசி வழியாக மூச்சை வெளிப்‌ 
படுத்துங்கள்‌. பின்பு அந்த நாசி வழியாக மூச்சை உள்ளே 
இழுத்து இரண்டு நாசிகளையும்‌ அடைத்து முன்‌ போலவே செய்க. 
இந்துக்கள்‌ இதனைப்‌ பயிலும்‌ முறை இந்த நாட்டிலுள்ளவர்‌ 
களுக்கு அதிகக்‌ கடினமாகத்‌ தோன்றலாம்‌. இந்துக்கள்‌ இளமை 
முதற்கொண்டு இதனைச்‌ செய்வதால்‌, அவர்களுடைய சுவாசப்பை 
இதற்குத்‌ தகுதியுடையதாயிருக்கிறது. இங்குள்ளோர்‌ நாலு 
நொடியோடு தொடங்கி மெல்லென அதிகப்படுத்திக்கொள்வது 
நல்லது. நாலு நொடிக்கு உள்ளிமுத்து, பதினாறு நொடிவரை 
உள்ளே நிறுத்தி, எட்டு நொடியில்‌ வெளியே விடவேண்டும்‌. இது 
ஒரு பிராணாயாமமாகும்‌. அத்தருணத்தில்‌ முக்கோண வடிவமா 
யிருக்கிற ஆதாரத்‌ தாமரையை நினையுங்கள்‌. மனம்‌ அந்த இடத்‌ 
தில்‌ ஒன்றுபட்டிருக்கட்டும்‌. மனோபாவனை இதற்குப்‌ பேருதவியா 
யிருக்கும்‌. இதற்கு அடுத்தபடியாக மூச்சை மெல்லென்று 
உள்ளிழுத்து, உடனே மெல்லென்று வெளியேவிட்டு அதன்‌ பின்பு 
மூச்சை வெளியே நிறுத்திவைக்க வேண்டும்‌. இதனையும்‌ முன்‌ 
சொன்ன கணக்கின்படியே செய்ய வேண்டும்‌. முதல்‌ வகையிலே 
மூச்சு உள்ளே நிறுத்தப்பட்டது ; இரண்டாவது வகையிலே வெளி 
யில்‌ நிறுத்தப்பட்டது. இதுவே வேறுபாடு. இரண்டாவதாகச்‌ 
சொல்லப்பட்டது, எளிதானது. சுவாசப்‌ பையிலே மூச்சினை 
நிறுத்திவைக்கும்‌ பயிற்சியை மிகுதியாகச்‌ செய்தல்‌ கூடாது. 
காலையில்‌ நான்கு முறையும்‌ மாலையில்‌ நான்கு முறையும்‌ மாத்திரம்‌ 
தொடக்கத்திலே செய்யலாம்‌. அதன்‌ பின்பு சிறிது சிறிதாக 
நேரத்தையும்‌ தொகையையும்‌ கூட்டிக்கொள்ளலாம்‌. அங்ஙனம்‌ 
செய்வதற்கு வரவர ஆற்றல்‌ உண்டாவதையும்‌ அத்தொழிலிலே 
ஒரு வகை இன்பம்‌ எழுவதையும்‌ காண்பீர்கள்‌. சாவதானமாக 
வும்‌, படிப்படியாகவும்‌ நாலிலிருந்து ஆது எண்ணுந்‌ தொகைக்கு 
வரலாம்‌. ஓமுங்கினமாகப்‌ பயின்றால்‌ கேடு விளைதல்‌ கூடும்‌. 
நாடிகளைச்‌ சுத்தப்படுத்துவதற்காக (ஸம்‌ டட கூறிய 
முறைகளிலே முதலிலும்‌ ஈற்றிலும்‌ சொல்லப்பட்ட முறைகள்‌ 
கடினமானவை அல்ல ; கெடுதி விளைப்பனவும்‌ அல்ல. முதற்‌ 
பயிற்சியை எவ்வளவு செய்கிறீர்களோ, அவ்வளவு அமைதியை 
அடைவீர்கள்‌. ஓம்‌? என்னும்‌ எழுத்தை நினைத்தால்‌, நீங்கள்‌ 
வேலை செய்து கொண்டிருக்கும்‌ பொழுதும்‌ பயிலக்கூடியவர்களா 
வீர்கள்‌. அதனால்‌ உங்களுக்கு நன்மை உண்டாகும்‌. முயன்று 


டாகும்‌, அறிவினை த்‌ ந த்த 
கங்களை நாட்வேண்டுவதில்ஜு, உங்கள்‌ மனமே ல ற்‌ 
அறிவையடக்கிய புத்தகமாகும்‌ 


னே ப்பட்டு இருக்கின்றது. 
சுழுமுனை நாடி திறந்து மேல்‌ வியின்‌ நாம்‌ புலன்‌ “ரட்‌ 
ப்பாற்செல்லுவோடீ்‌ ரான து லன்களுக்கும்‌ உணர்வுக்‌ 
கும்‌ அப்பாலாகி நிற்கும்‌ ; புத்திக்கும்‌ அப்பாலாகும்‌. தருக்க 
அறிவு அவ்விடத்தை அடைய மாட்டாது. 
திறக்கக்‌ செய்வதுதான்‌ யோகி டை கற்கொள்கை. யோகி 
அ கிறடி, சுழுமுனை மார்க்கத்திலே நீதத்‌ தாமரைகள்‌ 
அமைத்திருக்கின்‌ ன. மிள்ளந்தண்டுக்‌ கொடியின்‌ அடியிலே 
ப மைந்திருப்பது மூலாதாரம்‌ எனப்படும்‌ ; அதற்கு மேலாகவிருப்‌ 
பது ச௬ுவாதில்‌ டான ்‌ மூன்‌ வ டித்‌ ட வது 
அநாகதம்‌, வ்‌ ப்‌ வேது டணிபூரகம்‌ ; நான்கா ன்‌ 
வள்ள ழாவ அதம்‌ ஞ்ஞை ; மூன்‌ 
*கஸ்ராரம்‌. இவற்‌ 
& ரத்தைப்‌ பற்றியும்‌, ன்‌ 
யும்‌ நாம்‌ 6 லாத 
அ வலிடை X ரத வண்டும்‌. மூ 
உ௱வேண்டுமி, மனித உ வ வன்ம சகஸ்ரார கீதுக்குக்‌ த்க்‌! 
“ஓஜஸ்‌: னள எல்லா தத னன்‌ 
5 ஓஜஸ்‌, மூளையிலே டட தென யோகிகள்‌ த 
ஒரு மணித “1 க்‌ “ர்த்து ட “பட்டிருக்கிறது? 
எவ்வ ட்‌ யிரு 
த வத வன்‌ வ ஜஸ்‌ கூடி 
னாயும்‌ iy மை படை 2 
மனிதன்‌. ஆன்மிக 


ளை 
முகிய எண்ணங்க? 
ருடைய மனத்தி. ர சத 


அதீ. 5] இராஜயோகம்‌ 55 


முண்டாகும்படி பேசமாட்டாதவனாயிருக்கின்றான்‌. மற்றொருவன்‌, 
அழகிய மொழி கருத்து என்னும்‌ இவை இல்லாதிருப்பினும்‌, 
அவனுடைய மொழிகள்‌ கேட்போரைக்‌ கவர்கின்றன. அவ 
னுடைய இயக்கம்‌ ஒவ்வொன்றும்‌ வலிமையோடு கூடியிருக்‌ 
கின்றது. இது ஓஜஸினால்‌ ஆகிய வலிமை. 

ஓவ்வொரு மனிதனிலும்‌ இந்த ஓஜஸ்‌ குறைவாகவோ நிறை 
வாகவோ சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. உடலிலே தொழில்‌ 
புரிகின்ற மிகவுயர்ந்த வலிமைகள்‌ ஓஜஸ்‌ ஆகின்றன. யாவும்‌ 
உரு வேறுபடுவதனால்‌ ஆகும்‌ மாற்றமே. மின்சாரமாகவும்‌, காந்த 
சாரமாகவும்‌ வெளியே இயங்குகின்ற வலிமை, உள்ளேயமைந்த 
ஒரு சத்தியாக மாறும்‌. தசைகளின்‌ வலிமையாகத்‌ தொழில்‌ புரி 
கின்ற ஆற்றல்‌ ஓஜஸாக மாறும்‌. காமவிச்சையாக உருவப்படு 
கின்ற மனித வலிமையை அடக்கி வயப்படுத்தினால்‌, அது எளி 
தாக ஓஜஸ்‌ ஆகுமென்றும்‌, மூலாதாரமானது அதனை வழிப்‌ 
படுத்துவதனால்‌ அந்த நிலையத்தைச்‌ சிறப்புறக்‌ கருத வேண்டு 
மென்றும்‌ யோகி சொல்லுகிறான்‌. காம இச்சை வழிச்‌ செல்லுகிற 
வலிமை முழுவதையும்‌ ஓஜஸாக மாற்ற யோகி முயலுகிறான்‌. 
கற்பொழுக்கமுடைய ஆடவரும்‌ பெண்டிரும்‌ மாத்திரமே ஓஜஸை 
மேலெழுப்பி மூளையிலே சேமித்து வைக்கத்தக்கவர்‌. ஆதலால்‌, 
பிரம்மசரியம்‌ மிக உயர்ந்த ஓழுக்கமாகக்‌ கருதப்பட்டது. பிரம்ம 
சரியத்தில்‌ நமுவினால்‌ ஆன்மிக சத்தி போய்விடும்‌ ; மனவலிமை 
யும்‌, ஒழுக்க வலிமையும்‌ குறைந்து போவதை மனிதன்‌ காண்‌ 
பான்‌. ஆன்மிக வலிமை சான்ற பெரியவர்களைத்‌ தந்த சமயா 
சாரியப்‌ பரம்பரைகளிலே பூரணமான த்‌ அவசிய 
மென்று கொள்ளப்பட்டதற்குக்‌ காரணம்‌ இதுவே. இல்வாழ்க்‌ 
கையை விட்ட துறவிகள்‌ ஏற்பட்டதும்‌ இதனாலேதான்‌. எண்ணத்‌ 
திலும்‌, உரையிலும்‌, செய்கையிலும்‌ பூரணமான பிரம்மசரியம்‌ 
இருக்கவேண்டும்‌. அஃதில்லாமல்‌ இராஜயோகத்தைப்‌ பயில்வத 
னாற்‌ கேடு வந்தெய்தலாம்‌ ; பைத்தியம்‌ வரலாம்‌. மக்கள்‌ இராஜ 
யோகத்தைப்‌ பயில்வதோடு ய்ய க்‌்‌ நடத்தி 
னால்‌ அவர்கள்‌ எங்ஙனம்‌ யோகிகள்‌ ஆதல்‌ கூடும்‌ ₹ 


110—5 


o [சுடரீ-2 
56 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ 


1 ம்‌ 
6. பிரத்‌ தியாகாரமும்‌ தாரணையு தக 
ம்‌ ப ்‌. இது என்ன? க 
3 பிரத்‌ தியாகாரம்‌ என்ப்படும்‌ ர லிலே 
ட்ட வருகிறதென்பல நீங்கள்‌ ௮ ட ப க ல 
புறக்கருவிகள்‌ இருக்கின்றன. மூளையிலுள்ள நி 
மாக உடலிலே தொழில்‌ புரிகின்‌ 
மீட்டும்‌ மனமிருக்கின்ற து. 


ன்‌ ம்‌, மனத்தை ஒருவழிப்படுத 
யோடு மாத்திரம்‌ தொடர்‌ 

மெயாயிருக்கின்‌ 
19 60 நல்லவனாயிரு 9) “ நல்லவனாயிரு DN 66 அ 
என்று உலகடங்கலும்‌ பாதிக்கப்படுவதை நாம்‌ கேட்‌ யர 
ப “பொய்‌ சொல்லா 
பிறந்த சிறுவர்களுக்‌ 


” என எத்தேசத்திற்‌ 
கும்‌ முதியோர்‌ சொல்லுவதைக்‌ 
“ஆனால்‌, தீச்செயல்‌ தத Q 0 


காண்கிறோம்‌. 

யாமல்‌ இருப்பது எப்படியென ஒரு 
வரு சிறுவர்களுக்கு சொல்லுவதில்லு, வீ பச்சினாந்‌ ப 
னில்லை, ௨ ௫ பிள்ளை ஏ ள்வனாய்‌ வூ கூடாது? களவ 
டாமலிருப்‌ ௮ எப்படி; ம்‌ சொல்லுவதில்து ்‌ “களவு 
செய்யாதே?) ன்று மாத்திரம்‌ *சொல்‌ கி>ோ அவனுடைய 
மனத்தை அடக்கியாள பயிற்றும்‌ பொ அதான்‌ நாம்‌ உண்மை 
யில்‌ அவ கு உதவி புரிகிரரோம்‌, மனமா 
சொல்லப்படுதித சி 


நிலைய ௧0 க பு ணா 
ல்‌ யங்க ளா ்‌்‌ ப்‌ 

ாழுதுதாக எல்லா வகையான ௮௧௫ செய்ல்கியம்‌ ண்‌: 
களும்‌ நிகழ்கின்றன. ம்பிய, விரும்பாமலே, மனம்‌ சில 
ராடு தன்னை 1 கொடுக்துக்கொள்ட்‌ றது ; அதனால்‌, 
க ற்‌ சமைய செயல்களுடு புரி ந்து அல்லற்படுகிறார்‌ 
மரக்‌ ட்‌ தால்‌, அப்படி ௭ யமாட்டார்கள்‌- 
ம க்குரிய இத க்கிவதனால்‌ லல டப அது 
மாட்டாது டப்‌ ளோடு தன்னைத்‌ அாடுத்துக்கொள்ள 
புரி ம்‌ ௪. ப்‌ பு அயல்பாகம உணர்ச்சி ம்‌ தொழில்‌ 
யு ல்‌ கட்ட கீகமை ற்கும்‌ இ ம்‌ தெளி 
ப்‌ ட படபட ர்க்க ee 

ம்பிக்கை ப பதுதான்‌ காலத்திலும்‌ இதனை 
அவத்திய/ டட வலையையும்‌, துன்பத்தை 


அதீ. 6] இராஜயோகம்‌ 57 


யும்‌, தீச்செயலையும்‌ மறுத்துரைக்கும்படி சொல்லுகிறார்கள்‌. அவர்‌ 
களூடைய தத்துவ ஆராய்ச்சி ஒருவகைச்‌ சுற்று வழியே. அவர்கள்‌ 
யோகத்தின்‌ ஒரு பாகத்தை அறியாமலே ஏதோ ஒரு வகையாக 
அடைந்துவிட்டார்கள்‌. துன்பப்படுதலை மறுதலித்து ஒருவன்‌ 
தன்‌ துன்பத்தை நீக்கும்படி கேட்கும்பொழுது, உண்மையிலே 
பிரத்தியாகாரத்தையே ஓரளவு பயன்படுத்துகிறார்கள்‌. எப்படி 
யெனில்‌, புலன்களை மறக்கத்தக்க மனவலிமையை நோயாளியி 
னிடம்‌ அவர்கள்‌ உண்டாக்குகிறார்கள்‌. இங்ஙனமே மனோவசியக்‌ 
காரரும்‌, நினைவூட்டுதலினாலே நோயாளியினுடைய உள்ளத்தில்‌ 
அந்த நேரத்திலே ஒருவகை நோயை வருவிக்கும்‌ பிரத்தியாகா 
ரத்தை உண்டாக்குகிறார்கள்‌. மனோவசியக்‌ குறிப்பு, வலியிழந்த 
மனத்திலேதான்‌ தொழில்‌ புரியும்‌. வைத்தியன்‌ உற்று நோக்கு 
தலினாலோ அல்லது பிறவழியினாலோ மனத்தை ஒரு வகையாகிய 
மூட நிலைக்குக்‌ கொண்டுவந்தாலன்‌ றி, அவனுடைய குறிப்புகள்‌ 
தொழில்‌ புரிவதில்லை. ப 

மனோவசியப்பட்ட நோயாளி, நம்பிக்கை வைத்தியம்‌ பெறும்‌ 
நோயாளி என்பவர்களின்‌ நரம்பு நிலையங்களை மானத வைத்தி 
யன்‌ அடக்கியாளுவது குற்றமாகும்‌. ஏனெனில்‌, அது இறுதியிலே 
கேட்டினை விளைக்கும்‌. அது ஒருவனுடைய சொந்த சித்த வலிமை 
யினாலே மூளையினுடைய இலய அம அடக்கியாளாமல்‌ மற்‌ 
நறொருவனுடைய சித்தத்திலிருந்தெமுகின்ற சடுதியான தாக்கல்‌ 
களினால்‌ நோயாளியினுடைய மனத்தைச்‌ சிறிது நேரம்‌ அடக்கி 
வைப்பதாகும்‌ ; கடிவாளத்தைப்‌ பிடித்து, விக்கு இழுத்து, 
விரைந்தோடுகின்ற குதிரைகளை நிறுத்துவதுபோலாகா து, 
மற்றொருவனைக்கொண்டு குதிரைகளுடைய தலையிலே வேகமாக 
அடித்து, அவற்றைச்‌ சிறிதுகாலத்துக்கு மெல்லென இயங்கச்‌ 
செய்வதுபோலாகும்‌. இந்தச்‌ செயல்களினால்‌ நோயாளி தனது 
மன வலிமைகளை இழந்து ஈற்றிலே மனத்தையும்‌ இழந்து 
விடுகிறான்‌. மனத்தினைப்‌ பூரணமாக அடக்கியாளுகிற 
வலிமையை இழந்துவிட மனமானது உருவற்ற, வலியற்ற 
பிழம்பாகின்றது. நோயாளி பைத்தியக்கார மருத்துவ நிலையத்‌ 
திற்குப்‌ போக வேண்டியவனாகிறான்‌. ்‌ 

மனிதன்‌ தன்னைத்தானே அடக்குதல்‌ வேண்டும்‌. அடக்கு 
வோனது சொந்த மனத்தினின்று எழாத அடக்கம்‌ கேடு விளைப்ப 
தோடமையாது எண்ணிய கருமத்துக்கும்‌ முரணாய்‌ முடியும்‌. சடம்‌ 
சித்தம்‌ ஆகிய இவற்றினின்று விடுபடுகின்ற விடுதலையும்‌, அகம்‌ 
புறம்‌ ஆகிய இரு வகை இயற்கைகளை அடக்கி ஆளுகின்ற 


எண்ணங்களும்‌ 
மாகிய கனத்த சங்கிலிக்‌ கட்டு இன 
க்ளு 


உபயோகித்து 
ம்‌ னத்தையும்‌ நீங்களே அடக்கி கங்கன்‌. 
5 ெற்றவனானால றிட பிறருடைய சித்தசத்து க்‌ 
ல்‌ இயலாது. கூ A ஷ்‌ 

வர்கள்‌ எவ்‌ 


ா பாலப்‌ பரவுகின்‌ 

a க நித்திரையை வருவிக்கின்‌ 

லத்திற்கு ஓ தினையுடை பு கள்மீது அவர்கள்‌ 
றார்கள்‌. அ ட்‌ டக! அவரகள்‌ 


ான அடக்‌ 
“தியில்‌ நா 


அதீ. 6] இராஜயோகம்‌ 59 


யும்படி செய்துவிடுகின்றார்கள்‌. மயக்கத்தோடு கூடிய இத்தகைய 
புற அடக்கத்தினாலே தோற்றத்தில்‌ மட்டும்‌ நல்லவர்களாகத்‌ 
தோன்றுவதைவிட, ஒருவரோ ஓரு வகுப்பாரோ கெட்டவராகவே 
இருந்துவிடுதல்‌ சிறந்ததாகும்‌. நோக்கம்‌ நன்றாயிருப்பினும்‌, 
தம்‌ செயலின்‌ பொறுப்பினை உள்ளவாறு உணராத சமயவாதிக 
ளாலே மக்கட்கூட்டத்தினர்க்கு விளைந்த கேட்டினை நினைக்கும்‌ 
பொழுது உள்ளம்‌ பதைக்கின்றது! சங்கீதம்‌ பிரார்த்தனை என்‌ 
னும்‌ இவற்றின்‌ வலிமையினாலே சடுதியாக ஒரு வகை ஆன்மிகக்‌ 
கிளர்ச்சியை மக்களுடைய மனத்தில்‌ உண்டாக்குவதனாலே, 
அவர்கள்‌ செயலற்று, மயங்கி, வலிமையற்று, எந்தக்‌ கேட்டுக்கும்‌ 
தம்முடைய உள்ளத்தைத்‌ திறப்பவர்கள்‌ ஆவார்கள்‌ ; இவ்‌ 
வண்ணம்‌ மக்களைச்‌ செய்கின்ற மதி கேடர்கள்‌, தாங்கள்‌ ஏதோ 
அற்புதமான சுத்தியினாலே மனிதருடைய இதயங்களை மாற்றி 
விட்டதாக நினைக்கிறார்கள்‌ ; அத்தகைய வலிமை மேக மண்டலத்‌ 
திற்கு அப்பாலிருக்கும்‌ ஒருவரிடமிருந்து தங்களுக்குக்‌ கிடைத்த 
தென்று எண்ணுகிறார்கள்‌ ; வருங்காலத்திலே அழிவுக்கும்‌, 
குற்றத்திற்கும்‌, பைத்தியத்திற்கும்‌, மரணத்திற்கும்‌ இயைந்த 
வித்துகளைத்‌ தாங்கள்‌ விதைத்த செய்கையினை இவர்கள்‌ அறிய 
மாட்டார்கள்‌. எது உங்களுடைய சுயேச்சையை நீக்கிவிட 
கிறதோ, அதைப்பற்றி விழிப்பாய்‌ இருங்கள்‌ ! அது தீங்குள்ளது 
என்பதை யறிந்து, உங்களால்‌ இயன்ற முறையனைத்தையும்‌ 
உபயோகித்து அதனை அகற்றிவிடுங்கள்‌. 

எவனொருவன்‌ புலன்களோடு தான்‌ விரும்பிய வண்ணம்‌ 
தனது மனத்தினை ஒன்று கூட்டவோ பிரிக்கவோ வல்லவனாய்‌ 
இருக்கின்றானோ, அவன்‌ பிரத்தியாகாரத்தை அடைந்தவனாவான்‌. 
பிரத்தியாகாரம்‌ என்பது ஒன்று கூட்டுதல்‌ ??, “(தொகுத்தல்‌ ?? 
என்னும்‌ பொருளினைத்‌ தரும்‌. அது , வெளியே செல்கின்ற 
மனத்தின்‌ வல்லமைகளைத்‌ தடுத்துப்‌ புலன்களினுடைய 
னின்று அதனை விடுவிப்பதாகும்‌. அதனை 


வோம்‌; அப்‌ 
எடுத்து வைப்போம்‌. 


களே. ்‌ 
மனத்தை அடக்கியாளுவது எவ்வளவு அரிது! மனம்‌ 


பைத்தியம்‌ பிடித்த குரங்குக்கு ஒப்பாகக்‌ கூறப்பட்டது. எல்லா 
மந்திகளையும்‌ போல இயற்கையிலே அலைவுடைய மந்தியொன்று 
இருந்தது. யாரோவொருவர்‌ அதற்கு நிரம்பக்‌ கள்ளினைக்‌ 


2 -டரீ-2 
60 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌ 

குடிக்கக்‌ கொடுத்தார்‌. 
டற்று. ஒரு மனிதனைத்‌ 
வதும்‌ குதித்துத்‌ திரிவான்‌ ்‌ அந்‌ 


ரு தேள்‌ அதனைக்‌ கெட்‌ 
ட்டினால்‌ அவன்‌ ஒரு நா்‌ 
ப ழமைக்‌ குரங்கின்‌ நிலையும்‌ 
௮. அதனுடைய துன்பத்‌ 
ள்ளே புகுந்தது. மந்தியினது 
வை நாமென்னென்று எடுத்துச்‌ 

னமும்‌ அந்த மந்தியை நிகர்தீ 
இடையீடி ரஹி அ. ஆசை யென்‌ 


அடக்க முடியாத திலைகுலை 
சொல்லலாம்‌ ! மனி 


கின்‌ மதி. ஆகை 
பொராமைப்படுகின்‌ 
கின்றது. கடை 


வ எவ்வளவு அரிது ! 
விடுவது முதற்பாட ம ந்து த்தைத்‌ தன்‌ வழியே செத்த 
கிறது ப்‌ னது எந்நேரமும்‌ அலைந்து 
மந்தி இயன்ற வரையில்‌ ந்த மந்தியைப்‌ போலக்‌ குதிக்கிறது. 
கொண்டிருங்கள்‌ க ஈதிக்கட்டும்‌, நீங்கள்‌ ஈம்மா பார்த்துக்‌ 
ணங்கள்‌ உங்களிடடூ இட்தினள்ளே எழும்‌, அத்தகைய எண்‌ 
கள்‌. நாள்‌ செல்லக்‌ ௦ ல ப்பந்றி நீங்க 
வரவரக்‌ குறை ல்‌ ல்‌ 


ஞ்‌ ளே வியப்புறுவீர்‌ 

விடும்‌, தி இடைய கேடுகளும்‌ 
ட்ட அதற்கில மாதங்க வொ £ளும்‌ தியடை 
ன்‌ ப்‌ பரையில்‌ மனத்து த்க்‌ 
தொகை வரவரக்‌ குறைந்‌ கம்‌; சி மாதங்‌ டம்‌ ன்‌ 
அடங்கிலி உ கடைத்‌ தங்களிே அவற்றி 
பயிலவேண்‌ ஆனால்‌ மன 


5 மா o. லும்‌ 
& பொ 2 னது முற்றி 
இயங்கவேண்டு்‌. ப்பார்‌ அமையுடஷ ஒவ்வொரு தா 
ட்டால்‌, இயந்திர 


ச ன்‌ 
ம்‌ தான்‌ ஓ 
அது பூ துல்‌ காட்ட வேண்‌ 
வது எப்ப 9. வது புலன்‌ Q வ டர்ந்து! 
வேறுவதன்‌ > பெ மிக்க காரமாக தா! றல்‌ 
வெற்றி பெற "அமை மான து. தனைப்‌ ய்‌ 
“6 இடையரு 8 நாளில்‌ நி 


நாம்‌ முயன்றால்‌, 


அதீ, 6] இராஜயோகம்‌ 


பிரத்தியாகாரத்தைச்‌ சிறிதுகாலம்‌ பயின்ற பிற 
படியாகத்‌ தாரணையை மேற்கொள்ளலாம்‌. தாரணை ௮ 
குறித்த சிலஇடங்களிலே மனத்தை நிறுத்தி வைப்ப து, யன்ப து, 
சில இடங்களிலே மனத்தை நிறுத்தி வைப்பதன்‌ கருத்‌ ட்‌ 
அது, உடம்பின்‌ சில பாகங்களை மனமானது ஏனைய, என்ன 2 
றும்‌ பிரித்து உணரும்படி செய்வது. சான்றாக, விபின்‌ 
பாகங்களை யொழித்துக்‌ கையை மாத்திரம்‌ தனித்‌ துஷ ஏனைய 
முயன்று பாருங்கள்‌. மனப்பொருளாகிய சித்தம்‌ ஒரே டு 
நிற்றல்‌ தாரணையாகும்‌. தாரணை பல வேறு வகைப்படும்‌, ல்‌ 
னோடு மனோபாவனையையும்‌ சிறிது சேர்த்‌ துக்கொள்வ * அத 
எடுத்துக்காட்டாக, இதயத்திலே ஓரிடத்தை பரி நலம்‌, 
நினையுங்கள்‌. அது கடினமாயிருக்கலாம்‌; ஆங்கு ஒரு ல்‌ 
யைப்‌ பாவனை பண்ணுவது எளிது. அந்தத்‌ தாமரை தன்‌ ரை 
யால்‌ நிறைந்தது. மனத்தை அங்கே வையுங்கள்‌. அன்றேல்‌ 
மூளை யிலிருக்கின்‌ ற தாமரைமையாவ து, யான்‌ மேலே கட்டிய ல 3 
முனையிலுள்ள வேறு வேறு சக்கரங்களையாவது நினையுங்கள்‌ மு 

யோகி எப்பொழுதும்‌ சாதனை செய்யவேண்டும்‌. வத்‌ 
தனித்திருக்க முயல்‌ வேண்டும்‌. பல வேறு வகைப்பட்ட மத்‌ 
ளுடைய கூட்டுறவு மனத்தை அலையச்‌ செய்யும்‌. மிகுதியாம்ப்‌ 
பேசுதல்‌ கூடாது ; மிகுதியாய்ப்‌ பேசுவதனால்‌ மனம்‌ அலைவுறும்‌ 
அதிக வேலை செய்தல்‌ கூடாது ; ஏனெனில்‌, அதிக வேலையினால்‌ 
மனம்‌ அலைவுறும்‌. முழுநாளும்‌ கடினமாக வேலை செய்த பின்பு 
மனத்தை அடக்குவது முடியாது. இந்த விதிகளைப்‌ பின்பற்றி 
ஓழுகுபவன்‌ யோகியாவான்‌. யோகத்தின்‌ வலிமை பெரியது. 
சிறிது சாதனை செய்தாலும்‌ பெரிய நன்மை உண்டாகும்‌. அதனால்‌ 
யாருக்கும்‌ துன்பமில்லை ; ஒவ்வொருவருக்கும்‌ நன்மையே கிடைக்‌ 
கும்‌. யோகம்‌ முதலிலே நரம்புகளின்‌ பதைப்பை அமைதிப்படுத்‌ 
திச்‌ சாந்தத்தை அளிக்குமாதலினாற்‌ பொருள்களை நாம்‌ தெளி 
வாகக்‌ காணும்படி செய்யும்‌ ; மனப்பான்மை நன்றாகும்‌; உடல்‌ 
நலம்‌ பெருகும்‌ ; இன்பம்‌ முதலிலே பெறுகின்ற ஒரே அடையாள 
மாகும்‌; இனிய குரல்‌ உண்டாகும்‌. குரலிலுள்ள கெடுதல்கள்‌ 
நீங்கிப்போம்‌. அடையப்‌ போகின்ற பல பேறுகளில்‌ முதலிற்‌ 
பெறுவன இவை. முயன்று பயின்றால்‌ வேறு பல நலங்களும்‌ 
கைகூடும்‌. சில பொழுது சேய்மையில்‌ அடிக்கின்ற மணியின து 
நாதம்‌ ஒன்று கூடித்‌ தொடர்ந்த வொலியாகக்‌ காதிலே விழு 
கின்றது போன்ற ஓர்‌ ஓலி கேட்கும்‌. சில வேளை சிறிய ஒளிச்‌ 
சுடர்கள்‌ தோன்றி வரவர விரிந்து நிற்கும்‌. இவை வரும்பொழுது 


மாயிருக்க வேண்டும்‌. நாடோ 
ய அளவு பயில 


மற்றப்படி 
வர்கள்‌ விரும்பியதை உண்ணலாம்‌. 

விரைவாக முன்னேற்றமடைய விரும்பிக்‌ கடினமாகப்‌ பயில்‌ 
பவர்கள்‌ உண 


த விரும்பினாலும்‌ உண்ண 
அ ஒரு குண்டூசி 

லப்படும்‌. கருவி 
5, காட்சியும்‌ அண்ணிதாகும்‌. இவையெல்லாம்‌ 


உ ௮1 இராஜயோகம்‌ 63 


வண்ணம்‌ மனத்தினை மூடி, அகத்தேயுள்ள உண்மையை வளரச்‌ 
செய்ய வேண்டும்‌. புதுமைக்காக யாதாயினும்‌ ஒரு கொள்கை 
யைப்‌ பற்றி நம்முடைய சத்திகளை வீணாக்கிவிட்டுப்‌ பிறகு ஒரு 
புதுக்‌ கொள்கையைத்‌ தேடி நிற்பது தீங்கு விளைப்பதாகும்‌. 
ஏதாவது ஒன்றினை எடுத்து அதை முடிவாகப்‌ பாருங்கள்‌. முடிவு 
காணுமுன்பு விட்டுவிடாதீர்கள்‌. எவனொருவன்‌ ஒரு கொள்கை 
யைப்‌ பற்றி உன்மத்தனாகின்றானோ, அவன்‌ மாத்திரமே ஒளியைக்‌ 
காண்பான்‌. இங்கு ஒரு கடி, அங்கு ஒரு கடியாக அலைபவர்கள்‌ 
ஒன்றினையும்‌ அடையமாட்டார்கள்‌. ஒரு கணம்‌ நரம்பு புளகிக்கு 
மெனினும்‌, அவ்வளவோடு காரியம்‌ நின்றுவிடும்‌. இயற்கைக்கு 
அடிமைகளானோர்‌ புலன்களை ஒரு பொழுதும்‌ கடந்து செல்ல 
மாட்டார்‌. 

யோகிகளாக விரும்பினோர்‌ கண்டதைக்‌ கடிக்கும்‌ பழக்கத்தை 
முற்றும்‌ விட்டுவிடவேண்டும்‌. ஏதாவது ஒரு கொள்கையை 
எடுத்துக்கொள்க. அது உங்களுடைய வாழ்க்கையின்‌ தனித்த 
கொள்கையாய்‌ இருக்கட்டும்‌. அதனை நினையுங்கள்‌. கனவிலும்‌ 
அதனைக்‌ காணுங்கள்‌. அதற்காகவே உயிர்‌ வாழுங்கள்‌. மூளையும்‌, 
தசைகளும்‌, நரம்பும்‌, உடலின்‌ ஓவ்வொரு பாகமும்‌ அந்த 
எண்ணத்தினாலே நிறைவுற்று இருக்கட்டும்‌. மற்ற எண்ணங்களை 
விட்டுவிடுக. வெற்றி பெறுவதற்கு இதுவே வழி. பெரிய 
ஆன்மிக வீரர்கள்‌ இவ்வழியாகவே உண்டாகியிருக்கிறார்கள்‌. 
மற்றவர்கள்‌ வீண்‌ பேச்சாம்‌ இயந்திரங்கள்‌. உண்மையிலே நாம்‌ 
நன்மையடைந்து பிறரையும்‌ நலமடையச்‌ செய்ய வேண்டுமா 
யின்‌, நாம்‌ ஆழ்ந்து செல்லவேண்டும்‌. மனத்தினைக்‌ கலங்க 
விடாது, கலக்கத்தை உண்டாக்குவாரோடு சேராது இருப்பது 
முதற்படியாகும்‌. குறித்த சிலரும்‌, சில இடங்களும்‌, சில உணவுப்‌ 
பொருள்களும்‌ வெறுப்பைத்‌ தருவதை நீங்கள்‌ எல்லோரும்‌ 
அறிந்திருப்பீர்கள்‌. அத்தகைய தொடர்பை விட்டுவிடுதல்‌ 
வேண்டும்‌. மிகஉயர்ந்த நிலையை அடைய விரும்பினோர்‌ நல்லோர்‌ 
தீயோர்‌ என்னும்‌ இருபாலாருடைய கூட்டத்தையும்‌ விட்டுவிடுதல்‌ 
வேண்டும்‌. கடினமாகப்‌ பயிலுதல்‌ வேண்டும்‌. வாழ்ந்தாலுஞ்‌ 
சரி, செத்தாலுஞ்‌ சரி, என்று இருக்கவேண்டும்‌. பயனைக்‌ ௧௬ 
தாது உட்புகுந்து முயலவேண்டும்‌. நீங்கள்‌ தைரியசாலிகளா 
யிருந்தால்‌ ஆறு மாதங்களிலே பூரண யோகியாய்விடலாம்‌. 
ஆனால்‌, யோகத்திலே சிறிய அளவும்‌ மற்ற விஷயங்களிலே சிறிது 
சிறிதும்‌ பற்றிக்கொண்டு நிற்பவர்‌ முன்னேற்றமடைவதில்லை. 
சில பாடங்களை மாத்திரம்‌ படிப்பதனாற்‌ பயனில்லை. சோம்பலும்‌ 


64 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 
மடமையுமாகிய தமோ குணத்தினால்‌ மூடப்பட்டவராய்‌, டர பவ 
றிலம்‌ மனத்தினைப்‌ பதித்து வைக்காது, பொழுது போ கு ள்‌ 
தாவது விஷயத்தைத்‌ தேடி அலைபவர்களுக்குச்‌ பன்‌ பரலி 
தத்தவ ஞானமும்‌ பொழுது போக்குப்‌ பொருள்களாகவே a 
டி. இல்லாதவர்கள்‌ 5 செவி 
று சொல்லிப்‌ பின்பு வீட்டுக்குப்‌ போய்‌ 
ர்‌. வெற்றிபெறச்‌ டப்ப இ 
பெரிய சித்த சத்தியும்‌ வேண்டும்‌, கடைப்பிடி உள்ளவன்‌, 
“கடலைக்‌ 2 * எனது சித்த வலிமையினாலே 
மலைகள்‌ நொறுங்கிப்போம்‌ 15 என்று சொல்லுவான்‌. அப்படிப்‌ 
1117 வல்லமையையும்‌ சித்த சத்தியையும்‌ வளரச்‌ செய்ய முயன்று 


வேலை செய்யுங்கள்‌... அடைய வேண்டிய பேற்றினைத்‌ திண்ண 
மாக அடைவீர்கள்‌. 


ச 


அதீ. 7] இராஜயோகம்‌ 65 


7. தியானமும்‌ சமாதியும்‌ 


இராஜயோகத்தின்‌ இலக்காகிய தியானப்‌ பயிற்சியோடு கூடிய 

நுண்ணிய படிகளை ஒழிந்த ஏனைய படிகளைப்‌ பற்றிப்‌ 
பொது வகையாகப்‌ பார்த்தோம்‌. மனிதராகிய நமக்குத்‌ தருக்க 
வாயிலாக வரும்‌ அறிவெல்லாம்‌ உணர்வோடு கூடியது. இந்த 
மேசையைப்‌ பற்றிய உணர்வும்‌, உங்களது முன்னிலை இருக்கை 
யும்‌, மேசையைப்‌ பற்றியும்‌ உங்களைப்‌ பற்றியும்‌ நான்‌ 
அறிந்துகொள்ளும்படி செய்கின்றன. எனது வாழ்வின்‌ பெரும்‌ 
பாகத்தை நான்‌ உணர்ந்துகொள்ளாமல்‌ இருக்கிறேன்‌. உடலி 
னுள்ளே இருக்கின்ற வேறு வேறாகிய கருவிகளையும்‌ மூளையின்‌ 
பாகங்களையும்‌ ஒருவரும்‌ உணர்ந்து கொள்ளுவதில்லை. 

நான்‌ உண்ணும்‌ பொழுது உணர்வோடு உண்ணுகிறேன்‌ ; 
உணவைச்‌ சீரணிக்கும்‌ பொழுது உணர்வின்‌ நிச்‌ செய்கிறேன்‌ ; 
உணவு இரத்தமாகும்‌ பொழுதும்‌ இரத்தம்‌ உடலின்‌ பல பாகங்‌ 
களுக்குஞ்‌ சென்று வலிமையினைக்‌ கொடுக்கும்‌ பொழுதும்‌ அச்‌ 
செயல்கள்‌ உணர்வின்றி நடக்கின்றன.  அங்ஙனமாயினும்‌, 
இவற்றையெல்லாஞ்‌ செய்பவன்‌ நானே. இந்த ஓர்‌ உடலிலே . 
இருபது பேர்‌ இருத்தல்‌ இயலாது. எனவே, வேறொருவரும்‌ 
செய்யவில்லை. நானே செய்கிறேன்‌ என்பதை நானெப்படி 
அறிவேன்‌ ? உண்பதும்‌ சீரணிப்பதும்‌ எனது தொழில்‌ என்றும்‌, 
உணவினால்‌ உடலை வலுப்படுத்துவது எனக்காகப்‌ பிறரொருவர்‌ 
செய்கின்ற தொழில்‌ என்றும்‌ கூறுதல்‌ இயலாது. நாம்‌ உணர்‌ 
வின்றி இப்பொழுது செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும்‌ உணர்வு 
நிலைக்குக்‌ கொண்டு வருதல்‌ கூடுமென்று தெளிவுபடுத்தலாம்‌. 
இதயமானது நமது கட்டுப்பாடின்‌ றித்‌ துடித்துக்கொண்டிருப்பது 
போலக்‌ காணப்படுகின்றது ; இங்குள்ளார்‌ எவராலும்‌ இதயத்தை 
அடக்கி ஆளுதல்‌ இயலாது) அது தன்வழியே இயங்குகின்றது. 
ஆனால்‌, பயிற்சி வன்மையினால்‌, மனிதர்‌ இதயத்தையும்‌ அடக்கித்‌ 
தாம்‌ விரும்பியபடியே அதை மெதுவாகவோ, விரைவாகவோ 
இயங்கும்படியும்‌ ஏறக்குறைய நின்றுவிடும்படியுஞ்‌ செய்யக்‌ 
கூடியவராகலாம்‌. ஏறக்குறைய உடம்பின்‌ எல்லாப்‌ பாகங்களை 
யும்‌ அடக்கி ஆளுதல்‌ இயலும்‌. இதனால்‌ என்ன அறிகின்றோம்‌ ? 
கின்றன. நாம்‌ அவற்றினை உணர்வின்‌ நிச்‌ செய்கிறோம்‌. மனித 
ருடைய மனமானது தொழில்‌ புரிகின்ற பூமிகள்‌ இரண்டு உண்டு. 


எ எவவபுகவபஅவக்யவவ்ட்கல 
ணா வன னை வனை 
அணா எனா - அக 


ச்‌ ரீ [சுடர்‌-2 
66 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ 


முதலாவது, உணர்வோடு அய 
லனைத்தும்‌ அகங்கார உணர்ச்‌ 


லங்குகளிலே, அவற்றிலும்‌ ்‌ 
! உணர்வோடு கூடிய தொ 
விஞ்சியிருக்கிற து. 


தொழில்‌ 
முடிந்துவிடவில்லு மனமானது - 
வயர்ந்த பூமி ஒன்றுண்டு. அது து 
கடந்து செல்வு * உணர்வற்ற தொழில்‌ உணர்வு நிலைக்குக்‌ மழ 
இருத்தல்‌ போல, உணர்‌ 


ன்‌ ஆழ்ந்து 
ய அடைகிறான்‌, 
ட்ட உடலைத்‌ உ தாழிற்படுத்‌ கிரன்‌ 

கிறான்‌; உ. லை 


யி * அறிவு 
o. ம உலா என்‌ ல்‌ ட ன்‌ ரன்‌ 
ஞோானவானாயூ வெளிவருகிற. ௫ல்‌, மூடனாய்‌ 
வேறுபாடு என்ன - 


ச இராஜயோகம்‌ 67 


விளங்கிய ஞானியாய்த்‌ தீர்க்கதரிசியாய்க்‌ குணமும்‌ வாழ்க்கையும்‌ 
மாறிச்‌ சிறந்தோனாய்‌ வெளிவருகிறான்‌. பயன்‌ இங்ஙனம்‌ இரு 
வகைப்படுகிறது. காரியம்‌ மாறுபடவே, காரணமும்‌ வேறுபட்‌ 
டிருக்க வேண்டும்‌. சமாதியிலிருந்து மனிதன்‌ வரும்பொழுது 
எய்‌. துகின்ற அறிவு விளக்கம்‌, உணர்வற்ற நிலையில்‌ எய்‌ துவதை ' 
விட, அல்லது உணர்வோடு கூடிய நிலையில்‌ தருக்க அறிவினாலே 
அடைவதைவிட, மிக உயர்ந்தது. ஆதலால்‌, அது உணர்வினுக்கு 
உயர்ந்த நிலையாய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. இத்தகைய உயர்நீத 
நிலை சமாதி யெனப்படும்‌. 

சுருக்கமாகச்‌ சொல்லுமிடத்துச்‌ சமாதியைப்‌ பற்றிய 
கொள்கை இதுவே. அதனால்‌ பெறும்‌ பேறு என்ன ? பெறும்‌ பேறு 
இதுவாகும்‌ : மனமானது உணர்வோடு கூடி நின்று தொழில்‌ 
புரிகின்ற தருக்க அறிவு என்னும்‌ பூமி ஒடுங்கியது ; எல்லையுட்‌ 
பட்டது. மனிதனுடைய தருக்க அறிவு இயங்குகின்ற எல்லை 
ஒரு சிறு வட்டமாகும்‌. தருக்க அறிவு அதனைக்‌ கடந்து போக 
மாட்டாது. கடந்துபோக முயல்கின்ற முயற்சி கைகூடாத 
காரியமாகின்றது. அங்ஙனமாயினும்‌, மக்கள்‌ அரியனவென்று 
கொள்ளுகின்ற அனைத்தும்‌ தருக்க அறிவாகிய வட்டத்திற்குப்‌ 
புறம்பேதான்‌ இருக்கின்றன. அழிவில்லாத ஆன்மா உண்டு) 
கடவுள்‌ உண்டு; இந்தப்‌ பிரபஞ்சத்தை நடத்துகின்ற பரஞான 
முண்டு என்னும்‌ முடிபுகளைக்‌ குறித்து எழுகின்ற வினாக்க 
ளெல்லாம்‌, தருக்க அறிவின்‌ எல்லைக்கு அப்பால்‌ உள்ளன. 
தருக்க அறிவு இவ்வினாக்களுக்கு விடையிறுக்கமாட்டா து. 
தருக்க அறிவு என்ன சொல்லுகிறது? “நான்‌ அறியேன்‌ ; 
உண்டோ இல்லையோவென்பது எனக்குத்‌ தெரியாது?” என்‌ 
கின்றது. ஆயினும்‌, இந்த வினாக்கள்‌ நமக்கு மிகவும்‌ முக்கிய 


மானவை. இவற்றுக்குத்‌ தக்க விடையிறுக்காவிட்டால்‌, மனித 


வாழ்க்கை நோக்கமற்றதாகும்‌. நன்னடையும்‌, நல்லொமுக்கத்‌ 
தைப்‌ பற்றிய விசாரணையனைத்தும்‌, மணித இயற்கையிலே 
நலமுற்று உயர்ந்தன யாவும்‌; தருக்க அறிவுக்குப்‌ புறம்பே 
இருந்து வந்த மறுமொழிகளையே ஆதாரமாக கொண்டு ஆக்கப்‌ 
பட்டன. இந்த வினாக்களுக்கு விடைபெற வேண்டுவது 
அவசியமே. வாழ்வு சற்று நேரத்திற்கு நடக்கின்ற ஓர்‌ விளையாட்‌ 
டாயிருந்தால்‌, இந்தப்‌ பிரபஞ்சம்‌ ப்‌ ஒன்று கூடிய 
அணுக்களின்‌ சேர்க்கையாயிருந்தால்‌, நான்‌ பிறனொருவனுக்கு 
நன்மை செய்ய வேண்டுவது எதற்கு ? இரக்கம்‌, நீதி, பிறர்க்குதவி 
என்னும்‌ இவை எதற்காக வேண்டும்‌? காற்றுள்ள போதே 


்‌ [சுடர்‌-2 
68 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ 


ல்‌ போல, 
ற்‌ றிக்கொள்பவர்கள்‌ ஹசி 3 த்‌ 


" கருதிய ஆதாரம்‌ உண்டு 
என்று கூறுவதைக்‌ காண்கின்ற, 
பெருந்தொகை 
யைக்‌ கூட்டி 


ர்‌ இந்த வினாவுக்கு 
ப்‌ போகின்றனர்‌? 


ற்றியும்‌, யாவற்றினும்‌ 
ன்னல ம்றுப்பினைபு பற்றியு ம்‌ ள்ள உ 
எங்கிருந்து வருகின்றன 2 


ம்‌, மனிதனுடைய தொழில்களும்‌ 

எண்ணங்களும்‌ தன்னல ம ப்பு என்னும்‌ கொள்கை யப்‌ பற்றி 
நிற்கின்றன. மணித வாழ்க ன்‌ ருத்தனைத் தட தன்னல 
மறுப்பு என்னும்‌ ஒரு மொழிய அடங்கும்‌ நாமேன்‌ தன்னல 
மற்றிருக்க வேண்டும்‌? றுப்புக்‌ கீ தேவை எந்‌ ளது? 
தன்னமைற்றிருப்பதந்க வல்லமையும்‌ ஆற்றலும்‌ எங்கிருக்‌ 
கின்றன? பூ படகில்‌ அறிவு எ. னிதர்களாகிய நீங்கள்‌ 
பயன்‌ கருதுவதற்கு இரு காரணம்‌ கா “டாவிடி, நீங்கள்‌ தருக்க 
அறிவு வழியில்‌ நிற்க யெல்‌ நான்‌ சொல்லுவேன்‌. 
நானேன்‌ நலம்‌ பாராட்‌ தல்‌ கூடா த 

யாகக்‌ காட்டுக. தன்னலமந்நு 


டாது என்பதைத்‌ தருக்க வழி 
ருக்கும்படி சொல்லுவது கவிச்சுவை 


எதி இராஜயோகம்‌ ல 


போலப்‌ பொலிவுற்றிருக்கலாம்‌. ஆனால்‌, கவிச்சுவை தருக்க 
முறையன்று. எனக்கு ஒரு தருக்க முறையைக்‌ காட்டுக. நானேன்‌ 
தன்னலமற்றிருக்க வேண்டும்‌ ? ஏன்‌ நல்லவனாயிருக்க வேண்டும்‌? 
யாரோ ஒருவர்‌ சொல்லுகிறாரென்பதை நான்‌ பொருட்படுத்த 
மாட்டேன்‌. தன்னலமற்றிருப்பதனால்‌ எய்‌துகின்‌ ற இன்பமென்ன? 
சுகமென்பது மிகுதியாய்‌ அடையக்‌ கூடிய உவகையென்றால்‌, சுய 
நலத்தைக்‌ கோருவதே சுகமாகும்‌ ; இதற்கு என்ன மறுமொழி? 
தன்னலவாதி இதற்கு மறுமொழி சொல்லமாட்டான்‌. இந்த உலக 
மானது அகண்டாகாரமாகிய பெருவெளியிலே ஒரு துளி போன்று 
இருக்கின்றது ; எல்லையற்று நீண்ட சங்கிலியிலே ஒரு கண்‌ 
போன்று இருக்கின்றது. தன்னலமறுப்பைப்‌ போதித்த மக்கள்‌ 
இந்தக்‌ கருத்தை எங்கிருந்து பெற்றார்கள்‌ ? இது இயற்கை அறி 
வினால்‌ வந்ததன்று ; இயற்கையறிவுள்ள விலங்குகள்‌ இதனை 
அறியாதிருக்கின்றன. இது தருக்க அறிவாலும்‌ வந்ததன்று ; 
இந்த எண்ணங்களைப்‌ பற்றித்‌ தருக்க அறிவு ஒன்றும்‌ அறியாது. 
அப்படியாயின்‌, இவை எங்கிருந்து வந்தன ₹ 

சரித்திரத்தை ஆராய்ந்து படிக்கும்பொழுது, உலகத்திலே 
சமய போதனை செய்த பெரிய ஆசிரியர்‌ அனைவருக்கும்‌ பொது 
வாய்‌ அமைந்து கிடந்த ஓர்‌ உண்மையைக்‌ காண்கின்றோம்‌. தாம்‌ 
கண்ட உண்மைகளெல்லாம்‌ தருக்க அறிவுக்குப்‌ புறம்பேயிருந்து 
வந்தனவென்று அவர்‌ அனைவரும்‌ கூறுகின்றனர்‌. ஆனால்‌, எங்‌ 
கிருந்து வந்தன என்பதைப்பற்றி அவருட்பலர்‌ அறியார்‌. சான்‌ 
றாக, அவருள்‌ ஒருவர்‌, சிறகுகளோடு கூடிய தேவதூதனொருவன்‌ 
மனித வடிவத்தோடு இறங்கி வந்து, “ஓ மனிதனே, இந்தச்‌ 
செய்தியைக்‌ கேட்பாயாக 12 என்று தமக்குச்‌ சொன்னதாகச்‌ 
சொல்லுகின்றார்‌. மற்றொருவர்‌, ஓளி பொருந்திய தேவனொருவன்‌ 
கண்‌ முன்னே தோன்றியதாகக்‌ கூறுகின்றார்‌. மூன்றாமவர்‌ ஒரு 
வர்‌, தம்‌ குலத்து முன்னோன்‌ ஓருவன்‌ கனவிலே தோன்றிச்‌ சில 
விஷயம்‌ சொன்னதாக இயம்புகின்றார்‌ ; அதற்கப்பால்‌ அவர்‌ 
ஒன்றுமறியார்‌. ஆயினும்‌, தருக்க அறிவு வழியாலன்று ; தருக்க 
அறிவுக்கு அப்பாலாகிய ஓர்‌ இடத்திலிருந்து இந்த அறிவு வத்த 
தென அனைவரும்‌ ஒருமித்துக்‌ கூறுகின்றனர்‌. யோக சாத்திரம்‌ 
என்ன சொல்கின்றது? இந்த மேலாகிய அறிவு முழுவதும்‌ 
தருக்க அறிவுக்கும்‌ புறம்பானதென்பது ப பழ ஆயினும்‌, 
இது அவர்கள்‌ உள்ளத்திலிருந்தே உதித்தது என யோக நூல்‌ 
கூறுகின்றது. 


தருக்க அறிவுக்கு அப்பாலாகிய உணர்வு கடந்த நிலை 


கண்ணை 


ப்‌ 2 [சுடர்‌-2 
70 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ 


ப்‌ ருக்கிற 
யொன்று மனத்திற்கு உரிய உயர்ந்த நிலையாய்‌ அமைந்திரு 
தென்று யோகி கூறுகிறான்‌ 


ற்கையைக்‌ கடந்து 
) இதனுடைய சத்துவத்தையறியாத i i 
ற்‌ i க றயில்‌ வந்து பெ 
வுக்கும்‌ இதற்காகக்‌ ௧ கி வெளியிலிருந்து 
௪. 2. ட்‌ T 
வருவதாக அவன்‌ தீர்மானிக்‌ ர. ணர்வினுக்கு அப்பால 


ர்‌ நிலையினை இந்த 
மனிதர்கள்‌ இதற்காகக்‌ காத்து நாடாத முறையில்‌ அடைந்து 
விட்டார்களென்பதே உண்மையாகும்‌ 

இந்த நிலையி த 


ல காத்து நாடாத மூறையில்‌ 
பெரிய கேடு உண்டு என்து யோகி 
குலைந்து போதல்‌ கூடும்‌ 


* எவ்வளவு பெரியவராயு இருப்‌ 
நிலையை உ 


தாகவும்‌, 


ரையின்மீது தாம்‌ 


சொன்‌ 
ளையும்‌ வெளிப்படுத்‌ 
என்னும்‌ நூலைப்‌ 
எனால்‌, அற்புதமான 


படித்துப்‌ பார்ப்பீர்க 

ட்‌ ண்மைகளும்‌ மூடக்‌ 

வ ்‌ காரணம்‌ 
ர்‌ தய்வத்தினால்‌ வேசிச்க ப ம்‌ 2 

அந்த நி ட்‌ 


அதீ. 7] இராஜயோகம்‌ 71 


அடைந்த யோகியல்லர்‌. அவர்‌ தாம்‌ செய்வதன்‌ காரணத்தை 
அறிந்துகொள்ளவில்லை. முகம்மது உலகத்திற்குச்‌ செய்த நன்மை 
எவ்வளவு என்று நினைத்துப்‌ பாருங்கள்‌. அவருடைய பிடிவாதத்‌ 
தினாலே விளைந்த தீமை எவ்வளவு என்றும்‌ உன்னிப்‌ பாருங்கள்‌ ! 
அவருடைய போதனையினாலே கொல்லப்பட்ட இலட்சக்கணக்‌ 
கான மக்களை எண்ணிப்‌ பாருங்கள்‌. தாய்மார்‌ தம்‌ புதல்வரை 
இழக்க, புதல்வர்‌ அநாதையராக, நாடு முழுவதும்‌ அழிய, பத்து 
இலட்சக்கணக்கான மக்கள்‌ கொல்லப்பட்டார்கள்‌. 

முகம்மது போன்ற பெரிய ஆசாரியர்களுடைய வாழ்க்கையை 
ஆராய்வதனால்‌, இந்தக்‌ கேட்டினை நாம்‌ உணர்கின்றோம்‌. அங்ஙன 
மாயினும்‌, அவர்கள்‌ ஆவேசிக்கப்பட்டிருந்தார்கள்‌ எனவும்‌ காண்‌ 
கின்றோம்‌. ஒரு தீர்க்கதரிசி உணர்ச்சியோடு இயைந்த மனோ 
பாவத்தை அதிகரிக்கச்‌ செய்து சமாதி நிலையை அடையும்‌ 
பொழுது, அவன்‌ சில உண்மைகளை மாத்திரமன்றிச்‌ சில மூடக்‌ 
கொள்கைகளையுங்‌ கொண்டு வருகின்றான்‌. அவனது போதனை 
யின்‌ பெருமை உலகிற்கு உதவி செய்வது போல, மூடக்‌ கொள்கை 
கெடுதியை விளைக்கின்ற து. மனித வாழ்க்கையென்று நாம்‌ சொல்‌ 
லும்‌ பொருத்தமில்லாத கொள்கைகள்‌ நிரம்பிய குப்பையிலிருந்து 
அறிவைப்‌ பெறவேண்டுமானால்‌, நாம்‌ அறிவையும்‌ கடந்து செல்ல 
வேண்டும்‌. அதிலும்‌, அதனை ஒழுங்கான பயிற்சியினாலே படிப்‌ 
படியாகச்‌ சாத்திரியமாகப்‌ பெறவேண்டும்‌. எல்லா மூடகீ 
கொள்கைகளையும்‌ அகற்றிவிட வேண்டும்‌. மற்ற எந்தச்‌ சாத்தி 
ரத்தையும்‌ ஆராய்கின்ற முறையின்படியே இந்தச்‌ சமாதி 
நிலையையும்‌ ஆராய்தல்‌ வேண்டும்‌. அறிவிலே அடிகோல 
வேண்டும்‌ ; அறிவு எவ்வளவுக்குக்‌ கொண்டு செல்கின்றதோ, 
அவ்வளவுக்குப்‌ போக வேண்டும்‌. அறிவுக்கு வலியற்றபோது 
உயர்‌ நிலைக்குச்‌ செல்லுகின்ற பாதையை அறிவே நமக்குக்‌ காட்டி 
வைக்கும்‌. ஒரு மனிதன்‌ தான்‌. அருள்பெற்றவன்‌ எனக்கூறி 
அறிவில்லாமல்‌ பேசினால்‌, அவனுடைய வார்த்தையை உடனே 
தள்ளிவிடுக. ஏன்‌ ? இயற்கை அறிவு; தருக்க அறிவு, சமாதி 
என்னும்‌ மூன்றும்‌ உணர்வற்ற, உணர்வோடு கூடிய, உணர்‌ 
வினைக்‌ கடந்த நிலைகளாக ஒரே மனத்தோடு பொருந்தி இருகீ 
கின்றன. ஒரு மனிதனிடத்தில்‌ மூன்று மனங்களில்லை. ஒரு நிலை 
மற்றொரு நிலையாக வளர்ச்சி அடைகிறது; இயற்கை அறிவு 
தருக்க அறிவாகவும்‌, தருக்க அறிவு சமாதியாகவும்‌ முதிர்ச்சி 
அடைகின்றன. ஆதலாலே, ஒரு நிலை மற்றொன்றினை எதிர்த்து 
நில்லாது. உண்மையிலே தெய்வத்தின்‌ வழிப்பட்டோர்‌ தருக்க. 

110—6 


72 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


5 குறிப்பு. இந்தத்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
நூதனமானவர்கள்‌ அல்லர்‌. ்‌ 
மனிதர்களே. இவர்கள்‌ பெரிய யோகி 


இந்தச்‌ சமாதி நிலையை அடைந்தார்க 
இந்த நிலையை அடைதல்‌ கூடும்‌. 


9 ண்டவ 
கா ஒரு புத்தகத்தின்‌ 5 அடைய ஞான 
யிருப்பது என்று உ சால்வதைக்காட்டினும்‌ பி க்‌ அடங்கி 
ய ௫. 


த்‌ ர அட்டையு ள்ளே 
எத்தனை கோடி மக்கள்‌ வல்‌ 


அத்‌, 7] இராஜயோகம்‌ ப்‌ 
கொல்லப்பட்டார்கள்‌ ! இந்தக்‌ கொலையானது நடந்துகொண் 
டிருந்தும்‌ உலகம்‌ புத்தக நம்பிக்கையிலே மிகுதியும்‌ கட்டுண்டு 
கிடக்கின்றது. | 

சமாதி நிலையைச்‌ சாத்திரிய முறையாக அறிவதற்கு நான்‌ 
கூறிய இராஜயோகத்தின்‌ வேறு வேறாகிய படிகளைக்‌ கடக்க 
வேண்டும்‌. பிரத்தியாகாரமும்‌ தாரணையும்‌ நிறைவேறிய பின்‌, 
தியானம்‌ வருகிறது. மனமானது அகத்தோ, புறத்தோ ஓர்‌ 
இடத்தில்‌ நிலையாயிருக்கப்‌ பயிற்றப்பட்ட பின்பு, அந்த இடத்தை 
நோக்கி இடையீடின்றி ஓடுகிற ஒரு தன்மை அதற்கு உண்டா 
கின்றது. இது தியானம்‌ எனப்படும்‌. தியானத்தின்‌ வலிமை 
வளர்ந்து காட்சியின்‌ புறப்பாகத்தை அகற்றிவிட்டு உட்பொதிந்த 
பொருளாகிய அகப்பாகத்திலே நிலைபெற்றிருத்தல்‌ சமாதியாகும்‌. 
தாரணை, தியானம்‌, சமாதியாகிய மூன்றினையும்‌ ஒன்றாகச்‌ 
£ சம்யமம்‌? என்பர்‌. அஃதாவது, மனமானது முதலில்‌ ஒரு 
பொருளைக்‌ குறித்து ஒருவழிப்பட்டு நின்று, அந்த நிலையிலே 
ஒரு கால எல்லைக்குத்‌ தொடர்ந்து நிற்குமெனில்‌, இடையறாத 
தியானத்தினாலே பொருளாகிய காரியத்திற்குக்‌ காரணமாகிய 
காட்சியின்‌ அகப்பாகத்திலே நிலைபெறும்‌. அனைத்தும்‌ அத்‌ 
தகைய மனத்துக்கு வயப்பட்டு நிற்கும்‌ என்பதே. 

இந்தத்‌ தியானநிலை வாழ்க்கையிலே மிக உயர்ந்தது. 
விருப்பம்‌ இருக்கும்‌ வரையில்‌ உண்மையான இன்பம்‌ எய்த 
மாட்டாது. தியானத்திலே நிலைபெற்றவர்கள்‌, பொருள்களைச்‌ 
சாட்சி போல ஆராய்ந்து நோக்குவதனால்‌, உண்மையின்பத்தைப்‌ 
பெறுகிறார்கள்‌. விலங்குக்குப்‌ புலன்களிலும்‌, மனிதனுக்கு அறி 
விலும்‌, தேவருக்கு ஆன்மிகத்‌ தியானத்திலும்‌ உவகையுண்டு. 
இத்தகைய தியான நிலையை அடைந்த ஆன்மாவுக்கு உலகம்‌ 
உண்மையிலே அழகிய இடமாகின்றது. ஒன்றினையும்‌ விழை 
யாது, ஒன்றினோடும்‌. கலந்து கொள்ளாது வாழ்வன கு; 
இயற்கையிலே உண்டாகிற பல வேறு மாறுதல்கள்‌, நிறைந்த 
அழகுந் தெய்விக அமைப்பும்‌ உடையனவாய்க்‌ Ce 

தியானத்திலே பின்வரும்‌ கருத்துகளைத்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டும்‌ : ஓர்‌ ஒலி நம்‌ செவியில்‌ விழுகிறது. முதலிலே, 
வெளியேயுள்ள நாதவியக்கம்‌ உள அ. இரண்டாவதாக, அதனை 
மனத்திலே சேர்ப்பிக்கும்‌ நரம்பின்‌ இயக்கம்‌ உளது. மூன்றாவ 
தாக, மனத்தின்‌ எதிர்ச்‌ செயல்‌ உளது, தவி முதல்‌, 
மனத்தின்‌ எதிர்ச்‌ செயல்‌ இறுதியாக உள்ள இந்த வேறுபாடு 
களுக்கு வெளிக்காரணமாகிய பொருளைப்பற்றிய அறிவு மனத்‌ 


ர்‌ சுடர்‌-2 
74 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [ 


ந்‌ ம்திலே 
திலே உண்டாகிறது. இந்த மூன்றும்‌ யோக சாத்திரத்தி 


த்த), ஞானம்‌ (அறிவு) எனப்படு 


ல்லை. இவை ஒன்று 
னியாகக்‌ ப்‌ லப்‌ றப்பா 


ருளற்றதாக 
டும்‌. உணர்ச்சிகளின்‌ பறக்காரணங்களை 4 காண்‌ 
பதிலே மனத்‌ முதலிலே செலுத்த வேண்டும்‌ அதன்‌ பின்‌ 
அகத்தேயுள்‌ அயக்கங்களையும்‌, அதன்‌ பில்‌ மனத்தினது 
எதிர்ச்‌ செயலையும்‌ கருதி நோக்க வேண்டும்‌. வுணர்ச்சிக்கு 
ஏற்பட்ட வெளிக்‌ காரணங்களைப்‌ பிரித்துக்‌ கா ம்‌ வல்லமை 
மனத்துக்கு உண்டானால்‌, மனமானது நுண்ணிய உடல்களையும்‌ 
உருவங்களையும்‌ காணும்‌ வல்லமையைப்‌ பெறு அகத்தேயுள்ள 
யக்கங்களைப்‌ பிரித்துக்‌ காணும்‌ வல்லமை ப்‌ ப்‌ 
டத்திலும்‌ பிறரிடத்தி மூன்‌ 
வலிமையாக மா 


அவதற்கு முன்பு அ a 
ஆற்றலைப்‌ பெறும்‌. 


றி ஏ யான சித்திகள்‌ 

நகரி பற்றில்‌ உளத்தைக செலுத்துவானாயின்‌, 

ப றத்திற்‌ ம்‌ னு » 
பெ ல்றத்திற்குரிய ௦ டை விடும்‌. ர, கத்‌ 
யும்‌ கெடு அத்தகை 

திகளையும்‌ அதக : ந 

கு ிருக்குமாயில்‌, a ol மறிவிடுகின்‌ ந விவி 


ரள அலைகளை முற்றி 


அத்‌. 8] இராஜயோகம்‌ 75 


லம்‌ அழிதீதுவிடுகின்ற யோகம்‌ அவனுக்குக்‌ கைகூடும்‌. மனத்‌ 
தின்‌ அலைவுகளினாலே நிலைகுலையா து, உடலின்‌ அசைவுகளினாலே ' 
கவரப்படாது, நிலைபெற்றிருக்கும்‌ ஆன்மா தனது பூரண 
விளக்கத்தோடு ஒளிவிடும்‌. யோகி, தான்‌ அறிவு நீர்மையாய்‌, 
அமிர்தத்துவத்தோடு கூடி, எங்கும்‌ வியாபித்து இருப்பதை, 
எப்பொழுதுமே இருந்து வந்துள்ள தன்மையை, அப்பொழுது 
அறிவான்‌. 

சமாதி எல்லா மானிடருக்கும்‌ உரியது; விலங்கினங்களுக்கும்‌ 
உரியது. கீழாகிய விலங்கிலிருந்து உயர்ந்த தேவர்‌ வரையும்‌, 
அனைவரும்‌ ஒரு காலத்திலே அந்த நிலையை அடைய வேண்டிய 
வரே. அப்பொழுதுதான்‌ அவர்களுக்கு உண்மைச்‌ சமய ஒழுக்க 
நெறி தொடங்கும்‌. அது வரையும்‌ அந்த நிலையை அடைவதற்கு 
முயல வேண்டும்‌. அனுபவத்தை அடையாதிருக்கும்‌ வரையும்‌, 
சமயத்தைக்‌ கொள்பவர்களுக்கும்‌ சமயமில்லாதிருப்பவர்களுகீ 
கும்‌ வேறுபாடு இல்லை. இத்தகைய அனுபவத்தைக்‌ கொண்டு 
வருவதன்றித்‌ தியானத்தினால்‌ விளையும்‌ நன்மை வேறு யாது ₹ 
சமாதியடைவதற்கு உரிய ஒவ்வொரு படியும்‌ தெளிவாக ஆராயப்‌ 
பட்டுச்‌ செவ்விதின்‌ அமைக்கப்பட்டுச்‌ சாத்திரிய முறையாயிருக்‌ 
கிறது. இவற்றை உண்மையோடு பயின்றால்‌ கருதிய முடிவைத்‌ 
திண்ணமாக அடையலாம்‌. அப்பொழுது எல்லாத்‌ துன்பங்‌ 
களும்‌ நின்றுவிடும்‌. எல்லாக்‌ கவலைகளும்‌ அகன்றுவிடும்‌. 
கருமத்துக்குரிய வித்துகள்‌ எரிந்துபோம்‌. ஆன்மா என்றென்றும்‌ 
விடுதலையடைந்திருக்கும்‌. 


76 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


8. இராஜ யோக சங்கிரகம்‌ 


இதன்கழ்ச்‌ காணப்படும்‌ இராஜ யோகச்‌ சுருக்கம்‌ கூர்ம 
புராணத்தை ஒட்டி மொழிபெயர்க்கப்பட்ட து. 


ர்‌ ரும்புகின்றான்‌. மகா 
யோகத்தைத்‌ தினம்‌ ஐ- இரு முறையாவது, 
மூம்முறையாவது, இடை பயில்கின்றார்களோ, 
அவர்கள்‌ தேவர்கள்‌ 


விடாமலாவது யார்‌ 
ள்‌ என்ப்தை அறிய வேண்டும்‌. யோகம்‌ 
இரண்டு பாகமாகப்‌ பிரிக்‌ 2 


- ஒருவன்‌ தனது 
கத்‌ தியானிப்பது அபாவ 


[i 


அத்‌, 8] இராஜயோகம்‌ 77 


பிறருடைய பொருளைக்‌ கவராதிருத்தல்‌, பிறர்‌ பொருளை விழை 
யாமை (அஸ்தேயம்‌) எனப்படும்‌. எப்பொழுதும்‌, எல்லா நிலைமை 
யிலும்‌, மனம்‌ வாக்குக்‌ காயங்களிலே ஒழுக்கந்‌ தவறாதிருத்தல்‌ 
பிரம்மசரியம்‌ எனப்படும்‌. மிகவுங்‌ கடினமாகத்‌ துன்புறும்‌ 
பொழுதும்‌, பிறருடைய கொடையைப்‌ பெறாதிருத்தல்‌ £ அபரிக்‌ 
கிரகம்‌ ? எனப்படும்‌. ஒரு மனிதன்‌ பிறனொருவனிடமிருந்து ஒரு 
கொடையைப்‌ பெறும்பொமுது அவனுடைய இதயம்‌ அசுத்த 
மாகிக்‌ கீழ்மையடைகின்றது. அவன்‌ தன்‌ சுதந்திரத்தை இழந்து 
கட்டுண்டவனாகிறான்‌. ஒழுங்கான பழக்கங்கள்‌, நன்னடை என்ப 
வற்றோடு கூடிய நியமம்‌; தவம்‌, கல்வி, மகிழ்ச்சி, தூய்மை, 
தெய்வ வழிபாடு என்னும்‌ இவை யோகானுகூலத்துக்கு உதவி 
யாவன.  உணவொழித்திருத்தல்‌ முதலியவற்றால்‌ உடலினை 
அடக்குதல்‌ தவமெனப்படும்‌. 

உடலிலுள்ள சத்துவபாகம்‌ சுதீதமடையும்படி வேதங்களை 
யும்‌ மந்திரங்களையும்‌ உச்சரித்தல்‌ ஸ்வாத்தியாயம்‌ (கல்வி) எனப்‌ 
படும்‌. மந்திரங்களை உச்சரிப்பது மூன்று வகைப்படும்‌. ஒன்று 
வாக்கினால்‌ நிகழ்வது; மற்றது இடைப்பட்ட தன்மையது; மூன்றா 
வது மனத்திலே நிகழ்வது. புறத்தே கேட்க உச்சரிப்பது தாழ்ந்‌ 
தது. மனத்திலே உச்சரிப்பது மிக உயர்ந்தது. இடைப்பட்டதிலே 
உதடுகள்‌ அசையினும்‌ ஒலி புறத்தே கேட்பதில்லை. மனத்திலே 
உச்சரித்து மந்திரத்தினது பொருளையுஞ்‌ சிந்தித்தல்‌ மானத 
உச்சாரணை? எனப்படும்‌. இதுவே மிக உயர்ந்தது. புறத்தூய்மை 
அகத்தூய்மையென இரு வகைத்‌ தூய்மை உண்டென்று அறிஞர்‌ 
கூறியிருக்கின்றனர்‌. நீராடுதல்‌ முதலான நீர்‌ மண்‌ முதலியவற்‌ 
நினால்‌ உடலைச்‌ சத்தி செய்தல்‌ புறத்தூய்மையாகும்‌. உண்மை 
முதலிய அறங்களால்‌ உள்ளத்தைப்‌ பரிசுத்தப்படுத்துதல்‌ அகத்‌ 
தூய்மையாகும்‌. இரண்டும்‌ இன்றியமையாதன. ஒரு மனிதன்‌ 
அகத்தூய்மையோடு கூடிப்‌ புறத்தே அழுக்குடையவனாயிருத்தல்‌ 
சாலாது. இரண்டும்‌ பெற முடியாதிருந்தால்‌, அகத்தூய்மையை 
மாத்திரமாவது நாடவேண்டும்‌. ஆயினும்‌, இரண்டும்‌ பெறாத 
வன்‌ யோகியாகமாட்டான்‌. 

கடவுளுடைய புகழினைப்‌ பரவுதல்‌, சிந்தித்தல்‌, பத்தி 
பண்ணுதல்‌ என்னுமிவற்றால்‌ கடவுளை வழிபடுதல்‌ வேண்டும்‌. 
இயமம்‌ நியமம்‌ என்னுமிரண்டினையும்‌ பற்றிப்‌ பேசினேன்‌. 
அடுத்து வருவது ஆசனம்‌: மார்பு, புயம்‌, தலை என்னும்‌ 
இவற்றை நேராக நிறுத்தி உடலினைத்‌ துன்பின்றி வைக்க 
வேண்டும்‌ என்பதை நாம்‌ அறிந்து கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 


% 


I» -2 
விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌ 


த ஈணன்‌ எனப்படும்‌, “ஆயாமம்‌ ? என்பது 
டர்‌ AE உதக கும்‌ எளியது, ர. திறத்தல்‌ 
தீது என மூவகைப்‌ பிராணாயாமம்‌ உண்டு. அத்தம்‌ அ 
தல்‌, விடுதல்‌ எனப்‌ பிராணாயாமம்‌ 5) அதன்‌ ஆரம்பிப்பது 
"ரு விநாடி (இருபத்து க்‌்‌ 
அ நடுத்தரமான பிராணாயாமம்‌. 
று செக்கண்டு) முதலாக ந 

றைந்த பிராணாயாமத்தில்‌ ட 
வியர்வை உண்டாகும்‌, நடுத்தரமான தில்‌ உடல்‌ நடுங்கு i 
உயர்ந்ததில்‌ உடல்‌ பாரமற்றிருக்க உள்ளத்திலே பேரானந்த 
றையும்‌. “காயத்திரி 


உ எல்லா நூல்களிலும்‌ 
விடுகின்ற) ரேசகம்‌, ள்ளிழுக்‌ 

கின்ற) இரகம்‌, (நிறுத வைக்கின்ற) கும்பகம்‌ எண மூன்று வகை 

யாக க வால்லப்பட்டிருக்கிறது. ர்‌ 

இந்திரியங்கள்‌ 


(வெளியே 


மன அலைகள்‌ எழு 
வ ம வகை அலைகளால்‌ மூங்கப்பட்டுப்‌ 
வதில்லை. பட்‌ 2, மற்ற அகன்‌ 
றன. தன்‌ பின்‌ பலவாய்‌ 
ழ்‌ றாகி, மனத்திலே ஓர்‌ 
ருக்கின்ற து, இ 6 


ம்‌? எ. லே மாத்திரம்‌ எஞ்சி 
ன்‌ யான னப்படு ல்‌ த 
இட்து ன மாது 7 வடிவமாய்‌ நிற்பது ட நாம்‌ ட்‌ 
ய ்‌ ்‌ 
அப்பெ ஒது முன்‌ ப்பட்ட க்‌ 1 கின்‌ கருத்து மாத்திரமே 
தில்‌ பன்ன ண்டு செக்க ரூ ட்‌ 


அதீ. 8] இராஜயோகம்‌ 79 


ஒரு * தாரணை? ஆகும்‌. பன்னிரண்டு தாரணை ஒரு தியானம்‌. 
பன்னிரண்டு தியானம்‌ ஒரு சமாதி. 

நெருப்பிலும்‌, நீரிலும்‌, உலர்ந்த சருகு கிடக்கும்‌ நிலத்திலும்‌, 
கறையான்‌ புற்றுகள்‌ இருக்கும்‌ இடத்திலும்‌, காட்டு விலங்குள்ள 
இடத்திலும்‌, அபாயமுள்ள இடத்திலும்‌, நாற்சந்தியிலும்‌, ஓசை 
மிகுந்த இடத்திலும்‌, கயவர்‌ அதிகமாயுள்ள இடத்திலும்‌ யோகம்‌ 
பயிலுதல்‌ கூடாது. இது சிறப்பு வகையாக இந்தியாவுக்குப்‌ 
பொருந்தும்‌. உடல்‌ சோம்பலுற்றாவது நோயுற்றாவது இருக்கும்‌ 
பொழுதும்‌; மனம்‌ கவலையுற்றிருக்கும்‌ பொழுதும்‌ பயிலாதீர்கள்‌. 
மறைவான இடத்திற்குப்‌ போய்‌, மக்கள்‌ கூடாத, அழமுக்கற்ற, 
அழகுக்‌ காட்சியோடு கூடிய இடத்தைக்‌ தேர்ந்துகொள்க. 
உங்கள்‌: வீட்டில்‌ அழகிய அறையைத்‌ தேர்நீதுகொள்ளுதலும்‌ 
நல்லது. பயிற்சித்‌ தொடக்கத்தில்‌ முன்பிருந்த யோகிகள்‌ 
அனைவரையும்‌ உங்கள்‌ குருவையும்‌ கடவுளையும்‌ வழிபட்டுத்‌ 
தொடங்குவீர்களாக. 

இனித்‌ தியானஞ்‌ சொல்லப்படுகிறது : தியானத்திற்கு உரிய 
சில உதாரணங்களுஞ்‌ சொல்லப்படுகின்‌ றன. நிமிர்ந்திருங்கள்‌ ; 
மூக்கு நுனியைப்‌ பாருங்கள்‌. அது எங்ஙனம்‌ மனத்தை ஒரு 
வழிப்படுத்‌ துகிறதென்பதைப்‌ பின்பு அறிந்துகொள்வீர்கள்‌. 
காட்சி நரம்பு இரண்டையும்‌ அடக்குவதனாலே எதிர்ச்‌ செயலுக்‌ 
குரிய வட்டத்தை வழிப்படுத்தி ஈற்றிலே சித்தத்தை வயப்படுத்‌ 
தலாம்‌. தியானத்திற்குரிய மாதிரிப்‌ பொருள்கள்‌ சில பின்‌ 
வருவன : சிரத்தின்‌ உச்சியிலே பல அங்குலங்களுக்கு மேலே 
தருமத்தைப்‌ பொகுட்டாகவும்‌ ஞானத்தை நாளமாகவுங்‌ கொண்ட 
ஒரு தாமரை இருப்பதாக நினைக. அத்தாமரையின்‌ எட்டு இதழ்‌ 
களும்‌ யோகி பெறுதற்குரிய அட்டமா சித்திகள்‌. உள்ளேயிருக்‌ 
கின்ற அல்லிகள்‌ தியாகம்‌. புறத்தேயிருக்கின்ற சித்திகளை 
மறுத்துவிடுகின்ற யோகி முத்தியை அடைவான்‌. எனவே, எட்டு 
இதழ்கள்‌ அட்டமா சித்திகள்‌ ; உள்ளேயிருக்கின்ற அல்லிகள்‌ 
இந்தச்‌ சித்திகளைத்‌ துறந்து விடுகின்ற பெரிய ' தியாகம்‌. 
தாமரையினுள்ளே பொற்பிரகாசமாய்‌ சர்வவல்லமையோடு கூடித்‌ 
தொடுதற்கரியராய்‌, ஓங்காரமென்னும்‌ பெயரினையுடையராய்‌, 
சொல்லுவதற்கு அரியராய்‌, பேரொளியினாலே சூழப்பட்டிருப்‌ 
பவரை நினைத்துத்‌ தியானிக்க. பின்னுமொரு தியானஞ்‌ சொல்லப்‌ 
படுகிறது. உங்கள்‌ இதயத்திலே ஒரு வெளியை நினைக. அந்த 
வெளியிலே எரிந்‌ துகொண்டிருக்கின்‌ற ஒரு சுடரை நினைக. அந்‌ 
தச்‌ சுடரை உங்களுடைய ஆன்மாவாகவும்‌ அந்தச்‌ சுடரினுள்ளே 


80 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 

2 ௫. 2 
இருக்கின்ற மற்றோர்‌ ஒளியை ரை யர்‌ “ஆன்மாவுக்கு 
ஆன்மாவாகிய “டவுளாகவும்‌ நினக.. உங்கள்‌ இதயத்திலே 
அதனைத்‌ தியானிக்க. பிரம்மசரியம்‌, அஹிம்ஸை, 
பகைவனையும்‌ மன்னித்தல்‌, உண்மை, 


என்னுமிவையெல்லாம்‌ வேறு வேறு விருத்திகளாகும்‌. இவை 
யெல்லாவற்றிலும்‌ நீங்கள்‌ பூரணமடைய 


யும்‌ எல்லா அச்சத்‌ 
யினையும்‌ விட்டொழித்து, ஆன்மா முழு 

வதையும்‌ அண்டவனிடத்‌ துச்‌ செலுத்தி, ஆண்டவனிடத்தே 
ம்‌ பரிசுத்தமாய்‌ இருக்கிறானோ, அவன்‌ 
3 தில்‌ எந்த விருப்பத்தோடு வந்தாலும்‌, அவர்‌ 

தனை அவனுக்‌ ர்‌. ஆதலாலே, ஆண்டவனை 


ட ருவரையும்‌ பகைக்கா து, எல்லாரிடத்‌ 
திலும்‌ நட்புப்‌ பூண்‌ 9 அனைவருக்கும்‌ இரங்கி 
ஒன்றுமில்லாத ப்‌ 


துன்பத்‌ 
திருப்தியடைய 
சித்தவலிமை 


ந்து ஒரு வகைக்‌ 


க்கமுறாது இருக்‌ 

உத்து வனி! அச்சம்‌, ஆத்திரம்‌ என்னும்‌ 

யானவன்‌ ஒன்‌ றின்‌ லியோ, எனக்கு இனிமை 
ஏாயனாய்‌, அசுறுப்புடை வ கம்‌ கொள்ளாத 


க்கள்‌ 
னைத்தினையும்‌ HS 


அத. 8] இராஜயோகம்‌ 81 


ஒரு நாள்‌ அவரொரு காட்டினூடே போகும்‌ பொழுது ஒரு 
கவசியைக்‌ கண்டார்‌. நீண்ட காலம்‌ ஓரிடத்தில்‌ இருந்து 
தியானித்ததனாலே அந்தத்‌ தவசியின்‌ உடலைச்‌ சுற்றிக்‌ கறையான்‌ 
புற்று: எழும்பியிருந்தது. அந்தத்‌ தவசி நாரதரை நோக்கி, 
“எங்கே போகிறீர்‌ ??? என்றான்‌. அதற்கு நாரதர்‌, ££ சுவர்கீகத்‌ 
திற்குப்‌ போகிறேன்‌,?? என்றார்‌. ££ அப்படியானால்‌, ஆண்டவர்‌ 
எனக்கு எப்பொழுது இரங்குவார்‌? நான்‌ எப்பொழுது முத்தி 
யடைவேன்‌ ? கேட்டு வாரும்‌,?? என்றான்‌. நாரதர்‌ சிறிது தூரம்‌ 
போய்‌ மற்றொரு மனிதனைக்‌ கண்டார்‌. அவன்‌ ஆடிப்பாடிக்‌ 
குதித்த க்கொண்டிருந்தான்‌ ; “ நாரதரே எங்குப்‌ போகிறீர்‌ ??? 
என்றான்‌. அவனுடைய குரலுஞ்‌ செயலும்‌ பயித்தியக்காரன்‌ 
குரலும்‌ செயலும்‌ போன்‌ றிருந்தன. நாரதர்‌; “: சுவர்க்கத்திற்குப்‌ 
போகிறேன்‌,?? என்றார்‌. அப்படியானால்‌, நான்‌ எப்பொழுது 
விடுதலையாவேன்‌ ? கேட்டு வாரும்‌,?? என்றான்‌. நாரதர்‌ நடந்து 
சென்றார்‌. பின்பு அவர்‌ அந்த வழியாகத்‌ திரும்பி வரும்‌ 
பொழுது புற்று வளர்ந்த மனிதன்‌, (நாரதரே, என்னைக்‌ குறித்து 
ஆண்டவரிடங்‌ கேட்டீரா ??? என்றான்‌. நாரதர்‌, “ஆம்‌?” என்றார்‌. 
“கடவுள்‌ என்ன சொன்னார்‌??? என்றான்‌. “நீ இன்னும்‌ நாலு 
பிறவியில்‌ முத்தியடைவாய்‌ என ஆண்டவர்‌ கூறினார்‌,?? என்று 
நாரதர்‌ சொன்னார்‌. அதைக்‌ கேட்ட மனிதன்‌ அழுது ஓலமிட்டு, 
என்னைச்‌ சுற்றிப்‌ புற்று உண்டாகும்‌ வரையும்‌ நான்‌ 
தியானித்தேன்‌ ; அப்படிச்‌ செய்தும்‌ இன்னும்‌ நாலு பிறவி 
இருக்கின்றனவே !?? என்றான்‌. நாரதர்‌ மற்ற மனிதனிடம்‌ 
போனார்‌. அவன்‌, “என்‌ கேள்வியைக்‌ கேட்டீரா??? என்றான்‌. 
“ஆம்‌; கேட்டேன்‌. அதோ ஒரு புளியமரமிருக்கிறதே, அதில்‌ 
எத்தனை. இலைகள்‌ இருக்கின்றனவோ, அத்தனை முறை பிறந்த 
பின்பு நீ விடுதலையை அடைவாய்‌ !?? என்றார்‌. அந்த மனிதன்‌ 
மகிழ்ச்சியால்‌ கூத்தாடி, “ இவ்வளவு விரைவாக எனக்கு விடுதலை 
கிடைக்கப்போகிறதே !?? என்றான்‌. அசரீரியாக ஒரு வாக்கு, 
மகனே, இந்தக்‌ கணத்திலே உனக்கு விடுதலையுண்டு,? 
என்றது. அவனது இடைவிடா முயற்சிக்குக்‌ கைம்மாறு 
கிடைத்தது. எல்லாப்‌ பிறவிகளையும்‌ பிறந்து பப்‌ அவன்‌ 
சித்தமாயிருந்தான்‌. அவனை ஒன்றும்‌ அதைரியப்படுத்‌தவில்லை.. 
முதல்‌ மனிதனோ, நான்கு பிறவியே அதிகமென் று எண்ணினான்‌; 
மேலானபயனை அடைவதற்குப்‌ பல யுகங்களாயினுங்‌ காத்திருக்க 
விரும்பிய 'மற்றவனைப்‌ போன்ற கடைப்பிடியுடையவனே மிக 
உயர்ந்த நன்மையை அடைவான்‌. 


பதஞ்சலி யோக சூத்திரம்‌ 
தோற்றுவாய்‌ 


* இஃது உலகிலுள்ள ஆற்றல்‌ வாய்ந்த 
ஒருமித்த துணிபாகக காணப்படுகிறது. இது 
பூத தத்துவ ஆராய்‌ சச ம்‌ ஒருவாறு நிரூபிக்கப்படு 
ப்‌ ; னை நாம்‌ ஏற்றுக்‌ கொள்ளுமிடத்‌ து, “பூரண நிலை 
ல்‌ அப்பொழுது உள்ள நிலையும்‌ ஆகிய இரண்டிலும்‌ எது 
றநீதது? a, ஈடு கூடிய 
[ ய மித ர்‌ 
எண்ணுகின்ற மக்களும்‌ பத a யன 


ம்‌. 
ரனென்று!: 


பதஞ்சலி யோக சூத்திரம்‌ 83 


வெறுங்கொள்கை என்பது வெளிப்படையாகின்றது. தீமை 
யின்றி நன்மை இருக்க முடியாது ; நன்மையின்றித்‌ தீமையும்‌ 
இருக்க முடியாது. எல்லாம்‌ நன்மையாகித்‌ தீமையின்‌ நி இருக்‌ 
கின்ற ஓர்‌ உலகத்தில்‌ வாழ்வதென்றால்‌, அது வடமொழித்‌ தருக்க 
வல்லுநர்‌ கூறுகிற “ஆகாயக்‌ கோட்டை? யேயாகும்‌. கீ 
காலத்திலே பல திறப்பட்டோராற்‌ கொள்ளப்படுகிற மற்றுமொரு 
கொள்கையுண்டு. அஃதாவது, மனிதன்‌ என்றும்‌ திருத்தம்‌ 
அடைவதற்கு உரியவனாக மேனோக்கிச்‌ செல்வான்‌ என்றும்‌, 
அவன்‌ அடைவதற்குரிய எல்லையென்பது ஓன்று இல்லை என்றும்‌ 
கொள்வதாகும்‌. இக்கொள்கை வெளித்தோற்றத்துக்கு மிகவும்‌ 
நல்லது போலக்‌ காணப்படினும்‌, உண்மையில்‌ பொருந்தாத 
கொள்கையாயிருக்கின்றது. ஏனெனில்‌, நேர்க்கோட்டிலே 
செல்லுகிற இயக்கம்‌ என்பது ஓன்று இல்லை. இயக்கம்‌ அனைத்தும்‌ 
வட்டவடிவாயிருக்கின்றன. ஒரு கல்லினை எடுத்து விசும்பில்‌ 
எறிந்துவிட்டு வேண்டிய காலம்‌ பொறுத்திருந்தால்‌, அக்கல்‌ 
யாதொன்‌ றினாலும்‌ தடைபடாவிடின்‌, மீட்டும்‌ அது நம்‌ கைக்கு 
வரும்‌. நேர்க்கோடு எல்லையற்றுச்‌ செல்லும்‌ பொழுது வட்டமாகி 
முடியும்‌. மனிதனுடைய கதி என்றும்‌ முன்னேறிச்‌ செல்லுவது 
என்னும்‌ கொள்கை பொருந்தா நீர்மையது. நாம்‌ எடுத்துக்‌ 
கொண்ட விஷயத்திற்கு வேறாயிருப்பினும்‌, அன்பு, பகைமை 
என்பவற்றின்‌ ஆதார நியாயத்தைப்பற்றி இவ்வெண்ணம்‌ 
தெளிவுபடுத்துகிறது என்பதை இங்குக்‌ குறிப்பிட விரும்பு 

றன்‌. மின்சார இயந்திரத்திலிருந்து எழுந்த சத்தியானது 
சுற்றி வந்து மீண்டும்‌ இயந்திரத்தை அடைதல்‌ போல, அன்பும்‌ 
பகைமையும்‌ தமது பிறப்பிடத்திற்கு வரவேண்டூவன . ஆதலி 
னால்‌, ஒருவரையும்‌ பகைக்க வேண்டா. ஏனெனில்‌, அப்‌ 
பகைமையானது உங்களிடமிருந்து எழுந்து நாளடைவில்‌ 
மீட்டும்‌ உங்களிடமே வரும்‌. நீங்கள்‌ அன்பு காட்டினால்‌ அந்த 
அன்பும்‌ செல்லவேண்டிய சுற்றுப்‌ பாதையை முடித்து, மீட்டும்‌ 
உங்களிடமே வரும்‌. மனிதனுடைய இதயத்திலிருந்து எழுகின்ற 
பகைமை எண்ணம்‌ ஒவ்வொன்றும்‌, நிறைந்த வலிமையோடு 
மீட்டும்‌ அவனிடம்‌ வருகின்றது. இங்ஙனம்‌ வருதலை ஒன்றும்‌ 
தடுக்க மாட்டாது. இவ்வண்ணமே, Sel செயல்களும்‌ 
திரும்பி வருகின்றன. மேலும்‌ ஆராய்ந்து பார்க்கும்‌ பொழுது, 
உலகப்‌ பொருள்கள்‌ அனைத்தும்‌ அழிந்துபோவதையே இலக்‌ 
காகக்‌ கொண்டனவாதலினால்‌, நித்திய மூன்னேற்றம்‌ என்னும்‌ 
கொள்கை இயலாததாகின்றது. நம்முடைய முயற்சிகளும்‌, 


த்‌ ்‌்‌ ௬டர்‌-2 
84 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [ 
‘ [. ic 
ம்பிக்கைகளும்‌ ௮ச்சங்களும்‌, உவகைகளும்‌ நம்மை ளு தகு 
ந 


னைவருக்கும்‌ முடிவு. கட்‌ 
போல திச்சயமான து ஒன்றும்‌ இல்ல, அப்படியாயின்‌, எ 


தி, மீட்டும்‌ அண்டப்‌ பிழம்பா 
யாவற்றிலும்‌ நடைபெறுகின்ற து. 


ண்டும்‌. ந்தப்‌ பெருளிணனைக்‌ 
5டவுள்‌ என்று சொல்லாது, எ தீதப்பிரம்மம்‌ என்றே, இயற்கை 
என்றோ சொல்லலாம்‌ ; ஆயினும்‌, இவ்வுண்ஃ 
திருக்கும்‌, எவ ப 


: - ன சிறிய அலை 
வாழ்க்கை 7 பத்து லெட்சுக்குணைகீலா ய சிறிய உயிர்‌ வாழ்க்கை 
இடப்‌ வெய்ய ப கின்‌ மரண ம்‌ பத்து இ ட்சக்கணக்கானா 
றிய பிராணி களின்‌  ஏணத்தின து கூட்‌ T 
“மீண்டும £டவுளிடம்‌ செல்‌ | 


பதஞ்சலி யோக சூத்திரம்‌ 85 


னும்‌ வினா இப்பொழுது எழுகின்றது. யோக முறையைப்‌ பின்‌ 
பற்றிய தத்துவ சாத்திரிகள்‌ அது உண்மையாகவே உயர்வுடையது 
என்று கூறுகிறார்கள்‌. மனிதனது இக்கால நிலை இழிவானது என்‌ 
பது அவர்களது கருத்து. மனிதன்‌ முதலிலிருந்த நிலையைவிடச்‌ 
சிறந்திருக்கிறான்‌ என்று சொல்லும்‌ சமயம்‌ ஓன்றாவது இவ்வுலகில்‌ 
இல்லை. ஆதியிலே அவன்‌ தூயனாயும்‌ பூரணனாயும்‌ இருந்தான்‌ 
என்பதும்‌, அதன்‌ பின்‌, இழிவடைந்து பின்னும்‌ இழிவடையக்‌ 
கூடாத நிலை வந்து எய்தியதனால்‌, மேனோக்கிச்‌ சென்று தான்‌ 
செல்வதற்குரிய வட்டமாகிய கதியை முடித்து மீட்டும்‌ முதலில்‌ 
இருந்த இடத்துக்குச்‌ செல்வான்‌ என்பதும்‌, அனைத்துச்‌ சமயங்‌ 
களினதும்‌ கருத்தாகக்‌ காணப்படுகின்றன. எவ்வளவு தூரம்‌ 
கீழாகப்‌ போனாலும்‌, இறுதியிலே அவன்‌ மேனோகீகிச்‌ சென்று 
தனது பிறப்பிடமாகிய கடவுளையே அடையவேண்டும்‌. ஆதியில்‌ 
மனிதன்‌ கடவுளிடமிருந்து வந்தான்‌ ; நடுவிலே மனிதனாகிறான்‌ ; 
இறுதியிலே மீட்டும்‌ கடவுளிடம்‌ செல்வான்‌. துவைத வாதத்தின்‌ 
படி இவ்வண்ணம்‌ சொல்லவேண்டியிருக்கிறது. அத்துவைத 
வாதத்தின்படி மனிதன்‌ கடவுளாயிருக்கிறான்‌ ; மீண்டும்‌ 
அவரையே அடைகிறான்‌. நாம்‌ இப்பொழுது இருக்கின்ற நிலை 
உயர்வுடையதாயிருந்தால்‌, இவ்வளவு அச்சமும்‌ கவலையும்‌ 
இருக்கவேண்டுவது எதற்கு? அவை ஏன்‌ நீங்கிப்‌ போகவில்லை ₹ 
இந்த நிலை உயர்வுடையதாயிருந்தால்‌, இது ஏன்‌ முடிந்து 
போகிறது? சீர்‌ கெட்டு இழிந்து போகின்ற நிலை உயர்நிலையா 
யிருத்தல்‌ இயலாது. . இந்த நிலையானது மக்களுக்கு மன நிறை. 
வைத்‌ தாராது பேய்க்குணம்‌ மேவி இருப்பதேன்‌ ? நாம்‌ உயர்‌ 
நிலை அடைவதற்கு இதன்‌ மூலம்‌ செல்லுதல்‌ இன்றியமையாதது 
என்பது ஒன்றுதான்‌ நாம்‌ சொல்லக்கூடியது. ஒரு விதையை 
நிலத்திலிட்டால்‌, அது அழிந்துபோக, அதினின்றும்‌ சிறந்த 
மரம்‌ உண்டாகிறதுஃ ஒவ்வோர்‌ ஆன்மாவும்‌ சிதைவுற்றுத்தான்‌ 
கடவுளாக வேண்டும்‌. ஆதலாலே, * மானிடம்‌ ? என்று சொல்கிற 
இந்த நிலையிலிருந்து விரைந்து வெளிப்படுவது நமக்கு நல 
மாகும்‌. இந்த நிலையிலிருந்து வெளிப்படுவதற்குத்‌ தற்கொலை 
புரிந்துகொள்வதா ? அன்று. அது கேட்டினை விளைக்கும்‌. தம்மை 
வருத்துவதும்‌, உலகை நிந்திப்பதும்‌ வெளியேறுவதற்குரிய 
வழிகளல்ல. துன்பம்‌ என்னும்‌ கழிநிலத்தினூடாக நாம்‌ செல்ல 
வேண்டும்‌ ; விரைந்து சென்றுவிடுதல்‌ நல்லது. மனித நிலை மிக 
உயர்ந்த நிலையன்று என்பதை எப்பொழுதும்‌ நினைத்திருக்க. 


வேண்டும்‌. 


மது நாம்‌ அதனைக்‌ காண்பதில்லை 


“ இருந்த இருளோடு 
லை. அவை இரண்டு 
னது எண்ணமற்ற நிலை 
லை பான்றதா ? மெய்யாகவே 
கடவுள்‌ எண்ணுவதில 3 தருக்கம்‌ புரிவதில்லை. அவர்‌ 
ஏன்‌ அப்படிச்‌ செய்ய வேண்டும்‌ ? அவர்‌ தருக்கம்‌ செய்யும்‌ 
பொருட்டு அவர்‌ தித்துகொள்ளாத பொரு 1 


ளயாது? கல்லினாலே 
்‌ கடவுள்‌ தரு கம்‌ பரியவேண்டுவ தில்லை 
அவே வேறுப தத்துவ ஞாணி ரூள்‌ சிலர்‌ எண்ணத்தைக்‌ 
கடந்து பாக ஞ்சுகின்‌ றனர்‌ 
வர்கள்‌ ௨௨ ம்‌ 


௪ ல்‌ 

* எண்ண க்‌ அப்பா 

றையு பாண்பதில்து, த ன்‌ 

இருக்கப்‌ G 1 £ 

| Ea ய வாழ்ககை கய்‌ நற ர்ந்த நிலைகள்‌ ரு 

அப்பால்‌ இடவ ப ண்மையிலே புத்தி ்‌ 
கும்‌ பெர தி, அறிவு என்னுமிவற்‌ை 
நாம்‌ பாகிறிர்கள்‌, வ டடவிளை ம முதலடி எடுத்தி 

வாக நாம்‌ வாழ்க்கை து “வாழ்வில்‌ ௦ ாடக்கம்‌, பெக்‌ 

நிலையாம்‌ அடை ன்‌ சால்லு அ கருவிலிருக்கு 


ள்‌ லகிலுள்ஷ பெரியோர்‌ அனை 
- து யெருங்க ல னோர்‌ ; அவரும்‌, வெறும்பேச்சி 
எவ்வகை த்‌ மங்கு ட சய்தோர்‌ அனைவரும்‌; 
வாழ்க்கை ம்‌ ல பொ அம்‌ கருதாதோர்‌ அனை 
ர்‌ ்‌ பப்லு தாம்‌ கு 
வெஸ்‌ பிட்டுக்‌ சொல்லியிரு 
வர்கஷ்‌ ட்ட ன னை வரை] 


பதஞ்சலி யோக சூத்திரம்‌ 87 


மாத்திரமன்றித்‌ தாங்கள்‌ சென்ற வழியிலேயே அனைவரும்‌ 
செல்லும்படி அதற்குரிய வழிகளையும்‌ தெளிவுபடுத்தினார்கள்‌. 
மூன்றாவதாக, வேறு வழியில்லை; மற்றொரு வித விளக்கமும்‌ 
இல்லை. மிக உயர்ந்த நிலை வேறொன்று இல்லை என வைத்துக்‌ 
கொண்டால்‌, சுழன்றுகொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையால்‌ 
பயன்‌ என்ன ? உலகம்‌ நிலைபெற்றிருப்பதற்கு நியாயம்‌ என்ன ? 
அப்புறம்‌ செல்லக்கூடாவிடின்‌, புலன்களுக்கு எட்டுகின்‌ ற உலகந்‌ 
தானே நமது அறிவுக்கு எல்லையாகும்‌ ? நாம்‌ பிறிதொன்றை 
விசாரிக்க இடமிராது. இதுவே அஞ்ஞோயவாதம்‌ (௨ஓநosticism) 
என்பது. புலன்களினுடைய சாட்சியை நம்புவதற்கு என்ன 
நியாயம்‌ உண்டு? ஒருவன்‌ உண்மையிலே தருக்க அறிவுக்கு 
அப்பாற்‌ பிறிதொன்று இல்லையென்று கொள்வானாயின்‌, அவன்‌ 
வீதியிலே அசைவற்று நின்று உயிர்விடவேண்டும்‌. தருக்கமே 
அனைத்துமாயின்‌, சூனிய வாதத்துக்கு இப்பால்‌ நிற்பதற்கு 
நமக்கு இடமில்லை. செல்வம்‌, புகழ்‌, பெயர்‌ இவற்றை மெய்யெனக்‌ 
கொண்டு பிறவற்றை அறியேன்‌ என்று சொல்லுகிறவன்‌ 
மாய்மாலக்காரன்‌. தருக்க அறிவென்று சொல்லுகிற உயர்ந்த 
மதிலைத்‌ தாண்டிச்‌ செல்லுதல்‌ இயலாது எனக்‌ கான்ட்‌ (6௨௩) 
என்னும்‌ தத்துவ சாத்திரியார்‌ &£யந்திரிபறக்‌ காட்டுகிறார்‌. 
ஆயினும்‌, இந்திய தத்துவசாத்திரம்‌ முதற்படியாகவே தருக்க 
அறிவினும்‌ உயர்ந்ததொன்றினைத்‌ தேடி அடைகின்றது. அந்த 
உயர்நிலையிலேதான்‌ இப்பொழுதுள்ள . நிலையின்‌ விளக்கம்‌ 
காணப்படுகிறது. உலகுக்கு அப்பால்‌ நம்மைக்‌ கொண்டு 
செல்லத்தக்க ஆராய்ச்சியின்‌ பயன்‌ இதுவே. “தேவரீர்‌ எம்‌ 
தந்தையார்‌, அறிவின்மைக்‌ "கடலின்‌ AD) எம்மைக்‌ 
கொண்டு செல்லுவீர்‌,?? என்பதே சமய ஆராய்ச்சியின்‌ உண்மை ; 
வேறொன்றுமில்லை. 


110—7 


யோக சூத்திரம்‌ 
அத்தியாயம்‌ 1 


சமாதி பாதம்‌ 
ன சிளானளா எனு nu 
1. இனியோக விளக்கம்‌ (கூறப்படும்‌), 
னி லஎ; ப 2 


2, யோகமெனப்படுவது, 


சித்தத்தின்‌ விருத்திகணை ஒடுக 
ஷ்கும்‌. 


ஈண்டு எடுத்துக்கொண்ட பொருளைப்‌ பெரிதும்‌ விளக்க 
வேண்டியிருக்கிற அ. சித்தம்‌ (உள்ளம்‌) என்பது எல்‌ 
விருத்திகள்‌ சுழற்சி, உ 
வும்‌ நாம்‌ தெளிவுற * எனக்குக்‌ கண 
கள்‌ இருக்கின்றன. கண்கள்‌ தாமாகவே காணமா। 
ள்‌ மூளையிலே கண்க 


குதல்‌ 


ஈட்டா. தலைய 
ளுக்கென இருக்கும்‌ நரம்பு நிலையத்தை 
எடுத்துவிட்டால்‌, கண்களும்‌ கருவிழியும்‌ வற்றில்‌ 
பொருள்‌ உருவங்களும்‌ முன்னணி 


ரூப்பினும்‌ 
கள்‌ நோக்கா. ஆதலால்‌, கண்கள்‌ அணை 
யன்றி, காட்சி இந்‌ i 


4 ம்‌ படியே 
க பில்கிறான்‌ ப பாருள்களிக்‌ யப 
“ண்ணிற்படுகிறது. யினும்‌, மற்றொன்று வேண்டியிருககி 1; 
னம்‌ இந்திரியத்தோடு இணைந்து நிற்க வேண்டும்‌ HR 
இரவி; மூளையிலுள்ள ய : 


[2] 
பரம்பு நிலையமும்‌ மஜ, தி ொறுலும்‌ 
அ நியமையா ்‌ தெருவிலே டிகள்‌ டின்‌ லா 
அவற்றின்‌ லி உங்கள்‌ காதிற்படவில்ஜ ஏன்‌ 2 ப ட்‌ 
கேள்வி இந்திரியத ஈடு பட்டு நிற்கவில்ஜ ன்‌ லிலே 
வையி க்கிறது, ரண்டாவது இந்திரியம்‌ ர்‌ 

வந்‌ டிய மனக © ட] 3 ட்‌ 
படிந்த படிவ, எ துககொண்ட 201 மணமான க ee 
கரணமாகிய புத்தியின்‌ முன்னிலையில த்‌ அல ப்ச்‌ 

\ 


அத. 1] யோக சூத்திரம்‌ 89 


கிறது. இவ்வெதிரியக்கத்தோடு அகங்காரம்‌ வெளிப்படுகிறது. 
இயக்கமும்‌ எதிரியக்கமுமாகிய இவை உண்மையிலே காண்பானா 
கிய புருஷன்‌ முன்னிலையில்‌ வர, அவன்‌ இவற்றின்‌ கூட்டத்தில்‌ 
ஒரு பொருளைக்‌ காண்கின்றான்‌. 

இந்திரியங்களும்‌, மனமும்‌, புத்தியும்‌, அகங்காரமும்‌, அந்தக்‌ 
கரணம்‌ (உட்கருவி) எனப்படுவன. இவை யாவும்‌ சித்தமாம்‌. 
உள்ளத்தின்‌ வேறுபட்ட இயக்கங்களே, சித்தத்தில்‌ எழுகின்ற 
எண்ண அலைகள்‌, விருத்திகள்‌ (சுழிகள்‌) எனப்படுவன. எண்‌ 
ணம்‌ என்பது என்ன ? எண்ணம்‌ என்பது பொருத்தும்‌ ஆற்றல்‌, 
பிரிக்கும்‌ ஆற்றல்‌ போன்ற ஒரு வகைச்‌ சக்தி. இயற்கையிலுள்ள 
அகண்டமாகிய ச௪தீதிக்களஞ்சியத்திலிருந்து சித்தமென்னும்‌ 
கருவியானது சிலவற்றை எடுத்துத்‌ தொழிற்படுத்தி எண்ணங்க 
ளாக வெளியே செலுத்துகின்றது. சுத்தி நமக்கு உணவிலிருந்து 
வருகிறது. இயங்குதல்‌ முதலிய தொழில்களுக்கு வேண்டிய 
வலிமையை உடல்‌ உணவிலிருந்து பெறுகிறது. சூக்கும சத்தி 
கள்‌, நாம்‌ எண்ணம்‌ என்று சொல்வதனை வெளிப்படுத்துகின்‌ றன. 
மனம்‌ அறிவுள்ளதன்று. ஆயினும்‌, அது அறிவுள்ளது போலக்‌ 
காணப்படுகிறது. ஏனெனில்‌, அறிவுள்ள ஆன்மா அதன்‌ 
பின்னின்று தொழில்‌ புரிகின்றது. நீங்கள்‌ உணர்வுடைய உயிர்‌ ; 
மனமானது நீங்கள்‌ புறத்தேயுள்ள உலகத்தினைப்‌ பற்றுதற்கு 
இயைந்ததொரு கருவி. உதாரணமாகப்‌ புத்தகத்தை எடுத்துக்‌ 
கொள்க. புத்தகமாக அது வெளியே இருக்கவில்லை ; வெளியே 
உள்ளது அறியவொண்ணாதது. நீரிலே எரிந்த கல்லானது நீரினை 
அலைகளாக இயக்குவது போல, அறியவொண்ணாதது மனத்‌ 
தினைச்‌ சென்று தாக்க, மனமானது புத்தகத்தின்‌ வடிவத்தை 
எதிரியக்கமாகத்‌ தருகின்றது. புத்தகத்தின்‌ வடிவமோ, யானை 
வடிவமோ, மனித வடிவமோ வெளியிலில்லை. வெளிக்‌ குறிப்பினால்‌ 
மனத்தில்‌ உண்டாகிற எதிரியக்கத்தை மாத்திரந்தான்‌ நாம்‌ 
அறிவோம்‌. பொறியுணர்ச்சிகளுக்கு என்றும்‌ இல்றுபமையாது 
இருப்பதே சடப்பொருள்‌ என ஜான்‌ ஸ்டூவர்ட்டு மில்‌ பலம்‌ 
அறிஞர்‌ கூறுகின்றார்‌. குறிப்பு மாத்திரந்தான்‌ வெற்ப உள்ளது. 
உதாரணமாக, ஒரு முத்துச்‌ சிப்பியை ஏடுத்துக்கொள்ளுமவேோத்‌ : 
முத்து எப்படி உண்டாகிறதென்பதை நீங்கள்‌ அறிந்திருப்பிர்கள்‌. 
ஒரு கிருமி சிப்பியின்‌ ஓட்டினுள்ளே பகுத்த, ஒரு வகைத்‌ 
தினவையுண்டாக்குகிறது. சிப்பி, அதைச்சூழ ஒரு வதை 
மினுமினுப்பான பொருளைக்‌ கக்குகிறது. இதனால்‌ முத்துப்‌ 
பிறக்கிறது. நம்‌ அனுபவத்தில்‌ நாம்‌ காண்கிற பிரபஞ்சம்‌, 


2 

7 [சுடர்‌ 

90 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ 3 
kf J ண்மை 

மாலாக்கப்படுகின்ற மினுமினுப்பைப்‌ போன்றது உ 

நம்‌ 

பிரபஞ்சம்‌ ௮ 


கடட என்வதில்லை. 

௮ம்‌ பொழுது ஞி! 

ஒரு மினுமினுப்பை உண்டாக்கித்‌ தான்‌ ல்‌, அயினுட்‌ 

பைக்‌ காண்கின்றான்‌. இப்பொழுது விருத்திகளென்ப ண. 

. நாம்‌ 5 அித்துகொள்கிறோம்‌. உண்மை தண்ட. 

ம்‌ ) மனம்‌ அவனிடம்‌ த்து 

அவனுடைய புத்தியே மனத்தில்‌ தித்‌ 

தோன்றுகிறது, நீங்கள்‌ உங்கள்‌ மனத்திந்குப்‌ பின்னே வில்‌ 

பொழுதுத ன்‌ மனம்பு தாகின்ற து. னிதன்‌ கைக பத 
சவ கின்றது. சித்தம்‌ என்‌ 

பதை நீங்கள்‌ இவ்வண்‌ 


ணம்‌ அறிந்த கிறீர்கள்‌ 
i 
த மண ம்‌ தின்‌ பாருள்‌. எழுகின்ற அலைகளும்‌ சுழிகளு 2 
விருத்திகளெண. ப்‌ ல்‌ 


றிது காணுதல்‌ 
ந்த்‌ தத்‌, 
அ. அது தெளிந்து அலைய ருந்தால்‌, நா 
அடியைக்‌ காணலாம்‌. 5 ( நமது உண்மை ஆன்மா 
ருத்திகள்‌, மனம்‌ முக்குண வ 
எ வடிவாகிய தமோ குணம்‌ விலங்குகளிடத்து ன்‌ 
லாத கனிம காணப்ப வது. அது கேட்டினேயே 
டட பவ ணு கைய ப த்தினுள்‌ ே எவ்வித 
வறு 
ப ஞவதில்ஜு, இ * தொழில்‌ தண்‌ஷ 
ணமுண்டு, தன்‌ முக்கிய 
அ ர்ச்சியுமாகும்‌ 


மயான A 

£ நோக்கடி வ மையும்‌ ணன்‌ 
௩. ட ௪. _ை 

அடக்கியாள, வான்‌ ன்ன பருந்து” பிறரை 
தாக, அமைதி, பொறுமை என்பவற்றித்‌ வடிவமாகிய 
த்‌ தன முண்டு. அலைகள்‌ 5 அவி மனமென்னும்‌ 
மிலன்‌ ளிவடைகிள்‌ து, ப்பொழுது மனம்‌ 
றது, அ ந நிகம்‌ டைந்த தொழில ந்த அகக்‌ 
யாகும்‌ தொழில்‌ புரிவ எப்‌ ர ம்றலின்‌ அல்‌ 
குதிரைக்‌ பி விரும. ட்ப ப தச வ 
செல்லும்‌ இது யா ட்ட ம திசை உங்க அழுத்து 
வும்‌ செழ ஓடுங்குதிரையை 


அத. 1] யோக சூத்திரம்‌ 91 


நிறுத்திப்‌ பிடிப்பபனோ வல்லமைசாலி. விட்டுவிடுவதா, 
நிறுத்திப்‌ பிடிப்பதா? எதற்கு மிகுந்த வலிமை வேண்டும்‌? 
அமைதியாயிருக்கும்‌ மனிதன்‌ என்றால்‌, மந்த புத்தியுடையவன்‌ 
என்று எண்ணிவிடலாகாது. சோம்பல்‌ முதலியவற்றைச்‌ 
சத்துவ குணமென்று பிழைபட நினைத்துவிடுதல்‌ கூடாது. 
மனத்தின்‌ அலைகளை அடக்கியாளுகின்‌ ற மனிதனே அமைதியுள்ள 
மணிதன்‌. தொழில்‌ செய்தல்‌ இழிந்த வலிமையினின்று தோற்று 
வதாகும்‌. அமைதி நிலையினிலிருத்தல்‌ உயர்‌ ந்த வலிமையின்பால 
தாகும்‌. 

சித்தமான து தனக்கு இயற்கையாகிய தூய நிலையை மீட்டும்‌ 
அடைய முயல்கின்றது. இந்திரியங்கள்‌ அதனை வெளியே இழுக்‌ 
கின்றன. வெளிச்‌ செல்லும்‌ தன்மையை அடக்கி, அறிவுப்‌ 
பொருளை நோக்கிச்‌ செல்லுதற்கு உரிய வழியிலே செலுத்துதல்‌ 
யோகத்தின்‌ முதற்படியாகும்‌. இப்படிச்‌ செய்தாற்றான்‌ சித்தத்‌ 
தைச்‌ சரியான வழியிற்‌ செலுத்தலாம்‌. சித்தம்‌ கீழான பிராணி 
முதல்‌ மிகவுயர்ந்த உயிர்ப்‌ பிராணிகளனைத்திலும்‌ செறிந்து 
இருக்கிறதென்றாலும்‌, மனித வடிவத்திலேதான்‌ அது அறிவாகக்‌ 
காணப்படுகிறது. மனம்‌ இந்த அறிவு வடிவம்‌ ஆனாலன்‌றிக்‌ 
குறித்த படிகளின்‌ மூலம்‌ திரும்பிச்சென்று ஆன்மாவை விடுதலை 
பெறுவிக்க இயலாததாயிருக்கும்‌. பசுவுக்கும்‌ நாய்க்கும்‌ உடனே 
முத்தி கிடைப்பது இயலாததாகின்ற து. ஏனெனில்‌, அவற்றிற்கு 
மனமிருந்தாலும்‌, அவற்றின்‌ சித்தம்‌ பகுத்தறிவு வடிவத்தைக்‌ 
கொள்ள மாட்டாது. 

சித்தம்‌ ஐஒவேறு வகைப்பட்ட வடிவங்களாய்‌ வெளிப்பட்டுத்‌ 
தோன்றும்‌. அவையாவன, சிதறுண்ட நிலை, இருண்ட நிலை, 
கொண்டு கூட்டு நிலை, ஒருவழிப்பட்ட நிலை, ஒடுங்கிய நிலை என்‌ 
பன. சிதறுண்ட நிலை, தொழில்‌ செய்யும்‌ வடிவமாகும்‌. இன்ப 
துன்பங்களின்‌ உருவமாக வெளிப்பட்டுத்‌ தோன்றுவது அதன்‌ 
நீர்மை. இருண்ட வடிவம்‌, மந்தமாய்த்‌ தீச்செயலை நாடும்‌. 
இவற்றினுள்‌, முந்தியது தேவருக்கும்‌ வானவருக்கும்‌, பிந்தியது 
பிசாசருக்கும்‌ இயற்கையாமென உரையாசிரியர்கள்‌ கூறுவார்கள்‌. 
கொண்டு கூட்டு நிலை என்பது, யாதாயினுமொரு மையத்தை 
அடைவதற்கு முயல்கின்ற முயற்சியாகும்‌. தியானித்தற்கு 
முயலுதல்‌ ஒருவழிப்பட்ட நிலையாகும்‌. தியானத்தில்‌ இருக்கும்‌ 
ஓடுங்கிய நிலை சமாதியை வருவிகீகும்‌. 


ரீ -2 
92 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌ 


எனா se: கனா ॥ 3 ப 


8. அப்பொழுது ௧ 


ஈண்போனுக்‌ 
திலே நிலைபேறு எய்தப்‌ 


குத்‌ தனது சொந்த வடிவத்‌ 
பறும்‌. 

அ மைதியடைகின்றது. 

மனத்துக்கும்‌ அவ்‌ 


தமது 
௫. (DQ 
யை நாம்‌ காண்கின்றோம்‌ ; பிறிதொன்‌ நினோடு 
கலந்துகொள்ளா து நாமாகவே இருக்கின்றோம்‌. 
ளாக ௭௦ ॥ € ॥ 
4, மற்றப்பொழுதில்‌ உள்ளத்தினது உழல்வோடு ஒன்றுபட்ட 
உருவம்‌ வந்தெய்தும்‌ 
உதாரணமாக, ஒருவன்‌ என்னை வைகிறான்‌ ; இதனால்‌ எனது 
ளத்தில்‌ ஓர உழல்வு ஏற்படுகிற து. நான்‌ என்னை அதனோடு 
ஒன்றுபடுத்‌துகிறேன்‌. இதனால்‌ கவலை ஏற்படுகிறது. 
TNH: 04௭௯ (எகா எகா: (டி i 
5. அன்புளவும்‌, துன்பிலவுட்‌ ஆகிய ிருத்திகளென்னும்‌ உள்‌ 
ளத்து உழல்வுகள்‌ 8வகைப்படுவஷ, 
rarer rosea Frey 1௭௪௭: ॥€ ட 
ல்‌ அவை, மெய்யுணர்வு, மலைவு, திரிபு, தாக்கம்‌, நினைவு 
எண்ன னர ஏடி எள்ளின்‌ படி ட 
iis காட்சியு ர்‌ ம்‌ 
உணர்வு மூவகைப்படும்‌ ருத்துணர்வு, “ரையுணர்வு என 
ஒன்‌ நினுக்கொன்‌ ராகை ன்‌ 
னைக்‌ காட்சிப்‌ பிரமாணம்‌ எத்த ட தர வழி, ப்‌ 
தொன்று ன்னரே ட ்‌ ட “விழுந்‌ புலப்பட்ட 
பபட்ட ந » 4 ய்‌ 
நான்‌ அதனோடு பரத ம தொட்டன 3 மூரண்படுமாயிண்‌, 
வன்‌. பிரமா 3 


OE நம்பாது விடு 
வழி, நான்‌ த்‌ மூன்று நட்பு வப்‌, புலன்கள்‌ மயங்‌ 
து பிரத 2 ரவு அனவும்‌ பிரமாணமாகும்‌. 
தைக்‌ காண்கின்பே. ட்சீயுணர்‌. ) எனப்படும்‌. நான்‌ உலகத்‌ 

றன்‌, அது உள்ள பொருள்‌ என்பதற்கு அக்‌ 


அத்‌. 1] யோக சூத்திரம்‌ 93 


காட்சி போதிய பிரமாணம்‌. இரண்டாவது, அனுமானம்‌ (கருத்‌ 
துணர்வு) ; நீங்கள்‌ ஓர்‌ அடையாளத்தைக்‌ காண்கிறீர்கள்‌. அந்த 
அடையாளத்திலிருந்து அதனாற்‌ குறிக்கப்படுகிற பொருளை 
அடைகிறீர்கள்‌. மூன்றாவது, ஆப்த வாக்கியம்‌ (உரையுணர்வு) ; 
இது மெய்யுணர்ந்த யோகிகளால்‌ நேரிலே காணப்படுவது. 
நாமெல்லாம்‌ அறிவை நாடி முயல்கிறோம்‌. அல்லலுற்று நீண்ட 
தருக்க அறிவு வழியினாலே மிக முயன்று நாம்‌ அறிவை அடைய 
வேண்டியவர்களாய்‌ இருக்கிறோம்‌. தூய்மையுடையவனாகிய 
யோகி இதனைக்‌ கடந்து சென்றுவிட்டான்‌. அவனது மனத்தின்‌ 
முன்னிலையிலே கடந்தனவும்‌, நிகழ்கின்றனவும்‌, வரப்போகின்‌ 
றனவும்‌ ஒரே தன்மையனவாய்‌ இருக்கின்றன. அவை அவனால்‌ 
படிக்கப்படுகிற ஒரு புத்தகம்‌ போன்று இருக்கின்றன. அவன்‌ 
நம்மைப்போல அல்லலுற்ற முறைகள்‌ வழியாக அறிவைத்‌ தேட 
வேண்டுவதில்லை. அவன்‌ தன்னிடத்திலே அறிவைக்‌ காண்‌ 
கின்றான்‌. அவனுடைய சொற்கள்‌ பிரமாணமாய்‌ இருக்கின்‌ றன. 
சமய சாத்திரங்களையாக்கியோர்‌ இத்தகையோரே. ஆதலால்‌, 
சமய சாத்திரங்கள்‌ பிரமாணமாகின்றன. இத்தகையோர்‌ இப்‌ 
பொழுது இருந்தால்‌, அவர்தம்‌ சொற்களும்‌ பிரமாணமாகும்‌. 
சில தத்துவஞானிகள்‌ ஆப்த வாக்கியத்தைப்‌ பற்றி நீண்ட வாதம்‌ 
நிகழ்த்தி, £ ஆப்தரென்பாரது உரை பிரமாணமாவது எங்ஙனம்‌ ?? 
என்கின்றனர்‌. அவரது நேர்‌ முககீ காட்சியே பிரமாணமாகும்‌. 
முக்கிய அறிவுக்கு முரண்படாது இருக்கும்‌ வழி, நான்‌ காண்பது 
பிரமாணமாகும்‌ ; நீங்கள்‌ காண்பதும்‌ பிரமாணமாகும்‌. புலன்‌ 
களுக்கு அப்பாலாகிய அறிவொன்று இருக்கின்றது. அது மக்க 
ளுடைய பண்டைய அனுபவத்திற்கும்‌ தருக்க அறிவுக்கும்‌ 
முரண்படாதிருக்குமாயின்‌, அந்த அறிவு பிரமாணமாகும்‌. 
பைத்தியக்காரனொருவன்‌ எனது இருப்பிடத்திற்கு வந்து, தான்‌ 
தன்னைச்‌ சூழத்‌ தேவர்களைக்‌ கண்டதாகச்‌ சொல்லுகிறான்‌. அது 
பிரமாணமாகாது. முதலிலே, அது உண்மையறிவாக இருக்க 
வேண்டும்‌. இரண்டாவதாக, அது முந்திய அறிவுக்கு மறுதலை 
யாயிருத்தல்‌ கூடாது. மூன்றாவதாக, அது தன்னை வெளியிட்டுச்‌ 
சொல்லுகிற மனிதனுடைய குணத்தைப்‌ பொறுத்ததாகும்‌. 
* ஒருவன்‌ சொல்லுவதையே கேட்க வேண்டும்‌. அவனுடைய 
குணத்தைப்பற்றி ஆராய்வது முக்கியமன்று,' என்று சிலர்‌ 
சொல்ல நான்‌ கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. இது மற்ற விஷயங்‌ 
களில்‌ உண்மையாயிருக்கலாம்‌ ; ஒரு மனிதன்‌ தீய ஒழுக்கம்‌ 
உடையவனாயிருந்தும்‌ வான சாத்திரத்தில்‌ ஒரு சிறந்த விஷயத்‌ 


யின்‌, நான்‌ அவணை நம்பமாட்டேன்‌. 
அது ஒவ்வொருவரும்‌ 


ாணக்கூடியதாக இருக்க 
தனது அறிவை விலைட்‌ 


காள்க. இரண்டாவதாக, 
ரையுணர்வு கடந்த 2 
வேண்டும்‌. ன்‌ 


என்‌ பதை அறிய 
பலன்களா 


ற்‌ உண்மைகளை அது 
பதை நாம்‌ காண வேல ம்‌; சாத்தியமான 
உண்மைககை அது றுக்குமாயின்‌, அதத ப்‌ 
விட வேண்டு ம்‌ T 


Ea தள்ளி 

ம்‌, ந ன்காவதா. * அம்மஷ ன்‌ தனித்த கொள்கை 

யனாய்‌ இருத்தல்‌ கூடா எல்லா ம ரும்‌ அடையக்கூடிய 

ஒன்‌ நின வன்‌ காட்‌ தல்‌ வேண்டு: மூவகைப்‌ பிரமாண ங்‌! 

களாவன ரத்தியட்‌ _ அனுமர ம்‌, ஆப்த வாக்கியமெனப்‌ 

படுவன , திற்கு நிய, வங்கிலத்தித மா பெயர்த்தல்‌ 

இயலாது. ப வசங்கொண்டல ல்‌ என்னும்‌ வார்த்தை பொருத்த 

மான தன்று, வது, ல்‌ ஆவேசம்‌ i 
கதே வருவது, 


வது றத்தேயிருந்து 
நீத அறிவோ, மணி 
வது. இதை நேர்க்கருத்‌ த. ‘ 


அத. 1] யோக சூத்திரம்‌ 95 


சினி சோணானான எ எக்க ॥ 6 ॥ 


8. தன்னதல்லாத உருவம்‌ அமைந்திருக்கும்‌ பொய்யறிவு, 
“மலைவு? எனப்படும்‌. 


சிப்பியை வெள்ளியென்று கொள்ளுவதுபோல, ஒன்றினை மற்‌ 
றொன்றாகப்‌ பிழைபட எண்ணுவதனால்‌ எழுகின்ற விருத்தி இது. 


எஷனாளானளளி எஸ்‌ னை WS ॥ 


9. பொருளின்றி; வெறுஞ்சொல்லினைப்பற்றி நிகழ்கின்ற அறிவு 
சொல்‌ மயக்கம்‌ ? எனப்படும்‌. 


சொல்‌ மயக்கமென மற்றொரு வகை விருத்தியுண்டு. ஒரு 
மொழி செவிப்படுதலும்‌, அதன்‌ பொருளை ஓர்ந்துணரத்‌ தாமதி 
யாது, உடனே ஒரு முடிவுக்கு வந்துவிடுகிறோம்‌. இது சித்தத்தி 
னது வலியின்மைக்கு அடையாளம்‌. அடக்கம்‌ என்பதைப்பற்றி 
இப்பொழுது நீங்கள்‌ அறிந்துகொள்ளுவீர்கள்‌. ஒருவன்‌ எவ்‌ 
வளவு வலி குன்றியிருக்கிறானோ, அவ்வளவு அடக்கம்‌ குறைந்‌ 
தவனாயிருப்பான்‌. இந்தப்‌ பரீட்சையினால்‌ உங்களை எப்பொழு 
தும்‌ சோதித்துப்‌ பாருங்கள்‌. கோபம்‌, கவலை என்னுமிவை வரும்‌ 
பொழுது சில செய்திகள்‌ செவிப்படுதலினாலே மனம்‌ அத்தகைய 
விருத்தியை அடைவது ஏன்‌ என ஆராய்ந்து பாருங்கள்‌. 


எனஎ-எனளாகஎளா எண்ன ॥ 1௦ ॥ 


10. இன்மை உணர்ச்சியைப்‌ பற்றுக்கோடாகக்‌ கொண்ட 
விருத்தி, £ நித்திரை? எனப்படும்‌. 

நித்திரையும்‌ கனவும்‌ நான்காவது வகை விருத்தியாகும்‌. 
விழித்துக்கொள்ளும்‌ பொமுது துயின்றோம்‌ என்பதை நாம்‌ அறி 
கின்றோம்‌. காட்சியைப்‌ பற்றித்தான்‌ நினைப்பிருத்தல்‌ கூடும்‌ ; 
காணாததனை நினைப்பது இயலாத காரியம்‌. எதிர்த்தாக்கல்‌ ஓவ்‌ 
வொன்றும்‌ குளத்திலே எழும்‌ அலையைப்போன்றது. நித்திரை 
வேளையில்‌ மனத்தில்‌ அலைகளில்லா திருந்தால்‌, அது உடன்பா 
டாகவோ எதிர்மறையாகவோ உள்ள ஒரு வகைக்‌ காட்சியும்‌ 
உடையதாயிரா து ; அவ்வழி நாம்‌ அவற்றை நினைத்திருக்க மாட்‌ 
டோம்‌. மனத்திலே நித்திரை வேளையிலே ஒரு வகையான அலை 
கள்‌ உண்டான காரண த்தினாற்றான்‌ நாம்‌ நித்திரையை நினைத்‌ 


க ரீ-2 
விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுட A 
மொ 
திருக்கிறோம்‌, நினை மற்றொரு வகை விருத்தி, அது வடமெ 
யில்‌ “ஸ்மிருதி? எனப்படும்‌, 
Tefen. வன்‌: (99 ட 
11. நிணைவு எனப்படுவது நுகர்ந்த பொருண்ணை நமுவவிடாது 
உள்ளத்திந்‌ கொள்ளுதல்‌, . 
எட்டுணர்வு கோட்சியறிவு), மலைவு (பொய்யறிவு), ச 
மயக்கம்‌, நித்திரை ஆகி நான்தி ன்றும்‌ நினைவு வருத 
ரட்‌ தணக ஒரு சொல்‌ உங்கள்‌ செவியில்‌ படுகிறது 
அச்சொல்‌ சித்தமென்னு 
அ. ௮ 


- ஸடாக்குகிறது. அந்த அலை 
ன சில அலைக ண்டாக்குகிறது. இது நி 
வாகும்‌, அப்படியே நித்திரையிலும்‌ 2 
வகை அஜ ௮... 


களத்திலே எறிந்த ஒரு கல்லை நிகர்த்‌ 
ப து, ஓர்‌ அலையை 
தொடர்ச்சியா 


நினைவெனப்படுகிற 
ஊைவாகும்‌. 


மான து தென்க 
மட்ட பதாயிருக வேண்டும்‌. ர: 
ம்‌? - , 
அசைய ம்‌ பரப்புடு. சைக்‌; தொழில்‌ கட மும்‌, டன்‌ 
ஜு 3 நிகர்‌ தீத 
சி இருக்க, EN 
பதிவுகள்‌ ப்ட்‌ பய ம்ஸ்கா ப மட்டத்‌! அ 
கின்றன, “பழக்கம்‌ அன்று  டும்பொழூ அவை பழகக்‌ 
யற்கைய்டி ட ரண்‌ பற்கை,? என்பர்‌, “முதலி 
்‌ ம்‌ ப முழு இய கயும்‌ அது 
அப்து ல்‌ ன்றோமேத்‌ அ. பழக்கத்தின்‌ 
அது ்‌ டல்‌; மக்கு ந அதலண்டாகின்றது. 
மனத்தி. அழிக்கப்‌ த்‌ எந்த நேரத்திலும்‌ 
கள (யத்‌ செல்லும்‌ பெர ந்த அயக்கங்கள்‌ அம்ம அ 
'திவுகக இட்‌ “ல்லுகி. ஏ! பயனாகிய சம்ஸ்காரங்‌ 
கின்றன. நீத அடையாளங்‌ 


அத்‌. 1] யோக சூத்திரம்‌ 97 


களின்‌ கூட்டுத்‌ தொகையே நமது குணமெனப்படுவது. எந்த 
அலை அதிகமாயிருக்கின்றதோ, அந்தக்‌ குணம்‌ நிலை பெறும்‌. 
நன்மை அதிகப்படின்‌ நன்மையும்‌, திமையதிகப்படின்‌ தீமையும்‌, 
உவகையெனில்‌ ஆனந்தமும்‌ ஏற்படுகின்றன. தீய பழக்கங்களை 
மாற்றுவதற்கு அவற்றிற்கு எதிராகிய நல்ல பழக்கங்களை உண்‌ 
டாக்குவதே மருந்து. உள்ளத்திற்‌ பதிந்து கிடக்கும்‌ தீய பழக்கங்‌ 
களை நல்ல பழக்கங்களினால்‌ அடக்க வேண்டும்‌. இடைவிடாது 
நல்ல எண்ணங்களையெண்ணி நன்மையைச்‌ செய்துகொண் 
டிருங்கள்‌. பமுதாகிய எண்ணங்களை அகற்றுவதற்கு 
அஃதொன்றே வழி. எந்த மனிதனையுந்‌ திருத்த முடியாதவ 
னென்று சொல்லாதீர்கள்‌. பல பழக்கங்கள்‌ சேர்ந்த ஒரு கட்டு 
ஆகிய குணத்தினை அவன்‌ வெளிப்படுத்துகிறான்‌. புதிய நல்ல 
பழக்கங்களால்‌ அவற்றைத்‌ தடுத்துவிடலாம்‌. ஒழுக்க நடை 
மீட்டும்‌ மீட்டும்‌ பழகிய பழக்கங்களாலான து. பழக்கங்களால்‌ 
. மாத்திரமே ஒழுக்க நடையைச்‌ சீர்படுத்தலாம்‌. 


௭௭ னி எணிடனான: ॥ 13 ॥ 

19. ஆங்கு, (முற்கூறிய இரண்டினுள்‌) சித்தம்‌ ஒருவழிப்படு 
கின்ற நிலை ஏற்படும்‌ பொருட்டுச்‌ செய்யும்‌ முயற்சியானது; 
£ அப்பியாசம்‌ ? (பழக்கம்‌) எனப்படும்‌. 

அப்பியாசமென்பது என்ன? மனத்தை அலை வடிவமாகப்‌ 
போகவொட்டாது தடுத்து, அதனைச்‌ சித்த வடிவமாக நிலை 
பெறுத்தும்‌ முயற்சியே அப்பியாசமாகும்‌. 


எ ஏ விச்னகள்‌ஊச்‌எணளி ககர ॥ 18 ॥ 

14. அதுவும்‌ நீண்ட நாள்‌ இடையிடின்றிக்‌ கடைப்பிடியோடு 
கைக்கொள்ளப்படுமாயின்‌, உறுதியாக நிலைபெறும்‌. 

ஒடுக்கம்‌, நீண்ட இடையீடில்லாத அப்பியாசத்தினால்‌ வருவ 
தன்றி, ஒரு நாளில்‌ வந்தெய்துவதன் று. 


ணைன எனன qd PTET SATA ம 15 ॥ 


15. காணப்படுவனவும்‌, கேட்கப்படுவனவுமாகிய விஷய 
நுகர்ச்சிப்‌ பொருள்களின்மீது ஆவலற்றிருப்போன்‌ : அப்பொருள்‌ 
களைத்‌ தன்‌ வயப்படுத்துகின்ற (வசீகர) நிலைமை, * வைராக்கியம்‌ ? 
எனப்படும்‌. 


98 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


நாமே காண்பனவும்‌, பிறருடைய அனுபவமுமாகிய இரண்‌ 
டும்‌ நாம்‌ செய்யுந்‌ தொழில்களை இயக்குகி / 
கின்றன. இவ்‌ 


காண்டிருக்கும்‌ பொழுது, ஓ 


நான்‌ தடுக்க வேண்டும்‌ 
விட்டால்‌, நீங்கள்‌ 


னுபவத்தின்படி, புலனுகர்ச்சிகளே மிக உ 
ருதப்படுகின்‌ றன. இவை மிகப்‌ பெரிய சோதனைகள்‌. இவற்‌ 
அத்து, மனமா ற்‌ ம்‌ 


ம்‌. மேதலிலே பு ப்‌ ரெ 
ரி வை ௭௨ 3 ருஷன்‌ யாரென்‌ 
வத்தின்படி இயற்கை ம்‌ றும்‌ அறிதல்‌ வேண்‌ 


்‌- யோக தத்து 
ன்‌ 5 தன்‌ மகளால்‌ ஆக்கப்‌ 

்‌ இ) Q தப்‌ 
கணம்‌; மூன்றாவ த்‌ மா ஆ 


அத. 1] யோக சூத்திரம்‌ 99 


௪ட உலகத்திலே இருள்‌ அல்லது தொழிலின்மையாகவும்‌, கவர்தல்‌ 
அல்லது அகற்றுதலாகவும்‌, இவ்விரண்டின்‌ சமநிலையாகவும்‌ 
காணப்படுகின்றன. இயற்கையிலுள்ள அனைத்தும்‌, எல்லாத்‌ 
தோற்றங்களும்‌, குறித்த இந்த மூன்று வலிமைகளின்‌ வேறு வேறா 
கிய கூட்டங்களாய்‌ அமைந்திருக்கின்றன. சாங்கியர்கள்‌, இயற்‌ 
கையைப்‌ பல வேறாகிய தத்துவங்களாக வகுத்திருக்கின்றார்கள்‌. 
மனிதனுடைய ஆன்மா இவற்றுக்கெல்லாம்‌ அப்பாலான து; இயற்‌ 
கையைக்‌ கடந்து நிற்பது. அது ஒளி உடையது; தூய்மையான து; 
பூரணமான து. இயற்கையில்‌ எவ்வெவ்விடத்தில்‌ அறிவு விளங்கு 
கிறதோ, அவையெல்லாம்‌ இயற்கையிலே இந்த ஆன்மா பிரதி 
பிம்பிக்கிற தோற்றமாகும்‌. இயற்கை தன்னளவிலே அறிவற்ற து. 
இயற்கையென்பது மனத்தினையும்‌ அடக்கியது என்பதை மறந்து 
விடுதல்‌ கூடாது ; மனம்‌ பிரகிருதியிலே நிலைபெற்றது ; எண்ணம்‌ 
பிரகிருதியிலே இருக்கிறது. எண்ணம்‌ முதலாக, மிகுந்த தூல 
மாகிய சடப்‌ பொருளிறாக, அனைத்தும்‌ பிரகிருதியிலே இருக்கின்‌ 
றன. அவை பிரகிருதியின்‌ வெளித்‌ தோற்றம்‌. இந்தப்‌ பிரகிருதி 
யான து மனிதனுடைய ஆன்மாவை மறைத்திருக்கிறது. பிரகிருதி 
தனது மறைப்பை நீக்கும்‌ பொழுது ஆன்மா தனது சொந்த ஒளி 
யோடு வெளிப்படும்‌. பதினைந்தாம்‌ சூத்திரத்திலே (இயற்கைப்‌ 
பொருள்களைத்‌ தன்‌ வயப்படுத்துவதெனச) சொல்லப்பட்ட 
பற்நின்மையானது, ஆன்மாவின து விளக்கத்திற்குப்‌ பெரிய 
உதவியாகும்‌. இதற்கு அடுத்த சூத்திரம்‌ யோகியினுடைய 
முடிபாகிய பூரண ஒடுக்க நிலையை (சமாதிமை)க்‌ கூறுகிறது. 


Pras TAT Sosa: ॥ 16 ॥ 


17. வினாதல்‌, ஆராய்தல்‌, இன்புறல்‌, முனைப்பு (யான்‌ உளன்‌ 
எனல்‌) ஆகிய உருவங்களாலே தொடர்பெய்திய சமாதி, உணர்‌ 
வோடுகூடிய சமாதி எனப்படும்‌. 


சமாதி இரு வகைப்படும்‌. ஓன்று, (சம்பிரஞ்ஞாத) உணர்‌ 
வோடு கூடியது ; மற்றொன்று, (அசம்பிரஞ்ஞாத) உணர்வோடு 
கூடாதது. சம்பிரஞ்ஞாத சமாதியிலே இயற்கையை அடக்கியாளு 
கிற எல்லா வலிமைகளும்‌ வந்தெய்துகின்றன. அது நால்வகைப்‌ 
படும்‌. முதல்‌ வகை, (சவிதர்க்கம்‌) வினாவோடு கூடியது. மன 
மானது ஒரு பொருளை வேறு பொருள்களினின்றும்‌ பிரித்து 
மீட்டும்‌ மீட்டும்‌ சிந்தித்தலே இது. சாங்கியர்‌ கூறுகிற இருபத்‌ 


பாருள்‌ 
ர்‌ யிலுள்ள 
ம்‌; முதல்‌ வகை, இயற்கை 
படட அகவ இரண்டாவது 
ஒன்றாகிய புருடன்‌ ஆகும்‌. யோகத்தின்‌ 
இ” ன்‌ 2 க ல 


இந்த 


விதர்க்கம்‌ என்பது 
ய்து பூதங்களை வினாவு 
னு அடை 
உ ண்மைகளையுடு லி கு வ 


சேய த்து வமைத்த 
ம்‌ ருகின்‌ றன. வலிமைகளைப்‌ 

முத்‌ வந்தெய்த மாட்டா 
நாடிய உலக நாட்‌ 


ப றந்து கிடப்பனவாகிய 
வது உல 2 ட 
அ, இறுதியிலே ச்‌ பதை ௫ சிந்தையை அதிகரிக்கள்‌ 
உ திரமெழுதப்‌ அ 


அத, 1] யோக சூத்திரம்‌ 101 


யிருந்தும்‌, இந்த வலிமைகளாகிய சத்திகளைகீ குறித்து நம்மை 
எச்சரிக்கை செய்கிறார்‌. 

மேலும்‌, இதே தியானத்திலே, ஒருவன்‌ பூதங்களைக்‌ காலம்‌ 
இடம்‌ என்னும்‌ இவற்றினின்றும்‌ நீக்கி, அவற்றின்‌ இயல்பினை 
அறிய முயல்வானாயின்‌, அது (நிர்விதர்க்க) வினா நீங்கிய சமாதி 
யாகும்‌. தியானமானது இன்னும்‌ ஒரு படி உயர்ந்து போய்‌, தன்‌ 
மாத்திரைகளை விஷயமாகக்‌ கொண்டு, அவற்றினைக்‌ காலத்திலும்‌ 
இடத்திலும்‌ இருப்பனவாகக்‌ கருதுவது (சுவிசார) ஆராய்ச்சி 
யோடு கூடிய சமாதியாகும்‌. அதே தியானத்திலே, காலம்‌ இட 
மென்பனவற்றையகற்றி, நுண்பொருளாகிய தன்மாத்திரைகளை 
எண்ணுவது (நிர்விசார) ஆராய்ச்சி நீங்கிய சமாதியாகும்‌. பருப்‌ 
பொருள்‌, நுண்பொருள்‌ வடிவமாகிய பூதங்களை அகற்றி, அந்தக்‌ 
கரணங்களையும்‌ மனத்தையும்‌ தியானப்‌ பொருள்களாகக்‌ கொள்ளு 
தல்‌ அடுத்தபடியாகும்‌. எண்ணுதற்கருவியானது தொழில்‌, 
சோம்பல்‌ என்னுமிவற்றினின்றும்‌ நீங்கியிருப்பதாகக்‌ காண்பது 
(சானந்த) இன்புறலோடு கூடிய சமாதியாகும்‌. மனமே தியானப்‌ 
பொருளாக இருக்கும்‌ பொழுது, தியானமானது முதிர்ச்சி பெற்று 
ஒரு வழிப்படும்‌. சடப்‌ பொருளின்‌ தூல சூக்குமத்தைப்‌ பற்றிய 
எண்ணங்களெல்லாம்‌ போய்விடச்‌ சத்துவ நிலையிலே, ஏனைய 
பொருள்களினின்றும்‌ வேறுபட்டு, நானென்னும்‌ எண்ணம்‌ மாதீ 
திரம்‌ எஞ்சி நிற்கும்‌. இது (சாஸ்மித) முனைப்போடு கூடிய சமாதி 
யாகும்‌. இதனை அடைந்தவன்‌ வேதங்களிலே கூறப்பட்ட விதேக 
நிலையை அடைந்தவனாவன்‌. தனது தூலவுடல்‌ இல்லாதிருப்ப 
தாக அவன்‌ நினைக்கலாம்‌ ; ஆனால்‌, நுண்ணிய பொருளாலாகிய 
உடலொன்று தனக்கு உண்டு என்பது எண்ண வேண்டுவது 
தான்‌. இந்த நிலையிலிருந்து வீடு பேற்றினையடையா து இயற்கை 
யிலேயே அமிழ்ந்திருப்போர்‌ ட பிரகிருதிலயர்‌ ? எனப்படுவார்‌. 
இங்கும்‌ நில்லாதவர்கள்‌ வீடு பேறாகிய கதியினை அடைவார்கள்‌. 


rT: cerns: ॥ AC ॥ 

18. மனத்தின்‌ தொழில்கள்‌ அனைத்தினையும்‌ இடைமீடீன்றி 
நிறுத்திப்‌ பழகுவதனால்‌ உண்டாகும்‌ மற்றொரு சமாதியுண்டு. 
அஃது எய்தும்‌ பொழுதும்‌ சித்தத்திலே சம்ஸ்காரங்கள்‌ மாத்திரம்‌ 
எஞ்சிமிருக்கும்‌. 

இது உணர்வு கடந்த பூரணமான அசம்பிரஞ்ஞாத சமாதி. 
இது நமக்கு வீடுபேற்றினைத்‌ தருகின்றது. முதலிற்கூறிய நிலை. 


னுள்ளே புகவொட்டா து, ரப வரின்‌ 
தனை வெட்டி விழுத்தி, மனத்தினை வெறுமையாக வேண்டு 
இத நாம்‌ செய்யக்கூடுமாமின்‌. 


உலகினைக்‌ கடந்த 

ஈத சமாதி நிலை வந்தெய்தும்‌ பொழுது, சமாதி 

யானது வ த்தில்லா ததாகின்ற இதன்‌ பொருளென்ன. 2 உணர்‌ 
ே 


மானது சித்தத்தி 
அடக்கி ஒ த்திருக்கி ௮. இந்த அலைகள்‌ 
சம்ஸ்கார ரூபமாக ப மைந்திருக்கின்றடை வித்துப்போன்ற 
இந்தச்‌ சம்ஸ்காரங்கள்‌ உரிய காலம்‌ வரும்பொ 
களாக மாறுகின்றன, 


முது மீண்டும்‌ அலை 
இந்தக்‌ “ம்ஸ்காரங்க ளது i 
பின்னர்‌ மனமே ஏ 


அதன்‌ பின்னர்‌, 
ததாகி அ. வாழ்க்கை ாகிய ரத்தின 
ண்டும்‌ உ டுத்துவதந்கு வண்டிய வித்துக்கள்‌ 
மனத்தி ருப்பதில்‌ ஓய்வின்‌ நிக சுழன்று வருகின்ற 
பிறப்பிற்‌ சம்சார வூ “டமும்‌ ற்றுப்‌ பே கின்றது. 
மனமு ஈது, மில்லா ஓ நீது போகின்ற நிலை 
ப்‌ டீப்பட்‌டஓ 0 நீங்கள்‌ கேட்கலாம்‌ 9 நாம்‌ றிவு என்று 
சால்வது மிவினைத கடந்‌ நிலைக்குக்‌ கீழான * இரு வேறு 
அந்தங்களி உள்ளை பெ தும்‌ சன்மையனவாய்த்‌ 
தோன்றுக ன்‌ உண்மை ப பொழுதும்‌ மனத்தில்‌ 
ை தீதிருக்க வே 10 டும்‌ ாயத்தி குறை த அசைவு 
அருளாயிருக, ம்‌; இ ப்பட்ட நிலை 
அயர்ந அசைவு மீ 
மிவின்ன 


3 
* அது போலவே, 
றிவு அடைப்பட்ட நிலை ; 


ளியாயி க்கும்‌; மிக 
ள்‌ இராம, ருக்கு 
ம மிகக்‌. ற ட்‌ 


அதீ. 1] . யோக சூத்திரம்‌ 103 


அறிவுக்கு அப்பாற்‌ செல்வது மிகவுயர்ந்த நிலை; இரண்டு 
அந்தங்களும்‌ ஒருபடியாகத்‌ தோன்றுகின்றன. அறிவும்‌ 
செயற்கையாலெய்திய ஒரு கூட்டப்பொருளே ; உண்மைப்‌ 
பொருளன்று. 

மிகவுயர்ந்த ஒருமுகப்பட்ட நிலையை இடைவிடாது பயில்வத 
னால்‌ எய்துகின்ற பயன்‌ என்ன? அலையோடு கூடிய பழைய 
சம்ஸ்காரங்களனைத்தும்‌ சோம்பலும்‌ அழிந்து போகின்றன. 
நன்மைப்பாலனவாகிய சம்ஸ்காரங்களும்‌ அழிந்து போகும்‌; 
பொன்னோடு கலந்த பொருள்களையும்‌ அழுக்கினையும்‌ அகற்று 
வதற்கு இரசாயன உப்புக்களை வைத்து எரிப்பது இதனை ஓக்கும்‌. 
களிம்போடு கூடிய உலோகம்‌ உருக்கப்படும்‌ பொழுது களிம்பும்‌ 
இரசாயன உப்புகளும்‌ ஒருங்கு எரிந்துபோகின்றன. இடை 
விடாத பயிற்சியானது பழமையாய்‌ உள்ள குற்றமான சம்ஸ்‌ 
காரங்களையும்‌ நல்ல சம்ஸ்காரங்களையும்‌ நிறுத்திவிடும்‌. நல்ல 
சம்ஸ்காரங்கள்‌ தீய சம்ஸ்காரங்களை அகற்றிவிட, ஆன்மாவானது 
நன்மை தீமையினால்‌ தடைபடாது, எங்கும்‌ நிறைந்திருத்தலும்‌ 
எல்லா வல்லமையும்‌ எல்லா அறிவும்கொண்டு, தன்னொளியோடு 
விளங்கும்‌. அப்பொழுது மனிதன்‌ தனக்குப்‌ பிறப்பு இறப்பு 
இருந்ததில்லையெனவும்‌, மண்ணகமும்‌ விண்ணகமும்‌ வேண்டு 
வன அல்லவெனவும்‌ அறிவான்‌ ; தான்‌ வந்ததும்‌ போன துமில்லை 
யெனவும்‌, இயற்கையே அசைவுற்றதெனவும்‌, அந்த இயக்கம்‌ 
ஆன்மாவில்‌ பிரதிபலித்ததெனவும்‌ அறிவான்‌. கண்ணாடியால்‌ 
பிரதிபலிக்கப்பட்ட ஒளிக்கதிர்‌ சுவரிலே இயங்குகிறது ; தான்‌ 
இயங்குவதாகச்‌ சுவர்‌ மூடத்தனமாக நினைக்கிறது. நம்மனை 
வருக்கும்‌ அப்படியே சித்தமானது வேறு வேறு உருவங்களாகி 
இடைவிடாது இயங்குகிறது. நாமே இவ்வேறுபட்ட உருவங்‌ 
களென்று நாம்‌ நினைக்கிறோம்‌. இந்த மயக்கங்களெல்லாம்‌ 
அகன்றுவிடும்‌. விடுதலையுற்ற ஆன்மா மன்றாடவோ, இறைஞ்‌ 
௪வோ வேண்டுவதில்லை. அது கட்டளையிடும்பொழுது எதனை 
விழைகிறதோ, அது உடனே கைகூடும்‌ ; எது வேண்டுவதோ 
அதைச்‌ செய்யும்‌. சாங்கிய தத்துவத்தின்படி கடவுள்‌ ஒருவர்‌ 
இல்லை. இந்தப்‌ பிரபஞ்சத்திற்குக்‌ கடவுள்‌ ஒருவர்‌ இருத்தல்‌ 
இயலாதென்று சாங்கிய தத்துவம்‌ சாற்றுகிறது. கடவுள்‌ ஒருவர்‌ 
இருந்தால்‌, அவர்‌ ஓர்‌ ஆன்மாவாக இருத்தல்வேண்டும்‌. அந்த 
ஆன்மாவும்‌ பந்தமுற்றதாகவோ, விடுதலையுற்றதாக வா, இருக்க 
வேண்டும்‌. இயற்கையினாலே தளையுறப்பட்ட ஆன்மா படைத்தல்‌ 
கூடுமா? அதுவே அடிமையாயிருக்கின்றதே! இனி வேறு 

110—8 


ட்‌ ரீ-2 
104 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌ 


கோணத்திலிருந்து நோக்கும்பொழு து, விடுதலையான ஆன்மா 
இந்தப்‌ பொருள்களைப்‌ படைத்துத்‌ தொழில்புரிய வேண்டுவ 
தெதற்கு ? அதற்கு இச்சைகளில்லை ; படைக்க வேண்டிய அவசிய 
மேற்படாது. இரண்டாவதாக, இயற்கையே அனைத்‌ தினை 
யும்‌ தெளிவுபடுத்‌ துகின்ற து. கடவுளைப்‌ பற்றிய ஆராய்ச்சி 
வேண்டுவதில்லை எனச்‌ சாங்கிய நூல்‌ கூறுகின்றது. கடவுள்‌ 
மென்ன ? கபிலர்‌ இன்னும்‌ ஒன்று கூறு 
ப்‌ அடைந்தும்‌, எல்லாச்‌ சத்திகளையும்‌ 
னாலே குறைவுற்றிருக்கிற 
ல. ஆன்மாக்கள்‌ இருக்கில்‌ ்‌ அவ்வான்மாக்களின்‌ 
அமிழ்ந்து இயற்கைக்குத்‌ தலைமை 
வெளிப்படுகின்ற 


“ஆனால்‌, யோகிகளோ 
ஓருவர்‌ இருக்கிறார்‌ ; எல்லா 
ம்‌ ்‌ எல்லாப்‌ படைப்‌ 
என்றும்‌ இயல்பாகவே 


அடையாத யோகிகள்‌ 
ச 2 ரூ கால எல்‌ ய ஈ 
இருப்பா சத்‌ பாகத்துக்குத க்குள்‌ அடைய 
மூப்பாரென்‌ நும்‌ யோகிகள்‌ க 


5 தலைவராக அன்னார்‌ 
கூறுவார்கள்‌ , 


தேவர்களும்‌); 
தோன்றுவதற்குக்‌ 
இந்தி ன்‌ 


ரூை 
காலத்தில்‌ வேறு ஆன்மாக்கள்‌ 


அதீ. 1] யோக சூத்திரம்‌ 105 


ஏற்று நடத்துவதாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தகைய 
ஆன்மாக்கள்‌ பூரணமடைந்தவைகளல்ல. 


எ-வி3- வர எரி எனா ஏலக்‌ ணாக 1 20 ॥ 

20. மற்றவர்களுக்கு (இந்தச்‌ சமாதியானது) சிரத்தை, வீரி 
யம்‌, நினைவு, ஒருமுகப்படுதல்‌, மெய்யறிவு என்னும்‌ இவை வழியாக 
வருகிறது. 

கடவுளர்களுடைய பதவியும்‌ புவனங்களை ஆளுவோர்‌ 
களுடைய பதவியும்‌ வேண்டாவென வெறுத்து நிற்போர்‌ 
இவராவர்‌. இவர்‌ மோட்சத்தை அடைகின்றனர்‌. 


சின: RA i 


21. விரைந்து முயலுவோருக்குப்‌ பயன்‌ சீக்கிரம்‌ கைகூட 
கிறது. 


qameatfamacaraaisfa (என: ம XR ॥ 


22. கைக்கொண்டு ஒமுகுகிற சாதனாநுஷ்டானங்கள்‌ மெது 
வாகவும்‌, நடுத்தரமாகவும்‌, விரைவாகவும்‌ இருப்பதற்கு இயையப்‌ 
பலனைப்‌ பெறுவதும்‌ வேறுபட்டு நிற்கும்‌. 


ஷரிராளாளாஜா ॥ 53 ॥ 
28. ஈசுவரனை வழிபடுதலினால்‌ (இதனை எய்தலாம்‌). 


பிண ATATTYE: ஏன Kea:-u 88 ॥ 


24. கவலைகளாலும்‌, செயல்‌, பயன்‌; விருப்பங்களாலும்‌ (முக்‌ 
காலத்திலும்‌) தீண்டப்படா தவனும்‌; ஜீவனைவிட வேருனவனுமான 
புருஷன்‌ ஈசுவரன்‌ (மிகவுயர்ந்த கர்த்தா): 


பதஞ்சலி முனிவர்‌ உரைத்த யோக தத்துவம்‌ சாங்கிய தத்து 
வத்தை ஆதாரமாகக்‌ கொண்டது என்பதை நாம்‌ ஞாபகத்தில்‌ 
வைக்க வேண்டும்‌. சாங்கியத்தில்‌ ஈசுவரனுக்கு இடமில்லை ; 
யோகத்தில்‌ உண்டு. ஆனாலும்‌, யோகிகள்‌ படைத்தல்‌ முதலாகிய 
குணங்களை ஆண்டவனுக்கு ஏற்றிச்‌ சொல்லுவதில்லை ; பிரபஞ்‌ 


ணன்‌ 


னானை... கக்க ப்கம எண்ட ம அண்ணனைத்‌ ணை கை 


ஈசுவரன்‌. 
ள்‌ சித்தி 
்‌ பதால்‌. அது ஒரு ்‌ 
“ஒருக்க வேண்டும்‌. பதி ௪ கடவுள்‌ 
ஆயினும்‌, றி ண்துள்ள 
2௫ நூதன முறையினால்‌ அதனை அடைகிறார்கள்‌. அவர்க 
சொல்லுவதாவ து : 


௭௭ நீளச்‌ எளி 


{URS 
25. 


அ இந்திருக்கும்‌ 
எ டியவர்களாயிருக்கிறீர்‌. ௭. 
காலத்தைக்‌ குறித்தும்‌ இவ்வாறேயாம்‌, ஒரு விநாடியைப்பற்றி 
நினைக. அந்த நின வாடு எல்லையற்ற காலத்தை நினைக்க 
வேண்டுவதாகிற து, வும்‌ அவ்வாறேயாமு. அறிவு மனித 
“த்தே சிறு விகையாம்‌ ருக்கிறது. அதத்‌ சூழ எல்லையற்ற 
அறிவு இருக்கிறதாகக்‌ கொள்ள வேண்டும்‌. எல்‌ யற்ற அறிவு 
ருக்கிற ன்பதை நமது மனத்தின்‌ அமைப்பே காட்டு 
து. இந்த எல்லையற்ற அறிவை யோகிகள்‌ ஈசுவரன்‌ 
என்பார்கள்‌, 
வட்டப்‌ Ts: வடட ॥ 38 | 
26. அந்த Fr, காலத்தினாஆ அள கூறப்பட ருத்‌ 
ஆ பழை ஈன ஆசிறியர்களுக் க ன 
௮ அ h 3 
அந்தத்‌ ன அம்‌ ட்ப மன ப மைந்திருக்கின்‌ றது 
எழுப்பப்பட வேண்டும்‌ 
யினும்‌ 


பத மற்றோர்‌ அறிவினாலே 
்‌ ன்ற 5 2 . 
து எழுப்பப்பட வேண்‌ வ படர்‌ வட டப்ப 


அதீ. 1] யோக சூத்திரம்‌ 107 


தற்கு மற்றோர்‌ அறிவு இன்றியமையாதது என்பது யோகியின்‌ 
கொள்கை, இறந்த, உணர்ச்சியற்ற சடப்பொருள்‌, அறிவை 
எழுப்புவதில்லை. அறிவின்‌ தொழிலே அறிவை எழுப்புகிறது. 
நம்மிடத்திலுள்ள ஆற்றலை எழுப்ப அறிவுடைய உயிர்கள்‌ 
வேண்டும்‌. ஆதலால்‌, ஞானாசாரியர்கள்‌ எப்பொழுதும்‌ வேண்‌ 
டூம்‌. உலகு அவர்களில்லாது இருந்ததில்லை. அவர்களின்‌ றி 
ஒரு வகை அறிவும்‌ வரமாட்டாது. கடவுளே குருக்களுக்குக்‌ 
குரு. ஏனைய குருக்கள்‌ எவ்வளவு பெரியவர்களாயிருந்தாலும்‌, 
தேவர்களாயிருந்தாலும்‌, காரணத்தால்‌ எல்லைப்படுத்தப்பட்ட 
வர்கள்‌. கடவுள்‌ அப்படியல்லர்‌. யோகிகள்‌ இரண்டு நூதன 
முடிபுகளைக்‌ காட்டுகிறார்கள்‌. முதலாவது எல்லையுட்பட்டதை 
நினைக்கும்‌ பொழுது மனமானது எல்லையற்றதை நினைக்க 
வேண்டும்‌. இந்தக்‌ காட்சியில்‌ ஒரு பாகம்‌ உண்மையாயிருந்தால்‌, 
மற்றப்பாகமும்‌ உண்மையாயிருக்க வேண்டும்‌. ஏனெனில்‌, மனத்‌ 
திற்குக்‌ காட்சியென்ற அளவில்‌ இரண்டு பாகமும்‌ ஒரே மதிப்புள்‌ 
ளனவே. மனிதனுக்குச்‌ சிற்றறிவு உண்டு என்பது கடவுளுக்கு 
முற்றறிவு உண்டு என்பதைக்‌ காட்டுகின்றது. ஒன்‌ நினைக்‌ கொண்‌ 
டால்‌ மற்றதை ஏன்‌ கொள்ளக்கூடாது ? ஆசிரியனின்‌ றி அறிவு 
கைகூடாதென்பது இரண்டாவது முடிபு. இக்காலத்துத்‌ தத்துவ 
ஞானிகள்‌ சொல்லுவதுபோல, மனிதனிடத்திலிருநீது வளர்கின்ற 
ஒன்று, அவனிடத்துள்ளதே. முழு அறிவும்‌ மனிதனிடத்து இருக்‌ 
கின்றது. ஆனால்‌, அதை வெளிப்படுத்‌ துவதற்குச்‌ சில சார்புகள்‌ 
வேண்டும்‌. ஆசிரியரல்லா து அறிவைப்‌ பெறுதல்‌ இயலாது. மனித 
ஆசிரியர்‌, தேவ ஆசிரியர்‌, கந்தருவ ஆசிரியர்‌ என்ற இவரெல்லாம்‌ 
எல்லையுட்பட்டவர்‌. இவர்‌ அனைவருக்கும்‌ முன்பு இருந்த ஆசிரியர்‌ 
யார்‌ ? கடைசி முடிபாகக்‌ கால எல்லையினுட்படாத குரு ஒருவர்‌ 
உளர்‌ என நாம்‌ கொள்ள வேண்டுபவர்களாயிருக்கிறோம்‌. அவர்‌ 
காலத்தினால்‌ எல்லைப்படாதவர்‌ ; அளவுகடந்த ஞானத்தையுடைய 
ஆசாரியர்‌ ; முதலும்‌ முடிவுமில்லாதவர்‌. அவர்‌ கடவுள்‌ எனப்‌ 
படுவர்‌. - 


ன எனை என? ॥ 59 ॥ 
27. அவனுடைய ₹ வாசகம்‌ ? பிரணவம்‌ (ஓம்‌). 


மனத்திலுள்ள ஓவ்வொரு கருத்திற்கும்‌ இயைந்த சொல்‌ ஓவ்‌ 
வொன்று இருக்கிறது. கருத்தும்‌ சொல்லும்‌ பிரிக்கப்படாதன. 
சொல்லென்று சொல்லப்படுவன ஒரே பொருளின்‌ புறப்பகுதியா 


; சுடர்‌-2 
108 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [ ன 
யிருக்க, கருத்து ட அ சொல்லப்படுவது அகப்பகுதியாயிருக்‌ ன்‌ 
றது. சொல்லை 


வருகின்றன. ஒரு கருத்துக்கும்‌ ஒரு சொல 
தொடர்பு என்ன ? 


பாருளுக்கும்‌ அதனைக்‌ குறிக்கும்‌ 
உ 
ள தொடர்பு பொருத்த 
ம்‌ பொது வழகீ 
அ குறித்த பொருளை 
த்துகிறது. அந்த அடையாளம்‌ பொருளைப்‌ பல 
மறையும்‌ வெளிர்‌ அனுபவத்தில்‌ கண்டால்‌, 
ண்மைத்‌ ர்‌ இருக்கிறதென்பதை 
உண்மைய பொருள்கள்‌ முன்னிலையில்‌ 
2 கறியீடாகிய ௮௮ 


2 எறிவார்கள்‌. குறி 
்‌ பா க்குமிடை 
தொடர்பு இருக்க வேண்டும்‌, ரூளூ குமிை 


ட்யே இயற்கையான 
= TS கூறியீட்டி உச்சரித்த பொழுது 
ன்ற சாதிக்‌ பலக ராது வெளிப்படுத்‌ து 
௪ iy 
இந்த சொல்லை ௫ வட்ட பாஷ்‌ காரர்‌ சொல்லுகிறார்‌ 
குறிக்கும சொற்க 23 
எண்ணம்‌ 


அதீ. 1] யோக சூத்திரம்‌ 109 


கடவுளெனும்‌ எண்ணம்‌ நூற்றுக்கணக்கான சொற்களோடு 
தொடர்புடையது. ஒவ்வொரு சொல்லும்‌ கடவுளுக்கு அறி 
குறியாய்‌ இருக்கின்றது. நல்லது; ஆனால்‌ இந்தச்‌ சொற்‌ 
களினிடையே ஒரு பொதுத்தன்மை இருக்க வேண்டும்‌. இந்த 
அடையாளங்களுக்கு ஆதாரமாகிய பொது 'நிலம்‌ வேண்டும்‌. 
எது பொதுவான அடையாளமோ, அது சிறந்ததாக அனைதீ 
தினையும்‌ காட்டுவதாக அமைந்திருக்கும்‌. ஓர்‌ ஓலியை உண்‌ 
டாக்கும்பொமுது, குரலையும்‌, அண்ணத்தையும்‌ ஓர்‌ இசைகீ 
கருவியாக்குகின்றோம்‌. எல்லா ஓலிகளும்‌ தோற்றுவதற்கு ஆதார 
மாகி உள்ள இயற்கையொலி ஒன்று உண்டா? “ஓம்‌? என்பது 
அத்தகைய ஒலி; எல்லா ஓலிகளுக்கும்‌ ஆதாரமானது. முத 
லெழுத்தாகிய அகரம்‌ மூல ஓலியாய்‌ இருக்கின்றது; இதுவே 
திறவுகோல்‌ : நாவையும்‌ அண்ணத்தையும்‌ தீண்டாது உசீசரிகீகப்‌ 
படுவது. மகரம்‌ மூடிய உதடுகளால்‌ ஆக்கப்படுவதாய்‌ ஒலி 
வரிசையில்‌ கடையாகி நிற்பது. உகரமானது வாயினுள்ளே 
யிருக்கின்ற இசைக்கருவியின்‌ மூலத்தினின்று முடிபுக்கு உருண்டு 
செல்வது. ஆகவே “ஓம்‌? என்பது ஓலியுண்டாகும்‌ வழியினை 
முற்றிலும்‌ காட்டுகிறது. ஆதலாலே, அடையாளங்களுள்‌ மிக 
இயற்கையான தும்‌ வேறுபட்ட ஓலியனைத்திற்கும்‌ கருவானதும்‌ 
அதுவே. இயற்றுதற்குரிய எல்லா மொழிகளின்‌ எல்லையையும்‌ 
ஆற்றலையும்‌, அது காட்டுகின்றது. இந்த ஆராய்ச்சிகள்‌ ஒரு 
பாலாக, இந்தியாவிலுள்ள வேறுபட்ட சமயக்‌ கருத்துகள்‌ அனைத்‌ 
தும்‌ * ஓம்‌? என்னும்‌ இந்த மொழியினைச்‌ சுற்றியிருக்கின்றன 
என்பதை நாம்‌ காண்கிறோம்‌. வேதங்களிலுள்ள சமயக்‌ கருத்‌ 
துகள்‌ அனைத்தும்‌ (ஓம்‌? என்னும்‌ இந்த மொழியைப்பற்றி நிற்‌ 
கின்றன. இதனால்‌ அமெரிக்காவுக்கோ, இங்கிலாந்துக்கோ, 
பிற நாட்டுக்கோ ஆவது என்ன ? எனில்‌, இந்தியாவின்‌ சமய 
வளர்ச்சியின்‌ ஒவ்வொரு படியிலும்‌ இந்தச்‌ சொல்லானது கைக்‌ 
கொள்ளப்பட்டு, கடவுளை ப்பற்றிய வேறு வேறாகிய எண்ணங்‌ 
களைக்‌ கருதுவதற்கு உபயோகிக்கப்பட்ட து. அத்துவைதிகளும்‌, 
துவைதிகளும்‌, அத்துவைத துவைதிகளும்‌, பிரிவுபட்டோரும்‌, 
கடவுள்‌ இல்லையென்பவர்களும்‌, * ஓம்‌? என்னும்‌ இம்மொழியைக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌. * ஓம்‌? என்னும்‌ இந்தக்‌ குறியீடு மக்கட்‌ 
கூட்டத்தினருள்‌ பெரும்பாலாரது சமய நோக்கத்திற்கு அடை 
யாளமாயிருக்கிறது. உதாரணமாகக்‌ கடவுளைக்‌ குறிக்கும்‌ £ 6௦02 
என்னும்‌ ஆங்கில மொழியை எடுத்துக்கொள்வோம்‌. அது 
எல்லையுட்பட்ட செயலைக்‌ குறிக்கும்‌; அதற்கப்பாற்சென்றாற்‌ 


௪. e [சுடர்‌-2 
110 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ 


ர்த்‌ i உருவமில்லாத, 
ட்‌ ர்‌ சேர்த்து உருவமுள்ள, ம்‌ 
யத்தை தட்‌ என்று இவ்வாறு சொல்ல வேண்டும்‌ 


யப்பட்ட | 36 ॥ 


28. “ஓம்‌? என்பதனைப்‌ பல முறையும்‌ உச்சரித்து, அதன்‌ 
பொருளைப்‌ பாவனை செய்ய வேண்டும்‌. 


ணுவியக்கங்கச நடந்து 
தாக்கல்‌ ஏற்படும்பொழு து 
ர உ சரிப்பதென்பதை கருத்து இப்‌ 
பொழுது நமக்குத்‌ ஆன்மிக ட மஸ்காரங்களுக்கு 
கக்கூடிய மிகப்‌ பெரிய நாக்கல்‌ அ வ 


2 ம்‌ பந்திரத்தை ௨௪௪ 
த கருத்தை “ஆராய்வதும்‌ உள்ளத்திலே நல்ல சேர்க. 
கையை டி மாக்குவதாகும்‌, கற்றுத்‌ தியானம்‌ செய்க ்‌ சிரவணம்‌ 
செய்த பின்‌ சிந்தனை செய்க ; ௫ல்‌ உங்கள்‌ உள்ளத்தில்‌ ஓர்‌ 
கும்‌; ஆன்மா வெளிப்ப டத தோன்றும்‌, 
“ஆனால்‌, ஒருவன்‌ “ஓம்‌? நீதிரத்தோ 
நினைக்க வேண்டும்‌, கீயோருடைய 
வெறுத்துவிடுக ; பழைய புண்களின்‌ கமூம்புகள்‌ உ 


டூ அதன்‌ 
கூட்டுறவை 
ங்களிடமிருக்‌ 


அத. 1] யோக சூத்திரம்‌ 111 


கின்றன. தீய கூட்டம்‌ அவற்றை வெளிப்படுத்தும்‌; அது 
போலவே நல்லோருடைய சேர்க்கை நம்மிடத்திலுள்ள நல்ல சம்ஸ்‌ 
காரங்களை--உள்ளத்தில்‌ மறைந்து கிடப்பனவற்றை--வெளிப்‌ 
படுதீதுமென்பதை நாம்‌ அறிவோம்‌. நல்ல சேர்க்கையைக்‌ காட்டி 
௮ம்‌ தூய்மை மேலானது. உலகிலே பிறிதொன்றும்‌ இல்லை. ஏனெ 
னில்‌, நல்ல சம்ஸ்காரங்கள்‌ அப்பொழுது மேலே வருகின்‌ றன. 


எ எனைன ணா ॥ 8% ॥ 


29. அதிலிருந்து தனியாகி: (ஆன்மாவை) சேதனனைப்‌ பற்றிய 
உண்மையறிவும்‌ (விரோதமான தடைகள்‌ இன்மையும்‌) உண்டா 
கிறது. 


பிரணவ மந்திரத்தை நினைப்பதனாலும்‌ உச்சரிப்பதனாலும்‌ 
முதலிலே உண்ணோக்கிய சத்தி அதிகப்படும்‌. மனத்திலும்‌ 
உடலிலும்‌ ஏற்படும்‌ தடைகள்‌ அகன்றுவிடும்‌. யோகிக்கு 
எய்தும்‌ தடைகளாவன யாவை? 


SHIRT - eo - ௭௭ - எனகன அரி aT ATS - 
ஊரை ணா ௭ எ எலா ॥ 30 ॥ 


80. நோய்‌, மனச்சோர்வு, ஐயம்‌, ஊக்கமின்மை, சோம்பல்‌ 
(கண்ட பொருளைக்‌ கைவிட்டயர்தல்‌), பற்றுள்ளம்‌, மயக்கக்‌ 
காட்சி, சமாதியை அடையாமை, பெற்ற நிலையினின்றும்‌ விழுந்து 
விடுதல்‌ என்னுமிவை இடையூறுகளாகும்‌. 


நோய்‌ : வாழ்க்கைக்‌ கடலைக்‌ கடந்து அக்கரையையடைவ 
தற்கு இந்த உடலம்‌ ஒரு தோணியாய்‌ இருக்கிறது ; இதனைக்‌ 
கருத்தாகப்‌ பார்க்க வேண்டும்‌. உடல்‌ நலமில்லாத மனிதர்‌ 
யோகிகளாக இருக்க முடியாது. 

மனச்சோர்வு : உள்ளச்‌ சோர்வினால்‌ எடுத்துக்கொண்ட 
பொருளின்மேலுள்ள நிறைந்த ஊக்கமும்‌ கெட்டுப்‌ போகின்றது. 
அஃதின்றிப்‌ பயிற்சி செய்தற்கு வேண்டிய மனத்‌ திடமும்‌ 
ஆற்றலும்‌ எய்த மாட்டா. 

ஐயம்‌ : ஒருவன்‌ புத்தியினாற்கண்ட துணிவு எவ்வளவு 
வலியுடைத்தாயினும்‌, தூரத்தில்‌ உள்ளவற்றைக்‌ காண்டல்‌ 
கேட்டல்‌ முதலாகிய மானத அனுபவங்கள்‌ எய்தினாலன்‌ நிச 
சாத்திரத்தின்‌ உண்மையைப்பற்றி மனத்திலே 8யங்கள்‌ எழும்‌. 


இத்தகைய தோற்றங்கள்‌ மனத்தை வலுப்படுத்திச சாதகீனை 
நன்கு முயலப்‌ பண்ணும்‌. 


எளிதாக ஒருவழிப்படும்‌ ; விரைவாக 
தைக்‌ காணலாம்‌. சடுதியாக 
நின்றுவிடும்‌. திக்குத்தெரியா து திகைப்பீர்கள்‌ : 
உடைப்பிடியாகப்‌ பயிற்சி செய்க. 


த்த. அிதறுதலோடுகூடத அக்கம்‌, மனக்கலக்கம்‌, 
உடல்‌ நடுக்கம்‌, பெ ண்டாகின்றன. 


5 ஏதாவ ப்‌ 
அகன்று * தீதிருக்கக செய்தால்‌, ன ல பொருளின்‌ 
சூத்திரங்களில்‌ ஓ ௮ பொதுவாகியூ உபாயம்‌ ; மேல்‌ வருக 

த்‌ ந து தீதுச்‌ சிறு. ன்‌ 
பயிந்த எல்லாருக்‌ பொருந்து தி க்கக்‌ சாட்டப்படும்‌, ஒரே 
முறைகள்‌ செ ல்லப்‌ ல அவின்‌, 
வ 


அத. 1] யோக சூத்திரம்‌ 113 


சளி gag: agqoargoafaaari Na 
ara ௭ ணாக ॥ 33 ॥ 


38. இன்புறுவாரிடத்து நட்பும்‌, துன்புறுவாரிடத்து இரக்க 
மும்‌, நல்லோரிடத்து உவகையும்‌. தீயோரிடத்து (விருப்பு வெறுப்‌ 
பற்று) நொதுமலாயிருத்தலும்‌ ஆகிய இவற்றைப்‌ பாவித்தலினால்‌ 
சித்தத்திற்கு அமைதியுண்டாகின்றது. 


இவை நான்கும்‌ நமக்கு வேண்டுவன: எல்லோரிடத்திலும்‌ 
நட்புக்கொள்ள வேண்டும்‌. துன்புறுவாரிடத்து இரக்கம்‌ காட்ட 
வேண்டும்‌. இன்புற்றவரோடு இன்புறுதல்‌ வேண்டும்‌. தீயோ 
ரிடத்து விருப்பு வெறுப்பற்றிருக்க வேண்டும்‌. நமது முன்னிலை 
யில்‌ வருகின்ற எல்லா விஷயங்களிடத்தும்‌ இவ்வகையான 
பாவனைகள்‌ வேண்டும்‌. பொருள்‌ நல்லதாயிருந்தால்‌, அத 
னிடத்து நட்புப்‌ பாராட்டுதல்‌ வேண்டும்‌. துன்பப்படுத்துகிற 
தென்று கண்டால்‌, இரங்குதல்‌ வேண்டும்‌. நல்லதாயிருப்பின்‌, 
உவகையுற வேண்டும்‌. தியதாயிருப்பின்‌ (உபேக்ஷையாக) 
விருப்பு வெறுப்பற்றிருக்க வேண்டும்‌. வேறுபட்ட விஷயங்க 
ளிடத்து மனத்தை வேறு வேறு நிலைகளில்‌ வைத்தலினாலே அது 
பேரமைதியை அடைகின்றது. நமது மனத்தை இவ்வண்ணம்‌ 
வைத்துக்கொள்ள மாட்டாமையினாலே நாடோறும்‌ நாம்‌ 
நடத்துகிற வாழ்க்கையில்‌ நமக்கு இடர்கள்‌ வருகின்றன. 
உதாரணமாக, ஒரு மனிதன்‌ நமக்குத்‌ தீங்கு செய்தால்‌, நாம்‌ 
அவனுக்குத்‌ தீங்கு செய்யவேண்டுமென்று எண்ணுகிறோம்‌. இத்‌ 
தகைய எதிர்ச்‌ செயல்கள்‌, நாம்‌ நமது சித்தத்தை அமைதியாக 
வைத்திருக்க இயலாதவர்களென்பதைக்‌ காட்டுகின்றன. எதிர்ச்‌ 
செயலானது இலக்கை நோக்கி அலையெறிந்து வருகின்றது ; நாம்‌ 
நமது வல்லமையை இழந்துவிடுகிறோம்‌. பகைமை, பொல்லாப்பு 
முதலாகிய எதிர்ச்‌ செயல்கள்‌ மனத்துக்குக்‌ கேட்டை விளைவிகீ 
கின்றன. தீமையான எண்ணம்‌ ஓவ்வொன்றும்‌, பகைமை முதலிய 
எதிர்ச்‌ செயல்களும்‌ அடக்கியாளப்பட்டால்‌, நமக்கு வலிவைத்‌ 
ரும்‌. இங்ஙனம்‌ நம்மை நாமே அடக்குவதனால்‌ நமக்கு ஒரு 
கேடுமில்லை ; நாம்‌ காத்திராத வண்ணம்‌ அளவு கடந்த நலத்‌ 
தைப்‌ பெறுகிறோம்‌. பொறாமை வெகுளி என்னும்‌ இவற்றை 
அடக்குவதால்‌ நல்ல சத்தியைத்‌ திரட்டி வைக்கிறோம்‌. இது 
உயர்ந்த சத்திகளாக மாறும்‌. 


ருக்கிறது. கால வட்டத்தின்‌ 
ல்‌ பிராணன்‌ தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்‌ 
கின்றது இயக்கமாக வெளிப்பட 


அாணப்படுகிற து. பிரபஞ்சம்‌ மூ 
என்னும்‌ அரண்டி 


பிற்காலத்‌ 

வட யர கிறூர்களென்‌ ௫. ட்‌ 
ன்ன பாம்‌: இவற்றி சிலவற்றை நான்‌ 
்‌ பே ப யிருக்கிறேல்‌,. திரும்பவும்‌ மொழி 
“சனல்‌ அவை த்திலே கன்றாய்ப்‌ பதியலாம்‌, ரகு 


அத, 1] யோக சூத்திரம்‌ 115 


பது மூச்சு அன்று என்பதை முதலிலே நினைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. மூச்சினை இயங்கச்‌ செய்கின்றதெதுவோ, மூச்சுக்கு 
உயிராயிருப்பதெதுவோ, அதுவே பிராணன்‌. மேலும்‌, பிராண 
னென்னும்‌ சொல்‌ எல்லாப்‌ புலன்களையும்‌ குறிப்பது. அப்புலன்‌ 
கள்‌ பிராணன்களெனப்படுவன ; மனமும்‌ பிராணன்‌. பிராண 
னென்பது ஒரு வல்லமையென்பதைக்‌ காண்கின்றோம்‌. ஆயினும்‌, 
அதனை வல்லமை என்று சொல்லுதல்‌ கூடாது. ஏனெனில்‌, 
வல்லமை அதனிடத்திருந்து உண்டாகிற ஓரு வெளித்தோற்றம்‌. 
அதுவே வல்லமையாகவும்‌ இயக்குகின்ற அனைத்துமாகவும்‌ 
வெளிப்படுகின்றது. சித்தமானது தன்னைச்‌ சூழவிருக்கும்‌ இடங்‌ 
களிலிருந்து பிராணனை இழுத்து, அந்தப்‌ பிராணனை உடலைக்‌ 
காப்பாற்றுகின்ற வேறு வேறாகிய உயிர்ச்‌ சத்திகளாகவும்‌, 
எண்ணம்‌, சித்த சத்திகள்‌ முதலிய ஏனைய சத்திகளாகவும்‌ மாற்றி 
யமைக்கும்‌ இயந்திரமாயிருக்கின்றது. மேலே காட்டப்பட்ட 
சுவாச முறையினாலே, உடலிலுள்ள வேறுபட்ட இயக்கங்களையும்‌, 
உடலில்‌ அமைந்திருக்கின்ற வேறு வேறாகிய நரம்பியக்கங்களை 
யும்‌ நாம்‌ அடக்கியாளுதல்‌ கூடும்‌. முதலில்‌ நாம்‌ அவற்றைக்‌ 
கண்டறிந்து சிறிது சிறிதாக அடக்கியாளுகின்றோம்‌. மனித 
உடலிலே மூன்று வகையாகிய பிராண இயக்கங்கள்‌ உண்டென்று 
பிற்காலத்து யோகிகள்‌ கருதுகிறார்கள்‌. இடை, பிங்கலை, சுழு 
முனை என்பன இவற்றின்‌ பெயர்கள்‌. பிங்கலை, முள்ளந்‌ 
தண்டுக்கு வலப்பாகத்திலுள்ள து. இடை, அஇடப்பாகதீதி 
லுள்ளது. மூள்ளந்தண்டின்‌ நடுவிலுள்ள சுமுமுனை, வெறுநாள 
மாய்‌ இருக்கும்‌. சாதாரண மனிதரிடத்தே காணப்படுவன இடை 
யும்‌ பிங்கலையும்‌. இவை வழியாகவே வாழ்வின்‌ தொழில்கள்‌ 
அனைத்தினையும்‌ நாம்‌ செய்கின்றோம்‌. சுழுமுனை எல்லோரிடத்து 
மிருப்பினும்‌, யோகியிடத்தேதான்‌ செயல்‌ புரிகின்றது. யோகத்‌ 
தினால்‌ உடல்‌ வேறுபாடடைகின்‌ றதென்பதை நினைவில்‌ வைக்க 
வேண்டும்‌. பயின்றுகொண்டு போவதனால்‌ வேறுபாடுகள்‌ உண்‌ 
டாகும்‌ ; பயிற்சிக்கு முன்னிருந்த உடல்‌ அவ்வண்ணமே இருப்ப 
தில்லை. அது நியாயமே; ஏனெனில்‌, ஓவ்வொரு புது எண்ண 
மும்‌ மூளையினூடாக ஒரு புதிய வாய்க்காலையுண்டாக்கும்‌. 
பெரிதும்‌ நிலை மாறாத தன்மை மனிதருக்கு இயற்கையாய்‌ இருக்‌ 
கிறதென்பதை இதனாலே தெளிந்துகொள்ளலாம்‌. முன்னுண்‌ 
டான வழியானது எளிதாயிருத்தலினாலே மனிதருடைய இயற்கை 
முன்னுள்ள வழியாக ஓடுவது இயல்பு. மனத்தினை ஓர்‌ ஊசியாக 
வும்‌ மூளையிலுள்ள பொருளை அதன்‌ முன்னிலையில்‌ வைக்கப்பட்ட 


மீட்டும்‌ செல்லுவதாகும்‌. 
து மீட்டு நினைவும்‌ இல்லாத 


ணுதலை எதிர்த்து கதறிக்‌ 
பிராணனென்னும்‌ ஊசி எந்த மூளையி ்‌ 
2தபடுத்தியிருக்கிறதோ. ட்ப 
த்ர அர்த்துப்‌. போராடும்‌. 
தி ஆழ்ந்தவனாக இருக்‌ 
வனுடைய மூளை ர்‌ 
அதிகப்படுகின்‌ ற 3 


ன. அவன்‌ எளிதாகப்‌ துக்‌ கொள்கைகளை 
அறிந்துகொள்‌ கிறான்‌. து ர 


ல அவற்றை எதிர்த்து நிற்‌ 
உலகக்‌ சார்பு பற்றிய சமயத்‌ கருத்‌ துகள்‌ எளிதாக 
ஏற்றுக்கொள்ளப்‌ ம்‌, தத்துவசாததர ணை தூல்‌ என்னு 
மிவந்றின _ ள்ள கத்தியந்கைககு புறக்கணிக்கப்படு 
வதும்‌ இதனாலேதா 9. நாம்‌ வாழ்கின்ற இ த “ லகத்தைப்பற்றி 
ொய்வோமாயின்‌, அகண்ட அஸ்துவான து உணர்வு நிலையிலே 
வெளிப்பட்‌ நிந்குந்‌ தோற்றம்‌ இவ்வுலக மென காண்போம்‌. 
அகண்ட வஸ்துவின்‌ ரு கிறு. யால: அணர்விற்படுகிறது ; 
அதனை நாம்‌ நமது க மென்கிறோம்‌ ்‌ 
யற்ற கண்டம்‌ இருக்கி 


ட்‌ அதற்கப்பால்‌ எல்லை 

க்‌ றது. சமய சாத்திரங்கள்‌ உலகமாகிய 

சிறிய பிழம்பைப்‌ பற்றியும்‌, அதற்கப்பட ள்ள ண்டத்தைப்‌ 

பற்றியும்‌ ூற்வேண்டு ை ண்‌ ்‌ ஒன்‌ நினை மாத்‌ 
திரம்‌ பற்றி “ஆராய்கின்ற ்‌ குறைபாடு 


அத. 1] யோக சூத்திரம்‌ 117 


யும்‌ பற்றி ஆராய வேண்டும்‌. காலதேச நியதிகள்‌ என்னும்‌ 
கூட்டினுள்ளே அகப்பட்ட அகண்டத்தின்‌ பாகமாகிய இவ்வுலகத்‌ 
தைப்பற்றிப்‌ பேசுகிற சமயம்‌ நமக்கு நன்றாய்த்‌ தெரிந்தது. 
நினைவுக்கு எட்டாத காலமுதல்‌ இவ்வுலகத்தைப்பற்றிய 
எண்ணங்கள்‌ நம்மிடத்தில்‌ என்றும்‌ இருந்து வருகின்றன. 
அப்பாலாகிய அகண்டத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிற சமயபாகம்‌ 
முற்றிலும்‌ புதியது. இதனால்‌ மூளையிலே முற்றிலும்‌ புதிய 
வாய்க்கால்கள்‌ உண்டாகி வேறுபாட்டினைத்‌ தருகின்றன. 
ஆதலால்‌, சாதாரண மக்கள்‌ யோகப்பயிற்சி செய்யத்‌ தொடங்கும்‌ 
பொழுது, தாம்‌ வழக்கமாகச்‌ செல்லும்‌ வழிகளிலிருந்து வேறு 
படுத்தப்படுகிறார்கள்‌ . இந்த அலைவுகளைக்‌ குறைக்கும்பொருட்டுப்‌ 
பதஞ்சலி முனிவர்‌ இந்த மார்கீகங்களையெல்லாம்‌ கண்டு 
பிடித்தார்‌. எது நமக்குப்‌ பொருத்தமாகக்‌ காணப்படுகிறதோ, 
அதனை நாம்‌ பயிலலாம்‌. 


எளி ar எனா எனன? (எளி ॥ 35% ॥ 


85. புலன்கள்‌ வழியாக அடைகின்ற காட்சி சிறப்புற்றுத்‌ 
தோன்றுகின்ற தியானத்தினாலும்‌ மனம்‌ அசைவற்ற நிலைக்கு 
வருகிறது. 

இது இயல்பாகவே தாரணையினால்‌ ஆகின்றது. மனம்‌ மூகீகு 
நுனியிலே நிலைபெற்று நின்றால்‌, சில நாட்களில்‌ மனிதன்‌ அற்புத 
மான மணங்களை நுகர்கின்றான்‌ ; காதின்‌ அடியிலே நிலை 
பெற்றால்‌, ஒலிகளைக்‌ கேட்கத்‌ தொடங்குகிறான்‌ ; நாவின்‌ 
நுனியிலே நின்றால்‌, அற்புதமான சுவைகளை நுகர்கின்றான்‌ ; 
நாவின்‌ நடுவிலே நிலைபெறுத்துவதனால்‌, ஒன்‌ நினைப்‌ பரிசிக்‌ 
கின்ற அனுபவம்‌ உண்டாகிறது. அண்ணத்திலே, மனத்தை 
நிறுத்தினால்‌ அற்புதமான உருவங்களைக்‌ காண்கிற அனுபவம்‌ 
உண்டாகிறது. யோக சாதனையிலே ஐயப்பாடு உள்ள மனிதன்‌ 
இவற்றின்‌ உண்மையைக்‌ குறித்து ஐயுறுதல்‌ கூடும்‌. சிறிது 
பயிற்சி செய்த பின்‌ இந்த அனுபவங்கள்‌ அவனுக்கு உண்டாக, 
அவன்‌ தனது சாதனையைக்‌ கடைப்பிடித்து நிற்பான்‌. 


ஊளிகா ar Smif ய 3&1 


86. எல்லா வகைத்‌ துயர்களுக்கும்‌ அப்பால்‌ சுடர்‌ விடும்‌ ஒளி 
யினைத்‌ தியானிப்பதனாலும்‌ (இதனை எய்தலாம்‌). 


றது. மூச்சினை உள்ளே 


த, இந்தத்‌ தாமரையின்‌ 
ஈக்குவதாகப்‌ பாவை செய்க. இந்தத்‌ பை, 


௮. அதனைத்‌ தியானிக்க. 
ன்‌ எள்‌ ஏர எ ॥39 ட 


87. பொருளின்மேந்‌ பற்‌ 
கொண் 


உங்கள்‌ மதிப்புக்குரிய 


அடையும்‌. இது செய்ய முடியா 
தாயின்‌, மற்றொரு வழி உண்டு. 

எனன அ ATIC 

38. கனவிலும்‌ அயிலிலும்‌ ஏ 
தியாணிப்‌ 


தவர்கள்‌ வூ வதாகவும்‌, தன்னோடு 
“ரையாடுவதாக ம்‌, காண்‌ ப்ரவசப்பட்ட நிலையி ருப்பதாக 
வும்‌, இகாயத்திலே இண கை கேட்பதாகவும்‌ ஒரு மனிதன்‌ 
உணர்வது 5: அந்தக ட விலே அவஃ வகைப்பட்ட 
னந்த இ க்கிறான்‌. னவு அவனது உள்ளத்தில்‌ 
ஆழ்ந்து பதிகில்‌ அ. அந்தக்‌ கனவை உண்மை என்று 
நினைத்‌ து அ னைப்பற்றித்‌ தியானிப்டு; 
மீடியாவிட்‌ ல்‌ i 


ளாக. அப்படிச்‌ செய்ய 
“ங்களுக்கு இனிமை த்‌ தருகின்ற யாதா 
யினும்‌ ஒரு வாய்மையான பொருளைப்பத் தி, தியானிப்பீர்களாகு. 
i ॥3% ப 
89. அல்லது ங்களுக்கு வி ட்‌ 
ரப்‌ கிற்கு எ சி ஈகதி 
தோன்றுகிறதோ அதைப்பற்றி த பித்‌ ட்ட 


அத்‌. 1] யோக சூத்திரம்‌ 119 


கெடுதியான பொருளினையல்ல ; உங்களுக்கு விருப்பத்தைத்‌ 
தருகின்ற எந்த நற்பொருளையாவது, நீங்கள்‌ பெரிதும்‌ விரும்பு 
கின்ற இடத்தையாவது, இயற்கைக்‌ காட்சியையாவது, 
எண்ணத்தையாவது, மனத்தை ஒருவழிப்படூத்துகின்ற எதனை 
யாவது பற்றித்‌ தியானிக்கலாம்‌. 


ணாரா வை ளாசளி கா aster: ॥ 80 ப 


40. இங்ஙனம்‌ தியானிக்கின்ற யோகியினுடைய சித்தம்‌ மிக 
நுண்ணிய பரமாணு முதலாக மிகப்‌ பெரிய பரமமகத்‌ ஈறாக 
எல்லாவற்றையும்‌ தடங்கலின்‌ றிக்‌ காணும்‌. 


இந்தப்‌ பயிற்சியினாலே மிக நுண்ணிய பொருளையும்‌ மிகப்‌ 
பெரிய பொருளையும்‌ மனம்‌ எளிதாகத்‌ தியானிக்கும்‌. இதனால்‌ 
மனத்தின்‌ அலைகள்‌ மிகச்‌ சுருங்கிவிடும்‌. 


ஊிளஎவிரள எனி எம்ஜி ஏராள. ௭௭௭- 
SAAT எனா: n 81 ॥ 


41. தேய்ந்த விருத்திகளையுடைய யோகியின்‌ மனத்தினுக்குக்‌ 
கொள்வோன்‌, கொள்ளுதல்‌ (கொள்ளுதற்கருவி), கொள்ளப்படும்‌ 
பொருள்‌ (ஆன்மா, மனம்‌, புறப்பொருள்கள்‌) என்னுமிவற்றிலே 
எதனோடாவது ஒரு வழிப்பட்டு நிற்கின்ற தன்மை ஏற்படுகின்றது ; 
(வேறுபட்ட நிறப்பொருள்‌ களின்‌ முன்னேயுள்ள) பளிங்கு போல. 


இத்தகைய இடைவிடாத தியானத்தினாலே என்ன பயன்‌ 
உண்டாகின்றது? முந்தியவொரு சூத்திரத்திலே பதஞ்சலியார்‌ 
வேறு வேறாகிய தியான நிலைகளைப்பற்றிச்‌ சொல்லியதை நாம்‌ 
நினைத்திருக்கலாம்‌. முதல்‌ நிலை பருப்பொருளாயிருக்கும்‌. 
இரண்டாவது நுண்ணியது. அதன்மேல்‌, அதினினும்‌ நுண்ணிய 
பொருள்களுக்குச்‌ செல்லலாம்‌. இத்தகைய தியானங்களின்‌ 
பயனாகப்‌ பருப்பொருளைப்‌ போலவே நுண்பொருளையும்‌ நாம்‌ 
எளிதாகத்‌ தியானிக்கலாம்‌. ஆதலால்‌, யோகி கொள்வோன்‌, 
கொள்ளப்பட்டது, கொள்ளுதற்கருவி  என்னுமிவற்றிற்கு 
முறையே இயைந்து நின்ற ஆன்மா, புறப்பொருள்‌, மனம்‌ 
என்னும்‌ மூன்றினையும்‌ காண்கிறான்‌. தியானித்தற்பொருட்டு 
நமக்குக்‌ கொடுக்கப்பட்ட பொருள்கள்‌ மூன்று உள. முதலாவது, 
சடப்பொருள்‌ நீர்மையதாகிய பருப்பொருள்‌; இரண்டாவது, 

110-9 ்‌ 


டக ௫ 2 
120 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌ 
மனத்தினைப்போன்ற நுண்பொருள்‌ 
கூடிய புருடன்‌; அதாவது, 
எண்ணம்‌. பயிற்சிமினாலே யோ 


றான்‌ ; தியானிக்கும்‌ 
பொழுது பளிங்குக்கல்‌ போன்று இருக்கின்றான்‌. தல்‌ 
1 அந்த மலரோடு 


பளிங்கு கின்றது; மலர்‌ சிவப்பாயிருந்தால்‌,. 


பளிங்கும்‌ 


௭௭ வண்ட ட்ட. TE எ எ? எனா பூய 
42, சொல்‌ 


லும்‌, பொருளும்‌, அறிவும்‌ கல 
அஃது சவிதர்த 


ந்து நிற்கும்‌ பொழுது 
க (வினாவோடு 


கூடிய) சமாதி யெனப்படும்‌, 


வ; அதாவது, அதனைக்கொண்டு செல்‌ 
ன்ற நரம்பின்‌ இயக்கம்‌ இங்கே குறிக்கப்பட்ட து. இவ்வியக்கத்‌ 
க எதிர்த்தொழில்‌ அறிவு. இது வரையும்‌ நாம்‌ கண்ட வேறு 
பட்ட தியானங்கள்‌ அனைத்தினையும்‌ _ கஞ்சலி முனிவர்‌ ௪விதர்கீ 
கம்‌ (வினவோடு கூடிய தியானம்‌) என்கின்றார்‌ ; வரவர உயர்ந்த 

பானங்களைப்‌ பின்னர்‌ கொடுக்கின்றார்‌. வினாவோடு கூடிய 
வற்றிலே, சொல்லும்‌ பொருளு ம்‌ 
றிவோன்‌ 


்‌ ட அறிவும்‌ கலந்து நிற்றலினாலே, 
ட தியப்படுபொருள்‌ என்னும்‌ 
இ த்திருக்கின்றோம்‌, 


வறுபாட்டி ஊ pid 
ல முதலாவது, சொல்லாகியூ வெளி இயக்கம்‌ ; 
புலன்கள்‌ வாயிலா உட்செல்லும்‌ பொழுது தோன்றுவது, 
ன்‌ ப்‌ வ பின்னர்‌.4 அத்தத்திலுதிக்கும்‌ எதிரலை, அறி 
ட்‌ தா। பொதுவாக றிவென்‌ சொல்லுவது இந்த 
ம்‌ நடக்கு நிற்பதாகு ்‌ அவரையும்‌ சொல்லிய தியானங்‌ 
ட்ட அரி த்தக்‌ ட தியானப்‌ பொருளாககீ 
த சமா தனினும்‌ உயர்‌ நீ 
ந்தது. 
Safir 
பட] ல்ல அ நட்ட க 
நினைவு ப த்தப்‌ 
போவ ம்‌ 


; எ க்குரியஉரூவம்‌ அற்றுப்‌ 
ள்‌ குகின்ற சமாதி நிரவி 
னப்படும்‌ 


அதீ. 1] யோக சூத்திரம்‌ 121 


இந்த மூன்றினையும்‌ பற்றித்‌ தியானிக்கின்ற பயிற்சியாலே 
இந்த மூன்றும்‌ ஒன்று கூடாத நிலை ஏற்படுகின்றது. நாம்‌ இவற்‌ 
றைத்‌ தொலைத்துவிடலாம்‌. முதலிலே இந்த மூன்றும்‌ யாவை 
யென அறிந்துகொள்ள முயல்வோமாக. சித்தம்‌ இருக்கின்றது ; 
மனத்தை ஒரு தடாகத்திற்கு ஒப்பென நான்‌ கூறியதை என்றும்‌ 
நினைத்திருக்க வேண்டும்‌. ஒலி வடிவாகிய சொல்‌, அதன்மேற்‌ 
பட்டு வருகின்ற அலைக்கு நிகராகும்‌. உங்களிடத்தில்‌ அமைதி 
யான அந்தத்‌ தடாகம்‌ அமைந்திருக்கிறது. நான்‌ “பசு? என்‌ 
னும்‌ ஒரு வார்த்தையைச்‌ சொல்லுகிறேன்‌. அச்சொல்‌ செவியில்‌ 
புகுதலும்‌, அதனோடு சித்தத்திலே ஓர்‌ அலையுண்டாகிறது. அந்த 
அலை பசுவென்னும்‌ கருத்தை, அதாவது அவ்வுருவமான 
பொருளை உண்டாக்குகிறது. காட்சி மாத்திரையாக நீங்களறிந்த 
பசு, உண்மையில அகத்தும்‌ புறத்தும்‌ தோன்றிய ஒலிக்குறிப்பு 
களுக்கு மனத்தின்‌ எதிர்‌ இயக்கமாகத்‌ தோன்றுகின்ற அலையா 
கும்‌. ஒலிக்குறிப்பு அற்றுப்போக, அலையும்‌ இல்லாது போய்விடு 
கின்றது. சொல்லில்லாமல்‌ அது ஒருபொழுதும்‌ இருக்கமாட்டாது. 
ஒலி செவிப்படாமல்‌ பசுவைப்‌ பற்றி நாம்‌ நினைக்கும்‌ பொழுது 
அதன்‌ வடிவம்‌ எப்படியுண்டாகிறதென்று நீங்கள்‌ வினவலாம்‌. 
அப்பொழுது ஒலிக்குறிப்பை நீங்களே ஆக்கிக்‌ கொள்ளுகிநீர்கள்‌ 
என்பதை அறிய வேண்டும்‌. மனத்திலே மெல்லெனப்‌ “பசு? 
என்று சொல்லுகிறீர்கள்‌ ; இதனோடு ஓர்‌ அலை உண்டாகிறது. 
இந்த ஒலிக்குறிப்பு இல்லாமல்‌ ஓர்‌ அலையும்‌ உண்டாதல்‌ இயலாது. 
வெளியிலிருந்து வராவிடின்‌, உள்ளே இருந்தாவது ஒலிக்குறிப்புத்‌ 
தோன்ற வேண்டும்‌. ஒலியற்றுப்‌ போக, அலையும்‌ அற்றுப்‌ 
போகின்றது. பின்பு என்ன எஞ்சி இருக்கின்றது? எதிர்ச்‌ செய 
லின்‌ பயன்‌. அதுவே அறிவு. இம்மூன்றும்‌ நமது மனத்திலே 
நெருக்கமாக ஒன்று கூடியிருக்கின்றன. இவற்றினை நம்மால்‌ 
பிரித்தெடுக்க முடியாது. ஒலி வரும்பொழுது பொறிகள்‌ இயங்கு 
கின்றன. எதிர்ச்‌ செயலாக அலை எழுகின்றது. இவை ஒன்‌ றின்‌ 
பின்‌ ஒன்றாக நெருங்கித்‌ தொடர்ந்து வருதலால்‌, இவற்றை வேறு 
பிரித்துக்‌ காண்பது அருமையாகின்றது. இந்தத்‌ தியானத்தை 
நீண்ட காலம்‌ பயின்றால்‌, எல்லாச்‌ சம்ஸ்காரங்களுக்கும்‌ கொள்‌ 
கலமாகிய நினைவு தூய்மையடைகின்றது. அப்பொழுது இவற்றை 
வேறு பிரித்துக்‌ காணக்‌ கூடியவர்களாகிறோம்‌. இது வினாவோடு 


கூடாத (நிர்விதர்க்க) சமாதி எனப்படும்‌. 


மூந்திய தியானம்‌ ப்ருப்பொருள்களைப்‌ பற்றியது. இது நுண்‌ 
பொருளைப்‌ பற்றியது. 


பிரதான த்தை ம வாக 
உடையது 
பூதங்களும்‌ அவற்றால்‌ காரியப்படுவனவும்‌ ருப்பொருள்கள்‌ 
எனப்படும்‌. தன்மாத்திரைகள்‌ தொடக்கமாக உள்ளவை நுண்‌ 
பொருள்களாம்‌. கருவிகளும்‌, மண ம்‌, அகங்காரமும்‌, (எல்லாதீ 
சாத்றங்களுக்குங்‌ காரணமாகிய) சித்தமும்‌, சத்துவ ரஜோ 
தமோ குணங்கள்‌ ப்பட்டு தித்கும்‌ நிலையாகிய பிரதானமும்‌, 
எல்‌ பிரகிருதியு ! அவ்வியக்தமும்‌ ஆகிய அணைத்‌ தும்‌ நண்‌ 
பொருள்‌ ளென்‌ எண்ணப்படுகின்‌ ன. 
வற்றின்‌ 6 


ன கூடிய சமாதிகள்‌ ஆகும்‌. 
வை பழைய வினைகளின்‌ வித்தினை அழிப்பதை. ஆத 
எனநத ல்‌ மோட்‌ தைத்‌ தரமாட்டர., இவை யோகிக்கு எதனை 
னி தன என்பது அடுத்த சத்திரத்தில்‌ கூறப்பட்டிருகீ 


48. Q ப்‌ 
பர பெண்மையில்‌ பழுது உண்டான்‌ அநிவானது ருதம்‌ 
ஆத்திரம்‌ இதனை வலக றை மட்கு எனப்படும்‌ அடுத்த 


அத. 1] யோக சூத்திரம்‌ 123 
ளான எனன வோளனினாஏ ॥ 89% ॥ 


49. பெரியோருடைய உரையினாலும்‌, அனுமானத்தினாலும்‌ 
பெறுகின்ற அறிவு பொதுவாகிய பொருள்களைப்‌ பற்றியது. நாம்‌ 
இப்பொழுது கூறிய சமாதியிலிருந்து பெறுகின்ற அறிவு உயர்ந்த 
தன்மையது ; அனுமானமும்‌ உரையும்‌ செல்லக்‌ கூடாத இடத்துக்‌ 
கும்‌ செல்ல வல்லது. 


இதன்‌ கருத்து என்ன? பொதுவாக நாம்‌ பெறுகின்ற அறிவு 
அனைத்தினையும்‌, நேரிற்காண்பதாலும்‌, அதினின்று அனுமானிப்‌ 
பதாலும்‌, தக்கோர்‌ கூறும்‌ உரையினாலும்‌ அறிகின்றோம்‌. தக்கோர்‌ 
என்பதால்‌, யோகிகள்‌ வேத வாக்கியங்களிலே கூறப்பட்டிருக்கும்‌ 
உண்மைகளைக்‌ கண்டுணர்ந்த முனிவர்களைக்‌ கருதுகிறார்கள்‌. 
தக்கோருடைய வாய்மொழியாய்‌ இருப்பதே வேதவாக்கியங்களுக்‌ 
குப்‌ பிரமாணமாகுந்‌ தன்மையைக்‌ கொடுக்கின்றது என்பது 
அவர்களது கொள்கை. அங்ஙனமாயினும்‌, வேதவாக்கியங்கள்‌ 
தம்மளவிலே நம்மை மோட்சத்திற்குக்‌ கொண்டுபோக மாட்டா 
என்பது அவர்களது கருத்து. நாம்‌ எல்லா வேதங்களையும்‌ படிக்க 
லாம்‌ ; ஆயினும்‌, மெய்யுணர்வு பெறாதிருக்கலாம்‌. ஆனால்‌, அவற்‌ 
றின்‌ போதனைகளைச்‌ சாதனைக்குக்‌ கொண்டுவந்தால்‌, நியாயமும்‌, 
காட்சியும்‌, அனுமான மும்‌, தக்கோர்‌ உரையும்‌ செல்லுதற்கு அரிய 
உண்மையை நாம்‌ அடைதல்‌ கூடும்‌. இதுவே இச்சூத்திரத்தின்‌ 
பொருள்‌. சாக்ஷாத்காரமே உண்மையில்‌ சமயமெனப்படுவது. 
பிரசங்கங்கேட்டல்‌, நூல்களை வாசித்தல்‌, தருக்கம்‌ நிகழ்த்தல்‌ என்‌ 
நிவையெல்லாம்‌ பூமியைப்‌ பண்படுத்துவது போன்ற ஆயத்தங்‌ 
களே அன்றி, சமயமெனப்படா. விவேகத்தினாலே உடன்படு 
தலும்‌ எதிர்மறுத்தலும்‌ சமயமாகமாட்டா. புலனுக்குப்‌ படுகிற 
பொருள்களை நாம்‌ நேரிலே கண்டறிவது போலச்‌ சமயத்தை 
இன்னும்‌ அதிகச்‌ சிறப்பாக நேரில்‌ கண்டறிதல்‌ கூடும்‌ என்பது 
யோகிகளுடைய முக்கியக்‌ கொள்கை. கடவுள்‌ ஆன்மா என்ற 
இத்தகைய சமய உண்மைகள்‌ புறகீகரணங்களாலே காணப்பட 
மாட்டா. நான்‌ கடவுளை என்‌ கண்களால்‌ காணுதல்‌ இயலாது ; 
என்‌ கைகளால்‌ தொடுதலும்‌ இயலாது; புலன்களுக்கு அப்பாலா 
கத்‌ தருக்கித்தலும்‌ முடியாது. தருக்க அறிவானது முற்றிலும்‌ 
தீர்ப்பில்லாத ஓர்‌ இடத்தில்‌ நம்மைச்‌ சேர்க்கிறது. ஆயிரம்‌ 
ஆண்டுகளாக உலகம்‌ செய்துகொண்டு வருவதுபோல நாம்‌ நமது 
வாழ்நாள்‌ முழுதும்‌ வாதாடலாம்‌. அப்படியிருந்தும்‌, சமய உண்‌ 
மைகளை நிறுவவோ, தள்ளிவிடவோ நம்மால்‌ முடியாது என்பதை 


124 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


நாம்‌ காண்போம்‌. 


வண்டும்‌. ஆதலால்‌, 
னுள்ளேதான்‌ தருக்க 
ற்கப்பால்‌ அது செல்ல 
புலன்களால்‌ 
கு அப்பாலான து. மனிதன்‌ நேரிற்காண்கிற 
புலக்‌ காட்சிக்கும்‌ தருக்‌ ம்‌ 


தீதும்‌ அமைந்திருக்கிறது யோகப்பயிற்சி 
யாலே இந்த வல்லமை விழித்தெழுகிற து அப்பொழுது மனிதன்‌ 
சாதாரணமாகத்‌ ருக்க அறிவின்‌ எல்லையைக்‌ கடந்து அப்பாற்‌ 
செல்கின்றான்‌ ; எல்லா அறிவுக்கும்‌ அப்பாலான பொருள்களை 
நேரிலே காண்கின்றான்‌. 

எள: எண்னை ணின்‌ 101 

50, அந்தக சமாதியி 
சம்ஸ்‌, ய்‌ 


ருந்து பி சம்ஸ்‌ னைய 
காரங்கணை த தடுக்கின்றது. தத்‌ நனி ௮ எ 


முந்திய சூத்திரத்திலே, உரையு 
வதற்குச்‌ சமா க்கு அப்பால்‌ ே வேண்டும்‌ என்பதைக்‌ கண்‌ 
ரங்கள்‌. எத்தை திப்ப து! கருப்பன்‌ பழைய சம்ஸ்கா 
எள மனத்தை ஒருவழிப்படுத்த மர்‌ 
அகொண்டி ப்பதை நீங்கள்‌ 
நினைக்க மூ பி திருப்பீர்களு. கள்‌ ட்ட அத்தை 
வெளிப்படுகின்‌ டட. பொழுதுதான்‌ அந்த சம்ஸ்காரங்களும்‌ 
றன. மறைய நேரங்களில்‌ 
எறுகுறுப்பாமு இருப்‌ ல்லை. ட்‌ 


வள்களில்‌ அவை எதிர்ப்ப 
பை ஸ்காரங்கஎ 
H 1 ள்‌ சிட்ட ர்ளனே எங்‌ 
ஒரிடத்தில்‌ ப ாய்ப்போகின்‌ ற புலித க்‌்‌ 
* நாம்‌ எந்த எண்‌ 2 


ஊத்தை எழுப்ப முயலு 


அத. 1] யோக சூத்திரம்‌ 125 


கின்றோமோ, அது தனித்து எழும்பும்‌ வண்ணம்‌ அவற்றை நாம்‌ 
அடக்குதல்‌ வேண்டும்‌. அஃதன்‌ றி, அவையெல்லாம்‌ ஒரே நேரத்‌ 
தில்‌ மேலெழும்ப முயலுகின்றன. அவை மனத்தை ஒருவழிப்பட 
வொட்டாது தடுக்கின்ற சம்ஸ்காரங்களின்‌ வேறுபட்ட வலிமை 
களாகும்‌. அந்தச்‌ சம்ஸ்காரங்களை அழிக்கின்ற வலிமையுடை தாத 
லாலே, இப்பொழுது குறிக்கப்பட்ட சமாதி பயிற்சிக்குச்‌ சிறந்‌ 
தது. இந்தச்‌ சமாதியினாலே எழுப்பப்படுகின்ற சம்ஸ்காரம்‌ 
மிகுந்த வலிமையோடு ஏனையவற்றின்‌ தொழிலைத்‌ தடுத்து 
அவற்றை மீறவொட்டாது நிறுத்தும்‌. ்‌ 


எனா காலி என்னோ எ: எனா USA ப 


51. (மற்றைய எல்லாச்‌ சம்ஸ்காரங்களையும்‌ தடுத்து நிற்கின்ற) 
இதனுடைய ஓடுக்கத்தினாலே அனைத்தும்‌ ஓடுங்கிப்போய்விட, வித்‌ 


தில்லாத சமாதி வந்து எய்துகின்றது. 


ஆன்மாவைக்‌ காண்பதே நமது நோக்கம்‌ என்பதை நினை 
வில்‌ வைத்திருக்க வேண்டும்‌. ஆன்மா இயற்கையோடும்‌, மனத்தி 
னோடும்‌, உடலினோடும்‌ கலந்து கிடக்கிறதாதலாலே, நாம்‌ அத 
னைக்‌ காண முடியாது. மூடன்‌ தனது உடலே ஆன்மா என்று 
எண்ணுகிறான்‌. கல்விமான்‌ தனது மனமே ஆன்மா என்று 
நினைக்கிறான்‌. இருவரும்‌ பிழைபட்டவர்‌. ஆன்மா இவற்றோடு 
கலந்து கிடக்கசீ செய்தது யாது? சித்தத்திலே வேறு வேறாகிய 
அலைகள்‌ எழுந்து ஆன்மாவை மூடியிருக்கின்றன. இந்த அலை 
களின்‌ ஊடாக ஆன்மாவினுடைய பிரதிபிம்பம்‌ ஒரு சிறிதை நாம்‌ 
காணுகிறோம்‌. கோப அலையொன்று இருந்தால்‌ ஆன்மாவைக்‌ 
கோபமுள்ளவனாகக்‌ காண்கிறோம்‌; “நான்‌ கோபிக்கிறேன்‌,? 
என்று சொல்லுகிறோம்‌ ; அன்பின்‌ அலையாயிருப்பின்‌, அத 
னிடத்து நாம்‌ பிரதிபிம்பத்தைக்‌ கண்டு, ₹ நான்‌ அன்பாயிருகீ 
கிறேன்‌,” என்று சொல்லுகிறோம்‌. வலியிழந்த நிலையில்‌ ஆன்மா 
பிரதிபிம்பிக்க, நாம்‌ வலியற்றோம்‌ என எண்ணுகிறோம்‌. ஆன்‌ 
மாவை மூடியிருக்கிற சம்ஸ்காரங்களிலிருந்து இந்த வேறு வேறா 
கிய எண்ணங்கள்‌ தோன்றுகின்றன. சித்தமென்னுங்‌ குள த்திலே 
ஓர்‌ அலையேனும்‌ இருக்கும்‌ வரை ஆன்மாவினது உண்மைத்‌ தன்‌ 
மையைக்‌ காண்பதில்லை. இந்த உண்மைத்தன்மை எல்லா அலை 
களும்‌ அடங்கியபின்பன்றிக்‌ காணக்கூடாதது. ஆதலால்‌, பதஞ்‌ 
சலியார்‌ முதலிலே, அந்த அலைகளின்‌ கருத்து இதுவென எடுத்‌ 


ம்‌] டர்‌-2 
விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ (௪ 


அச்‌ சொல்லுகிறார்‌ ; இரண்டாவ 


நெருப்பை 
உரிய நல்ல மார்க்கத்தைக்‌ காட்டுகிறார்‌ ; மூன்றாவதாக, நெ ன்‌ 


ட பப்‌ யக காட்டுகிறார்‌. 


எய்துவது வித்தில்லாத சமாதி 


பொருள்‌,? என்பதை அறிவோம்‌. அது அரணய்கந்தல்‌ 
இறக்கவுமாட்டா து ப மிருதத்துவமுடையது ; அழிவற்ற 
என்றும்‌ உள்ள விவேகத்தின்‌ சாரமான து. 


அத்தியாயம்‌ 2 


! கரும பலனை ஈ௬ுவரனுக்கு 
மிவை கிரியாயோகமாம்‌. 
தி ஈற்றிலே றப்பட்ட தன்ட 
அடைதற்கு அரியன தலால்‌, அவற்றைப்‌ படிப்படியா. 

அடைதற்கு மியலவேண்டும்‌, மூதற்படி கிரியா யோகமாகும்‌. 

யை என்‌ சொல்லுக்கு வே என்பது பொருள்‌. லக்‌ 

யோகத்தை அடைதந்குரிய வேலையாகும்‌. புலன்கள்‌, குதிரைகள்‌ ; 

மனம்‌, கடிவாளம்‌ ; புத்தி, சாரதி; ஆன்மா, ஏறிக்‌ செல்பவன்‌ ; 

ர்‌ த்‌ அ ஆன்மா அதிபதி இந்தத்‌ தேறித்‌ 

து இருக்கிறா... ன யுள்ளனவாகிஃ கடிவாளத்‌ 

்‌ ந்தால்‌, புத்திய ற்‌ மட்டுப்‌ 

கிய மாட்டான்‌ ப்பொழு து தே ற 
ய ரைகள்‌ 2. பில்டப்‌ ர்‌ 

கு ந ப்‌ ய எள தீதிற்கு வயப்பட்டுப்‌ புத்தியா 

ட ல அ, டது நிற்குமாயின்‌, வண்டி த்‌ 

டையும்‌. தவமெஷப ன்‌ கருத்தென்ன ? 

உடலையும்‌ க த்திரியங்‌ கணையும்‌ வழிப்ப தீதும்பொழு அம ர்‌ 

எத்தை இறுகப்‌ பிடித்து, அவை தாம்‌ விரும்பும்படி செல்லவொட்‌ 


அத்‌. 2] யோக சூத்திரம்‌ 127 
டாது தடுத்துச்‌ சரியான கட்டுப்பாட்டுக்குள்‌ அமை! வைத்த 
லாகும்‌. கற்பன கற்றல்‌ என்பது, என்ன? நவீன கதைப்‌ புத்தகங்‌ 
களை வாசிப்பதன்து; ன்மாவினுடைய மோட்சத்திற்குச்‌ 
சாதனமாயிருக்கிற நூல்களைப்‌ படிப்பதே கற்பன கற்றல்‌ ஆகும்‌- 
மேலும்‌, இது வாத நூல்களைக்‌ கற்பதாகாது- யோகியானவன்‌ 
கனவே வாதங்களைச்‌ செய்து மூடித்துவிட்டான்‌ அது 
க துமென்றதிதத மனத்‌ திருத்தியடைந்து) தன்‌ துணிபுகளைப்‌ 

பருக்கிக்‌ கொள்வதற்காகவே அவன்‌ கற்கிறான்‌. வாத நூல்‌ 
வோதாடுவதற்கு உரியது), சித்தாந்த தால்‌ (மூடில்‌ முடிபானக) 
எனக்‌ சமய நூல்கள்‌ இருவகைப்‌ படுவன- மனிதன்‌ மூ 
அறிவு குறைந்தவனாயிருக்கும்‌ பொழு? முதலாவது 
த்து உடன்பாடும்‌ எதிர்மறையுமாகத்‌ தருக்கம்‌ பேசி வாதப்‌ 

பாரிடுகிறான்‌. அது முடிந்தபின்‌ துணிபாகிய சித்தாந்தத்தை 
எடுத்து ஒரு முடிபுக்கு வருகிறான்‌. இந்த முடிபுக்கு வருவது 
மட்டும்‌ போதாது. இதனை நிலைபெறுத்த வேண்டும்‌. நூல்கள்‌ 
எண்ணிக்கையற்றுப்‌ பலவாயிருக்கின்‌ றன காலமோ, 


வைத்தால்‌, அது பால்‌ முற்றினையுமுண்டு நீரை விட்டுவிடும்‌ 


னற்றதை விலக்கிவிட வேண்டும்‌. முதலிலே விவேக சா 
உரிய நூல்கள்‌ இன்‌ றியமையா தன்‌ - ஒன்‌ நினுள்ளும்‌ குருட்டுத்‌ 
வக நுழையக்கூடாது: யோகி வாதநிலையைக்‌ கடந்து, கறி 
வத்து அசைவில்லாத ஒரு முடிபுக்கு வந்திருக்கின்றான்‌- 
Q ந்த முடியை வலியுறுத்துவதே அவன்‌ வேண்டுவது. 
வ்‌ உங்களோடு வாதம்செய்ய முற்பட்டு வந்தால்‌, ்‌ 

மளனமாயிருங்கள்‌ ; வாதம்‌ செய்யாதீர்கள்‌ ; வாதத்துக்கு மறுத்‌ 
வரை கூறாது சாந்தமாகப்‌ போய்விடுங்கள்‌ - வாதங்கள்‌ 
மனத்தை அலையச்‌ செய்கின்‌ றன - புத்தியைப்‌ பயிற்றுவது இன்‌ றி. 
யமையாதது. வீண்‌ வாதம்‌ செய்வதனாற் பயனென்ன ? புத்தி 
வலியற்ற கவி. அது புலன்களால்‌ ம எல்லைப்படுத்தப்பட்ட 
அறிவை மாத்திரமே தருகின்றது- யோகி புலன்களுக்கு அப்பாற்‌ 
செல்ல விரும்புகிறான்‌ . ஆதலால்‌; புத்தியினால்‌ அவனுக்கு ஒரு 
பயனும்‌ இல்லை. அவன்‌ இதனை நிச்சயமாக அறிவான்‌. ஆத 
லால்‌, வாதம்‌ பண்ணாஅ மெளனமா யிருக்கிறான்‌. வாதம்‌ ஓவ்‌ 


வொன்றும்‌ அவனுடைய சித்தத்தை நிலை டவல்‌. 
இதனாற்‌ கெடுதியுண்டு. வாதம்‌ புரிதலும்‌ நியாயங்‌ 8 
கீழ்ப்படிகளாயுள்‌ என, இவற்றுக்கு அப்பால்‌ உயர்ந்த பொருள்‌ 
முழுவதும்‌, பள்ளிக்கூடச்‌ சிறுவர்‌ 
தித்துக்கொண்டிருக்க ஏற்பட்டதன்று. 
என்பது புகழினை யோ குற்றத்தையோ 
அரண்டினையும்‌ ஆண்டவனுக்கு 
தியோடிருத்தலாகும்‌. 


Naw; 


2. சமாதியைப்‌ பெறும்பொருட்‌ டர ன்பங்களைக்‌ குறைவு 
படுத்தும்‌ பொருட்டும்‌ அது வேண்டுவது. பட்ச 


மனத்தினை அவிரும்புமா “டப்‌ டட 
த்தி, ௮! செல்லவிட்டுப்‌ பிழை 

வளர்க்கப்பட்ட குழந்தைகளைப்‌ போல க ட்டம்‌ நம்முட்‌ 

பலருளர்‌. மனத்தை வயப்படுத த டக்கியாளுவதற்குக்‌ கிரியா 

ப்யிலுவது இன்‌ யமையாதது. 

ன: ற்‌ 

மன நிலைப்படுத்தி அ உன: கிரியா அடதப்‌ வழியாக மனதி 


பி த்தடை Hl . ல்‌ 
மாத்திரமே வற்றை நீக்கலாம்‌, களை அடக்கி வைப்பதனா 


வவ ப அ ஷு 3 
ட்‌ || ॥॥ 
8. பேடை மை ப்‌ 
என்னுமிவை கரி ய்‌ பப்ப லக ப்‌ பற்று 
கதைத்‌ கரும்‌ Ls ம்‌ 
ம்‌. 
ய « க ரக 
! 5 அன்ப, முனகும்‌ காரியம 
கின்ற வகைத்‌ தளை வன, ட கம்மை கட்டுப்படுத்து 
. ர யப்‌ 54 
நித்திய ஆனதால்‌ சம்கி கல்ப தவ வனுக்கு 
்‌ அதல்‌ கூடும்‌ ? 
a 2 மயக்கடி 2. ஓ ற்கையாயுள்ள து. 
எதுதான்‌ நமக்குக்‌ கவ யைத்‌ உல்‌ இமிவையன்‌ நி. வேறு 
எல்லா வகைத்‌ அன்பங்களு மயக்க தடி கூடும்‌ ? ஆன்மாவின்‌ 
பாலனவே. 


யோக சூத்திரம்‌ 129 
அத்‌. 2] ட அள்‌ TTT ASAT ॥ 8 ॥ 


மதியோ? தேய்ந்தோ; மாறி மாறி எழுந்தோ, விரி 
க ழ்கின்‌றி துன்பங்கள்‌ அனைத்தும்‌ பிறப்பதற்கு இடம்‌ 
ற்>ோ ' ம்‌. 

மை யயாகு ௦ ப்‌ ப்ப ட்‌ &. ர்‌ 
விருப்பு; வெறுப்பு, உயிர்ப்பற்று என்னும்‌ 

முனைப்‌? ட பேதைமையே காரணம்‌. இந்தச்‌ சம்ஸ்காரங்‌ 
இவற்றுக்கெ நீ நிலையில்‌ இருக்கின்றன. சில பொழுது இவை 
தடக்கின்‌ ன. பாலகனைப்‌ போலத்‌ தீங்கற்ற ?? என்‌ 

றொடர்‌ இடையிடையே நம்‌ செவியிற்‌ படுகிறது. 
ஐம்‌ சொற்ற, பாலகனிடத்தே பேய்க்‌ குணமாவது, தெய்வ 
அங்ஙனம்‌ ங்கிக்‌ கிடக்கலாம்‌. அது படிப்படியாக வெளிப்‌ 


து க்கிறான்‌. சில சம்ஸ்காரங்கள்‌ தம்மினும்‌ வலிய 
வற்றினாலே நெருக்குண்டு கிடந்து, நெருக்குதற்குக்‌ காரணம்‌ 
அகன்ற பின்‌ வெளிப்படலாம்‌. இந்நிலையே மாறி மாறி எழு 


கின்ற நிலையாகும்‌: ஈற்றிலே நின்ற விரிவுற்ற நிலையில்‌ சம்ஸ்‌ 
காரங்கள்‌ தமக்கு உதவியாகிய சார்புகளைக்‌ கொண்டு நன்மையோ 
தீமையோ அகிய வழியிலே பெரிய முயற்சியை அடைகின்றன. 


வணி greg Frergfrgarenearferaferar SU 


5. நிலைபேறில்லா த, தூய்மையில்லாத துன்பத்தோடு கூடிய, 
தான்‌ அல்லாதவற்றை முறையே நிலை பறுடைய;, தூய்மையான; 
சுகத்தோடு ௭௮11) தானாகக்‌ கொள்ளுதல்‌ பேதைமை ஆகும்‌. 


வேறு வேறு வகைப்பட்ட சம்ஸ்காரங்களெல்லாம்‌ பேதைமை 
யைப்‌ பிறப்பிடமாகக்‌ கொண்டவை. முதலிலே பேதைமை என்‌ 
பது என்ன என்பதை நாம்‌ அறியவேண்டும்‌. தூய்மையால்‌, ஓளி 
பொருந்திய ஆனந்த மயமான ஆன்மா நானல்ல, தேகமே நான்‌ 
என்று நாமெல்லாம்‌ நினைக்கிறோம்‌. அது பேதைமை. நாம்‌ 
மனிதத்‌ தேகமாக எண்ணித்‌ தேகமாகக்‌ காண்கிறோம்‌. இது 
பெரிய மயக்கம்‌. 


grasa tered arRear WE 


6. காண்பானையும்‌ காணுங்‌ கருவியையும்‌ ஒன்‌ 
: ஓ 
கொள்ளுவது முனைப்பு ஆகும்‌. உ 


= -2 
130 விவேகான ந்தரின்‌ ஞாண தீபம்‌ [ட 


நித்திய அாயதாய்‌, எல்‌ 


» ்‌ ர்ள 
லையற்றதாய்‌, மரணமற்றதாய்‌ உள்‌ 
ஆன்மாவே உண்‌ 


ய 
மையிந்‌ காண்போன்‌. இதுவே மனிதனுடை 


வன யாவை? அவை சித்தம்‌ 
பத்தியும்‌, மணமும்‌ இந்திரியங்களூமே புறத்தேயுள்ள த 
ஆன்மா பார்ப்பதற்கு அமைந்த கருவிகள்‌ இவை. * நான்‌ மன 
நான்‌ எண்‌ b 


எ கோபிக்கின்றேன்‌. நான்‌ க அ அத்து 
வர்ல என்று ப்ப சொல்லுகிறோம்‌. " நாம்‌ கோட்‌ 
தெப்படி ? கைப்பதெப்படி 9 வேறுபாடற்ற ஆன்மா நாமென்‌ 
பதை அறிதல்‌ வேண்டும்‌, அது வேறுபாடந்றதாயின்‌, ல்‌ 
கணத்தில்‌ இன்பமாகவும்‌ மற்றொரு கணத்தில்‌ உ த்‌? 

ருப்பதெப்படி ? அது உருவற்ற து ; எல்லையற்றது; எங்கு 
வியாபித்தது. அதக எது வேறுபடுத்‌ தும்‌ அது எல்லா விதி 
களுக்கும்‌ அப்பாலான து, அதனை எது தாக்குதல்‌ கூடும்‌ த்‌ 
றும்‌ அ னைத்‌ தாக்கமாட்டா து. ஆயி 
மயினாலே நாம்‌ ம்‌ 


டுவது அிருப்பமெ்ப்படுடி, 
ல பொருள்களிலே நாம்‌ இன்பத்தைக்‌ வானாகின்‌ ன்‌ 
ட்டம்‌ வற்றை நோக்கி அருவி போல ஓடுகின்றது. இன்‌ 
இஷ தைத்‌ தேடுகின்ற இந்த நாட்டம்‌, விருப்பமெனப்படும்‌- 
ல்‌ தொற்றாத இடத்தை நாம்‌ ஒரு பொழுதும்‌ விரும 
க்ப்‌ காணத்‌ பொரு பொழுதும்‌. வரம்பு 
இழ தை ஈணலாம்‌. ஆயினும்‌ ன்றே. எங்கு 
பத்தை எண்கிரோே டே ங்கு 10 ஓ ப்பம்‌ செல்லு 
கிறது, 9 கூ நமது விருப்ப 


அத. 2] யோக சூத்‌ 


ஊன்‌ ணின்‌ எஎுகிளா ணன: ॥ € ॥ 


9. தனது சொந்த  இயற்கையினாலே ஓடுவதாய்‌ மிக்க 
அறிவாளிகளிடத்தும்‌ நிலைபெற்றிருப்பது உயிர ப்பற்று ஆகும்‌. 


இந்த உயிர்ப்பற்று ஒவ்வொரு பிராணியினிடத்தும்‌ வெளிப்‌ 
பட்டுத்‌ தோன்றுவதைக்‌ காணலாம்‌. “ மக்கள்‌ உயிர்‌ வாழ்க்‌ 
. கையை விரும்புகிறார்கள்‌ ; ஆதலால்‌, மறுமை வாழ்க்கையையும்‌ 
விரும்புகிறார்கள்‌,? எனக்‌ கூறி, இதனை ஆதாரமாகக்‌ கொண்டு 
மறுமையைப்‌ பற்றிய கொள்கையை நிறுவுவதற்கு முயன்றார்‌ 
பலர்‌. இந்த நியாயம்‌ அதிக மதிப்புடையதன்று என்பதை நான்‌ 
சொல்ல வேண்டுவதில்லை. மேலை நாடுகளில்‌, இத்தகைய உயிர்ப்‌ 
பற்றினாலே மனிதருக்கு மறுமை வாழ்க்கை கற்பிப்பதும்‌ மிருகங்‌ 
களுக்குக்‌ கற்பியாது ஓழிவதும்‌ புதுமையே. இந்தியாவிலே, இந்த 
உயிர்ப்பற்றுன து கழிந்துபோன அனுபவத்தையும்‌ முன்னுள்ள 
பிறப்பையும்‌ காட்டுவதற்கு நியாயமாகக்‌ கொள்ளப்படுகிறது. 
சான்றாக, நம்முடைய அறிவெல்லாம்‌ அனுபவத்திலிருந்து வரு 
கிறது என்று கொண்டால்‌, நாம்‌ அனுபவியா ததனைப்‌ பாவனை 
பண்ணவாவது தெளிந்துகொள்ளவாவது முடியா தென்பது நிச்‌ 
சயமாகின்றது. கோழிக்குஞ்சுகள்‌ பொரித்தவுடனே உணவைப்‌ 
பொறுக்கத்‌ தொடங்குகின்‌ றன. தாராக்‌ குஞ்சுகள்‌, கோழிகளால்‌ 
அடைகாக்கப்பட்டு பொரிக்கப்பட்டவுடனே, நீர்மேற்‌ செல்லுதலை 
யும்‌, தாய்க்‌ கோழி அவை நீரில்‌ அமிழ்ந்‌ துவிடுமென்று நினைப்‌ 
பதையும்‌ பலமுறை கண்டிருக்கிறோம்‌. அனுபவமே அறிவுக்குப்‌ 
பிறப்பிடமென்றால்‌, கோழிக்குஞ்சுகள்‌ உணவைப்‌ பொறுக்கவும்‌, 
தாராக்‌ குஞ்சுகள்‌ நீரினைத்‌ தமக்குரிய இடமாகக்‌ கொள்ளவும்‌ 
எங்கே பயின்றுகொண்டன ? அது இயற்கை அறிவென்று சொல்‌ 
வீர்களாயின்‌, அது சொல்‌ மாத்திரையாகுமேயன் றி, விளக்க 
மாகாது. இயற்கை அறிவென்பது யாது? நம்மிடத்து எத்‌ 
தனையோ இயற்கை அறிவுகள்‌ இருக்கின்றன. இவ்விடம்‌ கூடி 
யிருக்கின்ற பெண்டிருட்‌ பலர்‌ யாழ்‌ வாசிக்கப்‌ பழகியிருப்பீர்கள்‌ . 
அவ்வண்ணம்‌ பழகிய நீங்கள்‌ முதலிலே பயிலும்பொழுது நரம்பு 
களிலே எவ்வளவு கவனமாக விரல்களை வைத்தீர்கள்‌ ? பலவருடம்‌ 
பயில்வதனாலே, இப்பொழுதோ, நண்பர்களோடு உரையாடிக்‌ 
கொண்டிருக்கும்‌ போதும்‌, உங்களுடைய விரல்கள்‌ எளிதாக 
இசையை உண்டாக்குகின்றன. அது இயற்கை அறிவாய்விட்ட து. 
நாம்‌ செய்கிற தொழில்களெல்லாம்‌ அவ்வண்ணமே பயிற்சியால்‌ 
இயற்கை அறிவாக மாறுகின்றன. தாமே நடக்கும்‌ செயலென 


132 


ப்‌ ்‌ 1 ்‌ டைய இழிந்த 
நாம்‌ கருதுகின்ற ஒவ்வொன்றும்‌ நியாயத்தினு 2 ன்‌ 
நிலையேயாம்‌. யோகக்‌ குமுஉக்குறியிலே, இயற்கையறிவென்‌ 
பது, உள்ளடங்கிய நியாயமெனச்‌ கொள்ளப்படும்‌, 


அறிவான து உள்ளடங்கித்‌ தாமே இயங்குகின்ற சம்ஸ்காரங்‌ 


யம்‌ வருதல்‌ இயலாது. ஆகையால்‌, எல்லா அயெற்கைய 
முந்திய அனுபவத்தின்‌ பயன்களேயாம்‌. கோழிக்‌ குஞ்‌ 
தைக்‌ கண்டு அஞ்சுவதும்‌ தாராச்‌ குஞ்சுகள்‌ தண்ணீ 
வதும்‌ முந்திய அனுபவத்தின்‌ பயனாகவே வந்தன. “இந்த அனுப 
வம்‌ ஓர்‌ ஆன்மாவுக்கு உரியதா, அல்லது உடலுக்கு 
அனுபவம்‌ தாராவின்‌ சொந்த அனுபவமா ?? 


றிவுகளும்‌ 
சுகள்‌ பருந்‌ 


டும்‌. நம்முடைய அறிவெல்லாவுரீ 
யும்‌ நாம்‌ காட்சியென்றாலும்‌, நியாயமென்‌ 


மென்னும்‌ ஒரு வழி மூலமாகவே வர 
வேண்டியிருக்கின்றன. அப்பொழுது நாம்‌ இயற்கையறிவெ ம்‌ 


ன்றது. மறு பிறப்பைப்பற்றி 
இந்தியாவிலே கொள்ளுகிற முக்கியமாகிய நியாயங்கள்‌ இதனை 
துபட்ட அஃ சங்கள்‌ மீட்டும்‌ மீட்டும்‌ 


்‌ ஆன்மாவுக்கு அழிவில்லை எனச்‌ சொல்லு 
கிற நன்றாகக்‌ கற்றவர்களும்‌ புத்தியளவிலே 
லும்‌, உயிர்ப்பந்று உடையவர்‌ கள 


சம்ஸ்காரங்களாகி 
்‌ யவாய்‌ மறைந்த சம்ஸ்‌ 
தீதிலே “யர்ந்துகிடக்கின்றன.. மரணத்தைப்‌ 


அதீ. 2] யோக சூத்திரம்‌ 133 


பற்றிய பழைய அனுபவங்களெல்லாம்‌, நாம்‌ இயற்கையறிவென்று 
சொல்‌ வனவெல்லாம்‌, உணர்வுக்குக்‌ கீழ்ப்பட்ட அனுபவமாய்விட்‌ 
டன. அவை சித்தத்தில்‌ நிலைத்து இருக்கின்றன ; தொழிலின்‌ றி 
இருக்கவில்லை. ஆனால்‌, கீழே தொழில்புரிகின்‌ றன - சித்தவிருத்திக 
ளென்னும்‌ மனத்தின்‌ அலைகள்‌ பருப்பொருட்டன்மையாய்‌ இருத்த 
லாலே, அவற்றை நாம்‌ உணர்ந்து மதிப்பிடுதல்கூடும்‌. அவற்றை 
எளிதாக அடக்கியாளலாம்‌. நுண்ணியவாகிய இயற்கையறிவு 
களைக்‌ கொண்டு என்ன செய்ய முடியும்‌? அவற்றை அடக்கி 
யாளுவது எப்படி? நான்‌ கோபமாயிருக்கும்‌ பொழுது என்னு 
டைய மனம்‌ முமுவதும்‌ பெரிய வெகுளியலையாக மாறுகின்றது. 
நான்‌ அதனை உணர்ந்து, கண்டு, மேற்கொண்டு, எளிதாக 
வெளிப்படுத்தி, அதனோடு போராடுதல்‌ கூடும்‌. ஆனால்‌, ஆழ்ந்து 
சென்று காரணங்களைப்‌ பற்றினான்‌ றிப்‌ போரிலே பூரண வெற்றி 
பெறுதல்‌ இயலாது. ஒரு மனிதன்‌ எனக்குச்‌ சில கொடுஞ்சொற் 
களைக்‌ கூறுகிறான்‌. நான்‌ கோபிப்பதை அறிந்து கொள்ளூ 
றேன்‌. ஆனால்‌, என்னை மறந்து கோபத்தோடு என்னை 
ஒற்றுமைப்படுத்தும்‌ வரையும்‌, நான்‌ முற்றான கோபத்தை 
அடைவதில்லை. அவன்‌ முதலிலே என்னை நிந்தித்த பொழுது 
நான்‌ கோபமுறப்‌ போவதாக எண்ணினேன்‌ ; கோபம்‌ வேறு 
நான்‌ வேறாயிருந்தேன்‌. கோபங்‌ கொண்ட பொழுது நானே 
கோபமாயினேன்‌. இந்த உணர்ச்சிகள்‌ மூளையிலே நுண்ணிய 
உருவமாயிருக்கும்‌ பொழுதே, இவை நம்மிடத்துத்‌ தொழில்‌ 
புரிகின்றன என்று உணர்வதற்கு முன்பே, இவற்றை நாம்‌ 
அடக்குதல்‌ வேண்டும்‌. மனிதருட்‌ பெரும்பாலாரால்‌, வெகுளி 
முதலிய குற்றங்களின்‌ நுண்ணிய நிலைகள்‌ அறியப்படுவதில்லை. 
நுண்ணிய நிலைகளென்பவை உணர்வுக்குக்‌ கீழ்ப்பட்ட படிகளி 
லிருந்து எழுகின்றன. ஒரு குளத்தின்‌ அடியிலிருந்து குமிழி 
எழும்பொமுது அதனை நாம்‌ காண்பதில்லை. மேற்பரப்புக்கு வந்த 
போதும்‌ அறிவதில்லை. அது உடைந்து மேற்பரப்பிலே அலையை 
உண்டாக்கும்‌ பொழுது அஃது அங்கு உள்ளது என அறிகிறோம்‌. 
அலைகளை நுண்ணிய காரண வடிவமாயிருக்கும்‌ பொழுது பற்றக்‌ 
கூடுமானால்‌, அவற்றை அடகீகியாளுவது எளிதாகும்‌. தூலமா 
வதற்கு முன்‌ அடக்காவிட்டால்‌, எந்த விருப்பையும்‌ பூரணமாக 
வெல்லுதல்‌ முடியாது. விருப்பங்களை அடக்க வேண்டுமானால்‌ 
அவற்றை வேரிலேயே களை நீதுவிட வேண்டும்‌. அவற்றின்‌ 
வித்துக்களை யே பொசுக்கிவிட வேண்டும்‌. வறுத்த வித்து 


134 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ : [சுடர்‌ 


மூளையாதது போல, இந்த விருப்பங்களும்‌ ஒரு பொழுதும்‌ எழ 
மாட்டா. 


இவற்றின து காரியத்தைக்‌ 
நாக்குவதனால்‌, காரிய வடிவாகிய சித்தம்‌, 
ஙமிதை (முனைப்பு) ஆக மாறி நிற்கும்‌ 


தமை முதலை துன்பங்களி 
டீகிற வா க்‌ ்‌ ணப்‌ 
கையிலும்‌ அனுபவிக்க ம்‌ கையிலும்‌ கா 


வினை த ன்‌ 
கூட்டிய தொகுதி என்பது 


சம்ஸ்காரங்கி ம னே 2 ம்‌ 
Q ன்‌ ப ள்‌ அனைத்தினையு 
அஷ கி பம அல்‌ வட்‌ தொழிலக செய்தாலும்‌ மனம்‌ 
வுறு ன்றது. தொழில்‌ செய்‌ 


மடிந்தவுடனே அலை 


்‌ அத. 3: . யோக சூத்திரம்‌ 135 


போய்விட்டதென்று எண்ணுகிறோம்‌. அப்படியன்று ; அது துண்‌ 
மையாகி, அங்கேயே இருக்கிறது. செய்த தொழிலை நினைவுகூர 
“முயலும்‌ பொழுது அது மீட்டும்‌ வந்து அலையாகின்றது. ஆத 
லால்‌, அது அங்கேயே இருந்தது. இல்லாவிடின்‌, ஞாபகம்‌ 
என்பதே இராது. ஒவ்வொரு தொழிலும்‌ ஒவ்வோர்‌ எண்ணமும்‌ 
நன்மையாயினும்‌ திமையாயினும்‌, : கீழே இறங்கி நுண்மையாகிச்‌ 
சேர்த்து வைக்கப்படுகிறது. இன்ப துன்பங்களோடூ கூடிய 
எண்ணங்கள்‌ அனைத்தும்‌ துன்பத்தைத்‌ தருகின்ற தடைகளே 
யாம்‌. ஏனெனில்‌, அவை ஈற்றிலே துன்பத்தையே தருகின்றன. 
புலன்களிலிருந்து வருகின்ற உவகையெல்லாம்‌ நாளடைவிலே 
துன்பத்தையே தருகின்றன. நுகர்ச்சியனாலே வேட்கை உண்டா 
கிறது. அதன்‌ பயனாகத்‌ துன்பம்‌ வந்து எய்துகின்றது. மனித 
னுடைய விருப்பங்களுக்கு 
கொண்டே போகிறான்‌. விருப்பத்தை நிறைவேற்ற இடம்‌ ஏற்‌ 
படாவிட்டால்‌, துன்பமே பயனாகின்றது. ஆதலால்‌, நன்மை 
தீமையாகிய இரு வகை சம்ஸ்காரங்களின்‌ தொகுதியையும்‌ யோகி 
யானவன்‌ துன்பத்தைத்‌ தருகின்ற தடைகளென்றே கொள்ளு 
கிறான்‌. இவை ஆன்மா மோட்சமடைவதற்குரிய வழியைத்‌ 
தடைப்படுத்துகின் றன. 

நாம்‌ செய்கின்ற வினைகள்‌ அனைத்தினுக்கும்‌ நுண்ணிய 
மூலங்களாய்‌ இருக்கின்ற சம்ஸ்காரங்களும்‌ அத்தகையனவே. 
அவை இந்த வாழ்க்கையிலாவ த! இனிமேல்‌ வருகிற வாழ்க்கையி 
லாவது காரியப்படுதற்குரிய காரணங்களாவன. அந்தச்‌ சம்ஸ்‌ 
காரங்கள்‌ மிகவும்‌ வலிவுற்று நிற்கின்ற சில காலங்களில்‌ மாத்திரம்‌ 
அவை விரைவிலே பயனளிப்பதுண்டு. அளவு கடந்த தீச்செயல்‌ 
களும்‌ அத்தகைய நற்செயல்களும்‌ இந்த வாழ்விலேயே பயனை தீ 
தருதல்‌ கூடும்‌. நல்ல சம்ஸ்காரங்களின்‌ பெருவலிமையைப்‌ 
பெற்ற மனிதர்கள்‌ மரிக்க வேண்டுவதில்லையெனவும்‌, இந்த வாழ்‌ 
விலே அவர்கள்‌ தங்கள்‌ உடலைத்‌ தேவ உடலாக்கிக்கொள்ளுதல்‌ 
கூடுமெனவும்‌ யோகிகள்‌ கருதுகிறார்கள்‌. தங்களுடைய நூல்‌ 
களிலே யோகிகள்‌ இதற்குப்‌ பல உதாரணங்களைக்‌ குறிப்பிடு 
கிறார்கள்‌. இத்தகைய மக்கள்‌ தங்கள்‌ உடலில்‌ உள்ள அணுக்களை 
வேறுபடுத்தி அமைப்பதனால்‌, நோயுறுவதில்லை. நாம்‌. மரண 
மென்று சொல்லுவதும்‌ இவர்களுக்கு வருவதில்லை. ஏன்‌ இப்படி 
இருத்தல்‌ கூடாது? சட தத்துவ சாத்திரத்தின்படி உணவு 
உட்கொள்ளுவதென்பது சூரியனிடத்திருந்து வந்த சத்தியை 
உடலோடு ஒன்றுபடுத்திக்கொள்ளுவதேயாகும்‌. இந்தச்‌ சத்தி 

110--10 


ஆயினும்‌, அனைத்தும்‌ 
சேர்த்துக்‌ கொள்கின்றன. 


னாலே ஒரு வலையைக்‌ கட்டம்‌ 
3 வலையிலுள்ள இழைகள்‌ 
சல்லவொண்ணா து நிற்பது போல, 


்‌ ல்லுகிறான்‌ 
இவ்வண்ணமே உலகத்தின்‌ எந்தப்‌ பாகத்துக்கும்‌ நாம்‌ மின்‌ 
சாரத்தைச்‌ செலுத்துதல்‌ கூடும்‌. “ஆனால்‌, அதனைக்‌ கம்பிகள்‌ 
வழியாகச்‌ செலு ப்‌ 


ஈரத்தை நரம்புகள்‌ வழி 
“னுப்பக்கூடியவர்களாமு, இருக்கிறோம்‌. ஆனால்‌, 
காரத்தை இந்த “உதவியின்‌ றி 
கூடாது? இது முற்றிலும்‌ நம்மால்‌ செய 
யோகிகள்‌ Q ப்‌ 


து மூடிக்கக்கூடியதென 

சால்லுகிறார்கள்‌.. இவ்வண்ணம்‌ நீங்கள்‌ செய்யக்‌ 

டுமாயின்‌ , பிரபஞ்சம்‌ அனைத்திலும்‌ பரந்து நீங்கள்‌ தொழில்‌ 
செய்யச்சு. டியவர்கஸ, ; ர்கள்‌ 


அத. 2] யோக சூத்திரம்‌ 137 


தொழில்‌ புரியவல்லவர்களாவீர்கள்‌ ; ஆன்மா நரம்பு மண்டல 
மாகிய வழிகளினாலே தொழில்‌ புரியும்போது ஒரு மனிதன்‌ உயிர்‌ 
வாழ்கிறானென்று சொல்லுகிறோம்‌. அவை தடையுறும்‌ பொழுது 
மனிதன்‌ இறந்துவிட்டான்‌ என்று சொல்லுகிறோம்‌. அந்த வழி 
களோடு கூடியோ, அவையின்‌ றியோ, ஒரு மனிதன்‌ தொழில்‌ 
புரியக்கூடியவனாய்‌ இருப்பானாயின்‌, பிறப்பும்‌ இறப்பும்‌ அவனுக்‌ 
குப்‌ பயனற்றனவாகும்‌. உலகிலுள்ள எல்லா உடல்களும்‌ தன்‌ 
மாத்திரைகளால்‌ ஆக்கப்படுகின்‌ றன. தன்மாத்திரைகள்‌ நிரைப்‌ 
படுத்தப்பட்டிருக்கிற ஒழுங்கு ஒன்று மட்டுமே அவற்றிடையே 
வேறுபட்டு நிற்பது. ஒழுங்குபடுத்துபவர்கள்‌ நீங்களாயிருநீ 
தால்‌, நீங்கள்‌ விரும்பிய வண்ணம்‌ உடலை ஓழுங்குபடுத்துதல்‌ 
கூடும்‌. இந்த உடலை ஆக்கியவர்கள்‌ உங்களையன்‌ றி வேறு யாவர்‌ ₹ 
உணவை உண்டவர்கள்‌ யார்‌ ? உங்களுக்காக வேறொருவர்‌ உணவு 
உண்பதாயிருந்தால்‌, நீங்கள்‌ நீண்ட காலம்‌ உயிர்‌ வாழ்தல்‌ இய 
லாது. உணவிலிருந்து குருதியை உண்டாக்கியவர்‌ யார்‌ ₹ நிச்சய 
மாக நீங்களே. குருதியைச்‌ சுத்தப்படுத்தி நாடிகள்‌ மூலமாகச்‌ 
செலுத்துபவர்‌ யார்‌ ? நீங்களே. நாம்‌ நமது உடலுக்குத்‌ தலைவர்‌ 
களாயிருக்கிறோம்‌. நாம்‌ அதனுள்ளே வசிக்கிறோம்‌. அதனை 
எப்படி இளமைப்படுத்துவதென்னும்‌ அறிவினை மறந்துபோய்‌ 
விட்டோம்‌. நாம்‌ இழிவுற்று, எண்ணமின்றி இயங்குகின்ற 
தன்மையினராய்விட்டோம்‌ ; உடலிலுள்ள அணுக்களை ஒழுங்கு 
படுத்தும்‌ நெறியை மறந்துபோய்விட்டோம்‌. எண்ணமின்‌ நி 
இயங்குகின்றவற்றை அறிந்து செய்ய முயல வேண்டும்‌. நாம்‌ 
தலைவர்களாயிருக்கிறோம்‌. உடற்கட்டை நாம்‌ ஒழுங்குபடுத்த 
வேண்டும்‌. அங்ஙனம்‌ நாம்‌ செய்யக்கூடியவர்களாகும்‌ பொழுது 
விரும்பிய வண்ணம்‌ இளமை பெறலாம்‌. பிறப்பு, நோய்‌, மரணம்‌ 
என்பன நமக்கு உண்டாக மாட்டா. 


எ gS af Serpe: ॥ 13 ம 


13. துன்பத்தின்‌ மூலம்‌ இருக்கும்‌ பொழுது, அதன்‌ பயனாகிய 
சாதி, ஆயுள்‌, இன்ப துன்ப நுகர்ச்சி என்னுமிவை உண்டாகின்றன. 


காரணமாகிய சம்ஸ்காரங்கள்‌ காரிய வடிவாக வெளிப்பட்டுத்‌ 
தோன்றுகின்றன. காரணம்‌ அழிந்து காரியமாகின்றது. காரியம்‌ 
நுண்ணியதாகி மேல்‌ வருங்‌ காரியத்துக்குக்‌ காரணமாகின்றது. 
மரத்திலிருந்து விதையுண்டாகிறது. அது மற்றொரு மரத்துக்குக்‌ 


ம்‌ 2 
138 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌ 


னு, ப்கிற 

ம்‌ அப்‌ ்‌ இப்பொமுது செய்‌ ற 

காரணமாகிறது. மேலும்‌ அப்படியே. நாம்‌ டக்க 

1 ட? ல்‌ 

ன. மேலும்‌ இக்கருமங்கள்‌ சும்ஸ்காரங்களாகி எதிர்‌ ட்ட தரு 
ர்‌ கருமங்களுக்குக்‌ காரணங்களாகின்றன. ்‌ இப்படி 

நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம்‌ இருக்கும்‌ பொழுது 


எங்குச்‌ சென்‌ லும்‌ 


மற்றொரு மனிதன்‌), 
அனைத்தும்‌ அவ 


ன்‌ தொடர்கின்றது. 
ன்‌. இவை எல்லாம்‌ 


அன்பத்தை அனுபவித்தே தீர 
வேண்டும்‌. 

ள்‌ STE TATAAST: வண்ட ட்ட டட WAS 

14. இவை, புண்ணிய பாவங்களை காரணமாக உடைமை 
யால்‌, இன்ப துன்பங்களைத்‌ தருகின்றன. 

டன்னாக கில எவ் பள ணை ஏன்‌ 
(௭௭௯: | Ah 

15. (காரண காரி 


யத்‌ தொடர்பினால்‌ 


குரிய பொரு 
தாபத தினாலும்‌, 


அத. 2] யோக சூத்திரம்‌ 139 


இச்சையினாலும்‌, குண விருத்திகளுடைய எதிரிடையினாலும்‌; 
அறிஞனுக்கு அனைத்தும்‌ துன்பமாகவே இருக்கின்றன. 


நல்லறிவுள்ள விவேகியாகிய மனிதன்‌ இன்ப துன்பங்களை 
ஊடுருவ நோக்கி, ஒன்று மற்றொன்‌ றினைத்‌ தொடர்ந்து யாவர்க்கும்‌ 
நிகழ்கின்ற தன்மையை அறிகிறான்‌ என்றும்‌, வாழ்க்கை முழு 
வதும்‌ மக்கள்‌ கானல்‌ நீரினைத்‌ தேடி அலைபவர்கள்‌ போல உழல்‌ 
கிறார்களென்றும்‌ அவர்கள்‌ விரும்பிய பொருள்‌ ஒரு பொழுதும்‌ 
கைகூடுவதில்லையென்றும்‌ யோகிகள்‌ கூறுகிறார்கள்‌. கணநீ 
தோறும்‌ மக்கள்‌ இறப்பதைக்‌ கண்டும்‌, (நாம்‌ ஒரு பொழுதும்‌ 
இறக்கமாட்டோம்‌ ? என்றெண்ணிக்கொண்டிருப்பது மாபெரு 
வியப்பாகுமென, மாட்சிமை பொருந்திய அரசராகிய யுதிஷ்டிரர்‌ 
கூறுகிறார்‌. எல்லாப்‌ பகீகங்களிலும்‌ மூடர்‌ இருக்கக்‌ கண்டும்‌ நாம்‌ 
மாத்திரம்‌ சிறப்பு விதியாகக்‌ கல்வியறிவுடையோமென நினைக்‌ 
கிறோம்‌.” எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ உறுதியின்மை இருக்கக்‌ 
கண்டும்‌, நமது அன்பு மாத்திரம்‌ நிலைபேறு உடையதென்று 
எண்ணுகிறோம்‌. இஃது எப்படியாகும்‌? அன்பும்‌ சுயநலத்தைகீ 
கருதியது. கணவனுக்கும்‌, மனைவிக்கும்‌, குழந்தைக்கும்‌, நண்ப 
ருக்கும்‌ இடையே ஏற்பட்டுள்ள அன்பும்‌ சிறிது சிறிதாக 
அழிந்து போகிறதென்று யோகிகள்‌ சொல்லுகிறார்கள்‌. அழி 
வானது வாழ்க்கையில்‌ எல்லாவற்றையும்‌ பற்றுகிற து. வாழ்கீகையி 
லுள்ள அனைத்தும்‌, அன்பும்‌ அழிந்து போகிற தருணத்தில்‌, 
மனிதன்‌ இந்த உலகமுற்றும்‌ கனவு நீர்மையது என்பதை 
அறிந்துகொள்கிறான்‌ - அதன்‌ பயனாக அவன்‌ வைராக்கியத்தைப்‌ 
பெற்று, அப்பாலிருக்கிற பரம்பொருளை ஓர்‌ அளவுக்குக்‌ காணுதல்‌ 
கூடும்‌, இந்த உலகத்தை விடுவதனாலே அது எய்தப்படுவதே 
யன்றி, இம்மையிலே பொருள்களைப்‌ பற்றிக்கொண்டு நிற்பதனால்‌ 
அது எய்தப்படுவதில்லை. புலனுகர்ச்சி இன்பங்களையும்‌ சுகானு 
பவங்களையும்‌ விட்டொழிக்காமல்‌ உயர்வினையடைந்தார்‌ யாரு 
மிலர்‌. இயற்கையிலுள்ள தத்துவங்களிலே ஒன்று ஒரு புறமாக 
இழுக்க, மற்றொன்று மற்றொரு புறமாக இழுத்து, நிலைபேறாகிய 
உவகையை எய்தவொட்டாது தடுப்பதே துன்பத்துகீகுகீ காரண 
மாகும்‌. 


உர்‌ ணாள ॥ 18 ॥ 
16. மேல்‌ வரப்போகின்ற துக்கமே அகற்றிவிடுதற்குரியது. 


140 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [ச௬டர்‌-2 


சில கருமங்களை அனுபவித்துத்‌ தீர்த்துவிட்டோம்‌ 5 ன 
வற்றை இப்பொழுது தொழிந்படுத்‌ துகிறோம்‌ ; இன்னும்‌ சில Ee ்‌ 
காலத்திலே ப்யனளிக்கும்பொருட்டுக்‌ காத்துக்கொண்டிருக்கின்‌ 


கூடும்பொழு து, பிரதிபிம்பத்தினாலே புருடன்‌ இன்ப துன்பங்‌ 
களை அனுபவிப்ப ்‌ 


எண்னை வ 
SAH NAC , 


அத. 2] யோக சூத்திரம்‌ 141 


இயற்கை முழுவதற்கும்‌ உள்ள நோக்கமென்ன ? புருடன்‌ அனு 
பவத்தை அடைவதேயாம்‌. புருடன்‌ தனக்கு உரிய பெரிய 
தெய்வத்தன்மையை மறந்து போய்விட்டான்‌. இதற்கு உதாரண 
மாக ஒரு கதை உண்டு. 

தேவராஜனாகிய இந்திரன்‌ ஒரு முறை; ஒரு பன்றியாகிச்‌ 
சேற்றிலே புரண்டான்‌. அவனுக்கு ஒரு பெண்‌ பன்றியும்‌ பல 
குட்டிகளும்‌ இருந்தன. அவன்‌ உவகையுற்றிருந்தான்‌. சில 
தேவர்கள்‌ அவன்‌ கதியைக்‌ கண்டு அவனிடம்‌ வந்து, அவனை 
நோக்கி, ££ நீ தேவர்களுக்கு அரசன்‌ ; எல்லாத்‌ தேவர்களும்‌ உன்‌ 
னுடைய கட்டளைக்கு அமைந்து நடப்பார்கள்‌ ; நீ ஏன்‌ இங்கு 
இருக்கிறாய்‌ ??? என்றார்கள்‌. அதற்கு இந்திரன்‌, ££ காரியமில்லை ; 
நான்‌ இங்குச்‌ சுகமாயிருக்கிறேன்‌ ; இந்தப்‌ பெண்‌ பன்றியும்‌ 
குட்டிகளும்‌ இருக்கும்‌ வரையும்‌ எனக்குச்‌ சுவர்க்கம்‌ வேண்டா,?? 
என்றான்‌. தேவர்களுக்கு என்ன செய்வதென்பது தெரியவில்லை. 
அவர்கள்‌ பன்றிகளை ஓவ்வொன்றாககீ கொல்ல வேண்டுமென்று 
நிச்சயித்தார்கள்‌. எல்லாம்‌ இறந்து போக, இந்திரன்‌ அழுது 
புலம்பினான்‌. பின்பு தேவர்கள்‌ பன்றி உடலைக்‌ கிழித்தார்கள்‌. 
இந்திரன்‌ அதிலிருந்து புறப்பட்டுத்‌ தான்‌ கண்ட கொடுமையான 
கனவை எண்ணி நகைத்தான்‌. தேவராஜனாகிய தான்‌ பன்றி 
யாகிப்‌ பன்றி வாழ்க்கை யொன்றே வாழ்க்கையெனவும்‌ பிரபஞ்ச 
மனைத்தும்‌ பன்றியாக வேண்டுமெனவும்‌ எண்ணியது அவனுக்கு 
நகையை விளைத்தது. புருடன்‌ தன்னை இயற்கையோடு ஓன்றாக 
நோக்கும்போது தான்‌ பரிசுத்தன்‌ என்பதையும்‌, எல்லையற்றவன்‌ 
என்பதையும்‌ மறந்து விடுகிறான்‌. புருடன்‌ அன்பு செய்வதில்லை. 
அவனே அன்பு. அவன்‌ உண்டாவதில்லை ; உள்ள பொருள்‌ 
அவனே. ஆன்மா அறிவதில்லை ; அதுவே அறிவு. ஆன்மா 
அன்பு செய்கிறதென்றும்‌, உளதாயிருக்கிறதென்றும்‌, அறிகிற 
தென்றும்‌ சொல்வது தவறு. அன்பு, உளதாந்தன்மை, அறிவு 
என்னுமிவை புருடனுடைய குணங்கள்‌ அல்ல. இவையே 
புருடன்‌. இவை யாதாயினும்‌ ஒரு பொருளின்‌ மீது பட்டுப்‌ பிரதி 
பிம்பிக்கும்‌ பொழுது, இவை தம்மை அந்தப்‌ பொருளின்‌ குணங்‌ 
கள்‌ என்று சொல்லலாம்‌. இவை எல்லையற்ற பொருளாகிய பெரிய 
ஆத்மன்‌ எனப்படும்‌ புருடனது குணங்களல்ல ; இவையே 
ஆன்மா. ஆன்மா, பிறப்பு இறப்பு இன்றித்‌ தனது சொந்த 
மாட்சிமையிலே நிலைபெற்றிருக்கிறது. அது இழிவெய்திவிட்ட 
படியால்‌, அதனையணுகி, ££ நீ பன்றியில்லை,?? என்று கூறினால்‌ 
உடனே உறுமிக்‌ கடிக்கத்‌ தொடங்குகிறது. ? 


142 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


்‌ கவலையும்‌, அமுகையும்‌, புலம்பலும்‌ நிறைந்த இவ்வுலகத்‌ 
திலே, கனவு நீர்மையாக மாயையிற்சிக்குண்டு கிடக்கும்‌ பவம்‌) 
எய்துவது இதுவே. தல பொற்கட்டிகளைக்‌ கண்டு உலகம்‌ 
அவற்றின்‌ பின்னே ஓடுகிறது. நீங்கள்‌ விதிகளாலே ஒரு 
பொழுதும்‌ கட்டுப்படவில்லை. இயற்கை உங்களுக்கு ஒரு 
பந்தத்தையும்‌ ஏற்படுத்தவில்லை. யோதி உங்களுக்குச்‌ சொல்லு 
வது இது; பொறுமையோடு இதனை அறிந்துகொள்க. இயற்கை 
யோடு ஒன்றுபட்டு, மனத்தோடும்‌ உலகத்தோடும்‌ சேர்ந்து 


இந்த அனுபவத்தைப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌. ஆனால்‌, விரைவில்‌ 
இதனை முடித்‌ துவிட வேண்டும்‌. இந்த வலையிலே சிக்கின நாம்‌, 
ம்‌. பொறியிலே சிறைப்பட்ட 

ம்‌. கணவன்‌, மனைவி, 
ள்‌ என்னுமிவற்றின்‌ 
உண்மையில்‌ நீங்கள்‌ 
பொழுதும்‌ மறவாதிருந்தால்‌, எளிதாக 

இவற்றினின்றும்‌ வெளியேறுவீர்கள்‌ . இது கணப்பொமு து 
உள்ள நிலை என்பதையும்‌, நாம்‌ இதனூடாகப்‌ போகவேண்டும்‌ 
என்பதையும்‌ மறந்துவிடாதீர்கள்‌. இன்பதுன்ப அனுபவமே 
பெரிய ஆசிரியன்‌. ஆனால்‌, அது அனுபவமாத்திரையே 
என்பதை அறிந்து கொள்க, படிப்படியாக முன்னேறிச்‌ சென்று 
ன்ற நிலையையடைந்தால்‌ 


19. வரையறையுடையு ்‌ 
து; வரையறைய m 
ூநியந்றது என்னுமிவை குணங்களின்‌ நஜ 2? குறியுடையது, 


கிலைகளாகின்றண. 


த ஸ்ட து. சாங்கிய தத்து 
வத்தின்படி, பிரபஞ்சத்தின்‌ அமைப்பைப்‌ பற்றிய குறிப்புகளை 


அதீ. 2] யோக சூத்திரம்‌ 143 


மீட்டும்‌ நினைப்பூட்டுவேன்‌. பிரகிருதியே பிரபஞ்சத்திற்கு முதற்‌ 
காரணமும்‌, துணைக்காரணமும்‌ ஆகியதென்பது சாங்கியருடைய 
கொள்கை. பிரகிருதியிலே சத்துவம்‌, ராஜஸம்‌, தாமஸம்‌ 
என்னும்‌ மூவகைக்‌ குணங்கள்‌ இருக்கின்றன. இருளோடும்‌ 
அறியாமையோடும்‌ பொருந்தித்‌ தூலமாயிருக்கின்ற பொருள்‌, 
தமஸ்‌ அல்லது தாமஸம்‌. செயலோடு கூடியது ரஜஸ்‌ அல்லது 
ராஜஸம்‌. அமைதியோடும்‌ ஓளியோடும்‌ கூடியது சத்துவம்‌. 
படைப்புக்கு மூன்பு பிரகிருதி அவ்வியக்‌ தமெனப்படும்‌. 
அஃதாவது, வரையறையற்றது ; வேறுபாடற்றது. அந்த நிலை 
யிலே நாமரூப பேதமின்றி மூவகைப்‌ பொருளும்‌ சமநிலையா 
யிருக்கும்‌. இந்தச்‌ சமநிலயான த கலைந்து போய்விட, மூன்று 
பொருளும்‌ வேறு வேறு வகையாக ஓன்றுகூடுவதனாலே, 
பிரபஞ்சம்‌ உற்பத்தியாகிறது. ஒவ்வொரு மனிதனிடத்தும்‌ 
இந்த மூன்று குணங்களும்‌ இருக்கின்றன. சத்துவம்‌ அதிகப்பட்‌ 
டிருக்கும்‌ பொழுது அறிவு வருகிறது. ராஜஸ குணத்தினால்‌ 
செயல்‌ உண்டாகிறது. தாமஸ குணத்தினால்‌ இருள்‌, சோர்வு, 
சோம்பல்‌, அறியாமை என்னுமிவை உண்டாகின்றன. சாங்கியக்‌ 
கொள்கையின்படி, மூன்று குணங்களும்‌ ஒன்றுகூடிய மிக 
உயர்ந்த தோற்றம்‌ * மஹத்‌? எனப்படும்‌. இது பிரபஞ்சமனைத்‌ 
தினும்‌ செறிந்திருக்கின்ற புத்தியாகும்‌. ஒவ்வொரு மனித 
னுடைய புத்தியும்‌ இதனொரு பாகமாகும்‌. சாங்கிய மன நூலின்‌ 
படி, மனம்‌ புத்தியினின்றும்‌ முற்றிலும்‌ வேறுபட்டது. எண்‌ 
ணங்களை தீ தொகுத்துப்‌ புத்தியின்‌ முன்பு வைத்தல்‌ மனத்தின்‌ 
தொழிலாகும்‌. மஹத்தின்‌ பாகமாகிய புத்தி அவற்றை நிச்சயி 

ம்‌. மஹத்திலிருந்து அஹங்காரம்‌ தோற்றும்‌. அதிலிருந்து 
நுண்பொருள்கள்‌ தோன்றுகின்றன. நுண்பொருள்கள்‌ ஒன்று 
கூடுவதால்‌ வெளியேயுள்ள பிரபஞ்சமாகிய பருப்பொருள்‌ 
ஆகின்றது. புத்தி மூதல்‌ கல்லிறாகவுள்ள பொருளனைத்தும்‌ 
தோற்றப்பொருளே. அவை தூல சூக்கும பேதங்களேயாம்‌ 
என்பது சாங்கியத்தின்‌ முடிபு. சூக்குமமாகிய நுண்பொருள்‌ 
காரணமாயிருக்கின்‌ றது. தூலமாகிய பருப்பொருள்‌ காரியமா 
யிருக்கின்றது. சாங்கிய தத்துவத்தின்படி பிரகிருதிக்கு அப்பால்‌ 
புருடன்‌ இருக்கிறான்‌.” இவன்‌ சடப்பொருளல்லன்‌ ; புருடன்‌ 
மற்றொன்‌ றினுக்கும்‌ ஓப்புடையனல்லன்‌ ; புத்தி; மனம்‌, தன்‌ 
மாத்திரை, தூல பூதங்கள்‌ என்னுமிவையுமல்லன்‌. இவற்றினோடு 
புருடன்‌ தொடர்புடையனல்லலா. முற்றிலும்‌ தன்னியற்கையிலே 
வேறுபட்டு நிற்கிற புருடன்‌, பிற பொருள்களினுடைய சேர்க்கை 


144 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 
யினாலே ஆகீகப்படாதவன்‌. “ஆதலால்‌, அவன்‌ நித்தியப்‌ 
பொருளாய்‌ இருக்க வேண்டும்‌. சேர்க்கையினால்‌ ஆகாதது நாச 
ருடராகிய ஆன்மாக்களின்‌ தொகை 


வரையறையுடைய து, உரையை 
யற்றது, குறி மாத்திரம்‌ உடையது, குறியற்றது எனச்‌ சொல்லு 


பதால்‌ “ருதப்படுகின்‌ றன. சாதாரண மக்க 
ளுக்குப்‌ புலப்படாத அண்ணிய பொருள்கள்‌ வரையறை 
யந்றன..?? சிறிது காலத்திற்கு யோகாப்பியா௪ஞ்‌ செய்து 
ற்‌ தன்மாத்திரைகளைக்‌ காணக்‌ 


தில்‌ ஏன்‌ கட ளை வழிபடுதல்‌ 

கூட 2 த வு 

ல்ல அகிய 5 தருக்க அறிவு தெரியாவிட்டாலும்‌ 

தன்மாத்திை oo ட்‌ கடவுளை வழிபடுகிந இடத்தில்‌ நல்ல 
ர்கள்‌ -ை 2 o ட ம்‌ 1 

ஒவ்வொரு நாளும்‌ முது. ்‌ a 5 மணிதண்‌ அறிந்தான்‌. 

௮ 


ள்‌ அங்கே போகி ர்கள்‌; போ லினாலே 

லு ட்‌ கிறார்கள்‌ ்‌ இடமும்‌, வம்‌ மேலும்‌ பரத்தும்‌ 
போகும்‌ ட்டம்‌ அ அகமில்லாதவண்‌; அ வ்விடத்திற்குப்‌ 
குணம்‌ ட்‌ டத்‌ க ண்பினாலே எவனது சத்துவ 
சிறப்பெய்தியதன்‌. உன: ஆலயங்களும்‌ பரிசுத்த இடங்களும்‌ 
கத்து அ க காரணமிதுவே. னால்‌, அவற்துடைய பரி 
தீயோர்‌ மாத்திப்‌ த தச்த்தவான்‌௧ணைப்‌ பொறுத்தது. 
டமும்‌ மந்ற ஓ ட்டி போலக்‌ ய்‌ ருந்தால்‌, அந்த 


அத. 2] யோக சூத்திரம்‌ 145. 


தேவாலயத்தை ஆக்குபவர்கள்‌ மக்களே என்பதை நாம்‌ மறந்து 
விடுதல்‌ கூடாது. கட்டடத்தில்‌ ஒன்றுமில்லை. சத்துவகுணம்‌ 
அதிகமுள்ள முனிவர்களும்‌, தூயவர்களும்‌ தங்களைச்‌ சூழவிருக்‌ 
கும்‌ பொருள்களில்‌ இரவும்‌ பகலும்‌ அளவு கடந்த பெரிய 
சத்தியைச்‌ சேர்த்து வைக்கிறார்கள்‌. தனது தூய்மை பிறருக்குப்‌ 
புலப்படும்‌ வண்ணம்‌ ஒரு மனிதன்‌ சிறந்த தூயவனாகலாம்‌. 
அவனைத்‌ தொட்டோர்‌ தூய்மையுடையவராகின்‌ றனர்‌. 
அடுத்தபடியாகக்‌ “குறி மாத்திரம்‌ உடையது ?? எனப்படு 
வது புத்தியாகும்‌. இதுவே பிரகிருதியிலிருந்த முதலிலே 
வெளிப்பட்டது. ஏனைய தோற்றங்களெல்லாம்‌ இதிலிருந்து 
உண்டாவன. இந்த விஷயத்தில்‌ விஞ்ஞான சாத்திரத்திற்கும்‌ 
சமய நூலுக்கும்‌ பெரிய வேறுபாடிருப்பதாகக்‌ காணப்படுகிறது. 
பிரபஞ்சமான து புத்தியிலிருந்து வெளிப்பட்டதென்னும்‌ கருத்து) 
எல்லாச்‌ சமயங்களுக்கும்‌ பொதுவாயுள்ள து. கடவுளைப்பற்றி 
மன நூல்‌ வல்லார்‌ கொண்டிருக்கிற கொள்கையின்படி, புத்தியே 
படைப்பின்‌ ஒழுங்கில்‌ முதலாயுள்ள து. நாம்‌ சடப்பொருளென்று 
சொல்வது புத்தியிலிருந்தே தோற்றியது. இக்காலத்திலுள்ள 
தத்துவ சாத்திரிகள்‌ புத்தியே இறுதியாகத்‌ தோற்றியது என்பார்‌ 
கள்‌ ; அறிவற்ற பொருள்கள்‌ படிப்படியாக விலங்குகளின்‌ உருவத்‌ 
தோடு பரிணமிக்க, விலங்குகளிலிருந்து மனிதன்‌ தோன்‌ றினான்‌ 
என்பார்கள்‌ ; யாவும்‌ புத்தியிலிருந்து வந்தனவெனக்‌ கொள்ளாது 


புத்தியே இறுதியில்‌ வந்தது என்பார்கள்‌. சமயக்கொள்கையும்‌ 
விஞ்ஞானக்‌ கொள்கையும்‌ ஒன்‌ றினுக்கொன்று எதிரிடையாகக்‌ 
காணப்படினும்‌, இரண்டும்‌ உண்மையாய்‌ இருக்கின்றன. ௮ 
ஆ...அ...ஆ...அ... ஆ என்று இவ்வாறு செல்லுகிற எல்லையற்ற 
தொடர்‌ ஒன்‌ நினை எடுத்துக்கொள்வோம்‌. ௮ முந்தியதா, அன்‌ 
றேல்‌, ஆ முந்தியதா? குறித்த தொடரை ௮-ஆ எனத்‌ 
தொடங்கி நோக்குமிடத்து, ௮ முந்தியது. ஆயினும்‌ ஆ...௮ 
என்பது முதலாக நோக்கினால்‌, ஆ முந்தியது. பெறுகின்ற 
துணிபு நோக்கும்‌ முறையைப்‌ பொறுத்தது. புத்தி வேறுபட்டுச்‌ 
சடப்பொருள்‌ ஆகிற்து. அது மீட்டும்‌ புத்தியிலே அமிழ்ந்து 
விடுகிறது. இவ்வாறே நிகழ்ந்துகொண்டிருக்கிறது. சாங்‌ 
கியரும்‌ ஏனைய சமயவாதிகளும்‌ புத்தியை முதலில்‌ வைக்கிறார்கள்‌. 
அப்பொழுது; புத்தி சடம்‌ என்ற முறையாகத்‌ தொடர்பு ஏற்படு 
கிறது. விஞ்ஞான நூல்‌ வல்லார்‌ சடத்தை முதலிற்கூறி, சடம்‌ 
புத்தி என்ற முறையாகத்‌ தொடர்பு காட்டுகிறார்கள்‌. இரு பாலா 
ரும்‌ குறிப்பது ஒரே தொடர்பினைத்தான்‌. இந்திய தத்துவ சாத்‌ 


146 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 
திரமானது, புத்தியையும்‌ சடத்தையும்‌ கடந்து சென்று, புத்திக்கு 
அப்பாலாயுள்ள புருடனாகிய ஆன்மாவைக்‌ காண்கிறது. புத்தியி 


னுடைய ஒளி புருடனிடத்திலிருந்‌து இரவலாகப்‌ பெற்ற ஒளியே 
யாம்‌. 


SET gfirmTa: ஏஷ AAA: RO ம 


20. காண்போனாகிய ருடன்‌, ஞானம்‌ மாத்திரமாய்‌ இருக்‌ 


கிறான்‌ ; ௬தீதனாமிருந்தும்‌, புத்தி விருத்தியை மேற்கொண்டு 
(விஷயங்களைப்‌) பார்க்கிறான்‌. 


ப. அப்படியாயின்‌, புருடன்‌ இன்ப 
அன்பங்களை அடைவு 


ஆன்மா பிரகிருதியிலி 


ஆன்மா மற்றொன்று. இவை நித்தியமாக 
ன. புத்தி சேர்க்கைப்‌ 


அதற்கப்பாஃ வேறொன்று 
ததை இந்த உண்மையே காட்டுகிற து. 
ருத்தல்‌ இயலாது. சடத்தோடு தொடர்‌ 


அத்‌. 2] யோக சூத்திரம்‌ 147 
புடைய அனைத்தும்‌ பிரகிருதியில்‌ இருக்கின்றன. ஆதலால்‌, 
நித்தியமாகப்‌ பந்தப்பட்டிருக்கின்றன. பந்தமற்றவன்‌ யார்‌? 
காரணகாரியத்‌ தொடர்புக்கு அப்பாலாகி நிற்பவனே, பந்தமற்ற 
வன்‌. மோட்சமென்னும்‌ எண்ணம்‌ மயக்கவுணர்வின்பாற்பட்ட து 
என்பீர்களாயின்‌, பந்தமென்னும்‌ எண்ணமும்‌ அத்தகையதே 
என்பேன்‌. பந்தமோட்சங்களைப்‌ பற்றிய எண்ணங்கள்‌ நமது 
உணர்வினுட்படுகின்றன. இரண்டும்‌ நிற்க வேண்டும்‌; அன்‌ 
றேல்‌, இரண்டும்‌ விழவேண்டும்‌. ஒரு சுவருக்கு ஊடாகப்‌ போக 
முயலுவோமாயின்‌, சுவரிலே தலையை முட்டுவோம்‌. சுவர்‌ 
நம்மைத்‌ தடைசெய்து நிற்பதைக்‌ காண்போம்‌. அப்படி இருந்‌ 
தும்‌ நமக்கு ஒரு சித்த சத்தி உண்டென்று அறிவோம்‌. அதனை 
விரும்பிய இடத்துக்குச்‌ செலுத்தலாமென்று எண்ணுகிறோம்‌. 
ஒன்றுக்கொன்று எதிராகிய இந்த எண்ணங்கள்‌ ஒவ்வொரு படி 
யிலும்‌ காணப்படுகின்றன. நாம்‌ ௬தந்திரமுடையோர்‌ என்று 
நம்ப வேண்டியவராயிருக்கிறோம்‌ ; ஆயினும்‌, ஒவ்வொரு கணத்‌ 
திலும்‌ நமது சுதந்திரமின்மையை உணருகிறோம்‌. ஒரு கருத்து 
மயக்கத்தோடு கூடியதாயின்‌, மற்றதும்‌ மயக்கத்தோடு கூடியதே. 
ஒன்று உண்மையாயின்‌, மற்றதும்‌ உண்மையே. ஏனெனில்‌, 
இவ்விரண்டும்‌ உணர்வு என்னும்‌ ஒரே ஆதாரத்தில்‌ நிற்கின்றன. 
இரண்டும்‌ உண்மையே என்று யோகி சொல்லுகிறான்‌. புத்தி 
செல்லுகிற அளவில்‌, நாம்‌ பந்தமுற்றவர்களே ; ஆன்மாவைப்‌ 
பொறுத்த அளவில்‌ சுதந்திரமுடையவர்களே. காரண காரியதீ 
தொடர்புக்கு அப்பாலாயிருக்கும்‌ ஆன்மாவின்‌ உண்மை இயல்பு 
இதுவே. ஆன்மாவுக்குச்‌ சொந்தமாயுள்ள சுதந்திரமானது, 
புத்தி மனம்‌ முதலிய வேறு வேறாகிய சடப்‌ பொருள்களின்‌ படலங்‌ 
களுக்கு ஊடாகச்‌ செறிந்து செல்லுகிறது. அதனுடைய ஒளியே 
யாவற்றையும்‌ ஒளி விடுமாறு செய்கிறது. புத்தி தனக்கென ஓர்‌ 
ஒளி இல்லாதது. புறக்கரணம்‌ ஒவ்வொன்‌ றினுக்கும்‌ மூளையிலே 
ஒவ்வொரு தனி நிலையம்‌ இருக்கிறது. எல்லாக்‌ கரணங்களுக்கும்‌ 
ஒரு நிலையமென்பது இல்லை. ஒவ்வொன்றும்‌ தனித்‌ தனியா 
யிருக்கின்ற அ. அப்படியாயின்‌, நமது காட்சியனைத்தும்‌ சமரசப்‌ 
பட்டு நிற்பது எவ்வாறு? ஒன்றாந்தன்மையை அவை எங்கே 
பெறுகின்றன ? அது மூளையிலே இருந்தால்‌ கண்‌, காது, மூக்கு 
முதலிய கருவிகளுக்கெல்லாம்‌ ஒரே நிலையம்‌ இருக்க வேண்டும்‌. 
ஆனால்‌, ஒவ்வொன்றுக்கும்‌ தனி நிலையம்‌ உண்டு என்பதை நாம்‌ 
நிச்சயமாக அறிவோம்‌. ஒரு மனிதன்‌ ஒரே நேரத்தில்‌ காண்‌ 
பதும்‌ கேட்பதும்‌ செய்யலாம்‌. ஆதலால்‌, அவனது புத்திக்கு 


148 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


ஆதாரமாக ஒரு தனிப்பொருள்‌ இருக்க வேண்டும்‌. புத்தி மூளை 
யோடு தொடர்புடையது. ஆனால்‌, புத்திக்கும்‌ பின்னாகத்‌ தனிப்‌ 
பொருளாகிய புருடன்‌ இருக்கிறான்‌. வேறு வேறாகிய உணர்ச்சி 


நீங்கள்‌ தவறு செய்கிறீர்கள்‌. அந்தச்‌ சுதந்திரத்தைப்‌ புத்திக்‌ 
குரியதாக்க முயலுகிறீர்கள்‌. புத்தி சுதந்திரம்‌ அற்றதென 


யாகி பாகுபாடு 


Tad TA ஊனா 1 ॥ 


21. அநியப்படுவதனுடைய 


பொருட்டு உள்ளது. இயற்கை அவன்‌ புருடன்‌) 


“தந்திரன்‌ ஆக ட “ஆயினும்‌, புருடனைச்‌ 
பிரகிருதிக்கு இல்லை. ப்‌ றி, வேறு நோக்கம்‌ 


டிய 
தாயினும்‌, ஏனையே 
பொதுவா மிரூப்பதாதலின்‌. 


அதீ. 2] யோக சூத்திரம்‌ 149 


பிரகிருதியினுடைய தொழில்‌ அனைத்தும்‌, ஆன்மா பிர 
கிருதியிலிருந்து வேறுபட்டதெனக்‌ காட்டுவதற்கேயாம்‌. ஆன்மா 
இதனை அறிந்த உடனே பிரகிருதி அதனைக்‌ கவர்வதில்லை. 
முத்தனாகிய மனிதனுக்குப்‌ பிரகிருதி மறைந்துவிடுகிறது. 
ஆயினும்‌, முடிவிலா ஏனைய உயிர்கள்‌ விஷயத்தில்‌ பிரகிருதி 
தொழில்‌ செய்துகொண்டே போகும்‌. 


ணி: வகனிஎன8ஷ: எனி ॥ 33 ய 


23. உடைமையினுடைய தன்மையையும்‌, உடையானுடைய 
தன்மையையும்‌ அறிவதற்குக்‌ காரணமாயிருப்பது “ சம்யோகம்‌ ? 
எனப்படும்‌. 


இந்தச்‌ சூத்திரத்தின்படி ஆன்மாவினுடைய சக்திகளும்‌ பிர 
கிருதியினுடைய சக்திகளும்‌ ஒன்று கூடி வெளிப்பட்டுத்‌ தோன்று 
கின்றன. அப்பொழுதுதான்‌ எல்லாத்‌ தோற்றங்களும்‌ வெளிப்‌ 
படு ன்றன. இங்ஙனம்‌ ஒன்றுகூடி நிற்பதற்கு (சம்யோகத்‌ 
அக்கு) அறியாமையே காரணம்‌. உடலோடு நம்மை ஒன்று 
கூட்டி வைப்பதே இன்ப துன்பங்களுக்குக்‌ காரணம்‌ என்பதை 
நாள்தோறும்‌ காண்கிறோம்‌. நான்‌ இந்த உடல்‌ அல்லேன்‌ என்ப 
தைப்‌ பற்றிப்‌ பூரணமான நிச்சயமுடையோனாய்‌ இருப்பேனாயின்‌ 
தட்பவெப்பங்களைப்பற்றிச்‌ சிறிதும்‌ கருதமாட்டேன்‌. இந்த 
உடல்‌ சேர்கையினால்‌ ஆனது. “எனது உடல்‌ ஒன்று; உனது 
உடல்‌ ஒன்று; சூரியன்‌ மற்றொன்று,? என்று சொல்லுவது பொய்‌ 
யறிவே ஆகும்‌. பிரபஞ்சம்‌ அனைத்தும்‌ சடப்பொருளால்‌ ஆகிய 
கடல்‌. அதில்‌ ஓர்‌ அணு “நீ? என்னும்‌ நாமத்தைக்‌ கொண்டது. 
நான்‌ மற்றொன்று ; கதிரவன்‌ மற்றொன்று. இந்தச்‌ சடப்பொருள்‌ 
இடைவிடாது மாறிக்கொண்டிருக்கிறதென்பதை நாம்‌ அறிவோம்‌. 
ஒரு நாள்‌ சூரியனிடத்திலிருந்த பொருள்‌, அடுத்த நாள்‌ நம்‌ 
முடைய உடலின்‌ சடப்பொருள்‌ ஆகலாம்‌. 


ஏனா Sgr n 28 ॥ 


24. அதன்‌ காரணம்‌ அவித்தை. 


அவித்தையினாலே குறிப்பிட்ட ஓர்‌ உடலோடு நாம்‌ நம்மை 
இணைத்துக்கொள்ளுகிறோம்‌. அதனாலே கவலைக்கு உட்படுகின்‌ 


150 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


மது கருமமாகும்‌. 
யோகி எடுத்துக்‌ காட்டு 
னிதன்‌ எரிக்கப்பட்டாலும்‌ 
ட்டான்‌ என்பது, சான்றுகொண்டு 
விளக்கப்பட்டிருக்கிறது. மனத்தினைச்‌ சடுதியாக உயர்த்தும்‌ 
செய்கை, சுழற்காற்றுப்போல ஒரு கணத்திலே தோன்றி, மறு 
கணத்திலே மறைந்‌ அவிடும்‌. யோகத்தின்‌ மூலமாக இதனை 
அடைவோமாயின்‌, உடலையும்‌ ஆன்மாவையும்‌ நிலைபேருகப்‌ 
பிரித்துவிடுகின்ற நீர்மையை அடைவோம்‌. 


எகா எட்‌ TRENT: ஆனர்‌ பட ட 
25. அதன்‌ (அவித்தையினண்‌) 


EE வா்‌ 


அத்‌. 2] யோக சூத்திரம்‌ 151 


அரிது. அகவியற்கையை வென்றவன்‌ பிரபஞ்சம்‌ முழுவதையும்‌ 
அடக்கியாளுவான்‌. அது அவனுக்கு அடிமையாகும்‌. இங்ஙனம்‌ 
செய்தற்கு உரிய முறைகளை ராஜயோகம்‌ அறிவிக்கிறது. சடப்‌ 
பிரபஞ்சத்திலே நாம்‌ அறிந்தவற்றைவிட உயர்ந்த சத்திகளை 
அடக்கியாளுதல்‌ வேண்டும்‌. இந்த உடல்‌ மனத்துக்குப்‌ புறத்தே 
யுள்ள ஓடு போன்றது. இவை, இரு வேறு பொருள்களல்ல. இப்‌ 
பியினுள்ளே இருக்கும்‌ உடலும்‌ அதன்‌ ஓடும்‌ போன்றவை ; ஒரே 
பொருளின்‌ இரு வேறு தோற்றமாய்‌ அமைந்தவை. இப்பியி 
னுள்ளே இருக்கும்‌ உடல்‌ புறத்தேயுள்ள பொருளை எடுத்து 
ஓட்டினைத்‌ தொழிற்படுத்துகிறது. அவ்வண்ணமாகவே, மனம்‌ 
என்று நாம்‌ கூறுகிற அகத்தேயுள்ள நுண்ணிய சத்தி புறத்தே 
யுள்ள பருப்பொருளை எடுத்து வெளியோடாகிய இந்த உடலைத்‌ 
தொழிற்படுத்துகின்றது. ஆதலாலே, அகத்தை அடக்கி 
யாளுவோமாயின்‌, புறத்தையடக்கியாளுவது எளிதாகும்‌. இந்தச்‌ 
சத்திகள்‌ வேறுபட்டன அல்ல. சில சத்திகள்‌ சட சத்தி 
களென்றும்‌, சில மானத சத்திகளென்றும்‌ சொல்லுவதற்கில்லை. 
நுண்ணிய சத்திகளின்‌ தூலமாகிய தோற்றமே சட சத்திகள்‌. 
நுண்ணிய உலகத்தின்‌ தூலமாகிய தோற்றமே சடவுலகம்‌. 


உனை கனா erator: ॥ 38 ॥ 


26. விவேகத்தை இடைவிடாது பயில்வது அவித்தையை 
அகற்றுவதற்கு வழியாகும்‌. 

இதுவே பயிற்சியின்‌ உண்மையான குறிக்கோள்‌. நித்தியா 
நித்திய வஸ்து விவேகத்தினாலே புருடன்‌ பிரகிருதியல்ல, சடமல்ல, 
மல்ல என அறியவேண்டும்‌. அவன்‌ பிரகிருதியன்மையினாலே 
வேறுபாடு அடைதல்‌ இயலாது. சேர்ந்தும்‌, இடையீடின்‌ றிப்‌ 
பிரிந்தும்‌, மீண்டும்‌ ஒரு முறை சேர்ந்தும்‌ வேறுபாடு அடைவது 
பிரகிருதியே. இடையறாத பயிற்சியாலே நாம்‌ விவேகத்தைக்‌ 
கொண்டு நோக்கும்‌ பொழுது அவித்தை மறைந்துவிடும்‌. அப்‌ 
போது புருடன்‌, எல்லா அறிவினோடும்‌, எல்லா வல்லமையோடும்‌ 
எங்கும்‌ வியாபித்துத்‌ திகழ்கின்ற தோற்றத்தோடும்‌ விளங்குவன்‌.. 


எனு TAT என்ன்‌: எனா ॥ 9 ॥ 


27. அவனுடைய அறிவானது முடிவிலுள்ள எழு வகை நிலங்‌ 
களிலும்‌ அமைவது. 
110—11 


152 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


இந்த அறிவு வரும்பொழுது, ஒன்றின்‌ பின்‌ ஒன்றாக ஏழு 
படிகளாய்‌ வரும்‌. இவற்றுள்‌, ஓன்று தொடங்கும்‌ பொழுது நாம்‌ 
அறிவினை அடைகிறோம்‌ என 
நாம்‌ அறிய வேண்டியவற்றை அறிந்துகொண்டோம்‌ என்பது 
தோற்றும்‌. மனமானது திருப்தியடையும்‌. நாம்‌ அறிவைத்‌ தேடும்‌ 
பொழுது உண்மை எங்கே அகப்படும்‌ என இங்கம்‌ ்‌ B 


அதிருப்தி அடைந்த நிலையா 
னது: அகன்றுவிடும்‌. நாம்‌ உண்மையைக்‌ கண்‌ டுவிட்டோம்‌ என்‌ 
றும்‌, நாம்‌ கண்டது உண்மையன்‌ நி வேறொன்றாதல்‌ இியலாதென்‌ 
அப்பொழுது (அறிவாகிய) சூரி 

பொழுதாகிறதென்றும்‌ அறிந்து 
தைரியத்தோடு குறிக்கோளை ௮ ம்‌ 


ல எல்லாக்‌ கடமைகளையும்‌ 


டுவது அதனை அடுத்து வருவது. 
ம்‌, மனத்தின்‌ அலைவுகளும்‌, 


உணர்ந்துகொள்‌ ம்‌, 
சொந்த றில்‌ வ ஆன்மாவாகிய நாம்‌ நமது 


ருப்பதாகவும்‌, பிரபஞ்சம்‌ அஜ ம்‌ நாம்‌ 
ன ட்‌ தீதினும்‌ ந 
தல கதிருப்பதாகவும்‌, உடலோ 2 நம்மோடு தொடர்பு 


அதீ. 2] யோக சூத்திரம்‌ 153 


நமது ஆன்மா பூரணனும்‌ பரிசுத்தனும்‌ ஆதலாலே நமக்கு 
வேறொன்றும்‌ வேண்டுவதில்லை எனவும்‌ நாம்‌ காண்போம்‌. நாம்‌ 
ஆனந்தமே வடிவாயிருப்பதனால்‌, நம்மை மகிழ்ச்சி அடையச்‌ 
செய்வதற்குப்‌ பிறிதொன்று வேண்டுவதில்லை என்பதை அறி 
வோம்‌. இந்த அறிவு வேறொன்‌ றினையும்‌ ஆதாரமாகக்‌ கொண்ட 
தன்று எனக்‌ காண்போம்‌. பிரபஞ்சம்‌ அனைத்திலும்‌ நமது 
அறிவின்‌ முன்னிலையிலே ஒளி பெறாத பொருள்‌ இருக்க 
முடியாது. இது கடைசி நிலையாகும்‌. யோகி சாந்தத்தினை 
அடைவான்‌ ; அதன்‌ பின்‌ ஒருபோதும்‌ துன்பம்‌ அடைவதில்லை ; 
மயக்கம்‌ அடைவதில்லை ; கவலையினாலே திண்டப்படுவதில்லை. 
நித்திய ஆனந்தன்‌, என்றும்‌ பூரணன்‌, எல்லாம்‌ வல்லவன்‌ தான்‌ 
என்பதை அவன்‌ அறிவான்‌. ! 


வ்ராஜானசானாகவ[ ஆகி ளால்‌ எவரை? 136 ॥ 


28. யோகத்தின்‌ அங்கங்களைப்‌ பயில்வதனாலே மாசு மாய்ந்து 
போகவே, விவேகம்‌ உண்டாகிறது? அறிவானது ஒளி பெறுகிறது. 


இப்பொழுது சாதனையோடு கூடிய அறிவு சொல்லப்படு 
கிறது. இதற்கு மூன்பு பேசியது மிகுதியும்‌ உயர்ந்த நிலை. அது 
தனிப்‌ பெருங்கொள்கை; நமது தலைக்குமேல்‌ உயர்வுடையது. 
உடலையும்‌ மனத்தையும்‌ அடக்குவதை முதலிலே பெறுதல்‌ வேண்‌ 
டும்‌. அப்பொழுது அந்தக்‌ கொள்கையினிடத்துச்‌ சாதனை நிலைப்‌ 
பட்டு நிற்கும்‌. உயர்‌ ந்த நிலையை அறிந்துவிட்டால்‌, அதை அடை 
வதற்கு உரிய முறைகளைப்‌ பயில்வது மாத்திரமே எஞ்சியிருக்கும்‌. 


எள ணைன ஊாவாணாள எனா எளி 
seragrfer un 28 ॥ 


29. இயமம்‌, நியமம்‌, ஆசனம்‌, பிராணாயாமம்‌, பிரத்தியா 
காரம்‌, தாரணை, தியானம்‌; சமாதி என்பன யோகத்தின்‌ எட்டு 
அங்கங்கள்‌. - 


சோனாலி TST ரோன்‌ எனா ॥ 30 ॥ 


50. கொல்லாமை, பொய்யாமை, களவு செய்யாமை, காமத்‌ை 
அடக்குதல்‌; பிறர்‌ பொருளைக்‌ கொள்ளாமை ஆகிய ஐந்தும்‌ இயமம்‌ 
(விலக்கியவொழிதல்‌) எனப்படும்‌. 


154 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடரீ-2 

££ பொய்கொலை களவே காமம்‌ பொருள்‌ நசை 

இவ்வகை யைந்தும்‌ அடக்கிய தியமம்‌.?? 

பூரண யோகியாய்‌ இருக்க விரும்புபவன்‌ காம எண்ணங்களை 
ம்‌ ல்‌ வேண்டும்‌. ஆன்மாவுக்குப்‌ பால்‌ வேறு 
பாடு இல்லை ; ஆதலால்‌, 
வேண்டும்‌ ?? என்பதைப்‌ 
வான்‌. பிறருடைய கொடைகளை த்‌ கொள்‌ 


1 கொடை 
களைப்‌ பெறுதல்‌ மணத்தின்‌ சுதந்திரத்தை அழித்து நம்மை 
அடிமைகளாக்குதல்‌ கூடும்‌. ஆதலால்‌, கொடைகளைப்‌ 


பெறாதீர்கள்‌. 


களன்‌ சா: ard ar ௭௭௭௭ 3A 
81. இவை ஜாதி, தேசம்‌, காலம்‌, சமயம்‌ என்னும்‌ இவற்றால்‌ 
ஷஷ்டித்தற்கு உரியனவாத 


லால்‌, எக்லாப்‌ பூமிக ந்து வருகிற மகாவிரதங்கள்‌ 


எனப்படுகின்றன. 


ளாலும்‌, சிறுவராலும்‌ ஈதி தேச நிலை 
வேறுபாடின்‌ றி அனுஷ்டிப்பதற்கு உரியன. க்‌ 


எனி கனிகளை ன்னா: ம 33 ॥ 
32. க 


அகமும்‌ புறமும்‌ தூய்மை மண ட 
கால்‌ கற்றல்‌, ஆண்டவனை ன்ன *ருப்தி, 
(விதித்தன செய்தல்‌) எனப்படுவன. 


“£ பெற்றதற்‌ குவத்தல்‌ பி 


தவம்‌, அறிவு 
புகுதல்‌ ஆகிய ஐந்தும்‌ நியமம்‌ 


ழம்புநனி யுலர்த்தல்‌ 
்‌ நீ தூய்மை 


அத. 2] யோக சூத்திரம்‌ 155 

புறத்தூய்மை உடலைத்‌ தூயதாக்கும்‌ ; அழுக்கடைந்த மணி 
தன்‌ யோகியாயிருத்தல்‌ இயலாது. இதனோடு அகத்தூய்மையும்‌ 
வேண்டும்‌. இவை முதலாம்‌ அத்தியாயம்‌ 33-ஆம்‌ சூத்திரத்திற்‌ 
கூறிய ஒழுக்கங்களினால்‌ எய்துதற்குரியன. அகத்தூய்மை, புறத்‌ 
தூய்மையினும்‌ சிறந்தது. ஆயினும்‌, இரண்டும்‌ வேண்டப்‌ 
படுவன. அகத்தூய்மையின்‌ றிப்‌ புறத்தூய்மையினாற்‌ பயனில்லை. 


Pra Sara ஹஸீனா எள ம 33 ॥ 


83. யோகத்துக்கு விரோதமான எண்ணங்களினாலே தடை 
ஏற்படும்‌ பொழுது, அவற்றுக்கு மறுதலையாகிய எண்ணங்களை 
மனத்திடைக்‌ கொண்டு வருதல்‌ வேண்டும்‌. 


மேலே கூறப்பட்ட நல்லொழுக்கங்களைப்‌ பயில்வதற்கு வழி 
இதுவே. உதாரணமாக, மனத்திலே கடுஞ்சீற்றமாம்‌ ஓர்‌ அலை 
எழுந்தால்‌, அதனை அடக்குவது எப்படி ₹ பகையாம்‌ ஓர்‌ அலை 
எழுமாயின்‌, அன்பினை நினைக. கணவனோடு மிகவும்‌ கோபித்துக்‌ 
கொண்டிருக்கின்ற ஒரு மாதின்‌ முன்னிலையில்‌ அவளது குழந்தை 
வருகிறது. அவள்‌ அதனை எடுத்து முத்தமிடுகிறாள்‌. கோப 
மாகிய பழைய அலை ஒழிந்து போக, குழந்தைமீதுள்ள அன்‌ 
பாகிய புதிய அலை எழுகின்றது. முந்தியதைப்‌ பிந்தியது அடக்கி 
விடுகின்றது. அன்பு வெகுளிக்கு மறுதலையானது. இவ்‌ 
வண்ணமே களவைப்பற்றிய எண்ணம்‌ வரும்‌ பொழு, களவு 
செய்யாமையை நினைக்கவேண்டும்‌. பிறர்‌ தரும்‌ பொருளைக்‌ 
கொள்ளுவதற்கு எண்ணும்பொழுது, அதற்கு மறுதலையாகிய 
எண்ணத்தை உண்டாக்கவேண்டும்‌. 


Fras Feuer: pasar கிணி - 
ஏன்னா னாள்‌ ஒணானாளாளளலை afr எர௭௭- 


ளன ॥ 38 ॥ 


54. கொலை முதலாகிய குற்றங்கள்‌ தன்னாற்‌ செய்யப்பட்‌ 
டேனும்‌, பிறரைக்கொண்டு செய்விக்கப்பட்டேனும்‌, பிறருடைய 
செய்கையை ஆமோதித்தேனும்‌ எய்துவனவாய்‌, உலோபம்‌; குரோ 
தம்‌, மோகம்‌ என்னும்‌ இவற்றைக்‌ காரணமாய்க்‌ கொண்டனவாய்‌ 
குறைந்தும்‌, நடுத்தரமாகியும்‌, பெருகியும்‌ உள்ள அளவினவாய்‌, மதி 


்‌ ல 5 2 
156 விவேகானந்தரின்‌ ஞானம்‌ தீபம்‌ [சுட 


2 டயன 
வில்லாத துக்கத்தையும்‌, அஞ்ஞானத்தையும்‌ ல்‌ பனக 
என்று இவ்வாறு மறுதலையாகிய பாவனையைக்‌ செய்ய 


சாரணர்‌ என்‌ கோஸ்‌ னாரா? (3 டு 
85. ஒருவனிடம்‌ 


££ கொல்லான்‌ புலாலை மறுத்தாணைக்‌ கைகூப்பி, 


எல்லா வுயிருந்‌ தொழும்‌. 
எணனிஎ்கார்‌ Phar 


அனை ॥ 38 ப 
86. வாய்மை நிலைபெறுவதனால்‌ யே 


அதீ. 2] யோக சூத்திரம்‌ 157 


உளம்‌, உரை, செயல்‌--இவற்றிலே உண்மையுடையவர்களாய்‌ 
இருப்பீர்கள்‌. ஒரு மனிதனை நோக்கி, நீ ஆசீர்வதிக்கப்‌ 
படுவாயாக !?? என நீங்கள்‌ கூறினால்‌, அந்த மனிதன்‌ ஆசீர்‌ 
வதிக்கப்படுவான்‌. நோயுற்றிருப்போனை நோக்கி, “நீ நல 
மடைக !?? என்று சொல்லுவீர்களாயின்‌ ; அவன்‌ உடனே 
நலமடைவான்‌. 


sme eA N39 ॥ 


87. களவு செய்யாமையில்‌ நிலைபெற்றிருத்தலினாலை யோகிக்கு 
எல்லாக்‌ செல்வமும்‌ வருகின்றன. 

பிரகிருதியிலிருந்து நீங்கள்‌ எவ்வளவு விலகிப்‌ போகின்‌ நீர்‌ 
களோ, அவ்வளவுக்கு அவள்‌ உங்களைப்‌ பின்‌ தொடர்கிறாள்‌. 
முற்றிலும்‌ பொருட்படுத்தாவிட்டால்‌ அவள்‌ உங்கள்‌ அடிமை 
யாகிறாள்‌. 


sarasafasrat Misr: ॥ 21 


88. ஒருவன்‌ பிரம்மசரியத்தில்‌ நிலைபெறுவதனால்‌ ஆண்மை 
யைப்‌ பெறுகிறான்‌. 

பிரம்மசரியமுடையோனுடைய மூளை அபாரமான வலி 
மையை உடையது. அவனுக்கு மிகப்‌ பெரிய சித்த சத்தியுண்டு. 
கற்பில்லாதவிடத்து ஆன்மிக சத்தியிருக்கமாட்டாது. பிரம்ம 
சுரியம்‌ மக்களை அடக்கியாளுகிற அற்புத சத்தியைத்‌ தருகிறது. 
ஆன்மிக வழியிலே முன்னின்று வழி நடத்தினவர்கள்‌ நிறைந்த 
பிரம்மசரியம்‌ உடையவர்களாய்‌ இருந்தார்கள்‌. இதுவே அவர்‌ 
களுக்கு வலிமையைத்‌ தந்தது. ஆதலாலே யோகி பிரம்மசரியம்‌ 
காக்க வேண்டும்‌. 3 


safer seroma: ॥3% ॥ 


89, ஒருவன்‌ பிறர்‌ கொடுப்பதைப்‌ பெற்றுக்கொள்ளாமையாகிய 
வேண்டாமையிலே நிலைபெறுதலினாலே; கழிந்த வாழ்வுகளின்‌ ஞாப்‌ 
கத்தை அடைகின்றான்‌. 

கொடைகளைப்‌ பெறாதிருக்கின்‌ றவன்‌ பிறருக்குக்‌ கடமைப்‌ 
படாது, சுயேச்சையும்‌ சுதந்திரமும்‌ உடையவனாயிருக்கின்றான்‌... 
அவன்‌ மனம்‌ தூய்மையடைகிறது. பெறுகின்ற ஓவ்வொரு 

 கொடையினோடும்‌, கொடுப்போனுடைய தீமையில்‌ ஒரு பாகத்தை 


158 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


யும்‌ பெறவேண்டும்‌. ஆதலால்‌, கொடைகளைப்‌ பெருதிருப்பவ 
னுடைய மனமானது தூய்மையடைகின்ற த ; அது கா்‌ 
பழைய பிறவிகளைப்‌ பற்றிய ,நோபகத்தைப்‌ பெறுகின்றது. அப்‌ 
பொழுதுதான்‌ யோகி வாழ்கீகையின்‌ நோக்கத்திலே பூரணமாக 
நிலைபெறுகின்றான்‌ ; தான்‌ பல முறை வருவதும்‌ போவதுமா 
யிருந்ததை உணர்ந்து, இனிமேல்‌ போக்கு வரவினையொழித்‌ துப்‌ 
பிரகிருதிக்கு அடிமையாகாது சுதந்திரமாயிருக்க வேண்டு 
மென்று நிச்சயிக்கிறான்‌ 


விண ரா qtreierst: ॥ 80 ॥ 


40. ஒருவள்‌ உள்ளும்‌ புறமும்‌ தூய்மை செய்தலாகிய தூய்மை 
யிலே நிலைபெறுதலினாலே, அவனது உடலின்மீது அவனுக்கு அரு 
வருப்பு ஏற்படுகிற து ; பிறருடலைக கலத்தலும்‌ ஒழிந்து போகிறது. 


கைக்குப்‌ பெருங்கெடுதி ப தூய்மையிலே நிலைபெற்ற 
தற்கு முதலிலே காணப்படுகின்ற அடையாளம்‌, உங்களை 

0 யாத ம்‌. தூய்மை எய்தும்‌ பொழுது 
தாண்‌ உடலைப்‌ பற்றி க்தை நாம்‌ விட்டவர்களாவோம்‌. 


தலினாலே சித்தத்‌ தெளிவும்‌, 


ன்களை வெல்லுவதும்‌, ஆன்மா 
வைக்‌ காணுவதற்குத ககுதியுமுண்டாகின்‌ றன. கடக்க 


ய்துகின்ற அடையாளம்‌, 
“-வதாகும்‌. குவிந்த முகத்தோடு இருப்பது குன்ம 


அதீ. 2] யோக சூத்திரம்‌ 159 


வியாதியாகுமேயன்றிச்‌ சமய சாதனையாகாது. இன்பத்தோடு 
கூடிய உணர்ச்சி சத்துவத்துக்கு இயல்பு. சாத்துவிக குண 
மூடைய மனிதனுக்கு அனைத்தும்‌ இன்பத்தைத்‌ தருகின்றன. 
இது வந்து எய்தும்‌ பொழுது யோகத்திலே முன்னேற்றமடை 
வதை அறிந்து கொள்க. துன்பமனைத்தும்‌ தாமச குணத்தினால்‌ 
ஆக்கப்படுகின்றன. ஆதலால்‌, அதனைக்‌ கடிந்துவிடல்‌ வேண்‌ 
டும்‌. கவலை, தாமசத்தின்‌ பயன்களில்‌ ஓன்று. கட்டுறுதியுள்ள 
உடலும்‌, இளமையும்‌, இன்பமும்‌, வலிமையும்‌ உடையவர்களே 
யோகிகளாகத்‌ தகுந்தவர்கள்‌. யோகிக்கு அனைத்தும்‌ இன்பத்‌ 
தைத்‌ தருகின்றன. எல்லா மனித முகமும்‌ அவனுக்கு மகிழ்ச்சி 
யையே கொண்டு வருகின்றன. அருள்‌ நெறியில்‌ நிற்கும்‌ மனித 
னுக்கு அடையாளமது. கவலை, பாவத்தினால்‌ ஆக்கப்படுவது. 
அதற்குக்‌ காரணம்‌ வேறொன்றுமில்லை. முகில்‌ இருள்‌ படர்ந்த 
முகங்களுக்கும்‌ உங்களுக்கும்‌ என்ன தொடர்பு வேண்டியிருக்‌ 
கிறது? உங்களுடைய முகத்தில்‌ துன்பமாகிய மாசு படிந்திருக்கு 
மாயின்‌, வெளியே செல்லாதீர்கள்‌ ; கதவைத்‌ தாழிட்டுக்கொண்டு 
உள்ளேயிருங்கள்‌. வெளியே இந்த நோயைக்‌ கொண்டு செல்‌ 
வதற்கு உங்களுக்கு என்ன உரிமையுண்டு? உங்கள்‌ மனம்‌ 
உங்கள்‌ வயப்பட்டு நிற்குமாயின்‌, உடல்‌ முழுவதையும்‌ அடக்கி 
யாளுவீர்கள்‌. இந்த இயந்திரத்திற்கு அடிமையாயிருப்பதை 
ஒழித்து, இதனை உங்களுக்கு அடிமைப்படுத்துவீர்களாக. இந்த 
இயந்திரம்‌ ஆன்மாவைக்‌ கீழே இமுக்காமல்‌ அதற்குப்‌ பெரிய 
துணையாகும்‌. 


aqediarag em: ஜகா? ॥ 85 ॥ 


4௨. (கிடைத்தது போதுமென்றெண்ணுகிற) மகிழ்ச்சியினாலே 
மிகவுயர்ந்த இன்பம்‌ எய்துகிறது. 


கணை sry saa: ॥ 83 ॥ 


43. உடலிலும்‌ மனத்திலும்‌ (உள்ள) அமுக்குகளைக்‌ குறைவு 
படுத்துவதனாலே, தவமானது உடலுக்கும்‌ இந்திரியங்களுக்கும்‌ 
சித்தியைத்‌ தருகிறது: 

தவத்தின்‌ பயன்‌ உடனே காணப்படுகிறது. தொலைக்‌ 
காட்சி, தொலை ஒலி கேட்டல்‌ என்னும்‌ இத்தகைய வலிமைகள்‌ 


> 


160 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 
வப பப்ப ட்டன! 881 


44. மந்திர ஜபத்திஞலே அஷ்ட தேவதைகளினுடைய 
தரிசனம்‌ கிட்டுகிறது. 

நீங்கள்‌ அடைய விரும்பிய தேவதை எவ்வளவு உயர்வாக 
இருக்கிறதோ, அவ்வளவு அதிகமாகப்‌ பயிலவேண்டும்‌. 


தவ்ம்ம ப ப்பட்ட | €$ ்‌ 
45. அனைத்த 
சமாதி சித்திக்கிறது. 


ஆ 
கிறது. 


யும்‌ வரனுக்கு அர்ப்பணம்‌ செய்தலினாலே 
ண்டவனிடத்துச்‌ சரண்‌ புகுவதனாலே சமாதி நிறைவுறு 


(ஜனா எள ॥ 88 


46. உறுதியோடும்‌ ௬கத்தோடும்‌ கூடிய இருக்கை ஆசன 
மாகும்‌. 


இனி ஆச௪னங்‌ கூறப்படும்‌, உறுதியான இருக்கையில்‌ 
இருந்தாலன்‌ றிப்‌ 19 


ராணாயாமம்‌ முதலிய பயிற்சிகளைப்‌ பயிலுதல்‌ 


அ உடலுணர்ச்சியின்‌ றி 
ருப்பதைக்‌ கருதுவதாகும்‌. சாதாரணமாக உட்கார்ந்த உடனே 


54 கலகீகங்களும்‌ ஏற்படு 
கின்றன ப்ருப்பொருளாகிய உடலினுடைய எண்ணத்துக்கு 
அப்பாற்‌ போய்விட ற்‌ 


அனந்தத்திலே 


லு 7 
சுகத்தையும்‌ எய்துகி 5 லினாலும்‌ ஆசனமானது உறுதியையும்‌ 


ன்றது. 


அத. 2] யோக சூத்திரம்‌ 161 


அநந்தத்தை நினைப்பதனாலே நாம்‌ ஆசனத்தை உறுதிப்‌ 
படுத்தலாம்‌. பூரணமான அநந்தத்தை நினைப்பது நம்மால்‌ 
இயலாது. ஆனால்‌, எல்லையற்ற வான வெளியை நினைக்கலாம்‌. 


என்‌ களான? ॥ 86 ॥ 

48. ஆசனத்திலே வெற்றி பெறுவதனால்‌ இருமைகள்‌ நம்மைத்‌ 
தடுக்கமாட்டா. 

நன்மை தீமை, அனல்‌ குளிர்‌ என்னும்‌ இத்தகைய ஒன்‌ றினுக்‌ 
கொன்று எதிரிடையாகிய இருமைகள்‌ உங்களைக்‌ கலக்கமாட்டா. 


எண ணன்‌ saree: னாரா ॥ Su 

49. இது கைகூடியவுடன்‌ வெளியில்‌ உள்ள வாயுவை உள்‌ 
ளிமுத்தலாகிய சுவாசமும்‌, உள்ளிருக்கும்‌ வாயுவை வெளிவிடுத 
லாகிய பிரசுவாசமும்‌ ஆகிய இவற்றினுடைய கதியைத்‌ தடை 
செய்தலாகிய பிராணாயாமமானது செய்யத்தக்கது. 


ஆசன லயம்‌ ஏற்பட்ட பின்னர்‌, பிராணனுடைய இயக்கத்‌ 
தைத்‌ தடுத்து அடக்குதல்‌ வேண்டும்‌. அதனால்‌, உடலிலுள்ள 
பிராண சத்திகளை வசப்படுத்துதலாகிய பிராணாயாமத்துக்கு வரு 


மாயினும்‌, அது மூச்சு அன்று. பிரபஞ்சத்திலுள்ள சத்திகளின்‌ 
கூட்டமே அது. ஒவ்வோர்‌ உடலிலும்‌ உள்ள சத்தியாகிய 
பிராணன து. வெளித்தோற்றம்‌, சுவாசப்‌ பைகளின்‌ இயக்கமாய்‌ 
அமைந்தது. இவ்வியக்கம்‌ மூச்சினை உள்ளிமுக்கின்ற பிராண 
னாலே செய்யப்படுகின்றது. மூச்சை வசப்படுத்துகின்ற முறை 
யோடு தொடங்குகிறோம்‌. பிராணனைப்‌ பற்றுவதற்கு அதுவே 
எளிதான வழி. 


ளானான வையா னே லாக ASAT: ஸ்ட்‌ எ 
gg: ॥ 50 ॥ 


50. அதனுடைய வேறுபாடுகள்‌, அகத்தும்‌ புறத்தும்‌ அசை 
வற்ற நிலையிலும்‌ உள்ளனவாய்த்‌ தேசம்‌, காலம்‌, எண்‌ என்னும்‌ 
இவைகளால்‌ பார்க்கப்பட்டு நீண்டும்‌ சுருங்கியும்‌ இருக்கும்‌. 


மூவகைப்‌ பிராணாயாம இயக்கங்களுள்‌ ஒன்று மூச்சினை 
உள்ளிமுப்பது. மற்றது அதனை வெளியே வி௫வது. ஏனையது 


162 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [௬டர்‌-2 


மூச்சினைச்‌ சுவாசப்பையின்‌ உள்ளேயாவ து வெளியேயாவது 
நிறுத்திவைப்பது. இவை மேலும்‌ தேச காலங்களினாலே வேறு 
படுகின்றன. தேசம்‌ என்பது, பிராணனை நிறுத்தி வைக்கின்ற 


ககட்ட டப எளி: (84 ப 


௨ 53. வெளியிலும்‌ உள்ளிலும்‌ சென்றுள்ள விஷயங்களை அறிந்து 
செய்தலையடைய பிராண நிரோதமானது நான்காவது பிராணா 
யாமம்‌ ஆகும்‌. 


ற்சியினலே எய்துகின்ற 
ஈவது பிராணாயாமமாகும்‌. இது முதல்‌ 
தாகும்‌. 


௭௭: னி கட்டிய னு இத 


52. அதனால்‌ சித்த ஒளியை மூடுகின்ற மறைவானது தேய்ந்து 
போகிறது. 


எரா = விள எள: ॥ 63 | 
53. 


அதீ. 2] யோக சூத்திரம்‌ 163 


அணா எனனம. கனகா அகார்‌ 
aera: ய $8 ul 


54. இந்திரியங்கள்‌ தத்தம்‌ விஷயங்களை தீ தொடர்நீது 
நில்லாது, மனத்தின்‌ உருவத்தைப்பற்றி நிற்றல்‌ போல்வது பிரத்தி 
யாகாரமாகும்‌. 


இந்திரியங்கள்‌ மனத்தின்‌ வேறு வேறாகிய பாகங்களாம்‌. 
நான்‌ ஒரு *புத்தகத்தைக்‌ காண்கிறேன்‌ ; உருவம்‌ புத்தகத்தில்‌ 
இல்லை ; என்‌ மனத்தில்‌ இருக்கிறது. புறத்தே உள்ள ஒன்று 
அந்த உருவத்தை எழுப்புகிறது. உண்மையுருவம்‌ சித்தத்தில்‌ 
உள்ளது. இந்திரியங்கள்‌ தம்மை நாடுகிற பொருளினுடைய 
வடிவத்தைகீ கொண்டு அவற்றோடு ஒன்றுபட்டு நிற்கின்றன. 
மனமானது இவ்வுருவங்களை க்‌ கொள்ளாத வண்ணம்‌ தடுத்தால்‌ 
அது அமைதியடையும்‌. இதுவே பிரத்தியாகாரம்‌. 


aa: ணா AAAS AAO ॥ ட 

55. அதனால்‌ புலன்களின்‌ மிக உயர்ந்த அடக்கம்‌ ஏற்படு 
கிறது. 

இந்திரியங்கள்‌ புறத்தேயுள்ள பொருள்களின்‌ வடிவத்தைக்‌ 
கொள்வதிலிருந்து தடைபட்டு; மனத்தோடு ஒன்றி திற்கும்‌ 
பொழுது; யோகியானவன்‌ பூரா இந்திரிய அடக்கத்தைப்‌ பெறு 
கிறான்‌. புலன்கள்‌ பூரணமாக அடங்கினால்‌ எல்லாத்‌ தசைக்கட்டு 
களும்‌ நரம்புகளும்‌ அடங்குகின்றன. ஏனெனில்‌, இந்திரியங்கள்‌ 
உணர்ச்சிகளுக்கும்‌ செய்கைகளுக்கும்‌ நிலையங்களாய்‌ இருக்‌ 
கின்றன. இவ்விந்திரியங்கள்‌ கருமேந்திரியம்‌ ஞானேந்திரியம்‌ 
என இரு வகைப்படும்‌. இந்திரியங்கள்‌ வசப்பட்டுவிட்டால்‌, 
யோகியானவன்‌ எல்லா உணர்ச்சிகளையும்‌ செயல்களையும்‌ வசப்‌ 
படுத்திவிடுகிறான்‌. அதனால்‌, உடல்‌ முழுவதும்‌ அவனுக்கு 
அடங்குகின்றது. அப்பொழுதுதான்‌ பிறந்ததனால்‌ எய்‌ துகின்‌ ற 
உவகையை ஒருவன்‌ உணரத்‌ தொடங்குகிறான்‌ . அப்பொழுது 
தான்‌ ஒருவன்‌ உண்மையிலே பிறந்து நலமடைந்தேன்‌,?? 
என்று சொல்லுதல்‌ கூடும்‌. இந்திரியங்களின்‌ அடக்கம்‌ எய்திய 
பொழுது இவ்வுடல்‌ எவ்வளவு ஆச்சரியமான து என்பதை நாம்‌ 
உண்மையில்‌ உணருவோம்‌. 


அத்தியாயம்‌ 3 
விபூதி பாதம்‌ 
| யோகத்தினால்‌ எய்தற்பரலனவாகிய சித்திகள்‌ சித்திரிக்கப்‌ 
படும்‌ பாகத்துக்கு இப்பொழு து வந்துவிட்டோம்‌. 


STAR Teer ATT A ப ட்‌ 


1. குறித்த ஒரு பொருளின்மீது மனத்தினை நிறுத்தி வைத்தலே 
“ தாரணை ? எனப்படும்‌. 
உடலின்‌ அகத்திலோ புறத்திலோ உள்ள ஒரு பொருளின்‌ 


மீது மனமான து நிலைபெற்று அந்த நிலையிலே பொருந்தி 
நிற்பது தாரணையாகும்‌. 


TA FAAS எ HAT UR 
2, முற்கூறிய விஷயத்திலே இடைய 


மனம்‌ யாதாயினும்‌ ஒரு பொ 

இதயம்‌ முதலிய குறித்தவிடத்தில்‌ இறக 
i ஒரு பாகத்திலிருந்து 
ல்‌ மனம்‌ அனுகூல 


அ 
அ பொழுது நிலைத்திருத்தல்‌ கைகூடுமாயின்‌,. 
அது தியானமெனப்படும்‌, 


ன்‌ (அர்‌ தீதத்தை) பொரு. 
பித்துக்‌ சொரூபம்‌ அற்று நிற்பது சமாதி எனப்படும்‌. 


அதீ. 3] யோக சூத்திரம்‌ 165 


மாகிய கருத்தினை உருவமின்‌ நிக காண்கிற நிலையை அடைந்து 
விட்டால்‌ அந்நிலையிலுள்ள தியானம்‌ * சமாதி? எனப்படும்‌. 


எனை எ? ॥ 8 ॥ 


4. இம்மூன்றினையும்‌ ஒரு பொருளின்மேல்‌ அப்பியசித்தல்‌ 
£ சம்யமம்‌ ? எனப்படும்‌. 

ஒரு மனிதன்‌ தனது மனத்தினைக்‌ குறித்த ஒரு பொருளின்‌ 
மேற்செலுத்தி, அதனை அங்கு நிறுத்தி, நெடுநேரத்திய்கு 
வைத்து, பொருளின்‌ து நுண்ணிய பாகத்தை பிரித்து, அதனையே 
நோக்குதல்‌ ₹ சம்யமம்‌? ஆகும்‌. தாரணை, தியானம்‌, சமாதி 
யாகிய மூன்றும்‌ ஓன்றன்பின்‌ ஒன்றாக வந்து ஒருங்கு கூடி 
நிற்பதே இது. பொருளின்‌ உருவம்‌ மறைந்து போக, அதன்‌ 
கருத்து மாத்திரம்‌ மனத்திலே தரித்து நிற்கிறது. 


என்னனா: ॥ $ ॥ 

5. அதனை வெல்வதனாலே அறிவொளி விளக்கம்‌ உண்டா 
கிறது. 

ஒருவன்‌ சம்யமத்திலே சித்தி அடைவானானால்‌, எல்லா 
வல்லமைகளும்‌ அவனுக்குக்‌ கிட்டுகின்றன. இது யோகியி 
னிடத்து உள்ள பெரிய கருவி. அறிவுப்‌ பொருள்கள்‌ எல்லை 
யற்று இருக்கின்றன. அவை தூலம்‌, அதிதூலம்‌, மகாதூலம்‌, 
சூக்குமம்‌, அதிசூக்குமம்‌, மகாளூக்குமம்‌ என்று இவ்வாறு வகுக்கப்‌ 
படுகின்றன. முதலிலே தூலப்‌ பொருள்களினிடத்துச்‌ சம்யமம்‌ 
செய்தல்‌ வேண்டும்‌. தூலப்‌ பொருளின்‌ அறிவை அடையத்‌ 
தொடங்கிய பின்னர்‌, படிப்படியாகச்‌ சூக்குமமான பொருள்களை 
எடுத்துக்கொள்ரூதல்‌ வேண்டும்‌. 


என arfrrg Fafa: ம & ய 


&. அதனைப்‌ படிப்படியாக உபயோ கிக்க வேண்டும்‌. 
அதிகம்‌ விரைந்து செல்லாதபடி எச்சரிப்பது இதன்‌ கருத்து. 


ஏசல்‌ ஏனை 6 ॥ 
7. முன்னர்க்‌ கூறியவற்றைக்‌ காட்டிலும்‌ இம்மூன்றும்‌ அந்த 


ரங்கமானவை. 


்‌ 2 
166 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌ 


யும்‌ பெறுவான்‌. இனால்‌, அது முத்தி 
யாக மாட்டாது. இவை மனத்தினை நிர்விகற்பமாக்கமாட்டா. 
மீண்டும்‌ உடலெடுப்‌ 


ப்பதற்கு வேண்டிய வித்துகள்‌ இவை 
விடுவன. யோகி Q 


பொழுதுதான்‌ அவை முளையாதொழியும்‌. அந்த வல்லமைகள்‌ 
வித்தினை வறுக்கமாட்டா. 


Taft எட்‌ எனி என டி Cu 
8. 


நிர்ப்பீஜ (வித்தில்லாத) சமாதிக்கு இவைகளும்‌ அங்கங்‌ 
களே. 


ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்பொழுது 
கவுயர்ந்த உண்மையான 


ப வன்னி விரை களின்‌ சாலி எ௭ாரா- 
னால வி எனா ௭௨  & ॥ 


ன்‌ ழவும்‌, வடக்‌ 

எதுவு பொருந்துகின்ற வேளையோ। 
சித்தத்துக்குன்‌ வே சேர்க்கையான து பிரோத பரிணாமம்‌) ஓடுக்கத்‌ 
தின்‌ உருத்திரிதல்‌ எனப்படும்‌. 


8, 2. ௫. ய 
3 ஐ, முற்றும்‌ அடக்கப்ப) 
பாடுகள்‌ இரா. மனத்தைப்‌ புலன்‌ 


அதீ. 8] யோக சூத்திரம்‌ 167 


இந்நிலை எல்லா அலைகளும்‌ அடங்கி நிற்கின்ற உண்மைச்‌ 
சமாதியாகாது. அங்ஙனம்‌ ஆயினும்‌, பொங்கியெழுகின்ற மன 
நிலையைவிடக்‌ கீழாகிய இந்தச்‌ சமாதி உயர்ந்த சமாதிக்கு 
மிகவும்‌ அணித்தாயுள்ள து. 


ன எண [ளா Eira ॥ 1௦ ॥ 


10. அதன்‌ கலக்கமில்லாத பெருக்கு, சம்ஸ்காரத்திலிருந்து 
உண்டாகிறது. 

நாள்தோறும்‌ இடைவிடாது பயின்று வருதலாலே இத்தகைய 
மன அடக்கம்‌ தொடர்ச்சியாக அமைகின்றது. மனமானது நிலை 
பேறான சமாதியைப்‌ பெறுகின்றது. 


gaff ATTA: ஊனிடினி Freer எனா? ॥ 441 


41. பல பொருள்களைப்‌ பற்றுதல்‌ தேய்ந்துபோக; ஒரு வழிப்‌ 
பட்ட நிலை வந்தெய்துவது சித்தத்தினது சமாதி (பரிணாமம்‌) வடிவம்‌ 
எனப்படும்‌. / 

மனமானது வேறுபட்ட பல பொருள்களைப்‌ பற்றி அவற்றின்‌ 
வழிச்‌ செல்லுகிறது. இது கீழான நிலை. ஒன்‌ நினை மாத்திரம்‌ 
பற்றி ஏனையவற்றையெல்லாம்‌ விலக்கிவிடுகின்ற மேலான நிலை 
யொன்றுண்டு. இதன்‌ பயன்‌ சமாதியாகும்‌. இஃ 


சாசளிகள்‌ gear faa: ॥ AR ய 


12. விழுந்த எண்ணமும்‌ எழுகின்ற எண்ணமும்‌ ஒத்திருப்பது 
சித்தத்தினது (ஏகாக்கிரதா பரிணாமம்‌) ஒரு வழிப்பட்ட வடிவ 
மாகும்‌. 

மனம்‌ ஒருவழிப்பட்டு நிற்கிறதென்பதை நாம்‌ எவ்வாறு 
அறியலாம்‌ ₹ காலத்தைப்பற்றிய எண்ணம்‌ மறைந்துபோம்‌. கால 
மானது அறியப்படாமல்‌ எவ்வளவு அதிகமாகக்‌ கழிகின்றதோ, 
அவ்வளவுக்கு நமது உள்ளம்‌ ஒருவழிப்பட்டு நிற்கிறதென்று 
அறியலாம்‌. ,சாதாரண வாழ்க்கையிலே நாம்‌ ஒரு புத்தகத்தை 
ஆழ்ந்து படிக்கும்பொழுது, நேரம்‌ கழிந்து போவதை அறிவ 
தில்லை. புத்தகத்தைக்‌ கீழே வைக்கும்பொழுது, * இத்தனை மணி 
நேரங்‌ கழிந்துவிட்டதே 1? என நாம்‌ எண்ணி வியப்பதுண்டு. 
எல்லாக்‌ காலங்களும்‌ ஒரே நிகழ்காலத்தில்‌ ஒன்று கூடி நீற்கின்‌ 

110—12 


168 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


றன. ஆதலால்‌, இறந்த காலமும்‌ நிகழ்காலமும்‌ ஒன்றாகி திற்கும்‌ 
பொழுது மனம்‌ ஒருவழிபட்டதென வரைவிலக்கணம்‌ சொல்‌ 
லப்பட்ட து. 


மள qafegig என்க எப Sareea: (0 3॥ 
18: பருப்பொருளும்‌ நுண்பொருளுமாகிய பூதங்களிலும்‌ இந்‌ 


வேறுபாடு, நிலை வேறுபாடு என்னுமிவை இதனால்‌ விளக்கப்பட 
கின்றன. 


ததப்படுகின்றன. ஒரு தங்கக்‌ 


ப அதனைக்‌ கையிலணியும்‌ 
காப்பாக மாற்றிப்பின்னர்‌ அதனைக்‌ காதிலணியும்‌ குண்டலமாக 


2 £கும்‌. மேலும்‌, காப்போ, குண்டலமோ, 
ஒளியுள்ளதாகவோ, மங்கலாகவோ, தடிப்பாகவோ, மெல்லி 


க ன்‌ றன. அதுவே, 
முன்னர்‌ மூன்றாம்‌ அத்தியாயம்‌ நாலாம்‌ 3 5 2 றய 
மத்தைத்‌ தர வல்லது. சூத்திரத்திந்கூறிய சம்‌ 


அத. 3] யோக சூத்திரம்‌ 169 

அஃதாவது, காலத்தினாலும்‌ சம்ஸ்காரங்களாலும்‌ காரியப்‌ 
படுத்தப்பட்டு எப்பொழுதும்‌ வெளிப்பட்டுத்‌ தோன்றுகிற 
பொருளே காரணப்‌ பொருளாகும்‌. 


ணுானன்‌ எண்‌ Bg: ॥ 8 ॥ 


15. ஒன்றன்பின்‌ ஒன்று எய்துகிற தொடர்ச்சி வேறுபாடூ 
உருத்திரிகின்ற பரிணாம வேறுபாட்டிற்குக்‌ காரணமாகிறது. 


afore TAT ATTA என எ* ॥ 9உ॥ 


பரிணாமங்களின்மீது சம்யமம்‌ செய்தலாலே; 


16. மூவகைப்‌ 
ம்‌ மேல்‌ வருங்காலத்தையும்‌ பற்றி அறிவு உண்‌ 


கழிந்த காலத்தையு 
டாகிறது. 

சம்யமத்தைப்பற்றிய முந்திய வரைவிலக்கணத்தை நாம்‌ 
மறந்துவிடுதல்‌ கூடாது. மனமானது பொருளின்‌ புறத்தே 
தோற்றும்‌ குணங்களை ஓழித்து அதன்‌ அகத்‌ தன்மையோடு 
ஒன்று சேர்ந்து நின்று; நீண்ட காலப்‌ பயிற்சியினாலே அந்த 
நிலையிலே உறுதி அடைந்து, விரும்பிய கணத்திலே, அந்த 
நிலையை அடைவது சம்யமமாகும்‌. அந்நிலையிலே ஒரு மனிதன்‌ 
இறந்த காலத்தையும்‌ எதிர்காலத்தையும்‌ பற்றி அறிய விரும்புவா 
னாயின்‌, மூன்றாம்‌ அத்தியாயம்‌, 13-ஆம்‌ சூத்திரத்தில்‌ சொல்லிய 
படி, சம்ஸ்கார மாறுதல்களிலே சம்யமம்‌ செய்யவேண்டும்‌. சில, 
இப்பொழுது நிகழ்ந்‌ துகொண்டிருக்கின்றன . சில, தாம்‌ செய்ய 
வேண்டிய தொழிலைச்‌ செய்து முடித்‌ துவிட்டன. சில, இனிமேல்‌ 
தொழிலைச்‌ செய்யக்‌ காத்துக்கொண்டிருக்கின்றன ; இவற்றின்‌ 
மீது சம்யமம்‌ செய்வதனாலே, ஒருவன்‌ இறந்த காலத்தையும்‌ 
எதிர்காலத்தையும்‌ அறிதல்‌ கூடும்‌. 


எண்ன PATI இனன்‌ AAT - 
அசினா ॥ 19 ய 


17. சொல்‌; பொருள்‌, அறிவு என்னும்‌ மூன்றும்‌ ஒன்று பிறி 
தொன்றாய்க்‌ கலந்து தோன்றுகின்றன இவற்றை வேறு பிரித்துச்‌ 
சம்யமம்‌ செய்வதால்‌; எல்லாப்‌ பிராணிகளினுடைய ஒலிக்‌ குறிப்பை 
யும்‌ அறியும்‌ ஆற்றல்‌ உண்டாகிறது. 


்‌ -2 
170 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌ 


2 ப்‌ ள்‌ 
சொல்‌ வெளியேயுள்ள சாரணத்தைக்‌ குறிப்பது. பொரு 
பொருள்கள்‌ தோன்றுகின்றன. 


முது நான்‌ சொல்லை அறிகின்றேன்‌ 
அகத்தேயுள்ள புலன்களின்‌ இயக்கம்‌, 
மனத்தின்‌ எதிரியக்கம்‌ என்னும்‌ மூன்‌ றினுடைய கலப்பே ச்‌ 
லென்பதை நான்‌ அறிவேன்‌. சாதாரணமாக இவை மூன்று 
- பயிற்சியிலே யோகியானவன்‌ இவற்‌ 
்‌ றய்டைந்த மனிதன்‌ எந்த ஒலியின்‌ 

மீதாவது சம்யமம்‌ செய்தால்‌ 
யினும்‌, விலங்குகளால்‌ ஆக்கப்பட 
கருத்தை அவன்‌ அறிந்து 6 


என்னன்னா ॥ 16 ॥ 


18. சம்ஸ்காரங்களை அறிவதனாலே பழம்பிறப்பைப்‌ பற்றிய 
அறிவு உண்டாகிறது. 


ASRS TTS | 4% ul 


19. பிறனுடைய உ. 
செய்வதனால்‌ அவனு 


அதீ. 3] யோக சூத்திரம்‌ 171 


ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும்‌ அவனைப்‌ பிறரிலிருந்து 
பிரித்துக்‌ காட்டுகிற அடையாளங்கள்‌ இருக்கின்றன. யோகி 
இந்த அடையாளங்களின்மீது சம்யமம்‌ செய்யும்‌ பொழுது அந்த 
மனிதனுடைய மனத்தின்‌ தன்மையை அறிகிறான்‌. 


ஏ ௮ aera எனா ளி எனா ॥ 80 ॥ 


௨௦. மனத்தின்‌ உட்பொருளை அறிந்துகொள்வதில்லை, அது 
சம்யமத்தின்‌ விஷயமன்றாதலின்‌. 


உடலிலே ௪ம்யமம்‌ செய்தலினால்‌ மனத்தின்‌ உட்பொருளை 
அவன்‌ அறிந்துகொள்ளமாட்டான்‌. இதற்கு இரண்டு வகை 
சம்யமம்‌ வேண்டும்‌. முதலில்‌ உடலிலுள்ள அடையாளங்களிற் 
௪ம்யமம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. பின்பு மனத்தையே விஷயமாகக்‌ 
கொண்டு சம்யமம்‌ செய்யவேண்டும்‌. அப்பொழுது! யோகி 
மனத்திலுள்ள யாவற்றையும்‌ அறிவான்‌. 


அண்னா எனன எண எனி கள - 


எனை uA ॥ 
J 21. உடலினுடைய வடிவத்திலே சம்யமம்‌ செய்வதால்‌; உரு 
வத்தைக்‌ காண்டல்‌ தடைப்ட; கண்ணின்‌ ஒளி பிரிந்து நிற்பத 
னாலே, யோகியின்‌ உடல்‌ கட்புலனுக்குப்‌ படாமற்‌ போகின்றது. 

ஓர்‌ அறையின்‌ நடுவில்‌ நிற்கின்ற யோகி தோற்றமாத்திரை 
யாக மறைந்து போகக்கூடும்‌, அவன்‌ உண்மையில்‌ மறைவ 
தில்லை. ஆனால்‌, ஒருவராலும்‌ காணப்படுவதில்லை. உடலும்‌ வடிவ 
மும்‌ பிரிவுற்ற தன்மையனவாகின்‌ றன. உருவமும்‌ உருவப்‌ 
பொருளும்‌ பிரிந்து நிற்கக்கூடிய தியான வலிமையை அடைந்த 
பின்புதான்‌ யோகி இதனைச்‌ செய்யக்கூடும்‌ என்பதை நீங்கள்‌ 
ஞாபகத்தில்‌ வைத்திருக்க வேண்டும்‌. அப்பொழுது யோகி 
அந்தப்‌ பிரிவிலே சம்யமம்‌ பண்ணுகிறான்‌. வடிவமும்‌ உடலும்‌ 
ஒன்றுபட்டு நிற்பதனாலே எழுவது காணும்‌ ஆற்றல்‌. ஆதலாலே, 
வடிவங்களைக்‌ காண்கிற ஆற்றல்‌ இங்குத்‌ தடைபட்டு நிற்கிறது. 


ரள எனவ ம 53% ॥ 


22. இதனால்‌ பேசப்பட்ட சொற்களின்‌ மறைவும்‌ இவை 
போன்றனவும்‌ விளக்கப்படுகின்றன. 


a த 
172 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌ 
எக்‌ fwd ௮ BH எக 
ஊரி ளா 153 


இப்பொழுது காரியப்படுவனவும்‌, * இனிமேல்‌ காரியப்படப்‌ 
போகில்‌ ்‌ 5 


ரணை முதலாகிய 


(1: 38) தன்மைகளிலே . 
செய்வதனால்‌ G 


யாகி அவற்றிலே சிறப்புறுகின்றான்‌. 


எ SRTASTENET பு 86 பு 
25. 


த அதீ. 3] யோக சூத்திரம்‌ 173 
பொருள்‌, மறைக்கப்பட்ட பொருள்‌, தூரத்தில்‌ உள்ள பொருள்‌ 
என்னும்‌ இவற்றை யோகி அறிகின்றான்‌. 

இதய கமலத்திலேயுள்ள உள்ளொளியிலே சம்யமம்‌ செம்வத 
னாலே, அதிக தூரத்தில்‌ நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளையும்‌, மலை 
முதலிய தடைகளினால்‌ மறைக்கப்பட தின்றவற்றையும்‌, மிக நுண்‌ 
ணிய பொருள்களையும்‌ யோகி அறிகின்றான்‌. 


yaad YA எனனால ॥ 9 ॥ 
27. கதிரவனிலே சம்யமம்‌ செய்வதனாலே புவனத்தைப்பற்றிய 
அறிவு உண்டாகிறது. . 


அ எவனா? ॥ 36 ॥ 
28. மதியிலே சம்யமம்‌ செய்வதனாலே விண்மீன்‌ கூட்டங்‌ 
களைப்‌ பற்றிய அறிவு உண்டாகிறது. 


ஹு எனி எள ॥ 2 


29. துருவ நட்சத்திரத்திலே சம்யமம்‌ செய்வதனாலே எல்லா 
நட்சத்திரங்களின்‌ இயக்கத்தைப்பற்றிய அறிவும்‌ உண்டாகிறது. 


என்ன அனான்‌ ₹ட ॥ 30 ॥ 
30. நாபி சக்கரத்திலே சம்யமம்‌ செய்வதனாலே உடலின்‌ 
அமைப்பைப்பற்றிய அறிவு உண்டாகிறது. 


தண்‌ ஜினா: ॥ 3 ॥ 

81. தொண்டைக்‌ குழியிலே சம்யமம்‌ செய்வதனாலே பசி 
தாகம்‌ அடங்குகின்றன. i 

ஒரு மனிதன்‌ பசியாயிருந்தால்‌, தொண்டைக்‌ குழியிலே 
சம்யமம்‌ செய்வானாயின்‌, பசி தீர்ந்துவிடுகிறது. 


ஜப்னா AR 

82. கூர்ம நாடியிலே சம்யமம்‌ செய்வதனாலே உடலின்‌ நிலை 
பேறு வருகின்றது 

பயிற்சி செய்யும்‌ பொழுது உடல்‌ கலக்கமடையா து. 


174 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [௬டர்‌-2 
எனனை gag ॥ 33 ப 


38. உச்சியிலிருந்து எழுகின்ற ஒளியிலே ௪ம்யமம்‌ செய்வத 
னாலே சித்தர்களது தரிசனம்‌ உண்டாகிறது. 


சித்தர்களென்பார்‌ பிரேத ரூப ஆவிகளைவிடச்‌ சிறிது 
உயர்‌ நீதவர்கள்‌. யோகி உச்சியிலே மனத்‌ ; 


செய்வதனாலே சித்தர்களைக்‌ காண்கின்றான்‌. சித்தர்கள்‌ என்னும்‌ 


84. 


ன. சம்யமம்‌ செய்யாமலே 
இயற்கையாய்‌ வருகின்றன. 


ண்‌ (ஏ 13% ப 


85. இதயத்திலே எல்லாக்‌ சித்தங்களையும்‌ பந்றி அறிவு உண்‌ 
டாகிறது. 


HATE ணா. 


அதீ. 3] யோக சூத்திரம்‌ 175 


நிலையில்‌ அது எல்லாத்‌ தொடர்புகளினின்றும்‌ நீங்கித்‌ தன்வயத்த 
தாகின்றது. 


எள: னை என்களாககரினாகளா எ? அன்‌ ॥ 39 ॥ 


37. அதிலிருந்து பிரதியை (பேரொளி விளக்கம்‌); சிரவணம்‌ 
(உயர்ந்த கேள்வி), வேதனை (உயர்ந்த பாசம்‌), ஆதரிசம்‌ (உயர்ந்த 
காட்சி); ஆசுவாதம்‌ (உயர்ந்த சுவை, வார்த்தா (உயர்ந்த வாசனை) 
என்னும்‌ இவை பிறக்கின்றன. 


5 erage னன்‌ rg: ॥ 36 1 


88. வெளிச்செல்லும்‌ தன்மையின தாகிய உலக நிலையிலே; 
இவை சித்திகளாகக்‌ கருதப்படினும்‌; சமாதிக்கு இவை தடைகளே. 


புருடனும்‌ மனமும்‌ , ஒன்றுபடுவதனாலே, யோகிக்கு உலக 
அனுபவங்களின்‌ அறிவு வருகிறது. பிரகிருதியும்‌ புருடனும்‌ இரு 
வேறு பொருள்களென்னும்‌ அறிவிலே சம்யமம்‌ செய்வானாயின்‌, 
அவன்‌ புருடனைப்பற்றிய அறிவினைப்‌ பெறுகின்றான்‌. அதி 
லிருந்து விவேகம்‌ எழுகின்றது. விவேகத்தின்‌ மூலமாகப்‌ 
பிரதிபையைப்‌ பெறுகின்றான்‌. சுத்த ஆன்மாவை அறிந்து உயர்‌ 
நிலையாகிய மோட்சத்தை அடைவதற்கு இந்தச்‌ சித்திகள்‌ தடை 
யாகின்றன. இவை வழியிலே காணப்படுவன. யோகி இவற்றை 
அகற்நிவிடுவானாயின்‌, உயர்‌ நிலையை அடைகின்றான்‌ ; இவற்றைப்‌ 
பெற முயல்வானாயின்‌, முன்னேற்றம்‌ நின்றுவிடுகின்றது. 


qT, TATA GATE கணை எலி 
வை: W328 ॥ 

99. பந்தங்களின்‌ காரணங்கள்‌ அவிழ்ந்து போக, யோகியான 
வன்‌ தொழில்‌ வாய்க்கால்களை (நரம்பு களை) அறிவதனாலே மற்றொரு 
வனுடைய சரீரத்தினுள்ளே புகுதல்‌ கூடும்‌. 


யோகியானவன்‌ தனது உடலிலே தொழில்‌ புரிந்துகொண் 
டிருக்கும்‌ பொழுதே, இறந்து போன ஓர்‌ உடலினுள்ளே புகுந்து 
அதனை எழுந்து இயங்கும்படி செய்யலாம்‌. உயிருள்ள ஓர்‌ உட 
லின்‌ உள்ளும்‌ புகுந்து அந்த மனிதனுடைய மனத்தையும்‌ கருவி 
களையும்‌ தடைபடுத்தி, அவனது உடல்‌ மூலமாக அந்த நேரத்தில்‌ 
தொழில்‌ புரியலாம்‌. புருஷபிரகிருதி வேறுபாட்டின்‌ விவேகத்தி 


தீபம்‌ [சடர்‌-2 


... இப்பொழுது 


1 கி 
இந்த நரம்புக்‌ “ட்டுகளிலிருந்து al. 
ச மூலமாகவும்‌ தொழில்‌ புரித 


னள தாசரி எ ஊேோ[ணன 80 ॥ 


40. உதானன்‌ என்னும்‌ வாயுவை வெல்லுதலினாலே, நீர்‌, க்‌ 
முன்‌ என்னும்‌ இவற்நினது சம்பந்தமின்றி அவற்றின்மேல்‌ நட்‌ 
தலும்‌, விரும்பிய போது மரித்து மேல்‌ நோக்கில்‌ செல்லுதலும்‌ உ 
டாகும்‌, 


) உடல்‌ இலகுவாகின்ற து. யோகி 
நீரில்‌ ௮மிழ்வதில்லு, முட்க ம்‌ வாள்‌ அனியிலும்‌ லத்‌ 
ற்கும்‌ ற்கும்‌ அவனால்‌ கூடும்‌. அவன்‌ 
விரும்பியபொழு து இந்‌ ற்கீ 


41. சுமா என்னும்‌ வாயுவை வெல்லுதலினாலே உடலைச்‌ 
சற்றி ஓர்‌ ஒளி உண்டாகிறது. 


: Mau g2 ॥ 

a2, கேள்‌ விிந்‌ கிரயம்‌, காயம்‌ என்‌ ம்‌ இவந்றினது 
சேர்க்கையின்மது சம்யமத்‌ செய்வதனாலே தெய்வக்‌ கேள்வி உண்‌ 
டாகின்றது, 


,. ஆகாயமும்‌ ருவியாகிய செவியும்‌ உள்ளன. இவற்‌ றின்மீது 
பம்‌ செய்வதனால்‌, யோகி தெய்வக்‌ கேள்வியை அடை 


அதீ. 3] யோக சூத்திரம்‌ | 177 


கின்றான்‌. அவன்‌ எல்லாவற்றையும்‌ கேட்கின்றான்‌. வெகு தூரத்‌ 
துக்கு அப்பால்‌ மொழியப்பட்டதையும்‌ அவன்‌ கேட்டல்‌ கூடும்‌. 


slater: ள்‌ YAS வக்‌ 
THAT ப 83 ॥ 

43. ஆகாயத்துக்கும்‌ ்‌ சரிரத்துக்கும்‌ இடையே உள்ள 
சேர்க்கையின்‌ மீது சம்யமம்‌ செய்வதனாலே, இலவம்பஞ்சு முதலிய 
மெல்லிய பொருள்களைப்‌ போன்று உடல்‌ இலகுத்துவம்‌ அடையும்‌. 
இவற்றைத்‌ தியானிப்பதனாலே யோகிக்கு (ஆகாய கமனம்‌) வான 
வெளியிலே சஞ்சசித்தல்‌ உண்டாகிறது. 


இந்த உடல்‌ ஆகாயத்தினாலான அ: ஆகாயமே ஒரு வலை 
யாக உருவெடுத்து உடலாயிற்று. உடற்பொருளாகிய இந்த 
ஆகாயத்திலே யோகி சம்யமம்‌ செய்தானெனின்‌, அது ஆகாயத்‌ 
தைப்‌ போன்ற இலகுத்துவத்தை அடையும்‌. அவன்‌ காற்றின்‌ 


ஊடாக எங்கும்‌ செல்லுதல்‌ கூடும்‌. ஏனையவற்றுக்கும்‌ இவ்வாறே. 


aferofeaar ஏன்க்கா aa: எண எண? ॥$8॥ 

44. உடலுக்கு வெளியேயுள்ள (அகல்பித விருத்தி) கல்பிதமல்‌ 
லாத உண்மையான மனத்தினது வேறுபட்ட வடிவம்‌, (மகாவிதேக) 
உடலினைக்‌ கடந்த பெருநிலை எனப்படும்‌. இதன்மீது சம்யமம்‌ 
செய்தலினால்‌ ஒளி வடிவத்தை மறைத்து நிற்கின்ற (ஆவரணம்‌) 
மறைப்பானது (கிலேச கர்ம வியாபக தீதிரயமானது) தேய்ந்து 
போகின்றது. 

மனமானது மூடத்தனமாகத்‌ தான்‌ இந்த உடலில்‌ மாத்திரம்‌ 
தொழில்‌ புரிவதாக எண்ணுகிறது. மனமானது எங்கும்‌ வியா 
பகமாயிருந்தால்‌ ஒரு நரம்பு மண்டலத்தினால்‌ கட்டப்பட்டு இந்த 
ஓர்‌ உடலில்‌ மாத்திரம்‌ * நான்‌? என்பதை வைக்க வேண்டிய 
அவசியமென்ன? நான்‌ அவ்வண்ணம்‌ செய்வதற்கு ஒரு நியாய 
மும்‌ இல்லை. விரும்பியவிடமெங்கும்‌ “நான்‌ ? என்பதை உணர்‌ 
வதற்கு யோகி வேண்டுகிறான்‌. உடலிலே * நான்‌? என்னும்‌ 
முனைப்புக்‌ கெட்டுப்போகும்‌ பொழுது எழுகின்ற விருத்திகள்‌ 
“அகல்பித விருத்தி? அல்லது “மகா விதேகம்‌? எனப்படு 
கின்றன. இந்த விருத்திகளிலே சம்யமம்‌ செய்து வெற்றி பெறு 
வானாயின்‌, ஒளியை மறைக்கின்ற மறைப்பு நீங்கிவிடுகின்றது 
எல்லா இருளும்‌ பேதைமையும்‌ அகன்றுவிடுகின்‌ றன. 3 


178 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


i வந்தம்‌ ட வ்‌ 8S ॥ 


45. பூதங்களின்‌ (ஸ்தூலம்‌) பருப்பொருட்டன்மை (ஸ்வரூபம்‌) 
சொந்தலியல்பு, (சூக்ஷ்மம்‌) துண்பொருட்டன்மை, (அந்வயம்‌) குணங்‌ 


முதலிலே இந்தப்‌ பூதங்களின்‌ பருப்பொருட்டன்மையிலும்‌, 
பின்பு துண்பொருட்டன்மையு 


பெளத்தரில்‌ ஒரு சாரார்‌ இந்‌ 
வார்‌. அவர்கள்‌ ஒரு களிமலீ ௦ 
சம்யமம்‌ செய்து, அது எந்த அண்பொருள்களால்‌ ஆக்கப்‌ 
பட்டிருக்கின்‌்றதோ அ : 7 

பொருள்களையும்‌ கண்‌ 


மகும்‌, ஆற்றலும்‌, வைரத்‌ 
காயசம்பத்து? எனப்‌ 


அதீ. 3] யோக சூத்திரம்‌ ்‌ 179 


உடல்‌ நாசமற்றதாகின்றது. அதற்கு ஒன்றும்‌ தீங்கிழைக்க 
மாட்டாது. யோகி விரும்பும்‌ வரையும்‌ அதனை ஒன்றும்‌ அழிக்க 
மாட்டாது. ££ காலமென்னும்‌ தடியினை முறித்து எறிந்துவிட்டுப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ தனது உடலோடு வாழ்கின்றான்‌.” அத்தகைய 
மனிதனுக்கு நோய்‌, மரணம்‌, துன்பம்‌ என்பன இல்லையென 
வேதம்‌ கூறுகிறது. 


ணை வளன்‌ க? glu 


48. (இந்திரியங்களால்‌ அறியுமறிவினத) விஷயத்‌ தன்மை, 
அவற்றினது சொந்த இயல்பாகிய சத்துவத்தன்மை, (இந்திரியங்‌ 
களுக்கு ஆதாரமாகிய நான்‌? என்னும்‌) முனைப்பு; (இந்திரியங்‌ 
களும்‌ முனைப்பும்‌ முக்குணங்களோடு ஒன்றுபட்டு நிற்றலாகிய) 
அந்வயம்‌, (புருஷனுடைய அனுபவத்துக்‌ தப்‌ பொருட்டாயிருக்‌ 
கின்ற) அர்த்தவத்துவம்‌ என்னும்‌ இவற்றின்மீது சம்யமம்‌ செய்தலி 
னால்‌. இந்திரியங்களை வெல்லுதல்‌ உண்டாகின்றது. 


புறத்தேயுள்ள பொருள்களைக்‌ காண்டலில்‌ இந்திரியங்களா 
னவை மனத்திலே தமக்குள்ள இடத்தினின்று புறப்பட்டு, அப்‌ 
பொருள்களை நாடிச்‌ செல்கின்றன. இதனால்‌ அறிவு உண்டா 
கிறது. இச்செயலில்‌ (அஸ்மிதையாகிய) முனைப்பும்‌ உடன்‌ நிற்‌ 
கின்றது. யோகியானவன்‌ இவற்றின்‌ மேலும்‌ எஞ்சிய (அந்வயம்‌ 
அர்த்தவத்‌ துவம்‌ என்னும்‌), இரண்டின்‌ மேலும்‌ படிப்படியாகச்‌ 
சம்யமம்‌ செய்தலினாலே இந்திரியங்களை வெல்லுகின்றான்‌. நீங்கள்‌ 
காண்பதோ தொடுவதோ ஆகிய ஒன்‌ நினை-உதாரணமாக, ஒரு 
புத்தகத்தை-எடுத்துக்கொள்க. முதலிலே அதன்மீது மனத்தைச்‌ 
செலுத்தித்‌ தியானம்‌ செய்க. பின்பு புத்தக வடிவமாயிருக்கின்ற 
அறிவினைப்பற்றி நினைக. அதன்மேல்‌ புத்தகத்தைக்‌ காண்கின்ற 
ஆன்மாவைப்பற்றி நினைக. மேலும்‌, இம்மாதிரியே இத்தகைய 
பயிற்சியினாலே இந்திரியங்களை வெல்லலாம்‌. 


எனி என்‌ என்ன்‌ ணைளான: எனன ॥ $% ॥ 


49. அதிலிருந்து தேகமானது மனோ வேகத்தோடு இயங்கக்‌ 
கூடிய ஆற்றலும்‌; தேகத்திற்பிரிந்து இந்திரியங்கள்‌ தொழில்‌ புரியக்‌ 
கூடிய ஆற்றலும்‌; பொருள்களுக்கு மூல காரணமாகிய பிற 
தானத்தை வெல்லுகின்ற ஆற்றலும்‌ உண்டாகின்றன. 


180 .. விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


பூதங்களை வெல்லுவதனால்‌ காயசம்பதீ து உண்டாவதுபோல, 
இந்திரிய வெற்றியால்‌ மேலே குறிக்கப்பட்ட ஆற்றல்கள்‌ உண்டா 
கின்றன. 


எண்ணான என்ளாளளசாஏள்‌ என்னா 
ஏன்‌ எ ॥$0 ॥ 


50. சத்துவத்துக்கும்‌ புருடனுக்கும்‌ இடையே உள்ள வேறு 
பாட்டினைப்பற்றிய விவேகத்திலே மாத்திரம்‌ ஈடுபட்டுச்‌ சம்யமம்‌ 


பிரகிருதி வெல்லப்பட, புருஷன்‌ 'பிரகிருதிக்கும்‌ தனக்கும்‌ 
இடையே உள்ள வேறுபாட்டினை உணர்ந்து, தான்‌ அழிவற்றவ 
னும்‌, தூயவனும்‌, பூரணனும்‌ எனக காண்டலினால்‌, சர்வவல்ல 
மையும்‌, சர்வ ஞானமும்‌ அடைகின்றான்‌. 


எசா ௫ கிளி (ம) கண ம 69 ட 


51. இந்த வல்லமைகளையும்‌ விட்டொழிவதனால்‌, தீமைக்குக்‌ 


காரணமாகிய வித்துகளும்‌ அழிந்துவிடுகின்றன. இதனால்‌, புருஷ 
னுக்குக்‌ கைவல்யம்‌ ஏற்படுகின்றது. 


்‌ oie முக 2 பொழுது, அனுபவப்‌ பொருள்‌ 

களையும்‌ தேவ ்‌ ரூப்பங்களையும்‌ முற்றி 
ப அற்‌ த்‌ 

இவற்றை விலக்கிவிடு தலினால்‌ யோகி நற்‌ 

இந்தச்‌ சத்திகள்‌ யாவை 2 இவையெல்லா 


i Ferrata TATE ET ॥ 82 ॥ 


சை அ மைத்தலி ல்‌ யோகி சங்க 
யையா. ட்‌ னா ) 
ஆ வது, (ஸ்மய) கர்வத்தையாவ ௮ ( a 


வலி] யோக சூத்திரம்‌ 181 


த்‌ (சம்ஸார பந்தமாகிய) தீமை வந்து எய்தும்‌ என்னும்‌ அச்சத்‌ 
னால்‌. 


வேறு தீங்குகளும்‌ உள. தேவர்களும்‌ ஏனைய மேலுலக வாசி 
களும்‌ யோகியைச்‌ சோதனை செய்ய வருகின்றார்கள்‌. முழு விடு 
தலையை யாரேனும்‌ அடைவதை அவர்கள்‌ விரும்புவதில்லை. 
எங்களைப்‌ போல, சில பொழுது எங்களிலும்‌ மேலாக, அவர்கள்‌ 
எரிச்சுலுடையவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. தங்களுடைய உத்தியோ 
கத்தை இழந்து போதலை அவர்கள்‌ அஞ்சுகிறார்கள்‌. நிறைவை 
அடையாத யோகிகள்‌ இறந்து தேவர்களாகின்றார்கள்‌- நேர்‌ 
வழியை விட்டு ஒரு பக்கமாகச்‌ சென்று அவர்கள்‌ இந்தச்‌ 
சத்திகளை அடைகிறார்கள்‌. அவர்கள்‌ மீட்டும்‌ பிறக்க வேண்டிய 
வர்கள்‌. ஒருவன்‌ இந்தச்‌ சோதனைகளையும்‌ எதிர்த்து நிற்க 
வல்லவனாயின்‌, நேர்‌ வழியைப்‌ பற்றிச்‌ சென்று விடுதலையை 
அடைகின்றான்‌. 


௭ள-எணளி: எர்த்‌ வான ॥ $3 ॥ 


53. காலத்தின்‌ சிற்றெல்லையாகிய கணத்தின்‌ மேலும்‌, அதற்கு 
முன்னும்‌ பின்னும்‌ நிற்பனவற்றின்‌ மேலும்‌ சம்யமம்‌ செய்தலினால்‌ 
விவேகமுண்டாகிறது. 


தேவர்கள்‌; சுவர்க்கபோகம்‌, சித்திகள்‌ என்னும்‌ இவற்றை. 
எல்லாம்‌ விலக்கி மேற்கொண்டு நிற்பது எங்ஙனம்‌ கைகூடும்‌ ₹ 
5 தீமையைப்‌ பாசத்து “அறிகின்ற விவேகத்தினாற்‌ 
கைகூடும்‌. ஆதலால்‌, விவேக வலிமையைப்‌ பெருக்குவதற்கு 
உரிய ஒரு சம்யமம்‌ சொல்லப்படுகிறது. காலத்தின்‌ சிற்றெல்லை 
யாகிய கணம்‌ அதற்கு முன்னும்‌ பின்னும்‌ உள்ளது என்னும்‌ 
இவற்றின்மீது சம்யமம்‌ செய்வதனால்‌ இது உண்டாகிறது. 


gifs TST a= aT ஏனா எ? எண: ப$ 

54. ஜாதி; இலட்சணம்‌, தேசம்‌ என்னும்‌ இவற்றினால்‌ வேறு 
படுத்தி அறியக்‌ கூடாதெனவும்‌, மேற்குறித்த சம்யம விவேகத்தினால்‌ 
அறியப்படுகின்றன. 

நாம்‌ அடைகின்ற. துன்பங்களெல்லாம்‌ நித்தியா நித்திய 
்‌ வஸ்து விவேகமின்மையாகிய பேதைமையினால்‌ உண்டாகின்‌ றன... 


182 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


நாம்‌ அனைவரும்‌ தீமையை நன்மையாகவும்‌ கனவை UD 
யாகவும்‌ கொள்ளுகிறோம்‌. ஆன்மா ஒன்று மாத்திரமே உ 
பொருள்‌. நாம்‌ அதனை மறந்து போனோம்‌. உடல்‌ ஒரு CLE 
கனவு. உடல்களே நாம்‌ என்று எண்ணுகிறோம்‌. இந்த 
விவேகமின்மையே கவலைக்குக்‌ காரணம்‌. இத பேதைமையினால்‌ 
உண்டாகிறது. விவேகம்‌ தன்னோடு வலிமையைக்‌ கொண்டு 
வருகிறது. அதனால்‌ மாத்திரமே உடல்‌ சுவர்க்க லோகங்கள்‌ 
தேவர்கள்‌ என்று இவ்வாறு வேறுபட்ட எண்ணங்களை விலக்கி 
விடுதல்‌ கூடும்‌. இந்தப்‌ பேதைமையான து ஜாதி, இலட்சணம்‌, 
தேசம்‌ என்னும்‌ இவற்றின்‌ மூலமாக வேறுபடுத்திப்‌ பார்ப்பதனால்‌ 
உண்டாகிறது. சான்றாக, ஒரு பசுவை எடுத்துக்கொள்ளு 
வோம்‌. ஜாதி வேறுபாட்டினால்‌ பச நாயினின்றும்‌ பிரித்துக்‌ 
காணப்படுகின்றது. பசுக்கள்‌ மாத்திரமே இருந்தால்‌ ஒரு 
பசுவை மற்றெரு பசவினின்று எதனால்‌ வேறுபடுத்திக்‌ காண்‌ 


வண்ணம்‌ பொருள்கள்‌ 
யிற்சியினால்‌ எய்துகின்ற 
வற்றைப்‌ பகுத்த ணர்தல்‌ 


£ உடலும்‌ மனமும்‌ சேர்கீ 
னும்‌, நாம்‌ அவற்றை என்றும்‌ 


ர ருளெனவும்‌ லால்‌ 
அவை 1ரூடனாகாவெனவும்‌ காண்கின்றான்‌ த்‌ 
ப்ட்‌ த 100, என்னா ஸ்‌ ர்‌ இளை 
வானர ம டட 


55. எல்லாப்‌ பொ 
களோடும்‌ (ஒன்றன்பின்‌ சாகளையும்‌, அவற்நினது எல்லா வேறுபாடு 


ரக வருதலாகிய கிரமமின்றி) ஒரே 


ன: 5] யோக சூத்திரம்‌ 183 


காலத்தில்‌ தன்னுள்ளே அடக்கி இருப்பதாகிய விவேக ஞானம்‌; 
(சம்சார தீதிலிருந்து) கரையேற்றுகிற ஞானமாகும்‌. 


யோகியைப்‌ பிறப்பு இறப்பு ஆகிய கடலுக்கு அப்பாற்‌ 
கொண்டு செல்வதனால்‌, இது கரை ஏற்றுகின்ற ஞானம்‌ எனப்‌ 
படும்‌. தூலசூக்குமமாகிய எல்லா நிலைகளிலும்‌ பிரகிருதி முழு 
வதும்‌ இந்த அறிவினுள்ளே அடங்கி நிற்கின்றது. இந்த அறிவில்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாக வருகின்ற கிரமத்தோற்றம்‌ இல்லை. இது 
அனைத்தினையும்‌ ஏககாலத்தில்‌ ஒரே பார்வையிற்‌ பற்றுகிறது. 


Ara: EAT. Soars ப 38 ய 


. 56. சத்துவத்தினது சுத்தமும்‌ புருஷனது சுத்தமும்‌ ஒரே தண்‌ 
மையவாகும்பொழுது; கைவல்யம்‌ வந்தெய்ந்துகின்றது. 


ஆன்மா தேவர்‌ முதல்‌, அணு எறாகவுள்ள யாதொன்றி 
னிடத்தும்‌ தான்‌ தங்கியிருக்கவில்லையென்று அறிந்த பொழுது, 
பூரணமாகிய கைவல்ய (தனித்திருக்கின்‌ ற) நிலை ஏற்படுகின்றது. 
சுத்தாசுத்தத்தின்‌ கலப்பாகிய சத்துவம்‌ (புத்தி) புருஷனைப்‌ 
போலவே சுத்தமாகும்‌ பொழுது அது பெறப்படுகின்றது. 
யாதொரு குணமுமம்ற பரிசுத்தத்தின்‌ தன்மையைச்‌ சத்துவம்‌ 
அப்பொழுது பிரதிபிம்பிக்கிறது. அதுவே புருடன்‌. 


110—13 


அத்தியாயம்‌ 4 
கைவல்ய பாதம்‌ 


எண எ; Tafa: ன: uA ப 


1. பிறவியாலும்‌, மருந்துகளினாலும்‌, மந்திர ஜபதீதினாலும்‌, 
தவத்தினாலும்‌, சமாதியினாலும்‌, சித்திகள்‌ உண்டாகின்றன. 


சில வேளை ஒரு மனிதன்‌ சித்திகளோடு பிறக்கின்றான்‌. 
இவை அவனால்‌ முந்திய ஜன்மத்திலே தேடப்பட்டன. இந்தப்‌ 


பிறந்தார்‌ என்பது கூறப்பட்டிருக்கிறது. சித்தர்‌ என்பவர்‌ 
சித்திகளை அடைந்தவர்‌. 


இரசாயன மருந்துகளினாலும்‌ ௪ 
மென்று யோகிகள்‌ சொல்லுகிறார்‌ ம்‌ 


ருந்தனர்‌. ்‌ வேதாந்தமும்‌, 
யும்‌, சமயக்‌ கொள்கைகளும்‌ 


7 ட வதற்கு முன்பு இறந்து 
விடுகிறான்‌ ; மற்றோர்‌ உடலெடுத்து மீண்டும்‌ தொடங்கிப்‌ பின்பு 
இறந்துவிடுகிறான்‌. இப்‌ 

யான காலம்‌ வீ 


அதீ. 4] யோக சூத்திரம்‌ 185 


மனமும்‌ எல்லையற்ற வலிமைக்கு வாய்க்காலாய்‌ அமைந்ததாயின்‌, 
வெளியிலிருந்து ஒவ்வொரு வாய்க்காலும்‌ பெறுவதற்குரிய 
வலிமைக்கு ஓர்‌ எல்லை இல்லை. நம்முடைய உடல்களை ஏன்‌ எப்‌ 
பொழுதும்‌ வைத்‌ துக்கொள்ளூதல்‌ கூடாது ₹ நமக்கு உரியவாகிய 
எல்லா உடல்களையும்‌ நாமே செய்யவேண்டியவர்களாயிருகீ 
கிறோம்‌. இந்த உடல்‌ இறந்த உடனே மற்றொன் றினைச்‌ செய்ய 
வேண்டியிருக்கிறது. இது நம்மால்‌ இயல்வதாயின்‌, இப்பொழுதே 
இவ்விடத்திலே இந்த உடலிலிருந்து புறப்படாமல்‌ ஏன்‌ அவ்‌ 
வண்ணம்‌ செய்தல்‌ கூடாது? இந்த ஆராய்ச்சி முழுவதும்‌ 
தக்கதே. மரணத்தின்‌ பின்‌ நாம்‌ வாழ்ந்து வேறு உடல்களை சீ 
செய்யக்‌ கூடுமாயின்‌, இந்த உடலினை முற்றிலும்‌ அழித்து 
விடாமல்‌ இடைவிடாது வேறுபடுத்தி, ஏன்‌ வேறு உடல்களைச்‌ 
செய்தல்‌ கூடாது? பாதரசத்திலும்‌, கந்தகத்திலும்‌ மிக அற்புத 
மான வல்லமைகள்‌ மறைந்திருக்கின்‌ றன வென்றும்‌, இவற்றினாற்‌ 
செய்த மருந்துகளினால்‌ மனிதன்‌ தனது உடலத்தை விரும்பிய 
காலம்‌ வைத்திருக்கலாம்‌ என்றும்‌ இவர்கள்‌ நினைத்தார்கள்‌. 
மேலும்‌, சிலர்‌, சில மூலிகைகளினால்‌ விண்ணில்‌ பறப்பது முதலிய 
வற்றைச்‌ செய்தல்‌ கூடுமென்று எண்ணினார்கள்‌. இக்காலத்‌ 
திலுள்ள மிக அற்புதமான மருந்துகள்‌ பலவும்‌, சிறப்பாக 
உலோக வகைகளை மருந்திலே உபயோகிப்பதும்‌, இராசாயனர்‌ 
களிடமிருந்து நமக்கு வந்தன. சில யோகிகள்‌, தங்கள்‌ சிறந்த 
ஆசிரியர்களுக்குள்ளே பலர்‌ இன்னும்‌ தமது பழைய உடல்‌ 
களோடு வாழ்வதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. யோக நால்‌ பேராசிரிய 
ராகிய பதஞ்சலி முனிவர்‌ இதனை மறுத்துக்‌ கூறவில்லை. 

சொற்களின்‌ வலிமை: மந்திரங்கள்‌ என்று சொல்லப்படு 
கின்ற சில தூய சொற்கள்‌ உள. இவற்றைச்‌ சரியான நிலையிலே 
உச்சரித்து வந்தால்‌, அளவு கடந்த ஆற்றலைப்‌ பெறுதல்‌ கூடும்‌. 
இரவும்‌ பகலும்‌ எத்தனையோ அற்புதங்களுக்கு இடையே நாம்‌ 
உறைகின்றோம்‌. ஆதலால்‌, அவற்றினைப்பற்றி நாம்‌ அதிகம்‌ 
நினைப்பதில்லை. சொற்களின்‌ வலிமைக்கும்‌, மனத்தின்‌ வலிமைக்‌ 
கும்‌, மனிதனுடைய ஆற்றலுக்கும்‌ எல்லை இல்லை. 

தவம்‌ : ஒவ்வொரு சமயத்திலும்‌ தவங்களும்‌ விரதங்களும்‌ 
பயிலப்பட்டு வந்தன என்பதை அறிகின்றோம்‌. இவற்றிலே 
இந்துக்களுடைய சமயக்‌ கொள்கைகள்‌ அளவு கடந்து சென்‌ றிருக்‌ 
கின்றன. வாழ்நாள்‌ முழுவதும்‌ கையினை உயர்த்திப்‌ பிடித்த 
தனால்‌, அக்கையானது சுருங்கி வற்றிப்‌ போயிருக்கின்ற மனி 
கரைக்‌ காணுதல்‌ கூடும்‌. இன்னுஞ்‌ சிலர்‌, பகலும்‌ இரவும்‌ நிற்ற 


2 -2 
186 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌ 
லினாலே, அவர்‌ தம்‌ கால்கள்‌ வீங்கித்‌ திமிர்த்‌ துவிடுகின்‌ றன. 


மடியாது, ஓர்‌ ஆற்றினுள்ளே முமுகிச்‌ 
ள்‌ வைப்பதனால்‌ நோவான து சிறிது 
தணிந்தது எனக்‌ கூறினான்‌. ஓரு மாதத்தின்‌ பின்‌ அவன்‌ அவ்வ 
ளவு துன்புறவில்லை. இத்தகைய பயிற்சிகளினால்‌ சித்திகள்‌ வந்து 


சமாதி: சமாதி யோகத்திற்குறிய து. அதுவே இந்தூலின்‌ 
உயர்‌ தனிக்கொள்கை. அதுவே மிகச்‌ சிறந்த கருவி. முன்பு 
முக்கியமல்லா தன. அவற்றின்‌ மூலமா 
நாம்‌ மிகவுயர்ந்த நிலையை அடைதல்‌ இயலாது. மனத்தினோடும்‌ 
ஒமுக்கத்தினோடும்‌, ஆன்மிக வாழ்க்கையோடும்‌ தொடர்புடைய 
டைவதற்குச்‌ சமாதியே கருவி. 
Tresor; APATITE UR வ 


2. பிரகிருதி உட்பு கந்து நிறைத்தலினால்‌ ஜாதி (பிறப்பு வகை) 
வேறுபடுதல்‌ உண்டாகிறது. 


னா உ மருந்து வகையினாலும்‌, தவத்தினாலும்‌ 
இந்தச்‌ சித்திகள்‌ உண்டா 


ர்‌; இது பிரகிருதி உட்புகுந்து நிரைத்தலினால்‌ 


அடுத்த சூத்திரத்தில்‌ இதணைத்‌ தெளிவு 
படுத்துகிறார்‌. 

FAA எளி எர்‌ AN <a: இள- 
௭ ॥3 ॥ | 


3: நல்வினை தீவினைகள்‌ பிரகிருதியின்‌ வேறுபாடுகளுக்கு 
நேர்க்காரணமாவதில்லை, நீரோடுகின்ற வாய்க்காலுக்குள்ள தடை 


அதீ. 4] யோக சூத்திரம்‌ 187 


களை உழவன்‌ நீக்கிவிட, நீரானது தன்னியல்பிலே ஓடூுவதுபோல, 
அவை பிரகிருதி வேறுபாட்டிற்கு ஏற்பட்ட தடைகளை நீக்கு 
கின்றன. 

வயலுக்குப்‌ பாய வேண்டிய நீர்‌ வாய்க்காலிலே இருக்கிறது. 
மதகுகள்‌ அதனைத்‌ தடுத்திருக்கின்றன. உழவன்‌ அந்த மதகு 
களைத்‌ திறந்து விடப்‌ பூமியின்‌ இயல்பாகிய கவர்ச்சியினால்‌ நீர்‌ 
தானே ஓடுகின்றது. எல்லா முன்னேற்றமும்‌ பூரணத்துவமும்‌ 
ஓவ்வொரு மனிதனிடமும்‌ அமைந்திருக்கின்றன. பூரணத்துவம்‌ 
மனிதனுக்கு இயற்கையாய்‌ உள்ளது. அது செல்ல வேண்டிய 
வழியிற்‌ செல்லாது தடுக்கப்பட்டிருக்கிறது. தடைகளை நீக்கி 
விடின்‌, பிரகிருதி விரைந்து சென்று, தனது தொழிலைச்‌ செய்‌ 
கிறது. அப்பொழுது மனிதன்‌ தனக்கு முன்னமே உளவாகிய 
சித்திகளை அடைகின்றான்‌. தடை நீங்கி இல்வண்ணம்‌ நிகழும்‌ 
பொழுது, மிகவும்‌ தியோரென நம்மாற்‌ கருதப்பட்டோர்‌, மிக 
நல்லோர்‌ ஆகின்றனர்‌. பிரகிருதியே நம்மைப்‌ பூர்ணத்துவத்தை 
நோக்கிக்‌ கொண்டு செல்கிறது. நாளடைவிலே அவள்‌ எல்லோரை 
யும்‌ அங்குச்‌ சேர்ப்பாள்‌. சமய வாழ்க்கையை அடைவதற்காகச்‌ 
செய்கின்ற முயற்சிகளும்‌ சாதனைகளும்‌ தடை நீக்கத்திற்கு 
உரியன வே. கதவுகள்‌ திறக்கப்பட்டவுடனே, நாம்‌ நமது பிறப்‌ 
புரிமையை அடைவோம்‌. இக்காலத்து ஆராய்ச்சியைக்‌ கொண்டு 
நோக்கும்‌ பொழுது; பண்டு யோகிகள்‌ கூறிய இந்தப்‌ பரிணாம 
வாதக்‌ கொள்கை நன்கு தெளிவுபடும்‌. அங்ஙனமாயினும்‌, யோகி 
கள்‌ கூறுகிற விளக்கம்‌ சிறந்தது. இக்காலத்து விஞ்ஞான 
சாத்திரிகள்‌ பரிணாமத்துக்குகீ காரணமாகக்‌ காட்டுகின்ற இணை 
விழைச்சுத்‌ தெரிவு; தகுதியுள்ளன தப்பிப்‌ பிழைத்தல்‌ என்னு 
மிவை போதிய காரணங்களாகா . உடலை வளர்த்தல்‌, வாழ்க்கைத்‌ 
துணையைத்‌ தேடுதல்‌ என்னும்‌ இவ்விரண்டும்‌ முற்றுப்‌ பெற்ற 
ஒரு நிலையை மனித அறிவு அடைந்துவிட்டதாக வைத்துகீ 
கொள்ளுவோம்‌. இக்கால விஞ்ஞான நூலோர்‌ கருத்தின்படி, 
அப்பொழுது மனிதரது முன்னேற்றமே நின்று போக, மனித 
இனம்‌ அழிந்து போகும்‌. பிறரை நெருக்குவோன்‌ ஒவ்வொரு 
வனும்‌, தனது மனச்சாட்சியை சமாதானப்படுத்திக்கொள்‌ 
வதற்கு இம்முடிபு ஒரு வழியைக்‌ காட்டுகிறது. ததீதுவ ஞானிய 
ரென்று தம்மைத்‌ தாமே கூறுவோர்‌ சிலர்‌, தகுதியற்ற தீய மக்களை 
அழித்து, மனித இனத்தை வாழ வைக்க வேண்டுமென்று சொல்லு 
கின்றனர்‌ ; தகுதியும்‌, தகுதியின்மையும்‌ ஆராய்வதற்குத்‌ தம்மைத்‌ 
தாமே நீதிபதிகளாகவும்‌ செய்துகொள்ளுகின்றனர்‌. ஆனால்‌, 


188 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


பண்டு இருந்த பெரிய பரிணாம வாதியாராகிய பதஞ்சலி முணிவர? 
பரிணாம வாதத்தின்‌ உண்மையான இரகசியத்தை எடுத்துக்‌ கூறு 


னாமமாகுமென் றும்‌ அவர்‌ தடப்‌ 
சண்டைகளும்‌, ஒருவரை ஒருவர்‌ வெல்லமாறு செய்கிற முயற்சி! 

ம்‌ டன. கதவினைத்‌ திறந்து 
விடும்‌ வழியை நாம்‌ அறிந்துகொள்ளவில்லை. 


(2 முது நிலைப்பன ; வேண்டத்‌ 
கீகப்பட்ட காரியங்களெனக்‌ கருதப்‌ 
ச்‌ சச்சரவுகள்‌ எல்லாம்‌ தீர்ந்த பின்பும்‌, நம்முள்ளே 


4, 2 அஸ்மிதை ? என்னும்‌ மூனைப்பு மாத்திரமே காரணமாகப்‌ 
படைக்கப்பட்ட சித்தங்களை உண்டா. 


க்குகின்றன. 


தின்‌ முழு நோக்க 
ய சாத்திரங்களும்‌, ஆன்மாவாகிய மனித 
இடைய மாண்பைப்‌ புகழ்ந்து பாடுகின்றன அதனோடு கருமதீ 


அதீ, 4] யோக சூதீதிரம்‌ 189 
கின்றனர்‌. ஆனால்‌, நல்வினை தீவினைகள்‌ ஆன்மாவைத்‌ தொழிற்‌ 
படுத்துவனவாயின்‌, ஆன்மா மதிப்பற்றதாகின்றது- தீவினைகள்‌, 
புருஷன்‌ தனது சொந்த இயற்கையை வெளிப்படுத்திக்‌ காட்டு 
வதற்குத்‌ தடையாகின்‌ றன. நல்வினைகள்‌ தடைகளை நீக்கிவிடப்‌ 
புருஷனுடைய மாண்பு வெளிப்பட்டு ஒளிவிடுகின்ற து. புருஷன்‌ 
மாறுதல்‌ அடைவதில்லை. நீங்கள்‌ எது செய்கின்றீர்களோ, அது 
உங்கள்‌ சொந்த இயல்பாகிய மாண்பை அழிப்பதில்லை. ஏனெ 
னில்‌, ஆன்மா ஒன்றினாலும்‌ தொழிற்படுத்தவொண்‌ ணில்‌ 
அதனுடைய பூரணத்துவத்தினை மறைக்கின்ற ஒரு திரையை 
வினைகள்‌ உண்டாக்குகின்‌ றன. ; 
தங்கள்‌ கருமத்தை விரைவிலே ஒழித்துவிடகீ கருதிய யோகி 
கள்‌, உடற்றொகுதிகளை கோய வியூகங்களை) உண்டாக்குகிறார்கள்‌. 
நீத உடல்களுக்கெல்லாம்‌ வேண்டிய சித்தத்தினை, அஸ்மிதை 
யாகிய முனைப்பிலிருந்து உண்டாக்கிக்கொள்கிறார்கள்‌ - இவை 
அவர்கள து முந்திய நிலையாகிய மனத்திலிருந்து வேறுபட்டன 
வாதலின்‌, படைக்கப்பட்ட சித்தங்கள்‌ * எனப்படுவன. 


எனக எனி எஸ்‌ னைக ॥ “ua 


5. மூலமாகிய ஒரு மனமே படைக்கப்பட்ட பல சித்தங்‌ 
கனினது தொழில்களைத்‌ தூண்டி நடத்துகிறது. 


வேறு வேறாகிய இந்தச்‌ சித்தங்கள்‌ படைக்கப்பட்ட உடல்‌ 
களில்‌ நின்று; படைக்கப்பட்ட சித்தங்களாய்த்‌ தொழில்‌ புரிகின்‌ 
றன... நீங்கள்‌ யோகிகளாகும்பொமுது, அவற்றை அடக்கியாளும்‌ 
இரகசியத்தை அறிந்துகொள்வீர்கள்‌. அது உங்களுடையதாகவே 
நீங்கள்‌ யோகிகள்‌ ஆகும்போதும்‌ 
அதனை நினைவு கூர்வீர்கள்‌. அப்பொழுது நீங்கள்‌ அதனை 
விரும்பியவாறு தொழிற்படுத்துதல்‌ கூடும்‌. அண்டம்‌ எந்தப்‌ 
பொருளீனால்‌ ஆக்கப்பட்டிருக்கிறதோ, அந்தப்‌ பொருளினைக்‌ 


மனம்‌ ஒரு பொருள்‌, சடம்‌ மற்றொரு பொருள்‌ என்பதற்கில்லை. 
அவை ஒரே பொருளின்‌ வேறுபட்ட வடிவங்களே. யோகியின்‌ து 
படைக்கப்பட்ட சித்தங்களையும்‌, படைக்கப்பட்ட உடல்களையும்‌ 
ஆக்குவது (அஸ்மிதை) முனைப்பு என்னும்‌ நுண்ணிய பொருளே. 
இயற்கையிலுள்ள இந்தச்‌ சுத்திகளின்‌ இரகசியத்தை யோகி 


190 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடரீ-2 
அறிந்துகொண்ட பொழுது, முனைப்பு என்னும்‌ பொருளிலிருந்து 
பல உடல்களையும்‌ சித்தங்களையும்‌ ப்டைத்துக்கொள்ளூவான்‌. 


TA வான (6 ட 


பல வேறு வகைப்பட்ட மனிதரிடத்தே, நாம்‌ காண்கிற பல 
்‌ ர ? பூரண தியானமாகிய பத்‌ 
உயர்ந்தது. மந்திரம்‌, மருந்து; 

தவம்‌ என்னும்‌ இவற்றினால்‌ சில சித்திகளை அடைந்தவனுக்கு 
ச்னும்‌ i * சமாதி நிலையை அடைந்தவன்‌ 


காவலர்‌ னன்ன ௭௭ ACT 
ர்‌ கருமங்கள்‌, யே 2 


மாகா. மற்றையோருக்கு வெண்மை, கருமை, இவற்றினது கலப்பு 
எனும்‌ மூவகைக்‌ கருமங்கள்‌ உண்டு. 


$ நன்மையான தொழில்‌ 
ய்கிறான்‌ ; பயக ஈருதுவதில்லை. பயன்‌ அவனைச்‌ 
சேரமாட்டா து. உயர்‌ நிலையை அடையாத சாதாரண மனித 
னிடத்துக்‌ காணப்படுந் தொழில்கள்‌, கருமை (தீவினை); 
வெண்மை (நல்வினை), இவற்றில்‌ 


ன கலப்பு என மூவகைப்படுவன- 


வவ யோக சூத்திரம்‌ 191 


நான்‌ இறந்து வானுலகத்தில்‌ தேவனாய்‌ வருகின்றேன்‌ என்று 
கொள்ளுவோமாயின்‌, தேவ உடலத்தில்‌ உண்டாகின்ற விருப்பங்‌ 
கள்‌ மணித உடலத்தில்‌ உண்டாகின்ற விருப்பங்களை ஒத்தன 
வாகா. தேவ உடல்‌, உண்ணுதல்‌ பருகுதல்‌ செய்வதில்லை. 
அப்படியாயின்‌, உண்ணுதல்‌ பருகுதல்‌ ஆகிய விருப்பங்களைகீ 
காரியமாகக்‌ கொண்டுள்ளனவும்‌ அனுபவித்துத்‌ தீராதனவுமாகிய 
பழைய கருமங்கள்‌ என்ன கதியை அடைகின்றன ₹ நான்‌ தேவ 
னாய்‌ வரும்பொழுது இந்தக்‌ கருமங்கள்‌ எங்கே போகின்றன ₹ 
விருப்பங்கள்‌, தமக்குப்‌ பொருத்தமாகிய சார்புகளைப்‌ பற்றியே 
வெளிப்படுகின்றன என்பது இதற்கு விடையாகும்‌. சார்பு 
எதற்குத்‌ தகுதியுடையதோ, அந்த விருப்பங்கள்‌ மட்டுமே 
தோன்றுகின்றன. எஞ்சியவை சேர்த்து வைக்கப்பட்டிருகீ 
கின்றன. இந்த வாழ்க்கையிலே தெய்வ விருப்பங்கள்‌ பலவும்‌, 
மனித விருப்பங்கள்‌ பலவும்‌; விலங்கின்‌ விருப்பங்கள்‌ பலவும்‌ 
எனக்கு உளவாயிருக்கலாம்‌. தேவ உடலை எடுப்பேனாயின்‌, நல்ல 
விருப்பங்கள்‌ மட்டுமே வெளிப்பட்டு வரும்‌. ஏனெனில்‌, நான்‌ 
எய்திய சார்பு அவற்றுக்குத்‌ தகுதியுடையதாயிருக்கும்‌. விலங்கு 
உடல்‌ எடுப்பேனாயின்‌, விலங்கு விருப்பங்கள்‌ மட்டுமே வெளிப்‌ 
பட்டுத்‌ தோன்றும்‌. நல்ல விருப்பங்கள்‌ காத்திருக்க வேண்டும்‌. 
இது எதனைக்‌ காட்டுகின்றது ₹ சார்பினைக்‌ கருவியாகக்‌ கொண்டு 
விருப்பங்களை அடக்கலாம்‌. சார்புக்குத்‌ தகுதியான பொருத்த 
முள்ள கருமங்கள்‌ மட்டுமே வெளிப்படும்‌. கருமத்தை அடக்குவ 
தற்கும்‌ சார்பின்‌ வலிமை பெரியதோர்‌ உபகரண மென்பதை இது: 
காட்டுகின்றது. 


அணை ளோ எனா என்‌ ஊர எண - 
உகார ॥ 5 ॥ 


9. பிறவி, தேசம்‌; காலம்‌ என்னும்‌ இவை விலகி இருநீதபோதி 
லும்‌, விருப்பங்களுக்கு இடையிடில்லாத தொடர்பு உண்டு, நினைவும்‌ 
சம்ஸ்காரமும்‌ ஒத்திருப்பன வா தலின்‌ 


அனுபவங்கள்‌ நுண்ணியவாய்‌, சம்ஸ்காரங்கள்‌ ஆகின்றன. 
சம்ஸ்காரங்கள்‌ புதிய வலிமையை அடையும்‌ பொழுது நினைவா 
கின்றன. இங்கு நினைவென்பதனாற்‌ பழைய அனுபவங்கள்‌ 
சம்ஸ்காரங்களாகி, இப்பொழுது நாம்‌ உணர்வோடு செய்கின்ற 
தொழிலைச்சார்ந்து; தம்மறிவில்லாமலே இயைந்து நிற்கின்ற 


192 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


நிலையும்‌ கருதப்படும்‌. ஒவ்வோர்‌ உடலிலும்‌, அத்தகைய கடலி 
னால்‌ சேர்க்கப்பட்ட சும்ஸ்காரத்‌ தொகுதி மட்டும்‌, அந்த உடலில்‌ 
கருமம்‌ செய்வதற்குக்‌ ாரணமாகின்றது. வேறுபட்ட பதில்‌ 
அடைந்த அணுபவம்‌ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. 
ஓவ்வோர்‌ உடலும்‌ அந்த இனத்திலே தொடர்புபட்டு AT 
வழியிலே இருந்து தொழில்‌ புரிகின்ற து. ஆதலால்‌ விருப்பத்தின்‌ 
வரிசை அமிந்‌துபோவதில்லு. 


TATA IFES ஸு Freararg ॥ 10 1 


10. வாழவேண்டுமென்னும்‌ விருப்பம்‌ நித்தியமாயிருத்தல்‌ 
பற்றி, அதற்குத்‌ தொடக்கமில்ல. 


எல்லா அனுபவங்களும்‌ இன்பம்‌ பெற வேண்டுமென்னும்‌ 
விருப்பத்தைத்‌ தொடர்ந்து வரும்‌. புதிய அனுபவம்‌ ஒவ்வொன்‌ 
அம்‌, பழைய அனுபவங்களால்‌ ஆக்கப்பட்ட சம்ஸ்காரங்களை 


STS, STATS எனா: (14 ம 
11. காரணம்‌, பயன்‌, பந்றி நிற்குமிடம்‌, பற்றுகிண்ற பொருள்‌ 


விருப்பங்கள்‌ சாரண காரியத்‌ தன்மைய] 
திருக்கின்றண. ஒரு விருப்பம்‌ எ 

தைச்‌ செய்யாமல்‌ அழிந்து போவதில்ஜூ, மேலும்‌ 
பழைய விருப்பங்க; யெல்லாம்‌ சம்ள்‌ 
ருக்கின்ற பெரிய கஊளஞ்சயம்‌. அவை தொழிற்‌ 


டு “ஆதலால்‌, காரணம்‌, 
அவற்றை நீக்குதலி பற்றுதற்குரிய பொருள்‌ என்னும்‌ 
மறை நீக்குத னால்‌ மட்டுமே விருப்பம்‌ மறைதல்‌ கூடும்‌. 
மதல்‌ கூ 
NS ட பட்டால்‌ கடத்‌ EE 
* காரணங்களாவண , ££ அன்பத்தைத்‌- தருகின்ற தடைகளும்‌ ?? (11.3) 


செயல்களும்‌ 4 ்‌ 
(லு AV. 7). காரியங்களாவன ; “ ஜாதியும்‌, ஆயுளும்‌, அனுபவமும்‌ ?? 


அதீ. 4] யோக சூத்திரம்‌ 193 


காலின்‌ TEASE எண னான ARN 


12. இறந்த காலமும்‌ எதிர்‌ காலமும்‌ தம்மியல்பிலே நிலை பெற்‌ 
நிருக்கின்றன; இவை செல்லுகின்ற கதியிலே வேற்றுமையுடைய 
வாதலின்‌. 


இல்லரததிலிருந்து உள்ளது வரமாட்டாது. இறப்பும்‌ எதிர்‌ 
வும்‌ வெளிப்பட்ட வடிவத்தில்‌ இல்லாவிடினும்‌, நுண்ணிய வடிவத்‌ 
தில்‌ இருக்கின்றன. 


A saa EAT ரானா? ॥ 93 ॥ 

15. அவை வெளிப்பட்டும்‌ நுணுகியும்‌ குணங்களின்‌ இயல்பாய்‌ 
இருக்கின்றன. 

சத்துவம்‌, ரஜஸ்‌, தமஸ்‌ என்னும்‌ மூன்றும்‌ குணங்களாகும்‌. 
இவற்றின்‌ பருப்பொருள்‌ வடிவம்‌ தோற்றப்‌ பிரபஞ்சமாகும்‌. 
இறந்த காலமும்‌ எதிர்‌ காலமும்‌, இந்தக்‌ குணங்கள்‌ வெளிப்பட்டுத்‌ 
தோன்றுகின்ற வேறுபாட்டிலிருந்து எழுவன - 


ன்னை ஒள ॥ 18 ॥ 

14. வேறுபாட்டு ஒற்றுமையினாலே பொருளின்‌ உண்மையை 
அறிதல்‌ வேண்டும்‌. 

பொருள்‌ மூன்றாயிருப்பினும்‌, அவற்றின்‌ வேறுபாடுகள்‌ 
ஒருங்கு இயந்து நிற்பனவாதலின்‌, எல்லாப்‌ பொருள்களுக்கும்‌ 
ஒன்றாந்‌ தன்மை உண்டு. 


எனால்‌ என்ன எளி? Aer: ॥ aS u 


15. அறியப்படும்‌ பொருளானது ஒன்றாயிருந்த போதிலும்‌, 
காட்சியும்‌ விருப்பமும்‌ வேறுபட்டிருத்தல்‌ கூடுமாதலின்‌, மனமும்‌ 
பொருளும்‌ வேறு வேருகிய தன்மையன. 


நம்‌ சித்தங்களின்‌ வேறாகித்‌ தனித்து நிற்பதாகி பொருட்‌ 
பிரபஞ்சம்‌ ஒன்று உண்டு. இதனால்‌, பெளத்தர்கள்‌ கூறுகிற 
திருஷ்டி-சிருஷ்டி வாதம்‌ மறுக்கப்படுகின்றது. வேறு வேறாகிய 
மக்கள்‌ ஒரே பொருளினை வேறு வேறு வகையாக நோக்குகின்ற 


194 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


காரணத்தால்‌, அது குறித்த ஒரு மனிதனுடைய பாவனையாக 
மாத்திரம்‌ இருத்தல்‌ கூடாது.* 

எவர அஷ AE] னாளானா என ॥ 98 ॥ 

16. சித்தத்தினது சார்பிஷே வேண்டி நிற்றலினாலே, பொருள்‌ 
அறியப்பட்ட தாகவும்‌ அறியப்படாததாகவும்‌ இருத்தல்‌ கூடும்‌. 

என்னானு. கண்ணா ாஏ ॥ 49 ॥ 


17. மனத்தின்‌ வேறுபட்ட நிலைகள்‌, அதன்‌ தலைவனாகிய 
புருடனால்‌ என்றும்‌ அறியப்படுவன, அவன்‌: மாறுபடாத தன்மைய 
னாதலின்‌. 

பிரபஞ்சம்‌, மானதப்‌ பொளும்‌ சடப்பொருளுமாக அமைநீ 
திருக்கிறதெனக்‌ காட்டுவதே இக்கொள்கையின்‌ சாரமாகும்‌. 


கின்றன. அது ஒரு நீர்ச்சுழி போன்றது. னால்‌, ஒற்றுமைப்‌ 

ஒரே புத்தகமாக்குவ து எது ?₹ 
மாறுதல்கள்‌ லயப்பட்டு நிற்கின்றன. அவை ஓர்‌ ஒழுங்காக 
எனது மனத்துக்கு உணர்ச்சிகளை 


இனி த க்கும்‌ 
பொழுது, அது ஒருவராலும்‌ காண 1 ம்‌ பத! 
பொருளென்றே சொல்லவேண்டு, i 


— ஆசிரியர்‌ 


மல்‌ வி] யோக சூத்திரம்‌ 195 


நோக்கும்‌ பொழுது ஒன்று மெதுவாகவும்‌ மற்றொன்று விரை 
வாகவும்‌ இருத்தலினால்‌, இரண்டு இயக்கங்களுக்கும்‌ வேறு 
பாட்டினை நாம்‌ அறிதல்‌ கூடும்‌. சான்றாக, ஒரு பன்‌ வண்டித்‌ 
தொடரின்‌ இயக்கத்தையும்‌ அதற்கு அணித்தாய்‌ இயங்குகின்ற 
ஒரு வண்டியையும்‌ எடுத்துக்கொள்ளுவோம்‌. இவ்விரண்டின்‌ 
இயக்கத்தையும்‌ ஓர்‌ அளவுக்குக்‌ காணுதல்‌ கூடும்‌. ஆனால்‌, 
இன்னும்‌ சில தேவைப்படும்‌. இயங்காதது ஒன்று உள்ள 
பொழுதான்‌ இயக்கத்தைக்‌ காணுதல்‌ கூடும்‌. பொருள்கள்‌ 
இரண்டோ மூன்றோ ஒரு வகையாக இயங்கும்‌ பொழுது! விரைந்‌ 
தியங்குவதன்‌ இயக்கத்தை முதலிலே கண்டு, குறைவாய்‌ இயங்கு , 
வதன்‌ இயக்கத்தைப்‌ பின்பு காண்கிறோம்‌. மனம்‌ எப்படிக்‌ 
காணுதல்‌ கூடும்‌? அதுவும்‌ இயங்கிக்‌ கொண்டிருக்கிறது 
ஆதலால்‌, அதனிலும்‌ குறைவாக இயங்குகிற ஒன்று வேண்டும்‌. 
அதன்மேல்‌ இன்னும்‌ குறைவாக இபங்குகிற மற்றொன்று 
வேண்டும்‌. பின்னும்‌ இப்படியே முடிவு காணுதல்‌ இயலாது. 
தருக்க சாத்திரத்தின்படி எங்கேயோ ஓரிடத்தில்‌ நிற்கவேண்டும்‌. 
ஒரு பொழுதும்‌ இயங்காத ஒன்றினை அறிந்து இந்தத்‌ தொடரினை 
முடிக்க வேண்டும்‌. முடியாத இச்சங்கிலிதீ தொடராகிய இயக்‌ 
கத்தின்‌ பின்னே வேறுபாடற்ற நிறமற்ற புருடன்‌ இருக்கிறான்‌. 
அந்தத்‌ தோற்றங்களெல்லாம்‌, அதனிடத்திலிருந்து பிரதிபிம்பிக்‌ 
கின்றன; மாயா தீபத்திலிருந்து எழுகின்ற உருவங்கள்‌ ஒரு 
திரையினை மாறுபடுத்தாது அதன்மேல்‌ விழுவது போல. 


ஏ aaa இனால்‌ ॥ 16 ॥ 
18. அது காணப்படுவதாதலின்‌, மனம்‌ தன்னியல்பாகவே 
ஒளியுள்ளதன்று. 

i இயற்கையில்‌ எவ்விடத்தும்‌ அபாரமான சத்தி வெளிப்‌ 
ட்டும்‌ தோற்றுகிறது. ஆனால்‌, அது இயற்கையிலே ஒளியுள்ள 
தன்று) புத்தியுள்ள தன்று. புருடன்‌ மாத்திரமே தன்னியல்பில்‌ 
ஒளியுள்ளவன்‌. அவனே அனைத்தினுக்கும்‌ ஒளியைத்‌ தருகிறான்‌. 
புருடனுடைய வலிமையே எல்லாச்‌ சடப்பொருள்களிலும்‌ சத்தி 
களிலும்‌ செறிந்து நிற்கிறது. 


HAHA வினா ளலா ॥ AS 


19. ஒரே தருணத்திலே இரண்டு பொருள்களைக்‌ கிரகித்துக்‌ 
கொள்ள மாட்டாதாதலின்‌. 


“ மற்றொரு சித்தம்‌ வேண்டும்‌. இவ்வாறு 
ர்‌ ஏற்படும்‌. ஞாபகம்‌ கலக்கமுறும்‌, 


மாதலால்‌, இத்தொடர்பு எல்லையற்றுச்‌ செல்லும்‌. இதனால்‌, 
ஞாபகம்‌ கலக்கமுறும்‌, நினைவைக்‌ சேர்த்து வைக்கக்‌ களஞ்சியம்‌ 
இருக்க மாட்டாது. 


எனி வவ்ட்டட்ட்ட டள 
21. சுத்த அறிவாகிய புருடன்‌ நிலை திரியா திருப்பதால்‌, சித்த 
வஸ்துவான து அதன்‌ வடிவத்தைக்‌ கொள்ளும்பொழுது, சித்தம்‌ 
அறிவுடையதாகின்றது. 


அறிவு எனப்படுவ 


கடைய ஒரு அன்‌ அவது ௮ 
என்பதைத்‌ ௦ 


அ 
தளிவுபடுத தும்‌ பொருட்டுப்‌ பதஞ்சலியார்‌ இதனைச்‌ 
- சித்தம்‌ புருடனுக்கு அருகில்‌ வரும்பொழுது, 
அது பிருடனுடையு பிரதிபிம்பத்தைப்‌ பெறுவதுபோலஃ காணப்‌ 
படுகின்ற த்‌ 


து. தம்‌ அறி டையதாகிப்‌ 
புருடனைப்‌ போலக்‌ காணப்‌ ன்றது, ல்‌ 


22, காண்பா கிய நடே ட்‌ ்‌ 
ளோடும்‌ ௨. இல்‌ புருடனோடு காணப்ப 


ன்‌ டூகின்ற பொருள்க 
யும்‌ அநியகக.. 


ல சித்தமானது நோக்கிய அணை த்‌ திணை 
யதாகின்றது. 


காண்பான்‌ பிரதிபிம்பிகீ 
அதனால்‌, சித்தத்துக்கு எல்லா அறிவின்‌ மேலும்‌ சத்தி 
றது. 


அதீ. 4] யோக சூத்திரம்‌ 197 


எள்ளை ளா என்‌ ன்னா ॥ 231 

28. அந்தச்‌ சித்தமானது கணக்கிட முடியாத விருப்பங்‌ 
கனினாலே வேறுபடுத்தப்பட்டிருப்பினும்‌, பொருள்களை ஒன்று 
கூட்டிக்‌ காட்டுவது அதற்கு 'இயல்பாதலினாலே; அது தன்னிலும்‌ 
வேருகிய ஒன்றன்பொருட்டுத்‌ (புருடன்‌) தொழில்‌ புரிகின்றது. 

மனம்‌ பல பொருள்களாலாகிய ஒரு சேர்க்கை. ஆதலால்‌, 
அது தனக்காகத்‌ தொழில்‌ புரிதல்‌ இயலாது- இவ்வுலகத்தில்‌ எது 
சேர்க்கைப்‌ பொருளாயிருக்கின்றதோ, அதற்கு நிமித்த காரண 
மாகிய மற்றொரு பொருள்‌ இருக்க வேண்டும்‌. ஆதலால்‌, மன 
மாகிய இந்தச்‌ சேர்க்கை, புருடன்பொருட்டு அமைந்துள்ள து. 


கள ஊன எனா: ॥ RS ॥ 


24. இந்த வேறுபாட்டினை அடைந்த விவேகிக்கு மனத்தினை 
ஆன்மாவாகக்‌ கொள்ளுகிற காட்சி ஒழிந்து போகிறது. 


விவேகத்தினாலே; யோகியானவன்‌, புருடன்‌ மனமல்லன்‌ 
என்பதை அறிகிறான்‌. 


என னைகள்‌ Squad ன URS ர்‌ 

25. அதன்‌ பின்‌ விவேக த்தோடு கூடிய மனமானது முன்னுள்ள 
கைவல்ய நிலையை அடைகிறது. 

யோக சாதனையினால்‌ விவேகமுண்டாகிக்‌ காட்சி தெளிவடை 
கின்றது. கண்களிலிருந்து திரைநீங்கிப்‌ போகப்‌ பொருள்களை 
உள்ளவாறு காண்கிறோம்‌. இயற்கையான து சேர்க்கைப்‌ பொரு 
ளென்றும்‌, அது சாட்சியாகிய புருடனுக்கு வெளித்‌ தோற்றங்‌ 
களைக்‌ காட்டுகிறதென்றும்‌, இயற்கை தலைவன்‌ அன்றென்றும்‌ 
அதனுடைய சேர்க்கைகளெல்லாம்‌ அகத்திலே அரியாசனமீ A 
வீற்றிருக்கின்ற வேந்தனாகிய புருடன்பொருட்டே நிகழ்கின்‌ ட்‌ 
வென்றும்‌ நாம்‌ அறிவோம்‌. நீண்ட காலப்‌ பயிற்சியாலே உ 
வந்தெய்த, அச்சம்‌ நீங்கிப்‌ போகின்றது. மனம்‌ கைவல்ய க்‌ 
அடைகின்றது. DD 


* ஆசாராம்‌ என்றும்‌ பிரதி பேதம்‌ உண்டு. அங்ஙனம்‌ கொள்ளின்‌ 
4 விவேகத்திலே ஆழ்ந்த சித்தமானது கைவல்யத்தை நோக்கிச்‌ செல்கிறது கி 
என்று பொருள்‌ கொள்ள வேண்டும்‌. _ ஆசரியர்‌ 


198 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


௭19 எனன ணைன: (26 பு 


26. அதற்குத்‌ தடையாக ள 


முகின்ற எண்ணங்கள்‌ சம்ஸ்‌ 
காரங்களினாலே ஆகின்றன. 


வகையுடையவனாயிருக்‌ 
கின்றான்‌. பழைய சம்ஸ்காரங்களினாலே அந்த அறிவு மறைந்து 
போய்விட்டது இந்த சம்ஸ்காரங்கள்‌ முற்றிலும்‌ தொழிற்பட 
வேண்டும்‌ 


lar STE CET 


27. பேதைமை முனைப்பு முதலியவ 


ற்றை அழிப்பதற்கு, மேலே 
(11-10) 


கூறிய முறைப்படியே செய்தல்‌ கூடும்‌. 
என்னால்‌ டப்பு (என்ப Hers 
Safir: ட RC ப 


28. யாவற்றையும்‌ அறிகின்ற அந்த உயர்‌ நிலையிலுள்ள பலனை 
யும்‌ விட்டொழிபவனுக்குப்‌ வரண விவேகத்திண்‌ பயனாகத்‌ தரும 
மேக சமாதி உண்டாகி றது. 


$தை அடைந்த உடனே, மேலதிகாரத்திற்‌ 
கூறிய விபூதிகளெல்லாம்‌ அவனுக்குக்‌ கிடைக்கின்‌ றன. உண்மை 
யோகி அவர்‌ ம்‌ ப 


பின்னர்‌, சமா 


ல்லாம்‌ விட்டொழிந்த 
கானமும்‌, சாந்தியும்‌ 
இய ற்கையாய்‌ 


விட்டன, 
எள: வை ௮0 ॥ 3% ப 


29. அதிலிருந்து துன்பமும்‌ வினையும்‌ தீர்ந்து போகின்றன. 


அதி, 4] - யோக சூத்திரம்‌ 199 


த்தி அந்தத்‌ தரும மேகநிலை வந்து எய்திவிட்டால்‌, மீண்டும்‌ 
இழிந்து போகிற அச்சமில்லை. யாதொன்றும்‌ யோகியைக்‌ கீழே 
இழுக்க மாட்டாது. தீமை என்பது அவனுக்கு உண்டாக 
மாட்டாது. துன்பமும்‌ இல்லை. * 


aT எனிஎணாகறிஎன வாளனாளசனான எள ॥ 30 ॥ 


80. தரும மேக சமாதி ஏற்பட்டவுடன்‌; துன்பம்‌ வினையாகிய 
அழுக்குகள்‌ நீங்கிவிட, அறிவு அகண்டமாவதனால்‌, அறியப்படுவது 
மிகச்‌ சிறியதாயிவிடுகின்றது. 

அறிவு அங்கு உளது. ஆனால்‌, அதனை மூடி இருக்கின்ற 
மறைவு போய்விட்டது. £ ஆகாயத்தைப்‌ போல அகண்டமாகிய 
எல்லையற்ற அறிவே புத்தநிலை எனப்படுகிற நிலை,” என்து புத்த 
மத சாத்திரம்‌ ஓன்று கூறுகிறது. இயேசு அதனை அடைந்து 
கிறித்‌ துவானார்‌. நீங்கள்‌ எல்லோரும்‌ அந்த நிலையை அடை 
வீர்கள்‌. அறிவு அகண்டமாதலினால்‌, அறியப்படும்‌ பொருள்‌ 
அற்பமாகிறது. பிரபஞ்சம்‌ அனைத்தும்‌ அதிலுள்ள அறியப்படும்‌ 
பொருள்‌ யாவும்‌ புருடனுடைய முன்னிலையிலே இன்மையா 
கின்றன. அறியப்படும்‌ பொருள்‌ அகண்டமாகத்‌ தோன்றுவதால்‌, 
சாதாரண மனிதன்‌ தன்னை அற்பமாக மதிக்கிறான்‌. 


எ: pate டாணா எரா 37 ம 


81. குணங்கள்‌ முடிவினை அடைந்துவிட்டபடியால்‌, அவற்றி 
னுடைய வேறுபாட்டுக்‌ கிரமமாணது முற்றுப்‌ பெறுகின்றது. 

ஜாதிதோறும்‌ மாறுதலடைகின்ற குண வேறுபாடுகளனைத்‌ 
தும்‌ முற்றிலும்‌ நீங்கிப்‌ போகின்றன. 


goof ATTY எனா ணை எச: ளை: NINN 


92. கிரமம்‌ எனப்படுவது, தொடரின்‌ முடிவிலே தெளிவாகக்‌ 
காணப்படுவதும்‌ இடையிடில்லாத கணங்களின்‌ இயைபாக அமைநீ 
திருப்பதுமாகும்‌. 

கணந்தோறும்‌ உண்டாகின்ற வேறுபாட்டியைபிலே 
பொருந்தி நிற்கின்ற தன்மையினதாகிய கிரமத்தைப்‌ பதஞ்சலி 
யார்‌ இங்கே விவரிக்கின்றார்‌. நாம்‌ ஆலோசனையுற்றிருக்கும்‌ 
பொழுது பல கணப்‌ பொழுதுகள்‌ கழிகின்றன. ஒவ்வொரு 

110—14 ல்‌ 


க ரீ-2 
200 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுட்‌ 


கிறது. 
கணத்திலும்‌ எண்ணங்களின்‌ வேறுபாடு ப பர்க்‌ 
ஆயினும்‌, தொடரின்‌ முடிபிலேதாவே, நான்‌ வேறு எஸ்‌ அரன்‌ 
காண்கின்றேன்‌. இதுவே மமமெனப்படுவது, மல்‌ 
வியாபகத்தை அடைந்து விட்ட சித்தத்துக்குக்‌ ப்பம்‌ ன்ற 
இல்லை. எல்லாம்‌ அதற்கு நிகழ்காலத்திலே டன காலம்‌ 
இறந்த காலமும்‌ எதிர்‌ காலமும்‌ இல்லாது போய்விட்டன. திலே 
* வசப்பட்டு நிற்கிறது. எல்லா அறிவும்‌ ஒரு ட எட்டி 
அதன்‌ முன்னிலையில்‌ நிற்கின்றன. மின்னல்‌ வெட்டுவது 
அனைத்தும்‌ றியப்படுகின்‌ றன 


கி எனாஎர்‌ ளனர்‌ ATT: ஊன்‌ எண எா ar 
எண்ண 33 ॥ 


யில்‌ 
88. பரடன்பொருட்டுத்‌ தொழில்‌ புரிகின்ற தமது தன்மை 
நின்று 


து எய்துகிறது ; அறிவு வடிவாகிய புருடனுக்குத்‌ 
னது சொந்த நிலை 


வறு வேறாகிய உடல்கள்‌ மூலமாக ர 
மேலும்‌ உயர்ந்த நிலைகளுக்குக்‌ கொண்டுவந்து ஈற்றிலே அவ 


அந்த ட அர்த்த 

சன்று, வாழ்க்கையென்னு 2 
த தெரியாது அலைவுறுகின்ற மற்ற மன்னுயிர்‌ 
பொருட்டு முயல்கின்றாள்‌ முதலும்‌ மடிவுமின்‌ றி இல்வண்ணம்‌ 
அவள்‌ தொழில்‌ புரிகின்றான்‌. இன்ப துன்பம்‌, நன்மை ல்‌ 
என்னும்‌ இவற்றினூடே எல்லையில்‌ 


ஹரி : ஓம்‌ தது சத்‌. 


அனுபந்தம்‌ 
யோக நூற்குறிப்புகள்‌ 
1. சுவேதால்வதர உபநிடதம்‌ 
இரண்டாம்‌ அதிகாரம்‌ 
எண்ன என்னை 1 
னின்‌ எள்‌ ௭௭ Tiara என ॥ 8 ॥ 
6. எவ்விடத்தில்‌ தீயானது கடையப்படுகின்‌்றதோ, எவ்‌ 
விடத்தில்‌ காற்றானது கட்டப்படுகின்றதோ, எவ்விடத்தில்‌ 


சோமரசம்‌ ஓடுகின்றதோ, அவ்விடத்திலே ஒரு பூரணமான 
மனம்‌ படைக்கப்படுகிறது. 


fread wre என்‌ ஏல்‌ gfe எனா AAA | 

என்கை ௭௭௯௭ எனன WIE ear எனகன nC ய 
8. மார்பு, கழுத்து, தலை ஆகிய மூன்றனையும்‌ நிமிர்த்தி 

வைத்து, உடலை நேராகவும்‌ உறுதியாகவும்‌ வைத்து, இந்திரியங்‌ 


களை மனத்திலுள்ளே செலுத்தி, அறிஞனானவன்‌ அஞ்சத்‌ தக்க 
ஆற்றினைக்‌ கடக்கிறான்‌. 


ளளாஏ AMTSHE TUTTE: வின்‌ oT SRT FA கனி எ | 

காக (என எனின்‌ எனா என்‌ ara: nS ம 

நில்‌ நன்றாக ஓழுங்குபடுத்தப்பட்ட முயற்சியினையுடைய 
மனிதன்‌; பிராணனையடக்கி, அது அமைதியடைந்த பின்பு நாசி 
வழியாக வெளி விடுகிறான்‌. கடை ப்பிடியுள்ள அறிஞனும்‌, 
முரட்டுக்‌ குதிரைகளை அடக்கியாளுகிற சாரதியைப்போல, 
மனத்தினை அடக்கிச்‌ செலுத்துகிறான்‌. 
என்‌ எனி என்னகு ச்‌ எகரி | 
எனி எ ஐ TONSA நன்னாள்‌ AAA 0 ம 


வதும்‌ ஆகிய மலைக்குகையி 
மனத்தினை ஒன்று படுத்துகிற யோகத்தைப்‌ பயில வேண்டும்‌. 
னி னால்‌ எனிஎன்‌ ளி எர | 
சோள கரி ஏஎ எவை னின்‌ ட 14 ॥ 
all, பனிப்படலம்‌, புகை, 
மின்மினி, மின்னல்‌, பளிங்கு, 
தோன்றிய பின்னர்‌, யோகத்திலே 
தோற்றமுண்டாகிறது. 


ஞாயிறு, காற்று, நெருப்பு, 
மதி என்னும்‌ உருவங்கள்‌ 
படிப்படியாகப்‌ பிரம்மத்தின்‌ 


எர ரிக Agfa 
எண சிராரர TAN | 
எ என TA எல ஏ என 


விசும்பு என்னும்‌ ஐந்து பூதங்‌ 
களினது காட்சி எழுந்த பின்பு யோகம்‌ தொடங்குகின்றது 
யோகாக்கினியினாலே ஆக்கப்பட்ட உடலையுடையவனுக்கு, நோய்‌ 
மூப்பு மரணம்‌ என்னுமிவை வருவதில்லை, 


கனணனாலி கிஷன்‌ எள 


கலவி ஐ எ- | 

சாண? UAT எரி ஏன்‌ ரி எ emt எக 31 

13. பாரமற்ற (லெகுவாண) உடலும்‌, உடல்நலமும்‌, 
தோலின்‌ மென்மையும்‌, மேனி நிறத்தின்‌ தெளிவும்‌, அழகிய குர 
௮ம்‌, உடலின்‌ நறுமண மும்‌, மல மூத்திரங்கள்‌ குறைந்திருத்தலும்‌ 
ஆகிய இவை யோகாப்பியாசத்தின்‌ முதற்பலனாக எய்துகின்றன 
ஏஎ [ள்‌ எனி எனின்‌ 

ATA qq SATA ॥ 
என எல்‌ விஷ ஏன்‌ ரஷ: 

ரர்‌ எ விளி: ப 18 u 


ப ப நத 203 
14. பொன்னினாலோ, வெள்ளியினாலோ செய்யப்பட்ட 59 
மானது முதலில்‌ மண்ணினால்‌ மூடப்பட்டுக்‌ கிடந்து, பின்பு ௮0 
கறத்‌ துடைக்கப்பட்டபொழுது எப்படி ஒளிபோல விளங்க 
கிறதோ, அப்படி உடலை எடுத்தவன்‌ ஏகான்மனாயி௫ுச்கிக்‌ ட்‌ 
ஆன்மாவின்‌ உண்மையை உணர்ந்து நற்கதியடைந்தி அ 
மற்றவனாகிறான்‌. 
2. யாஞ்ஞவல்கியர்‌ நூலிலிருந்து சங்கரர்‌ 
எடுத்துக்காட்டியது 
ATTA எனன affSarfer wera | 
ATTA எள்‌ சாண்‌ எ ளளராளிண வள ॥ 
ஜான்‌ pT எசானி எ்னஎ எ | 
குளிக்க என ASAP AE: ॥ 
எலான்‌ HATA: என்‌ சவி எல்‌ ஸை | 
எதி எ? ArT Taare: gfe: ॥ 
AER AEA னாள்‌ னான கிள? ॥ 
எர எள்ளா எனி னா எனா: ॥ 
arama ரக என்ர எள: | 
ஏனா ஷி என்வன எனி ல எ? ॥ 
சானி எனில்‌ AegTAT (எள எர | 
எனனை ஐ எரி AA ௫8௭௭ ॥ 
எண்னை qT எனி 3A | 
ஏனா ஏவிஜா்‌ எான்‌ தாகா: ॥ 
எளிஸிஎ்‌ ஏன்‌ எரி ஷான்‌ எலி எர | 
wae fargsigad ரர எடைகள்‌ எர ॥ 
ஊரில்‌ mod கனா ga: | 
ஏன: Fagsargd sot ஏரா வளி: பு 
எனி எகா q ஐன்‌; என்‌: | 
வினால்‌ எவ்‌ faagataNe எா ॥ 


௩ 


204 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


ரகக விஸ்‌ எண ஏ | 
Ma எள்‌ ஊர AZ ATA ॥ 
எக்‌ ஏ எனவ னள: | 
aTSTaf gaara எல்‌ எனச்‌ qa ॥ 
எலி AT கிரினள்கரரினன என்ன ॥ 
என்னத Teg SATA ॥ 
னார்‌ எள: கைத்‌; | 
சானி. எணண? என்‌ (9௭; ப 


* % 3 


AD எனின்‌ எனகன | 

எ: கரக; 8 AT னா: ப 
எரி எதுனி ன்ன என எ; | 
ஒர எரர்‌ ஏ sl 


எ ஏவிஎம்‌ ஏ, MSTA | 


ATTA €கிளாஏ எவை ௨ 
எண்ண Tiga 


ற்றால்‌ வ பட்‌ ர்ளங்கையை 
இட உள்ளங்கையின்‌ அறா ழி டு, வல உள்ள 


5. ம்‌ 
© மல்‌ வைத்து, கழுத்தையும்‌ தலையையு 
நேராகப்‌ பிடித்து, உதடுகக இறுக்கி மூடி, கிழக்கு முகமாகவோ 


அனுபந்தம்‌ 2 
தகு முகமாகவோ இருந்து; கண்களை மூ 
நிறுத்தி, அதிக உணவு உட்கொள்ளாமல்‌, பட்டினியாகவுமிராமல்‌, 
டத்‌ தூய்மைப்படுத்த வேண்டும்‌. 
பண்ணது பயிற்சி பயன்‌ தரமாட்டா து: > ட்‌ 
மாகிய பிங்கலை இடை என்னுமிவற்றின்‌ சந்திப்பிலே ஹூம்‌ 
என்னும்‌ பீஜாகஷரத்தை நினைத்துப்‌ ப்‌ 
திற்கு வெளியேயுள்ள காற்றை இ 5 ள்‌ 
பவண்டும்‌. அதன்‌ பின்பு குறித்த இடத்திலேயே (ரங்‌? என்னும்‌ 

கோடு யோகி நெருப்பினைப்‌ பாலி து 

டும்‌. அங்ஙனம்‌ யானிக்‌ ம்‌ பாழு 
அதி வழியாகக்‌ ட த்த வெளிவிடுதல்‌ வேண்டும்‌- 
ன்பு பிங்கலை வழியாக நிரப்பி முன்பு சொன்னபடியே இடை 
வழியாக மெல்லென வெளிவிடுதல்‌ வேண்டும்‌: இது கம்‌ 
அலே தனித்திருந்து, ரகசிய 


பா 
ாகக்‌ காலையிலும்‌ நண்பகலிலும்‌ 


நரம்‌ 4 
்‌ ரையும்‌ 
ம்‌்வ ரயும்‌; ஷ்‌ ே வண்டும்‌. உடல்‌ 


விரமான பசி, நாத 
தூய்மைப்பட்டதசீட 


௮ 
ரவ களாகும்‌, அதன்‌ பின்னல்‌ Q ம்‌ துத 
2௧ (நிறுத்‌ 2 * (வெளியே சலுத்‌ 
இ துத்து தல்‌), பூரகம்‌ கெ வேண்டும்‌. கால்‌ 
0 ஆ ள்‌ 
வை பதினாறு மாத்திரை எல்லை ரை வரையும்‌ 
யும்‌ பிராணனை நிரப்பி) முப்பத்திரண்டு மாத்திரை உ 5 திரை 
பக்த வெளியே செலுத்தி, அறுபத்து நான்கு மாத 
யும்‌ கும்பகம்‌ செய்ய வேண்டும்‌. i 
a “முதலிலே அறுபத்து நான்கு மாத்திரை ஓப்‌ செ 
ன்‌ பதினாறு மாத்திரை பிராணனை வெளியே ந்றொரு கக்‌ 
ப ப்‌ மற்றொ 
கும்பகம்‌ 0௮ மாத்திரை உடலை நிரப்புகின்‌2 
ம்‌ ம்‌ ஞ்‌ 
ப ராணாயாமத்‌ லே உடலினுள்‌ . கள்‌ 
நீங றன; ப மனத்தின்‌ எ ன்ற 
அழுக ன்றன ; பிரத்தியாகாரத்தினா பற்றின ன்மாவினது 
ஈட. குகள்‌ நீங்குகின்றன. சமாதியினாலை i கின்றன.?? 


்‌ Me ந 
206 - விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌ 


8. சாங்கியம்‌ 


மூன்றாம்‌ புத்தகம்‌ 
எனி ௪௭ SE ஏவி எனை எல (18% ப 


29. தியான நிறைவினாலே பிரகிருதியின்‌ வலிமை அனைத்‌ 
அம்‌ ஷாயவனுக்கு உர்‌ மையாகின்‌ றன. 

வணி என எ 130 ॥ 

30. விழைவு நீக்கம்‌ தியானமெனப்படும்‌. 
Tefataraafafg: 34 


5 திக்‌ 
31. உள்ளத்து உழல்வுகளை ஓடுக்குதலினாலே அத சித்தி 
கிறது. ்‌ 


உ ஏ னத்தினாலும்‌, தனக்கு விதித்த 


டப்ப 33 ॥ 


33. வெளிச்‌ செ 


அத்துவதனாலும்‌ உண்ணிறுத்‌ துவதனாலும்‌ 
பிராணனை 


ஒடுக்குதல்‌ கூடும்‌. 
எனன எ எ 38 ப 


34, “உறுதியாகவும்‌ இன்பத்தைத்‌ £ருவதாகவும்‌ அமைந்த 
இருக்கை ஆசனமாகும்‌. 


எனைன 38 ॥ 
36. பத நின்மையினாலும்‌ மக்கத்தினாலும்‌ தியானம்‌ பூரண 
மாகிறது. 


அனுபந்தம்‌ 207 
A நான்காம்‌ புத்தகம்‌ 
raf pga 3 ॥ 


3. 
ஆசானுரைத்த ௯ உறுதி 


விட ம்‌ மொழியை அடிக்கடி இடை 
ஈது போற்றுதல்‌ வேண்டும்‌. 


MT ஏனகுனி afr WSN 
விட்‌ 


5 ்‌ 
ரப க இன உண்கின்ற உணவினைத்‌ தானே 
தும்‌ இன்பத்தையும்‌, பிறரால்‌ அவ்வுணவு வலிதின்‌ 
ஒட 9 அதது துன்பத்தையும்‌ அடையும்‌. அதி போல, 
யும்‌ தானே விடுபவன்‌ இன்பத்தை அடை 


வனி ॥ & ॥ 


6. ்‌ 
பதை பாம்பு தனது பழைய தோலை விட்டொழிவதனால்‌ இன்‌ 
த அடைகிறது. 
எள எள்‌ எசான்‌ ஏண்‌ ॥ 6 ॥ 
8 
கூடா. 3 அல்லாததனை 
ல்க போல அத்தகைய 


வீடு பேற்றுகீகுக்‌ கருவி நினைத்தல்‌ 
பந்தத்திர்‌ பரதனுக்கு நேர்ந்தஃ! நினைவு 
ற்கு ஏதுவாகின்றது 


GATT AL us 


டு கூடிய பல பொருள்‌ 
தல்‌ கூடும்‌) கன்னியி 


NENT னின்‌ யய) 
முதலியவற்றோ 


விழைவு, வெறுப்பு 
கு -இடையூறா 


சர்க்கை தியானத்துக்‌ 
ங்கு வளையல்‌ போல: 


கஷிஃ ்‌ 
பி 
Bhar என்ன ॥ 10 1॥ 


1 0 
0. இரு வேறு பொருளாயினும்‌ அப்படியே: 


வாள: ஏணி Frese ॥ 94 ॥ 


1 
பிங்க்‌ ஆசையை அறுத்தோர்‌ 
என்னும்‌ சிறுமியைப்‌ போல: 


இன்பத்தை எய்துவர்‌ 5 


208 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ [சுடர்‌-2 


ASTRA TEATA ASI எனா ௭௨௭௭௭௭ ॥ 13 ॥ 
13. பல சாத்திரங்களையும்‌ ஆசாரியர்களையும்‌ கைக்கொண் 


டொழுகினாலும்‌, சாரத்தை மாத்திரம்‌ கிரகித்துக்கொள்ள 
வேண்டும்‌ ; தேனீயைப்‌ போல. 


வரை [எர எரி ள்‌: n 18 ப 

14. அம்பி செய்பவனுடைய சித்தத்தினைப்‌ போல; 
ஒரு வழிப்பட்டு நின்ற சித்தத்தை உடையவனுக்குசீ சமாதி 
அழிந்து போவதில்லை. 


ளர்க எலி வை ॥ 08 ॥ 
15. விதிக்கப்பட்ட நியமங்களிலி 


பொருள்களைப்‌ போல 


ட 


- 


A காக“ ANSE 1 Ro ॥॥ 


0 காலத்தைப்‌ பற்றிய நியமமில்லை; வாமதேவனைப்போல. 


Seafaeramrgr 38 ப 


பர்‌ அல்லது னை லைல ன அடைந்தவள்‌. சேர்த்‌ 
கிருப்பதனாலே, 


அனுபந்தம்‌ 209 


ஐந்தாம்‌ புத்தகம்‌ 
ளி 
ட்ட பட்ட fg sara aslo: WARC ॥ 


128. க 
யோகத்தினாலே ட்ட நோய்‌ தீருவது போல; 
துத்தலியலா து. த்திகள்‌ அடையப்படுகின்‌ றன. இதனை 


ஆரும்‌ புத்தகம்‌ 


R 
ஏனா ள(ரிள்‌ எ (சான: ॥ 9 ॥ 


24 
படும்‌ - உறுதியும்‌ இன்ப ல்‌ 
இத்‌ தியிய்மி லல! மூமூள்ள இருக்கை ஆச்‌ 


னமெனப்‌ 


4. வியாச சூத்திரம்‌ 


நாலாம்‌ அதிகாரம்‌ முதலாம்‌ பிரிவு 


சானி. ௮ 
க ட tara ON 
ருக்கை நிலையிலே வழிபடுதல்‌ கூடும்‌. 


ந்து Cu 

*  தியானத்தினாலே. 

ன ம்‌ 
அக்னி ॥ 5 ॥ 


9. 
தியானிக்கின்‌ றவன்‌ அசைவற்ற பூமிக்கு ஒப்பாகின்றான்‌ - 


NT 
௭ ௪ ॥4௦ ய 


டு. 
ஸ்மிரு திகளும்‌ அப்படிச்‌ சொல்லுகின்றன 


36 
ணன ao Fiera uA ॥ 
இயற்ற ஜே மனம்‌ ஒருவழிப்படுகிற கக்‌ 
கட்‌ ண்டும்‌ ; இடத்தைப்பற்‌ 
ய 
றுகின்‌ ற வ தத்துவ சாத்திரங்‌ 
வல்‌ ன்‌ லம. மேற்கோன்களால்‌ 55 


__——— 


சமயமும்‌ சமய குரவர்களும்‌ 
(இரண்டாம்‌ பகுதி) 


சமயம்‌ என்பது யாது? 


வ கணத்தில்‌ நசுங்கிப்‌ போகும்‌ மிகச்‌ சிறிய இந்தப்‌ பு 
யந்திரம்‌. மிகப்‌ பெரியதாயுள்ள ப 
ந்திரம்‌. புழுவுக்கு உயிர்‌ இருக்கிற, பு காடி 
ர பாருளே ட்‌, வேறன்று. 59 ன்‌ ஆற்றல்‌ வலிவு; 
தவ வும்‌, உயரத்‌ இயந்திரத்தை 
உ ஓர்‌ இயந்திர அமைப்பையே சுட்டும்‌: கவ ட்‌ 
பு மூன்பே நசுங்கி மாண்டுபோகும்‌ இந்த அற்பப்‌ புழுவும்‌ ள்‌ 
டவாளத்தின்‌ மீது மெல்ல ஊர்ந்த! சல்‌ 
வ 


பு A 
நட்‌ மிகப்‌ பெரியதாயுள்ள புகை 
அளி 


ள்‌ க சி 

Se பொழுது எவ்வளவு ச்‌ பர்த்ததாய்‌ கம்பீரமாய்‌ விருப்‌ 

“a க்கின்றது ! இது அகண்டத்தின்‌ ஒறு சிறிய ௮ யிரு 

பக்த ஆற்றல்‌ படைத்த எகைவண்டியைக்காட்டி லு ன்‌ 
க od 3? ஒன்‌ உ 

இ ருக்கிறது. அவ்வாறு இருப்பானே ஓன்று 


கன்றும்‌ 
கிணறும்‌ உயிரற்றதென்றும்‌ 2 

மம்‌? இந்‌ 3 ப தவன்‌ இது எட்‌ 
(67 * இந்த இயந்திரத்தை! படைத்தல்‌ 5௮ க்குகன்றகு 


உயிர 

உழி ற்றது_ இவற்றின்‌ வேறுபாட்டைக்‌ பிரப்‌ படம்‌ 

மு எளதில்‌ சுதந்தரம்‌ திகழ்கின்‌ றக! 5 ளிர்கி வக 

அறி. தில்‌ எல்லாம்‌ தளையுண்டு கடக்க த்து ்‌ 

வேரு இடமில்லை. வெற்று இயந்திரங்க ன 

நாம்‌ “ப்‌ பிரிப்பது ௬தந்தரமே- 

வை அனைவரும்‌ முயல்கின்றோ ப 
மல்‌ முயற்சிகளின்‌ மெள தந்திருக்கிறது: 
ரத்திலேதான்‌ ரணத் சப்பும்‌ 

அத்தோ, அயல்‌ சுதந்தரத்தை அடைவதற்கு யு 


a 
முல்‌ கான்‌ எல்லாவித இறை வழிபாடுகள்‌ 
ருக்கிறது. 


த 


214 "விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌-2 


இவ்வையகத்திலுள்ள வெவ்வேறு வகையான கடவுள்‌ வழி 
பாடுகளை உற்று நோக்கினால்‌, பேய்கள்‌, முன்னோர்களின்‌ ஆவி 


அவர்கள்‌ ஏன்‌ புரியவேண்டும்‌ 2 அவர்கள்‌, இவை தம்மைக்‌ 
காட்டிலும்‌ சிறப்புற்றவைகளென்றும்‌, ஆற்றல்‌ படைத்தவை 
களென்றும்‌, தங்கள்‌ சுதந்தரத்திந்கு வரம்பு எழுப்பிவிடக்‌ 


வண்டும்‌ என்ற வினா, பதிலற்று 
ன்றது. வதம்‌ ட்‌ 
கொண்டிருந்தார்‌ கள்‌. பக்ர்‌ அற்புதத்தை எதிர்‌ பார்த்து 


்‌ A பல்லாயிரம்‌ வ்வையகம்‌ 
அற்புதத்தை எதிர்பார்‌ 2 ஆண்டுகளாக இவை 


கூடும்‌? எங்கும்‌ வி ந்‌ 
பா ள்‌ யாது? விடுதலை காண்ப த்‌ 
க முதும்‌ மனிதனின்‌ குதிக்கோளாதலால்‌, கத்‌ அதிருப்‌ 


பத 


சமயம்‌ என்பது யாது? 215 
அதி அடைகின்றான்‌. அதை அவன்‌ நாடிக்கொண்டேயிருக்‌ 
ரன்‌. அதை அடைவதே அவன்‌ வாழ்க்கைப்‌ போராட்டமாகும்‌: 
உடந்தை பிறந்ததும்‌, அது இயற்கையின்‌ நியதியை எதிர்க்‌ 
றது. தனக்குத்‌ தளை ஏற்பட்டதே என்று அது எதிர்க்கும்‌ 
விது முதன்‌ முதலாகக்‌ கேட்கின்றது. 
இந்தச்‌ சுதந்தர அவாதான்‌ முழுச்‌ சுதந்தரரா 
பொருளைப்‌ பற்றிய எண்ணம்‌ நமக்கு உதிக்கும்படி செய்க தத்து 
வன்‌ ப 3 மிலேயே அடிப்படை 
என்ற கருத்து மனித அமைப்‌ லட்‌ டம்‌ 
மிக வுயர்த்த 
இந்த 


யிருக்கும்‌ பரம்‌ 


ரத: சச்சிதானந்த வடிவாய்‌-உண்மை; 
க ற்றின்‌ வடிவாய்‌--கடவுள்‌ இருக்கிறார்‌ ப 
தி வேதாந்தத்தில்‌ கோயில்‌ கொண்டிருக்கிறது: 
கி, க்குத்தான்‌ னம்‌ செல்லக்கூடிய னா 
பதி அறிவின்‌ சாரமாயும்‌ ஆனத வனம்‌ 
4 நா ச 

படகும்‌ தாத பட பாபம்‌ உள்ளே ஒலிக்கும்‌ குரலைக்‌ 
நிய அ தெழா தபடி செய்‌ துவிடுகின்றோம்‌- ஆனால்‌, 
உ டர்‌ எதிர்த்து நிற்பதுதான்‌ மனிதக்‌ 

ஊர்ச்சியாயிருக்கிறது. தலீ உட்பொருளை ந க்‌ 
உடக்கலாம்‌. மனிதத்‌ தன்மைக்கும்‌ ஆன்மிக த 1 
ட்ட போரும்‌, இழிவான மனத்திற்கும்‌ உலர்‌ னறன க 
கப போராட்டம்‌ தாகர பதநத வரம்‌ 
ய்பாற்ற முயல்கின்றது: நாம்‌ யிலேயே அடங்க த 

ன்ற இந்த அற்புத உண்மை ன 
வுறுத்துகின்றன. நாம்‌ பிறந்த க்க 


வ ? 

ருகின்‌ டத எதிர்த்து; 

நி ற வாழ்வின்‌ ஓட்டத்தை என்றோம்‌. இந்த நியதி 
தியம்‌ வேண்டா ,?? என்‌ கூசீசலிழுகி “ஏல்‌ நாம்‌ இயத்‌ 


ன்‌ . 

திர. ஆணைக்குக்‌ கீழ்ப்பட்ட ஒழுகு” 

ள்‌ த சோரண்ற்வர்கள்‌ : பிரபஞ்‌ த்த 
ப்‌ ன்‌ பல்‌ அகல்‌ நிலையில்‌ இருக்கும்‌ உயி 


கையில்‌ ளஊோயைத்‌ தகர்த்தி ர வருகின்ற தி. 

முன்‌ ம்க்கும்‌ பின்‌ ன்னை தெரிய ம கீதமாகும்‌- 
தலை, விடுதலை, விடுதலை” என்பின்‌ படு கிடப்பதுதான்‌ 

னல்‌, அந்தா ப்‌ இயற்கையில்‌ கட்டு 

தன்‌ 2 ்‌ ்‌ ன்‌ 
பலப்‌ அம ம்‌! ்‌ இவதுஎ௭ காக? 

ய்‌ லங்கள்‌ பிம்பிள்‌ இவற்றை வதிய அ 
11015 


ஏதோ அற்புதங்கள்‌ நிகழவேண்டுமென்பதற்காகவா இத்தனை 
வகையான கொள்கைகளும்‌ உருவங்களும்‌? இதில்‌ உயிர்‌ அர்த்‌ 
கிறது ; ஆன்மா இருக்கிறது,” என்று இயம்புகின்‌ ?ரமே ஏம்‌ 
இந்த உயிர்‌--இந்த ஜன்மா இவற்றைத்‌ தேடி ௮ றிந்துகொள்ள 


ஆயிரக்‌ கணக்கான ஆண்டுகளாய்‌ இந்த சுதந்தரத்தை எய்து 
கின்ற முயற்சியிலேதான்‌ 

i விரும்பிக்‌ கேட்கின்றார்கள்‌. 
ஆயினும்‌, இயற்கையில்‌ சுதந்தரம்‌ என்பது இல்லை ; எல்லாம்‌ 
ம்‌ நடந்துகொண்டேதானிருக்‌ 


ஆணைக்குக்‌ கீழ்ப்‌ 
்‌ நம்பவும்‌ மாட்டோம்‌: 
என்று இடையறாது ஓலமிட 
டள முற்றிலும்‌ தளையந்றவர்‌ என்று கருதுகின்ற 
மனிதன்‌, விலங்கி எப்பொழுதுமே கட்டுண்டு கிடப்பானோ ₹ 
அவண்‌ மேற்கதி செல்ல வேண்டுபவனாயிற்‌ ற ! இந்தப்‌ 
போராட்டம்‌ தன்‌ பொருட்டு இல்லையென்றால்‌, அவன்‌ அதைப்‌ 
கீ கருதுவான்‌. ₹: பிறப்பிலேயே 


6 ல்‌ சிக்கிக்‌ ருக்கிறேன்‌. 
அல்‌, இ கய்‌ ள்‌ ஃகொண்டிருக்கிறே 


2 ம்‌ ல்லாமல்‌ செடிக்குக்கூட 
்‌ pe து. சுடியு A 1] மையை 
அடையக்‌ கிளர்ந்தெழவே i பவம்‌ வமல்‌ த 
யறியாமலே தொழில்‌ கீ ல வே ர பரா 
தன்‌ தத்துவம்‌, தன்னுடைய வடிவம்‌ 5 ட்‌ 


ட சமயம்‌ என்பது யாது 217 
க்‌ 
ண்‌ செடி செடியாகவே வளர்கின்றது. ஒவ்‌ 
- டியும்‌ இயற்கையின்‌ ஆணைக்‌ £ழ்‌ அடங்கியிருக்கிறது 
சலுத்துகின்‌ ம்‌ எண்ணத்தின்‌ மீது அரசு 
விடுதலை றது ; உலகாயதக்‌ கருத்து ஓங்கி வளர்கின்றது ; 
றின்‌ க எண்ணமும்‌ மேலோங்குகின்ற தி இவற்‌ 
ரர யே _ போராட்டமும்‌ நட நீதகொண்டேயிருக்கிறதி - i 
நாம்‌ கேல்‌ ப்ப பற்றியும்‌ இனச்‌ சழக்குகளைப்‌ பற்றியும்‌ 
வேண்டு ள்விப்படுகிறோ மல்லவா ? இவை நியாயமாயிருக்க 
வ்‌ இத்தகைய சங்கிலி 
ஒரே ட அத்து போராட்டமும்‌ வளர்ந்துகொ 
கொண்‌ காளை நண்ணுதற்பொருட்டே 
டிருக்கிறோம்‌ என்பது தேர்ந்துவிட்டால்‌) 


ம 
இராது. சுதந்தரமே வடி வாயிருப்பவரும்‌, இயற்கைக்குத்‌ 
ஈம்‌ உரைக்கின்‌ 


ஏனெனில்‌, ௬ தந்தரம்‌ 


ருந்து விடுபடுவதற்காக இடையறாது 
கீ காரணம்‌ உயிர்‌ நூலோர்களை 


வண்டும்‌ * ! இதற்கு 


உ வினால்‌ 
, அவர்கள்‌ ஒருவேளை 


இக்க 
க 

கக்கும்‌ ம்‌ இருந்துகொண்டே? 
அதி ப்பது எப்படி உண்மையோ 
மிருக்கிறது.. சுதந்தரம்‌ பெற வேண்டும்‌ என்பதும்‌ உ 


இ. ளை வி ஆ 

டூதலை, வெளிச்சம்‌ நிழல்‌) 1 
த ஆகவேண்டும்‌. ஆனால்‌; தளை ன்பது ன்‌ நீ 

ண்ட என்பதும்‌ அதற்குள்‌ கரந்துதானே நிற்கும்‌ * ஓ 

யாயின்‌, மற்றொன்றும்‌ ண்மையே. இத்தகைய 

௭ ல்‌ அகட றா லீ ம்‌ 

வ்ணத்திலே ௪ மணக்‌ போராட்டம்‌ கரந்து 


ண்மையா 


ய்‌ ன்றது என்‌ ண்படா 

I பதை நாம்‌ ப 4 
அக்க அம்‌ வி௫ுதலை என்னும்‌ எண்ணம்‌ திகழத்தான்‌ 
a றது. பாவம்‌, மாச்‌ இவற்றின்‌ க 
ளின்‌ அறிவிற்கு மிகச்‌ சிறிய பொருளாகத்‌ தான்றும்‌. 
னில்‌, அவன்‌ இயல்பு விலங்கி இயல்பினும்‌ மேம்பட்ட 


காட்ட 


218 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--கூடர்‌-2 ' 


தன்று. அவன்‌ எதிர்த்துப்‌ போராடுவது உடலின்‌ தேவைகளுக்கு 
அடிமையாக இருப்பதையே ; உடலின்‌ விருப்பத்திற்குக்‌ குறைவு 
இந்தத்‌ தாழ்ந்த உணர்விலிருந்து 
ல அமுக்கம்‌ அவற்றின்‌ உயர்ந்த கருத்திற்கு அவன்‌ உள்ளம்‌ 
விரிவடைகின்ற து. இவைகளும்‌ தளைகளே ; ,ஆன்மிக விடுதலை 
டைய உள்ளம்‌ பெரிதும்‌ விழைகின்‌ ஐது. இங்கே அஞ்ஞானத்‌ 
திரைவழியே தெய்வ ஒளி மெல்ல ஒளிவிடக்‌ காண்கிறோம்‌: 


ஒளி பெரும்பாலும்‌ வ லத்திவிடக்கூடும்‌. எனினும்‌, விடுதலை; 
ரணம்‌ ஜ்‌ பிய இவற்றின்‌ பெருஞ்சுடர்‌ மங்காமலே மிக்க 
ஷாயமையுடன்‌ திகழ்ந்துகொண்டுதானிருக்கிற து. இதற்குத்‌ 


. pS © ல 
கருத்திற்கேற்ற அளவி 


உல்துபாடே தவிர, கிறிதிலஜ, என்பதும்‌ அவன்‌ இன்னும்‌ 


இயந்கை முழுதுமே கட 
இருக்கிற இடமெல்லாம்‌ இந்த 


ளிக்கின்றது. இது அறிவாலேதான்‌ இயலும்‌: 
கையை ஆள்கின்‌றவர்களாய்‌2 
ய நம்மை வலிவுள்ள வர்கள்‌ 
ஓருவன்‌ இருட்‌ உநதரனாயும்‌, இயற்கையை வென்றவனாய/ 


5 றிய 

அவன்‌ இயற்கையைப்‌ பற்றி 
நகோனமனை தடை 5 க லட்‌ D கும்‌ 
நிறைந்தவனாயும்‌ ௭ பெற்றிருக்க வேண்டும்‌. அவன்‌ எங்கு 


2, எல்லா அ து ம ன்ப 
இவற்றோடு சுதந்தரமும்‌ ஜிவுள்ளவனாயும்‌ இருக்கவேண்டு 


o கோஃ ந ்‌ டும்‌. 
இவற்றைப்‌ பெற்‌ அ துச்‌ செல்லவேண்டு 
திகழ்கின்றன. மற ஒருவனே இயற்கைக்கு அப்பாந்பட்டவனாய்தி 
மதி ஆகி, அரத்தினின்று பிறக்கின்ற ய 

்‌ ESE ப்‌ பற்றிம்‌ 
வினைப்‌ ததாகும்‌. இக்க அ. வேதத்‌ தத்தித்‌ கூறப்‌ 
தடவும்‌ தளையுறமட ்‌ சதந்தரமுள்ளவராயிருக்கிறார்‌ ? 


மில்லை. அவரிடத திக Q மாறுது 
“ஒரிடத்தில்‌ பிரகிருதி ம்‌? நத அங்க மாறு 


| மி 


ர்‌ 
| 
| 


தல்‌ பி சமயம்‌ என்பது யாகி" 219 
ந்தான்‌ உ கூடியதொன் றும்‌ காண முடியாது. இத்தகைய 
துவே “வு உங்களிடத்திலும்‌ என்னிடத்திலும்‌ இருக்கிறது: 
ரர டய என்‌. சுதந்தரமாகும்‌: 
மான இயல்பே என்றும்‌ மாறாத ்‌ அறப்புந்றோங்கிய- உண்டும்‌ 
கிறார்‌, ங்க தம்‌ கடவுள்‌ எப்பொழுதும்‌ நிலைப்பெற்றிருக்‌ 
ம்‌; ளும்‌ நானும்‌ அவரோடு ஒன்றாகக்‌ கலக்க முயல்‌ 
நிற்க...” ஆனால்‌, இயறந்கைமீதுதான்‌ நம்‌ ல்‌ 
பொருள்க ன்‌ ஆரடுவனவாகிய அற்பப்‌ 
ளையை ரூக்கும்‌, பொன்னிற்கும்‌, புகழுக்கும்‌; 5 
கம்‌ பகிரும்‌ இயற்கையின்‌ இத்த ம 
அதன்‌ அடிமையாகின்றோம்‌. இயற்கை ஓ 
ரர்‌ எதைச்‌ அரக்க நிற்கின்றது? ரூ 
இலே > பத்க்‌ விண்மீன்களிலா உ அது சுடர்‌ i 
கெ வுளல்லவா அதற்‌ ளியை அளித்திருகீ றார்‌ ₹ 
ரயில த்‌ கலவா எநத ரவன்‌ ஒளியோ, அல்லது 
பாகும்‌, த TEI எதுவாயினும்‌ ஆகுக - கடவுளே 
ஒளி வு்‌ ஒளிரும்பொமுதி) எல்லாம்‌ அவரைப்‌ பின்பற்றி 
இ றன. 
ர்‌; ர்‌ கடவுள்‌ தாமே விளங்கும்‌ பொருளாவார்‌ 5 
ஈம்‌ அறிந்தவர்‌ ; இயற்கைக்‌ உணர்ந்தவர்‌ ; அதற்குத்‌ 
க்கும்‌ மின்னணியில்‌ ஓர்‌ இலக்காய்‌ 


கலைவ 
வர்‌. 
நிற்பவர்‌ எல்லா வழிபாடுகளுக்கு 


டி 

கவு ட்டி மந்த விரும்‌ 
">ோமே யப்புறுகின்றோ மா; 

கந்தரத்‌, அவைகளும்‌ அவரை வழிப நவன 
த்தின்‌ பகுதியாகும்‌; 


ஷீ 
அ அயி 


தன்‌ பட ணத ர சுதந்தர உ க 

கலு ற“ மொ வேன்‌. ௮ உணர்‌ த 

சவக்கப்பட்டிருக்கலாம்‌: ரல அலை இயங்க? த்‌ 

ன்‌ ம்‌ அங்கே திகழத்தான்‌ செய்த தி! க வ: 
ம்‌ உ 


ண்ன்ஷு 

பக யில்‌ இல்லாமற்‌ போகுமாயி? ட 

உயிர்‌ லோ இ ர்க்க ர க. ல கன்‌ 

இன்‌ ணட தந்திரத்தின்‌ மூச்சு இயங்குகிற பிரபஞ்சத்‌ 

கணட தயத்தில்‌ ஒருமை என்பது ல்‌ "பிரபஞ்சத்தில்‌ 
ப்படும்‌ மாறுதல்களை நாம்‌ அறிந்துகொள்ள இயலாது. 


220 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 


ஆண்டவரைப்‌ பற்றிய இக்கருத்துத்தான்‌ உபநிடதம்‌ நதித்‌ 
கோயில்‌ கொண்டிருக்கிறது. அவை இன்னும்‌ ஒருபடி மே ம்‌ 
சென்று, நாமூம்‌ கடவுளும்‌ ஒன்றே என்று உரைக்கின்றன. இக்‌ 
கருத்து முதலில்‌ நம்மைத்‌ திடுக்கிடும்படி செய்கின்‌ றது. பட்டுப்‌ 
பூச்சியின்‌ இறகிலுள்ள வண்ணமாகவும்‌ ரோஜா முகை 
மலர்ச்சியாகவும்‌ உள்ள கடவுளே, பட்டுப்பூச்சியிலும்‌ ரோஜாச்‌ 
செடியிலுமுள்ள சத்தியாய்க்‌ காட்சி அளிக்கின்றார்‌. நமக்குயிர்‌ 
அளிப்பவரே நம்முள்ளிருக்‌ 
பேரொளியிலிருந்துதான்‌ உயிர்‌ உண்டாகிறது. நம்மை அச்‌ 
ஈறுத்தும்‌ மரணமு அவருடைய நிழல்‌ 
ரணமாகும்‌ ; அதுவே அமர நிலையாகவும்‌ அமைகின்றது. கருத்‌ 
அக்‌ குன்றின்மீது இன்னும்‌ ௪ 
மானவற்றைக்‌ கண்‌ 
வேட்டைக்கு அஞ்‌ 


ர்‌ ஒருபால்‌--இவந்நின்‌ இடை த 
நீதது. அங்குத்‌ தரையின்‌ மீது ப 


மல்‌ அவற்றை எதிர்த்த 
மீக்‌ குரங்குக்‌ கட்டம்‌ போலவே 
விலகிப்‌ ப்‌ நாம்‌. “அ ஞிசவில்லையென்றால்‌. நம்மை விட்டு 

* நமக்குக்‌ சுதந்தரம்‌ வேண்டும்‌ என்றால்‌, நாம்‌ 


சமயம்‌ என்பது யாது? ட்ட 


இயற்கையை வென்று அதைப்‌ பெறவேண்டுமேயொழிய அஞ்சி 


ஓடூுவதனால்‌ அதை எய்தல்‌ இயலாது. அச்சம்‌, இன்னல்‌, த 
டம்‌ இவை அகல 2வண்டுமானால்‌, இவற்றின்மீதி நாம்‌ த 
ட அத்த வேண்டும்‌. மரணம்‌ என்பதி யாது? எவை ப க 
மானவை? அவற்றிலும்‌ கடவுளின்‌ வவ ர்‌ 
ல்லையா ₹ நீங்கள்‌ திமையையும்‌ பேரச்சத்தையும்‌ குடும்‌ 
யும்‌ கண்டு ஓடி ஒளிந்தால்‌, இவை உங்களைப்‌ பின்தொடரும்‌ ? 
பதர்த்துப்‌ போராடுங்கள்‌. இவை பறநீ துபோம்‌. ஓரும்‌ 
ட தையும்‌ இவ்வையகம்‌ விரும்பி வழிபடுகின்ற களக்‌ 
படங்க ஒருவரும்‌ வரவேற்கதீ துணியார்‌- இன்ப அ 
ட்டது செல்வதே சுதந்தரமாகும்‌: ஒருவனா 
ற்போக இயலாது போயின்‌, அவன்‌ சுதநீ ர்க்‌ே 
கழான்‌. நல்லது தீயது ஆகிய இவற்றை எல்லோரும்‌ எதிர்த்‌ ட 
வேண்டும்‌. கடவுளை நாம்‌ வழிபட முயல்கின்றோ 2! ட ட்‌ 
பணி இதற்குத்‌ தடையாய்‌ நிற்கின்றது * இயற்க i 
வுளுக்கும்‌ இடையே தோன்றி, நம்முடைய பார்கை 


அவமானத்திலும்‌ அயம்‌ 


றத்‌ இஃ ம்‌ 
லும்‌, ன ன்றன: பேரிடியிக! ந்து அன்புட வழிபடக்‌ 
கந்‌ தீதிலும்‌ ஆண்டவரை *- ள்ள கடவுளைப்‌ 


அக்கொள்ள வேண்டும்‌. அறமே வடிவாய்‌ 6 
பற்றியே இப்பார்‌ மத எஞ்ஞான்றும்‌ இயம்புகின் ச்‌ நானே 
றமும்‌ a, A கின்ற ஒன்றைப்‌ 
ற்கு படத்‌ ச ர்ந்த இய பாம்‌ போற்றத்‌ ௮ 
முக்‌ ஓதப்‌ போகின்றேன்‌. அவ்வ ன்‌ இறு ௨ 
ரகு வாயிலாகும்‌. அப்பொமுதுதா 3 திலிருந்து இந்த 
உ னாகும்‌, எல்லாம்‌ ஒன்றே என்ற தத்தில்‌ உயர்வு என்ற 
என்‌ மை பிறக்கின்றது: ஒன்றைவிட மற்‌ த்‌ “நியதியை நாம்‌ 
நண மும்‌ மறைந்துவிடும்‌: சுதந்தர 
நம்‌ த நண்ண, கடவுளையும்‌ நாம்‌ த்‌ நாம்‌ நரக வாயிலை 
யும்‌ எனல்களூம்‌ தேய்ந்து அ வேறுபடுத்தி க்றோம்‌. 


மாந்‌ சுவர்க்கத்தின்‌ கபாடத்தையி ம்‌ நானே உயர்ந்த 
க ாவரிலும்‌ ந 

வது. யும்‌! பிரித்து? உலகில்‌ 1 இப்பிரபஞ்ச முழுவதும்‌ 

ன்று உரைக்கவும்‌ மாட்‌ ரையில்‌; இத்தகை 


பரமா 
மான்மாவின்‌ வடிவமாகக்‌ காணா? னு பாடுகளை நாம்‌ 
மகள்‌ a ல்‌ பும்‌ 
வக நம்மைச்‌ சூழ்ந்‌ 
கண்ர்‌ அரா இருப்‌ 
மாவிலுந்தான்‌ நாம்‌ ஒருமை 
5 
விரியாத உணராதவிடத்கி! 


எங்கே 


222 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சடர்‌-2 


வனப்பு வாய்ந்த இறகுகளையுடைய. இரண்டு பறை 
ஒன்றையொன்று பிரியாதவை. ஒரே மரத்தில்‌ ஒன்று மேற்கு 
யிலும்‌ மற்றொன்று கீழ்க்கிளையிலும்‌ உட்கார்ந்‌ அகொண்டிரு 
கின்றன. கீழ்க்கிளயில்‌ அமர்ந்திருக்கிற அழகிய பறவை, அம்‌ 
மரத்தின்‌ இனியதும்‌ கசப்புள்ள துமாண கனிகளையும்‌ அருந்திக்‌ 
கொண்டிருக்கிற து. கசப்பான பழத்தைத்‌ தின்னும்‌ பொழுது 
அது மிகவும்‌ வருந்துகிறது. சிறிது நேரம்‌ கழித்து மற்றொரு 


தை மூடிவிடுகின்றன. அது 
௮ ௬தந்தரத்துடன்‌ அமைதி 
கின்றது. மரத்தில்‌ ஒரே ஒரு 
கவும்‌ அது காண்கின்ற தி: 
இருக்கிற பறவையோ, மேலேயிருக்கிற பறவை 
ப நாமும்‌ கடவுளின்‌ வடிவங்களே 
ஆயினும்‌, பல்லாயிரக்கணக்கான பனித்‌ 


களாய்த்‌ திகழ்கின்றோம்‌. தெய்வத்‌ தன்மை மிளிரும்‌ நம்‌ 
இயல்பான வடிவத்தை நாம்‌ உ ணர்ந்துவிட்டால்‌, நிழல்கள்‌ யாவும்‌ 
உத்‌ தவிடும்‌, இப்பிரபஞ்சம்‌ மூழுவதையும்‌ நாம்‌ பெற்றாலும்‌; 
இலக்குத்‌ திருப்தி ஏற்படுவதில்லை. அக்காரணம்‌ பற்றியே எவ்‌ 

௮ம்‌, உலோபியின்‌ உள்ளம்‌ 


3 லிலேயே மூனைகின்‌ 
கும்‌ அரும்‌ தத்துவத்தைக்‌ தேக மூயல்கின்றோம்‌. நம்‌ அணைவர்ச்‌ 
ரன சுதந்தரத்தை அடைவதைத்‌ தவிர்‌ 
ந வறு நோக்கமே இல்லை. அறிந்தோ, அறி 
நாம்‌ எல்லோரும்‌ பூரணத்தை அடையப்‌ பாடு படு 


சமயம்‌ என்பது யாது? 

கி 

ரட்‌, ஒவ்வோர்‌ உயிரும்‌ அதை எய்தியே தீரவேண்டும்‌ - தீச்‌ 
லும்‌ துயரிலும்‌ உழன்று தடுமாதுகின்றவ 

கின்றான்‌. நரகப்‌ பாதையை நாடுகின்றவனுக்கும்‌ நற்கதி 

டக்கும்‌. ஆனால்‌, அதற்கு நீண்ட காலமாகும்‌” அவ 


ன்னலாம்‌ அடிகள்‌ விழுந்தால்‌, அவன்‌ மனம்‌ 
நல்ல திரும்பக்கூடும்‌. தன்னலமற்ற, தூய்மையான) 
யாமல்‌ | பாதை இறுதியில்‌ நம்‌ முன்‌ விரியும்‌. * 
யாமே செய்வதை நாம்‌ விழிப்புடன்‌ புரிவோம்‌. 

எடுத்துச்‌ வழிபடும்‌ கடவுளின்‌ இயல்பை நா 1 

சாற்றுவேன்‌ ! என்ற கருத்தைப்‌ ப 1 

oe 2 யக 
முட இகின்றார்‌. இந்தப்‌ படிப்பினையைத்தான்‌ இவ்வை 

நமக்கே அறியவேண்டும்‌. ஒரே குறிக்கோளை 
ள்‌ வத உதவி நல்காவிடில்‌, இயற்‌ 


ரிடம்‌ 


குறுகிய பே ன்‌ தன்னைக்‌ காண்பான்‌”: தப்‌ பிரிவினர்‌ 
கள்‌ பே நாக்கங்களுடைய சமயிகள்‌ இதா ுபோமாக 5 
இட்‌ டம்‌ நாம்‌ இனிக்‌ கடவுளைத்‌ 
போட ஞ்சத்திலுள்ள ஒவ்வொன்றிலும்‌ ங்கள்‌ உள்ளத்தில்‌ 


அங்க. முதல்‌ கடவுளைப்‌ பற்‌ 
அவரே ஒவ்வொருவரிடத்தும்‌ ஆண்டவரை 
லாஃ _ “ல்லாக்‌ கைகள்‌ வாயிலாகவும்‌ ஜி ட 
வழிய, கள்‌ மூலமாகவும்‌ நடப்பவர்‌ a ஒவ்வோர்‌ உயி 
அவ. வும்‌ உண்‌ உ பவரும்‌ அல்லை சிந்‌ 
டவத்து கைட... கய. 
நமஃ... அவருக்குச்‌ சான்று அவரே ர சமய உ 
யாடு அணியராயிருக்கிறார்‌- தைக த ஆண்டவர்‌ ந? கு 
௫௭. இதுதான்‌ ஆதிக்கமாகும்‌- 
பெடி வாராக ! இந்த ஒருமை உ வோம்‌ * 
ஒன்‌ ௮ நாம்‌ அமரர்களாய்‌? ம ம்‌ கழ்கி ன்‌ 
த போகவே உடலோடும்‌ அமரர்‌ கி வரையில்‌; நானும்‌ 
அத மதவதும்‌ இலங்கும்‌ ஓர்‌ உயி இருக்‌ இந்தச்‌ சிறிய உயிர்‌ 
உ ம்‌ ச ௮ ப்பட்‌ ந்து 
பட்ட தத்த மரா பண்டு இறக்‌ 
>» 


224 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌—சுடர்‌-2 

போனவர்களுடைய உயிரெல்லாம்‌ நானே, புத்தர்‌, இயேசு நாதர்‌, 
கமத இவர்களுடைய “ஆன்மாக்களும்‌ நானே. எல்லா ஆசிரியர்‌ 
களுடைய ஆன்மாக்களும்‌ நானே. கொள்ளை அடித்த கள்வர்‌ 
களும்‌ நானே ; கொலை புரிந்து தூக்கிடப்பட்டவர்களும்‌ நானே. 
அகிலமும்‌ நானே. அன்பர்களே நிமிர்ந்து நிற்பீர்களாக. இத்‌ 
தகைய வழிபாடுதான்‌ மிகச்‌ சிறந்த வமிபாடாகும்‌. நீங்கள்‌ 
அகிலத்தோடு ஒன்றாகிவிட்டீர்கள்‌. அதுவே பணிவாகும்‌ ; தரை 
பில்‌ விழுந்து ஊர்ந்து தண்டே. ஒரு பாவி என்று சொல்லுவதன்று. 
இந்த வேறுபாடாம்‌ திரை அறுந்து விழும்பொழுதுதான்‌; 


ந்த கொள்கையாகும்‌. “ நான்‌, ர 
குறுகியவைகளே ; உண்‌ை 


ர்களாக. கடவுள்‌ பரமான்மா ; 
ஆதலால்‌, பரமால்‌ ) உண்மை வடிவாகவும்‌ ன்‌ 
்‌ தாழ்ந்த விதமான வழிப்பாட்டி 


அதான்‌ மிகச்‌ சிறந்த 
மிக உன்னதமான கருத்துகளை ஓர்‌ 
்‌ ஆகீகுவ “ப காயிருக்கிறது. பாருங்கள்‌ ! 
நான்‌ கொள்கை காண்கின்றே 3 ம்‌ 


வன்பு து ன ற்பனாகிய என்னைத்‌ தவிர 
ர இத்த அற்ப கவே எனக்கு இதன்‌ “நான்‌ 


மறந்துபேரது விஷயத்தால்‌ “ஆவதென்‌ ?? என்ற எண்ணா 
அ போகிறது. எல்லாம்‌ என்னுடைய விளையாட்டு 


சமயம்‌ என்பது யாது ₹ 225 


என்பதை மறந்துவிடுகிறேன்‌ ; கடவுளை மறந்துவிடுகிறேன்‌ 5 
சுதந்தரத்தையும்‌ மறந்துவிடூகிறேன்‌. 

விடுதலைப்‌ பாதையானது கூர்மையான கத்தி போன்றது ; 
நீண்டது ; இன்னல்‌ வாய்ந்தது; எளிதில்‌ கடக்க முடியாதது 
அறிவு மிக்க சான்றோர்‌ பலர்‌ இதைப்பற்றி அடிக்கடி கூறியிருக்‌ 
கின்றனர்‌. நம்‌ பலவீனங்களோ, தோல்விகளோ நம்மைக்‌ 
கட்டுப்படுத்தாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும்‌. “ எழுமின்‌ 
விழிமின்‌ ; நீவிர்‌ அடையவேண்டிய குறிக்கோளை நண்ணுகிற 
வரையில்‌, தயங்கி நிற்காதீர்‌ !'? என்று உபநிடதங்கள்‌ சாற்று 
கின்றன. கத்தி முனையைப்போலக்‌ கூர்மையாயிருப்பினும்‌; 


அசுரர்களையும்‌ வென்‌ றவனாவான்‌ . பிறர்மீது குற்றஞ்சாட்டுவதில்‌ 

பயனென்‌ ? நம்முடைய இடும்பைகளுக்காக நம்மை நாமே 

நொந்துகொள்ள வேண்டும்‌. 

ட முதத்தை நாடுபவனுக்கு இருள்‌ த 
ண்ணந்தானா கிடைக்கும்‌ * அரும்பாடு பட்டு 


ரும்‌ நஞ்சுள்ள 
அடைய முயலும்‌ 


கின்றேன்‌ ; அஞ்சாதே !?? என்று பக 
உலகில்‌ நமக்குக்‌ கிடைக்கிற சமய நூல்க ] 
இரலை ப ௫ ° ௯. ம்‌ லவே, 
த்தான்‌ நாம்‌ கேட்கின்றோ SW} 
ரணிலும்‌ உனது ஆணை நிறைவேறட்டும்‌; 
!நிவுரையாகும்‌ - 


களே 5 இவைகளெல்லாம்‌ கஷ்‌ 
டம ண்டவரே ்‌ 7 
க க உம்‌ அன்பின்பொருட்டு எல்லாவற்றையிம்‌ 
யாகஞ்செய்கிறேன்‌: உமது பலி படத்தின்மீது எ௫ா பட்டர்‌ 
களையும்‌ அறச்செயல்களை யும்‌ சமர்ப்பிக்கிறேன்‌ ; என்‌ ந 
கள்‌, என்‌ துயர்கள்‌ என்னுடைய ட அக்க ட கள்‌— 
்‌ 5 புகிறேன்‌. ஏற்பிராக- நான்‌ 
i (யு டி ம்‌ அர்ப்பணம்‌ செய்‌ ப்ட்‌ ்‌ 
உம்மை ன்‌ என்று நா சொல்லிக்கொள்ளுகிறேன்‌ 


“உமது சங்கற்பம்‌ நிறைவேறட்டும்‌; என்று ஒரு கணம்‌ கூறு 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—ச௬டர்‌-2 


ட ணம்‌, ஏதோ ஒன்று எனக்கு த்‌ 
விடுகின்றது. தான்‌ பெருஞ்சீற்றத்தால்‌ கொதித்து பப்‌ ஒன்றே 
உலகிலுள்ள எல்லாக்‌ சமயங்களுக்கும்‌ க ததத 
ஆனால்‌, உபதேசிக்கும்‌ சான்றோர்களின்‌ றக்க ட ; 
பொய்‌ புதைந்த இந்த ₹ நான்‌? என்பது மாய முயல அத ரிய 
மெய்ப்பொருளான “நான்‌ ? அல்லது பரம்பொருள்‌ SD ட்‌ 
வேண்டும்‌. இம்முயற்சிதான்‌ எல்லாச்‌ சமயங்களிலும்‌ த்‌ விர 
படுகிறது. ௨ ரன்‌ ஒருவன்தான்‌ கடவுள்‌ ; ப தன்ம ச்‌ 
மெல்‌ பொறேன்‌,” என்று யூதர்‌ 
ன்றன. டவுன்‌ என்பர்‌ 
வறொன்றில்லை. நாண்‌ இல்‌ 


்‌ “செயலுக்கும்‌ உய்வுண்டு ; நம்பிக்கைத்‌ துரோ 
கத்திற்கு உய்வில்லை , 


ய்த 
்‌ * இனால்‌, நாம்‌ நம்பிக்கைத்‌ துரோகம்‌ செ 5 
க பற்கள்‌ ம்‌ ட ஞ்சாட்டப்படுகின்னேம்‌, நம்முன்‌ று 
5 ஆன்மாவில்‌ ரலிந்குக ௦ தால்‌, 
மையே நாம்‌ வற. ேோரலிற்கு சுவி சாய்க்க மறுத்த 


க்‌ சீ 
௪ 3 ன்‌ யையும்‌ வஞ்சிக்கிற குற்றமும்‌ நம்பல 
ட அறமும்‌? வ வந்தாலும்‌ வரட்டும்‌, எல்லாவற்றிற்கும்‌ 
லான , அவன்‌ சங்கற்பத்திற்கே பட வர இவற்றை 
ஒப்படைத்‌ துவிட வேண்டும்‌, எல்லாம்‌ உனது சங்கற்பமே; 
வ ஒரு ைக்குமேல்‌ மற்றொரு முறை மொழிந்தால்‌ அதுவே 
மாகும்‌, என்று ஓர்‌ இந்து தத்துவ ானியார்‌ கூறியிரு 
கிறார்‌, “ எல்லாம்‌ உன்‌ ட ன ர சொன்னால்‌ 
சிறை இயம்ப வேண்டும்‌? நீ 


227 


ன்று என்றைக்கும்‌ நல்லதே. அதை ஒருவரும்‌ எடுத்துச்‌ 

சல்ல இயலாது. விண்ணிற்போலவே இம்மண்ணிலும்‌ உம்‌ 

பம்‌ நிறைவேறட்டும்‌. இந்த வையகம்‌ உம்‌ இராச்சிய 

பரந்து எல்லாச்‌ சத்தியும்‌, சிறப்பும்‌ எஞ்ஞான்றும்‌ உமக்கே 
வை. 


சமயம்‌ என்பது யாது * 


சமயத்தின்‌ பிறப்பு* A 
பூல வகை வண்ண இதழ்களுடன்‌ திகமும்‌ மலர்கள்‌ காற்றி 


1 1 என்‌ 
மறைந்து போயினவே ! இவை எங்குச்‌ சென்றனவோ ! 


ஒவ்வொரு பொருத்‌ 
ண்டிருக்கிற து ; இனிப்‌ போகும்‌. க 
“ என்ற வினா ஆதிகால மனித பத்தி 
உள்ளத்தில்‌ மூளைக்கின்றது. அவன்‌ இதற்கு விடை 14 ம்‌ 
விரைந்து முயல்கின்றான்‌., £ அப்படி முயல்வானேன்‌ 2? ப்‌ 
நீங்கள்‌ வினவ . முன்னே எல்லாம்‌ மடி. 
5 அவன்‌ உ கரக்க 
இவை சென்ற இடந்தேடி ஏன்‌ அவன்‌ மண்டையை உடைத்து 
கொண்டு உள்ளத்‌ 


ள்ள வேண்டும்‌ ? 
எல்லாம்‌ உயிரோடிருக்கி த்‌ ல்‌ 


வேளை திரும்ப ப ப்‌ 
ல்‌ வழங்கி ரும்‌ மிகத்‌ தொன்மை வாய்ந்த மொ 
* சுவாமிஜி முதல்‌ தட வ ்‌ 
சீட ஒருவர்‌ கே வை அமெரிக்காவுக்‌ 


ட்ட கேள்விக்கு 


சமயத்தின்‌ பிறப்பு 229 
யில்‌ _இறந்துபோவது என்பதும்‌ ஒருவகைப்‌ போதல்‌ என்பதே 
குறிக்கப்பட்டிருக்கிறது- இதுதான்‌ சமய உணர்ச்சியின்‌ தொடக்‌ 
ப்ப ஆகவே, ஆதிகால மனிதன்‌) * இவர்கள்‌ (மாண்டவர்கள்‌) 
தம்‌ போய்விட அன ப்‌ என்ற கடினமான வினாவிற்கு 

டை தேடிக்கொண்டிருந்தான்‌ 
உறங்கிக்கொண்டிருக்கும்‌ இவ்வையகத்திற்கு இருளை மாய்கீ 
த்‌ _ ஒளியையும்‌ தட்பத்தை அகற்றும்‌ இன்ப வெப்பத்தையும்‌ 
௦ ளிக்கும்‌ காலைக்கதிரவன்‌ மாட்சிமை நிறைந்த மிக்க பொலிவுடன்‌ 
தான்றுகிறான்‌ ; பையப்பையத்‌ தன்‌ பயண த்தை நடத்துகின்‌ 
றான்‌. அந்தோ ! இவ்வெய்யோனும்‌ சாய்ந்து கீழே இறங்கி 
இறங்கி மெல்ல மறைந்துவிடுகிறான்‌ 1 ஆனால்‌, மறுநாள்‌ போற்று 
தற்குரிய ஒளியோடும்‌ கவினோடும்‌ மீண்டும்‌ காட்சி அளிக்‌ 
ன்றான்‌ ! நாகரிகத்திற்கே பிறப்பிடங்களான நைல்‌ நதியிலும்‌, 
டைகிரிஸ்‌ ஆற்றிலும்‌ இருக்கிற தாமரையோ, பரிதியின்‌ கதிர்கள்‌ 
படவே தண்‌ கூம்பின இதழ்களை விரித்த 
வயிற்றின்‌ , ஒளி தல்‌ தேய, i 
மீ AER இவ்வண்ணமே வந்தவர்‌ 
ஊடும்‌ வருகின்றனர்‌ ; தம்‌ தம்‌ கல்லறைகளிலிருந்தும்‌ கிளம்பிப்‌ 
உ யிர்‌: பெற்று வருகின்றனர்‌ போலும்‌ ! இதுதான்‌ எழுந்த 
னாவிந்கு முதன்முதலாக அவன்‌ கண்ட விடை. ஆதலால்‌, 
யிலும்‌ தாமரையும்‌ மிகு தொன்மை வாய்ந்த சமயங்களில்‌ மிகச்‌ 
றந்த சின்னங்களாய்‌ இடம்‌ பெறுகின்றன. எத்தகைய! 
கண்ணியகருத்தாயிருந்தா ல” அது உருவெடுக்குங்கால்‌, ன்‌ 
ட்புலனாகக்‌ கூடியதும்‌ தொட்டுப்‌ பார்த்து! அறியகீ கூடியதுமாணி 
ல மாகச்‌ அவக கத்த வரும்‌ தத்‌ இதன்‌ நியதி 
பாகும்‌. ஒன்று தன்‌ இருக்கையை விட்டு வெளியேறுதல்‌ என்‌ 
லி அதை விட்டு அது அகல்வதன்று ; அதற்குள்‌ கரந்து 
ம்ப pe மா ம்‌ 
தயாகும்‌. அர்ப்‌ ன இ மாறியிருக்கிறஅ! ந 
ரூ ்‌. பொருள்‌ 2 2 
மிகுத்த அதிர்ச்சியுடன்‌ குள்‌ கு விரைந்து ஒரு புதில்‌ மாக்‌ 
உருப்புகிறது. சிந்திக்குமிடத்தி 
உருதப்பட்டே தீரும்‌- அதுவே ந 
இ௫றிப்‌ புதிய கருத்துப்‌... பரி 8 
றது. முதன்‌ முதலாக இப்படிச்‌ 
ல நோயிலும்‌ தாமரையுமே- மைகளிருக்கின்‌ 
எங்குப்‌ பார்த்தாலும்‌ ஆழமான , புழை ரு றன... 


நடுக்கருவாக அமைய, அதைச்‌ 
ன்னை உருவாக்கிக்கொள்‌ 


சின்னங்களாய்ச்‌ சமைநீ 


230 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 

இவை இருளும்‌ அச்சமும்‌ செறிந்தவை ; கீழே எல்லாம்‌ கருத்‌ 
பயத்தை ஊட்டூுவனவாயிருக்கின்‌ றன. தண்ணீரின்‌ அடியில்‌ 
கண்களைத்‌ திறந்து நோக்கினாலும்‌, ஒன்றையும்‌ பார்க்க இயலா 
மேலே எல்லாம்‌ ஒளிப்பிழம்பாய்த்‌ திகழ்கின்றன. இரவி 
கட்‌ வனப்பு வாய்ந்த விண்மீன்‌ கூட்டங்கள்‌ ஒளியைச்‌ கெ 
கின்றன. நான்‌ அன்பு பாராட்டுகிறவை எங்குச்‌ செல்கின்றன 


தீயைப்‌ பாருங்கள்‌ அது 
இபிச்துவிடுகின்றது ; 


“வைச்‌ சமைத்துத்‌ தருகின்றது? 
லாப வெப்பத்தை அ 


ளிக்கின்ற து. காட்டில்‌ வாழும்‌ விலங்‌ 

ண்ணாது அரத்திவிடுகின்ற து. இ 

உ நெருப்பு இந்த நெருப்புச்‌ அ 

ன்றன? இவை யாவும்‌ மேலே வில 

தீயே. இந்தத்‌ த, ஒன்‌ 2 ௫௫ சின்னமாய்த்‌ திகம்‌ 
3 த 

அழைத்துச்‌ செல்கின்றது நிறைந்த இடங்களுக்கு ௮ 


மனித இனத்திடையே திகழும்‌ குறிப்புகளிக்‌ 
i 2 22 டக ல ம 
தொடங்குகின்றது : ந்த ஒரு வழிபாட்டுக்‌ குறிப்புப்‌ பின்‌ வரு 


219 ம எங்கள்‌ ஆஅாதனல்லவர ??5 இக்காரணத்தால்‌ க 
க ப = கதர்‌ 
அவர்கள்‌ கருதினார்களோ, எ வை இன்பத்தைத்‌ தரும்‌ என்க 


்‌ ்‌ னாவிற்கு விடை காணப்பட்டது. பிறகு 
மற்றொரு பிரச்சினை பி ந்தது: உலகில்‌ வர்கம்‌ மத 
i ன்‌ முதலில்‌ தோன்‌ றவில்ல்‌ 2 திடீரென 
எழும்‌ ஒரு மாறுதலை நாம்‌ பொதுவாக சன்‌ வைத்துக்கொள்‌ 
வைபோ,  இடணத்தால்‌, ஈகமின்மை, துயர்‌, செல்வகீ குறைவ 
ல, டக்க மகிழ்ச்சியும்‌, செல்வப்‌ பெருக்கும்‌, புல 
IDs JT 

மகி ட தீதின்மீது வக செய்ய 
ச்சி புலதுகர்ககி, இன்பம்‌, ட அகம்‌. மனிதனின்‌ 


சமயத்தின்‌ பிறப்பு 231 
இயல்புகளே. இயற்கை ஓட்டத்தைக்காட்டிலும்‌, இந்தத்‌ தன்‌ 


“மையை மிக்க வன்மையுடன்‌ சிதைக்கும்‌ ஒன்று மனத்தின்கண்‌ 
ஆழமான சுவட்டை விடாமற்போகாது. இப்படிக்‌ குலைக்கும்‌ 
மரணத்தைப்‌ பற்றிய பிரச்சினையை முதன்முதலாகத்‌ தீர்க்க 
வேண்டியிருந்தது. 
பின்பு மனிதனின்‌ மிகுதியான முன்னேற்றத்தோடு கூடவே, 

இவை எங்கிருந்து வந்தன ?? என்னும்‌ பிரச்சினையும்‌ பிறந்தது. 
உயிர்‌ வாமும்‌ ஒவ்வொன்றும்‌ இயங்குகின்றது. நாமும்‌ இயங்கு 
கின்றோம்‌. நம்‌ அவயவங்களை நம்‌ சங்கற்பம்‌ இயங்கும்படி செய்‌ 
ன்றது. நம்முடைய சங்கற்பத்தின்‌ ஆட்சிக்‌ கீழ்‌ நம்‌ வலி 
கள்‌ வடிவங்களைப்‌ படைக்கின்‌ றன்‌ - இயங்குகின்ற ஓவ்வொன் றி 
லும்‌ ஆட்டி வைக்கும்‌ கருவி போன்ற ஒரு சங்கற்பம்‌ இருந்தி 
என்ற கருத்து, இக்காலகீ குழந்தை - மனிதனுக்குள்ள அ! போன்று 
பண்டைக்‌ காலத்து மனிதக்‌ குழந்தைக்கும்‌ அமைந்திருந்தது 
காற்று ஒரு சங்கற்பத்தை உடையது. மேகமும்‌ இயற்‌ை 
அம்‌ தனித்தனி சங்கற்பங்களாலும்‌, மனங்களாலும்‌, ஆன்மாகக்‌ 
ளாலும்‌ நிரம்பியுள்ளன. நாம்‌ பல பொருள்களைப்‌ படைப்பது 
போலவே, அவை எல்லாவற்றையும்‌ சமைக்கின்றன - அவர்க 
அந்தத்‌ தேவர்களே--இலோஹிம்ஸ்‌ என்று வழங்கப்படுகிற 2 ன்‌ 
மிக்க தெய்வங்களே இவையனை த்தை அமைத்த படைப்பு 
கடவுளர்களாவார்கள்‌- ம்‌ 
மக்கட்‌ சமூதாயம்‌ வளர்ந்துக்‌ 
பத்தில்‌ ஒரு வந்தன்‌ தலைவனாய்த்‌ திகழ்ந்தான்‌. இந்தச்‌ சுடர்‌ 
ளாய்த்‌ ப்வங்களிை ம்‌ 
தீ ம்‌ தெய்வங்க ன்‌ 
கக ணத ஆகவே, எல்லாத்‌ தேவர்களுக்கும்‌ ஒரு 
தலைவன்‌ ஈன்‌ என்று கருத | 
லோ ஹிம்‌. கோவர்‌! அவன்தான்‌ தெய்வ நாயகன்‌ அந்தப்‌ 
ழ்‌ பொருள்‌ ஒன்றே தன்‌ தனிப்பட்ட சங்கற்‌ 
ஓ யும்‌ படைத்தக 
டத்ததும்‌ அந்த விண்ணவ வல்லன்‌ தங்கள்‌ வி்‌ 
ப ச . செயல்களைக்‌ கவனித்துவரத்‌ 
ாலவே, இயற்கையின்‌ பற்பல “கா, சில; மணத்தைக்‌ 


தவர்களை அதிகாரிகளாக நிறு யுள்ளா 5 
பகீ கவனி 
கவணித்து வருகின்‌ றன: வேறு சில, பிறப்‌ த்து 


வருகின்றன. இதைப்‌ போலவே ஒவ்வொரு றக மிருதியால 
காழிலண்‌ பரம்பொரு ்‌ 
எல்லாத்‌  ய்வங்களைக்காட்டிலும்‌ உயர்ந்திருக்கிறது என்ற 


110—16 


232 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 


பொதுவான கருத்து எல்லாக்‌ சமயங்களுக்கும்‌ மூலங்கள்‌ 
திகழ்கின்ற ஆரியர்‌, செமிட்டிக்கு--இந்த அனத்தார்களின்‌ சம்‌ 


மேலான உயர்வற உயர்ந்த தெய்வமட்டுமல்லன்‌ ; தத 


கஞ்செய்கிறது ; மிகுந்த அச்சத்தை விளைக்கின்றது. த 
ற்றல்‌ படைத்த தலைவனது 
பர தெய்வத்தைப்‌ பற்றிய இத்தகைய கருத்து! 
ளோடு அவன்‌ தந்தையாய்க்‌ காட்சி அளிக்கின்றான்‌ என்ற கருத்‌ 
தையும்‌ குழைத்துச்‌ சேர்த்து அமைத்‌ தக்கொண்டனர்‌ கு 
மக்கட்சமுதாயம்‌ வளர வளர, இவ்விரு சமயக்‌ கோடன்‌ 
தம்மை விரிந்துகெ்ே போயிற்று: 


மன்று; கண்டால்‌, மரணந்தான்‌ நேரிடும்‌. ஆரியர்கள்‌ உணர்ந்த 
தேவனைக்‌ காண இயலும்‌, அதோடு அமையாமல்‌, ஆன்மாவுக்கு? 
ம்கின்றான்‌. வாழ்வின்‌ ஒரே நோக்க £ 
எஞ்சி மன்னர்க்கு மன்னனாய்த்‌ 


2 . சிக்க 

வேண்டும்‌,” என்பார்‌ தன்‌ தலைய த 

அனைத்தையும்‌ நாம்‌ நேசிக்க வேண்டும்‌. ட்ட எல்லாம்‌ 

ந்‌ பிடைத்தவையல்லவர 2 செமிட்டிக்கு இனத்தாருக்கு- 
சமிட்டிக்கு i மக்களுக்கு. இவ்வ i 

அ. இதன்கண்‌ மனிதனின்‌ நன்‌ நியைச்‌ 

உ அவனை நிறுவியிருக்கிறான்‌ 


சமயத்தின்‌ பிறப்பு ்‌ 233 
போதும்‌ ; விண்ணில்‌ இடையறா இன்ப வீட்டை அடையலாம்‌. 
ஆரியர்கட்கோ, அந்த இன்ப வீடு கடவுளே. செமிட்டிக்கு 
மனிதனுக்கோ, கடவுளுக்குப்‌ புரியும்‌ பணி ஒரு முடிவை அடை 
வதற்குரிய கருவியாகும்‌: அந்த முடிபாம்‌ ஊதியம்‌ யா 
மகிழ்ச்சியும்‌ இன்பம்‌ துய்த்தலுமே. 
உ ்த்தலுஞ்சரி, இடும்பையுறுதலுஞ்‌ 
ளாயிருக்கின்றன ; முடிவ கடவுளேயாகும்‌. 


ஆரியனோ, கடவுளை எய்‌ 
சுருங்கக்‌ கூறுமிடத்தி! இதுதான்‌ 
யாகும்‌. ஆரியர்களுடை! வாழ்வின்‌ நோக்கமும்‌ முடிவும்‌ 
கடவுளைக்‌ காண்பதே: தன்‌ காதலன்‌ முகத்தைக்‌ காண்பதே 
காதலியின்‌ நோக்கமன்றோ * அவனில்லாமல்‌ அவள்‌ கணமேனும்‌ 
வாழ்தலரிது. ஆண்டவனே) உன்‌ அருட்பார்வையில்லையேல்‌, 
௮ம்‌ மதியும்‌ "அண்மீன்களும்‌ தத்தம்‌ ஒளியை இழந்து! 


ட ம்‌ 
சமயம்‌-—அதன்‌ முறைகளும்‌ நோக்கமு 
உலகச்‌ சமயங்களை 


ளி 
ம்‌ oi . கடவு 
வகை முறைக!) பொதுவாகப்‌ பார்க்கின்றோம்‌ வாக்‌ 
லிருந்து தொடங்கி மனிதனை தண்ணுகிறது ஒரு முறை 
தாவது, முதலிலிருந்தே 

முறையைக்‌ 


ன்‌ 
கின்றான்‌ ; அவ்வக்‌ 
அவடைந்துவிடுகின்றன. அது 


வாயிலாகக்‌ த 
டாவதாகக்‌ குறிப்பிடப்பட்ட 
தாகும்‌ ; முதலில்‌ மெ 


ம்‌; 
கருத்துகள்‌ முதலில்‌ மங்கல 
_ ருவடையாதனவாயும்‌ மிகத்‌ தெளிவில்லாதனவாயும்‌ ரிய; 
தன. மனித ஆன்மாவைப்‌ பந்‌ ய கருத்துத்‌ தெளியத்‌ கர 
வாறு கடவுட்‌ பற்றிய கருத்‌ 
ஒளியுற்ற து. இகீகாரணம்‌ பற்‌; 


ர்‌ 

* கடவுளைப்பந்றி அர்த்‌ 

ப்பா எய்திய அறிவனைத்தும்‌ ஆன்ம யிலாகவே கம்பட்ட 

ன்‌, ரூடைய தத்துவ ன்‌ 
மூத்திரை திகழக்‌ ட்ட 

தெய்வத்தை நாடும்‌ ஆராய்ச்‌ கும்‌: 

ளிர்ந்தது. அது அந்தர்முக ஆரராய்ச்சியா 


னால்‌, அவர்க 
தும்‌ ஓ தனிப்பட்ட 
றோம்‌. அகத்தி ப 


னிடையே 
உள்‌ முகமாய்‌ ம 


கீ 


௪மயம்‌--அதன்‌ முறைகளும்‌ நோக்கமும்‌ 235 


த தெய்வநிலையைத்‌ தன்‌ அகத்தின்கண்‌ தேடிக்கொண் 
தி நாளடைவில்‌ இது ஒரு தனி இயல்பாய்விட்ட அ” 
தத்‌ ல கலைகளிலும்‌ அவர்களிடையே நடைமுறை 
த களி இத்தகைய நாட்டம்‌ சிறப்பாய்த்‌ திகழ்கின்றது: 
அ தத்தத்‌ ள்‌ இருக்கும்‌ நிலையைக்‌ காட்டும்‌ ஒரு ஐரோப்‌ 
யப்‌ | படத்தை எடுத்து நோக்குங்கள்‌ - அந்த 
ம்‌ புலவன்‌ படம்‌ வரையுங்கால்‌ கண்களை மேல்‌ நோக்கியே 
ர மப்பான்‌. அது இயற்கைக்குப்‌ பு ட்‌ 
இவதாகும்‌. அவன்‌ கண்கள்‌ விண்ணையே பார்த்து நிற்கும்‌- 
ஆனால்‌, இந்தியாவிலோ; அத்தகைய மனிதனின்‌ நயனங்கள்‌ 
இட படியே சத்திரிக்கப்பட்டிருக்‌ 
டையவன்‌ போலும்‌ ! 


ப வன்ம முரண்பட்டலை! என்று தோன்‌ நினாலும்‌; புற 
ட்ட அக உலகமான கருத்துலகத்தால்‌ அமைக்கப்பட்‌ 
நட, ம்‌ என்று சாதாரணமான மனிதனுக்குத்‌ தோன்றும்‌- 
டார்‌ நாட்டிலும்‌; சிறப்பாக மேலை நாட்டில்‌; 
வ தத்துவ ஞானியர்‌ சடப்பொருளூம்‌ மனமு 
ஜவ பன்‌ கள்‌ என்ற முன்‌ கூட்டிய 
ட தொடங்கியிருக்கின்‌ றனர்‌ ; ஆனால்‌, 
விதியில்‌ இவ்விரண்டும்‌ ஒன்றை ஓ 
மாய்வி டிருக்கின்றன 5 முடிவில்‌ ்‌ ல்லி 
ட த இப்படி பன்‌ பார்க்க றன்‌ ன்‌ த்‌ ரு 
உ > 
பல்‌ ல்‌ ல்‌ க த வாயிலாக உண்‌ 


ை 7 
ொய்ச்சி முறைகளாகும்‌- இவ்விர டும்‌ இருக்கத்தான்‌ வேண்‌ 
இவ்விரண்டையும்‌ துருவி பத்தான்‌ 
நாம்‌ காண்போம்‌. உடல்‌ 


அதியில்‌ இவ்விரண்டும்‌ சந்திப்பதை ்‌ ்‌ 
ளமூ உடலிற்குப்‌ பகையன்று 


எள 

ல்க நாம்‌ காண்போம்‌. ஆனால்‌; : 
ருதும்‌ பலரை நாம்‌ பார்க்கின்றோம்‌- பண்டைக்‌ காலங்களில்‌ 
ஒவ்வொரு நாடும்‌, உடல்‌ ஒ0 நோய்ப்‌ பிண்டம்‌ என்றும்‌, பாவத்‌ 


236 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—ச௬டர்‌-2 

தின்‌ வடிவமென்றும்‌, இவ்வகையான பிணிகளால்‌ மண்டிக்‌ க 

கிறதென்றும்‌ சிந்தித்த மக்களையுடையதாயிருந்த து. எனககத 
எனால்‌, வேதங்களில்‌ கற்பிக்கப்பட்டபடி உடல்‌ மனத்தி 


்‌ ப 
ஒரு களிமண்‌ உருண்டையின்‌ ம்‌... 
ள்ள எல்லாக்‌ களிமண்ணையும்‌ உண 


வது போலவே, ஒன்றான மெய்ப்பொருளை அறிவதால்‌, மற்ற 
எல்லாவற்றையும்‌ நாம்‌ ௭ 


நமது வாழ்வின்‌ ஒவ்வொரு செயலும்‌ 
£யிருக்கட்டும்‌ 
அண்பொருளாம்‌; மிளிரட்டும்‌, 


5 தூ அன்பு வைக்கிறான்‌ ; அ த அன்பு உலக 
அன்பாய்‌ அகன்று ; ர பஞ்சத்தையே தழுவக்‌ கூடி 
முடியா விடுகின்ற து. நாம்‌ தவிர்க்க 
கின்றோம்‌... அந ட மரணத்தை நோக்கி இழுத்துச்‌ செல்லப்படு 
ன யக்‌ ண்டுபிடிப்பதே. அந்தச்‌ சிறு அகம்‌ என்பதை 
்‌ வடைய செய்துகொண்டே 
விரைந்து 3 அதான்‌ குறிக்கோள்‌, பிரபஞ்சம்‌ மிகவு 
மிக வன தவே. ஒவ்வோர்‌ அணுக்‌ 

கின்‌ மயிலுள்ள அணுவை நண்ணி, அதோ 
ட்ப உரல்‌ அது. ணுக்கள்‌ அணுக்களோடு சேர்ந்து 

ரு டைகளாய்‌ மாறுகின்றன. இவ்வுருண்டைகளே 
ம்‌, ாயிதுகளாகவும்‌, மதிகளாகவும்‌, விண்‌ மீ 


ச௪மயம்‌--அதன்‌ முறைகளும்‌ நோக்கமும்‌ 237 


வம்‌, ஏனைய கிரகங்களாகவும்‌ விரிகின்னை. இவை ஒன்‌ 
ட ஒன்று கலக்க மிகவும்‌ விரிவாய்‌ ஓடுகின்றன - இறுதியில்‌ 
ப்பிரபஞ்சமனை த்தும்‌- மனமும்‌ சடப்‌ பொருளுமான இப்பிர 
பஞ்சம்‌ யாவும்‌--ஒன்றாய்க்‌ கலந்துவிடும்‌. 
பேரண்டத்தில்‌ மிக விரிவான. அளவில்‌ நடக்கின்ற நிகழ்ச்சி 
முறையே, சிற்றண்டத்திலும்‌ சிறிய அளவுக்கு நடந்துகொண்டு 
வருகின்றது. இந்தப்‌ பிரபஞ்சம்‌ விரித்தும்‌ தனித்தும்‌ திகழ்ந்த. 
ல்‌ ஒருமையையும்‌ பிரிவின்மையையும்‌ நாடி விரைகின்றது- நம்‌ 
ற்றண்டங்களிலே ஓவ்வோர்‌ ஆன்மாவும்‌ பிறக்கிறது ; எஞ்சி 
நின்ற உலகத்திலிருந்தி தொடர்பில்லாமல்‌, அறுந்து துண்டாய்‌ 
நின்றாலும்‌, பேரண்டம்‌ போலவே ஒருமையை நாடுகின்ற 
வளவுக்கெவ்வளவு ஒர்‌ அ அஞ்ஞானத்தில்‌ ஆழ்ந்த 
தலா; எவ்வளவுக்கெவ்வளவு அது ஞான ஓ ( 
எறதோ, அவ்வளவுக்கவ்வளவு எஞ்‌ 0 
தான்‌ தனித்து நிற்பதாக அது கருதுகின்றது: 
ய்‌ அஞ்ஞானத்திற்கேற்ப,; தான்‌ மாண்டுவிடுவதாகவும்‌; 
துப காகவும்‌ எண்ணுகிறான்‌ இம்முறையில்‌ அவன்‌ சிந்‌ னே 
சல்கின்றது ; இத்தகைய எண்ணங்கள்‌ அவ 
தன்மையின்‌ வடிவமேயாகும்‌ - ஞூ வ்‌ 
நவில்‌ முதிர்ச்சி அடைகின்றான்‌ ; அவன்‌ ஒழுக்கு!” 
ன்றது. பிரிவின்மை என்‌ ண 


இடும்‌ உத்தி இயங்கி அவர்களைத்‌ 
வ க்‌ வமிச இயலுக்கும்‌ அடி ன்று 
எந்த மொழியில்‌ ௮ வுரை வழங்கப்‌! | 
எந்தச்‌ டட ல்‌ பட்டிருந்தால்‌ என்ன 1. வைய 
A தீர்க்கதரிசியால்‌ நவிலப்பட்டிருந்தால்‌ க டு டர்‌ 
சுய த திரட்டி எடுக்கப்பட்ட அறதாலின்‌ பெ க த 
எல்‌ மற்று இருங்கள்‌ 5 மள்ணைதன்மு ட த? என்பதத 
பி 


இதன்‌ தகக 

கன்‌ போலாகும்‌, து கங்காதி ன்ற உல்‌ 

என்னையே அன்பத்திற்கு ஆளாக்கிக்‌ கொள்ளுகிறேன்‌ அல்‌ 

களுக்கு உதவி செய்யுங்கால்‌; எனக்கே அவ்வுதவியைச்‌ மெய்ய 
காள்ளூகிறேன்‌. நீங்கள்‌ உயிர்‌ 
தப்பு இருக்க இயலா அ” இந்த உண்‌ 


~ 


238 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌-2 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஏதாவது ஒரு புழு உயிரோடு இருக்கிற 
நிலையில்‌ நான்‌ மரிக்க இயலுமோ ? ஏனெனில்‌, என்னுடைய 
தப்‌ புழுவின்‌ உயிரிலும்‌ மிளிர்கின்றது. அதே சமயத்‌ 
நமக்கு ஒரு பாடங்கற்பிக்கின்ற து. நாம்‌ உதவி புரிவ 
தரர்களில்‌ ஒருவரையும்‌ புறக்கணிக்க இயலாது: 
ஏனெனில்‌, அவர்‌ நலத்தில்‌ நம்‌ நலம்‌ தங்கியிருக்கின்றது. 
முவதிலுஞ்‌ சரி, மற்றைய சமயதீதிலுக் து 
ன்‌ ஊடுருவி ஒலித்‌ தக்கொண்டி ருக்கிறது. பொ 
வாகக்‌. சமயங்கள்‌ ல டது பிரிந்து அமை தற்‌ 


த்துக்கொள்ள வேண்டும்‌. முதறி 
௬ சமயத்தி 1 ட்‌ ௫ ம்‌; 


உருப்பெறுகின் றன. ஞானிகள்‌, வீரர்கள்‌; 
ங்கள்‌, தெய்வ நிலையில்‌ இருப்பவர்கள்‌--இவர்‌ 
5 வரலாறுகள்‌ புராணத்தில்‌ இடம்‌ பெறு 
புராணத்தின்‌ கருத்தனைத்‌ தும்‌ ஆற்றலை வலி 


க்கில்‌ க ங்‌ 
களில்‌. ஆதிகால ட கற்று இழிவான புராண 


ள்‌ ற்றல்‌ புலனாகின்ற ச! 
தன்னலத்தோடும்‌ ல தி வருகின்ற! பேரலையா 
அவ்வலையை 2 மும்‌ இயல்போடும்‌ தனித்தே போராட்‌ 
வார்கள்‌. சட்டி பின்வாங்கும்‌ i 
அல்லது வ்‌ சமயங்களின்‌ மூன்‌ ம்‌ பகுதி வ வழியா 
முறையென்‌ றும்‌ ந்‌ அதைச்‌ சடங்கென்றும்‌, வ 
கள்‌ கோயில்‌ டலாம்‌. வீரர்க 


த லாரிடத்திலு இல்லை. இதைவிடக்‌ கீழ்ப்படியிலுள்ள மனங்‌ . 
ப்‌ பார்க்கின்றோம்‌. குழவிகள்‌ போன்று அவர்களுக்கு!" 
ன” வகுப்புச்‌ சமயங்கள்‌ வேண்டியிருக்கின்‌ றன எனவே; 
ல்‌ உருவவழிபாடுகள்‌ விரிந்தன. ஐம்புலன்கள்‌ தொட்டுப்‌ 
றி அறியக்கூடிய வடிவங்களைச்‌ சான்றுகளாய்கீ கொடு 
வண்டிய நிலைக்குச்‌ சமயம்‌ இறங்கிவிட்டது: 
ஆகவே, ஓவ்வொரு சமயத்திலும்‌ தத்துவம்‌, 


ண்ட்‌ என்னும்‌ இத்தகைய படிகள்‌ இருப்பதைப்‌ பார்க்‌ 
இரகம்‌, வேதாந்தத்திற்கு மிகுதியான ஒரு நல்ல வ ப்‌ 
ருக்கிறது என்று வாதிக்கலாம்‌. இந்தியாவில்‌ நற்காலமா 


உறு முறைக்கான நன்கு வரையறுத்து 
ன்றன. மற்றைய சமயங்களிலோ, தத்துவங்களும்‌ பமா 
களும்‌ பிரிக்க இயலாதபடி ஒன்றோடு ஒன்று பின்னிக்‌ ன்‌ 
கின்றன. புராணங்கள்‌ ஓங்கி வளர்ந்து! தத்துவங்களை விழுங்‌ 
விட்டன ; பல நூற்றாண்டுகளின்‌ 
வங்கள்‌ மறைந்து போயின - தத்துவத்தின்‌ விளக்கமும்‌ சான்‌ 2 
தத்துவத்தையே மறைத்துவிடுகின்ற i 
விம்‌ தீர்க்க தரிசியையும்‌ சமயப்‌ பிரசாரகரையுமே கா 
கள்‌. தத்துவங்கள்‌ பலவாகி, இருந்த இடம்‌ தெரியாமல்‌ து 
விட்டன என்றுதான்‌ கூறவே டும்‌. இயேசுநாதரை ஓதி 
விட்டுக்‌ கிறித்தவ சமயத்தின்‌ அடிப்படைத்‌ தத்துவங்க 
ஒருவன்‌ துணிந்து எடுத்து ஓதி 
மம அத்தகையோனை எதி 
தாகக்‌ கருதுவார்கள்‌ ; கிறித்த 
து நினைப்பார்கள்‌ - இவ்வ 5 
த ல்‌ தத்துவங்களை மட்டும்‌ ஒருவன்‌ நதிப்பார்கள்‌ 


முகமதியர்‌ ச்‌ சுருதியிலேதான்‌ 

ர்களும்‌ இந்த ்‌ ரன்றோ 
ஏடு ்‌ ப 

னனில்‌, ஏதோ ஊரு பெற்ற ம சரிதங்களோம்‌ தத்தி 


ளுடைய வ ம்‌ இருடி 

ரலாறுகளுஃ) ன்‌ ௦ 
வங்‌ A ச திவிட்டன- 
களை முற்றிலு பேரிருள்‌, அடக்கும்‌ நிலையில்‌ இருக்கிறது- 
தகப்பட்டதன்தி: புத்த சமயம்‌; 
ரிவனபோல; இருடி 


இ 

ருளில்‌ ர்‌ கோ இ ்‌ ந்தர 
வில்லை. ஆழ்த்தி ள்‌ நிலையாயிறா ன்றன $ இருடிகள்‌ சற்றுத்‌ 
தாழ்ந்த இடந்தான்‌ பறு ள்‌. இவர்களை வேதாந்தம்‌ 


240 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--கூடர்‌.2 


காணவில்லை. உபநிடதங்கள்‌ ஒரு குறிப்பிட்ட இருடியைப்பற்றி 


அறவே மக்கள்‌ இழந்துவிட்டால்‌, அது 
தத்துவங்கள்‌ சம்பந்தப்பட்ட 


்‌ ள்‌ ; ததீதுவங்களோ, இவற்றை 
சாறைக்‌ கவரும்‌ ; நம்முடைய அமைதியான 
தீ திகழும்‌. தத்துவங்கள்‌ நீண்ட கால 
ரும்‌; அதுதான்‌ உண்மையான 


தத்துவங்கள்‌ இ ர அணக க்‌ 

ல்‌ நிலையில்‌ உட. இருக்கிற இடம்‌ தெரியாம போ 

வ்‌ டும்‌. அந்நிலையில்‌ சமயங்கள்‌ வெற்று மத ம்‌ ம்‌ இனச்‌ 
ஒக்குகளாயும்‌ மா ன்‌ 


்‌ நிக்கு ஒருவனை உள்ளாக்கி 
போய்விடும்‌. “அம்‌ முழுவதும்‌ குருதி வெள்ளமாய்ப்‌ 


ஏனெனில்‌, அதற்குத்‌ 
லட அது யல தீர்க்கதரிசிகளை கீ 
களை ிறிவுமிக்க சால்‌ மூடிகள்‌ என்று வழங்குவார்கள்‌. அவர்‌ 

இ அம்‌ கூறலாம்‌. “உண்மை 


௪மயம்‌--அதன்‌ முறைகளும்‌ நோக்கமும்‌ 241 


யைக்‌ டட 

ண்‌ பக்‌ அதன்‌ கலப்பற்ற மொழி 
ன ட கன்னர்‌ ன்‌ பலகட்ட ட்ட 
ட்‌ பத்திரம்‌ என்னும்‌ சொல்லிற்குச்‌ “ சிந்தனையிலிருந்தி! வழிந்‌ 
க என்று பொருள்‌ கூறலாம்‌. “மனத்தால்‌ ஆழ்ந்து சிந்திக்கப்‌ 
ட்ட என்றும்‌ மொழியலாம்‌. இருடியர்‌ என்பவர்‌ இந்த உ 
ட கீ கண்டவராவர்‌- இவை குறிப்பிட்ட பெயர்களின்‌ செல்வ 
பெ று; ஒருவனோ, ஒருத்தியோ எத்தகைய க்கட்‌ 
றிகுந்தாலு்‌ அவனுக்கும்‌ அவளுக்கும்மட்டு 
ர, சாத்தல்ல. புத்தபிரான்‌ போல்பவரையும்‌, 
ந்தா வரையப்‌ . லகிற்கு ஈந்த மிக்க சான்‌ றோர்களும்‌ இவற்றைச்‌ 
ன க சொந்தமென்று உரிமை பாராட்ட மிகச்‌ 
தடத்த சான்றோரான புத்தருக்கு 
வணக உரிமை கடையரிலும்‌ கடையனான ஒரு 
்‌ க்‌்‌ வ்வளவு உரிமை உண்டோ, அவ்வளவு 
தட்ட நிலத்தில்‌ ஊர்கின்ற ஒலு புழுவுக்கும்‌ உண்டு: 
டத தவங்கள்‌ பிரபஞ்சப்‌ பொதுவான தத்துவங்களே - இவை 
ராகும்‌ படைக்கப்படவில்லை- இவை எக்காலத்திலும்‌ 

ருந்தே வருகின்றன 5 இப்பொழுதும்‌ ருக்கின்றன 
ற்றுகீ கொடுக்கும்‌ விதிகளைப்‌ பின்பற்றி 


ந்த பி Q ளியாகின்றன ? இயற்கை 

ருந்து வருகின்றன - நி ட்டன்‌ பிறக்க எனினும்‌; 

யற்கையின்‌ ஈர்க்கும்‌ சத்‌ இருக்கத்தானே செய்யும்‌ ? அது 
ர க்கி மனித இனத்‌ 


அதையெடுத்தி விள 
கச்‌ செய்த பேறு க 
அந்நிலையிலே தான்‌ 


இ 

தப க்கான செய்யும்‌: 

அறி உணர்வுக்குப்‌ ப 

ட்டு அத்தி சார்ந்ததாகும்‌ மி 
ம்‌, மிகச்‌ சிறந்‌ ஆன்மிகப்‌ பேர மைகளும்‌ 

8 க்தி ம்‌ இய கிக்‌ கொண்டே இருக்கின்‌ றன்‌ - 


வேதங்கள்‌, வீவிலியம்‌; கொரான்‌ பே ல்களூ 
1 ல்லையென்று வில்‌ துக்கொள்ளுவே ல்‌ இருடிகளூம்‌ தீர்க்கதரிசி 
டப்‌ இல்லையென்றே வத்துக்கொள்ள்‌? ள்‌ | 
ந்‌ இந்த தத்துவங்கள்‌ இருந்தே தீரும்‌. ம்‌ 
கிக்‌ கிடந்தனவே ஒழிய; வேறில்லை: பிறகு படிப்படியாய்‌ 
ல்‌ உறுதியாய்‌ இயங்கி மக்கட்‌ சமுதாயத்தை உயர்த்தும்‌ 
ல்‌ இயல்பையும்‌ உயர்‌ நிலை உய்க்கும்‌: தீர்க்கதரிசிகளே 
வற்றை உணர்ந்தவர்கள்‌ 5 கண்டுபிடித்தவர்கள்‌ ஆன்மிகத்‌ 


மல்‌ புவிகள்‌ தோன்றும்‌ ; மண்டலங்‌ 
க்கும்‌, சி 1 ங்கி 
wi ்‌ "டல பிறக்கு ல காலம்‌ இவை இய 
ண்டும்‌ குழப்பப்பாழில்‌ ஒன்‌ றிவிடும்‌. ஆனால்‌, பிரபஞ்சம்‌ 
க்கணக்கான மண்டலங்கள்‌ 


ஈட்‌ 
பல தீர்க்கதரிசிகள்‌ பதத ஒவ்வொரு மக்கட்‌ சமுதாயத்திலும்‌ 
ஒவ்வொரு நகரத்தி a நின அாலங்களுண்டு உலகிலுள்ள 


சுமயம்‌--அதன்‌ முறைகளும்‌ நோக்கமும்‌ 243 


மாடும்‌ காலத்தைக்‌ காணும்‌ தருணம்‌ வரலாம்‌. பண்டைக்‌ காலங்‌ 
களில்‌ குறிப்பிட்ட தனித்த மனிதர்கள்‌--இயங்கும்‌ சமுதாயச்‌ 
சட்டங்களைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ மனிதர்கள்‌--இவர்களே தீர்க்க 
தரிசிகளானார்கள்‌. சமய உணர்ச்சி எய்‌துவதென்பது, தீர்க்க 
தரிசியாகத்‌ திகழ்வதே. ஒருவனோ, ஒருத்தியோ, தீர்க்கதரிசியாய்‌ 
மிளிர்ந்தாலேதான்‌ சமய உணர்ச்சி வாய்க்கப்‌ பெற்றவர்களாகக்‌ 
கருதப்படுவார்கள்‌. இப்படிச்‌ சிந்திக்கும்‌ காலம்‌ வநீதுகொண் 
டிருக்கிறது. இத்தகைய எண்ணங்களைச்‌ சிந்திப்பதிலேயோ, 
கருத்துகளை வெளியிடுவதிலேயோ சமயத்தின்‌ மருமம்‌ உறைய 
வில்லை என்ப்தை நாம்‌ அறிவோம்‌. ஆனால்‌, மறைகள்‌ சாற்றுகிற 
வண்ணம்‌, அவற்றைக்‌ கண்டு உணரவேண்டும்‌. இதுவரையில்‌ 
உணரப்பட்டுள்ள கருத்துகளையும்‌ கடந்து மேன்மேலும்‌ புதிய 
உண்மைகளைத்‌ தேர்ந்து அறிந்து, அவற்றை மக்கட்‌ சமுதாயத்‌ 
திற்குக்‌ கொண்டு வரவேண்டும்‌. “சமயக்‌ கல்வி? என்பது, 
இருடிகளைப்‌ படைக்கும்‌ பயிற்சியேயாகும்‌. பலம ரம்‌ கல்லூரி 
களும்‌ இருடிகளுகீகாக அமைக்கப்பட்ட பயிற்சிச்‌ சாலைகளாகும்‌. 
இல்வையக முழுவதுமே இருடிக்‌ குழாமாய்‌ இலங்கவேண்டும்‌. 
ஒரு மனிதன்‌ இருடியாகா த நிலையில்‌ சமயம்‌ நகைப்புக்கிட 
மாகும்‌. ஒரு வசைச்சொல்‌ அம்பிற்கு இலக்காய்ப்‌ போய்விடக்‌ 
கூடும்‌. சமயத்தைக்‌ காணவேண்டும்‌ ; உணரவேண்டும்‌. ஒரு 
சுவரைக்‌ காண்பது எவ்வளவு தெளிவாயிருக்கிறதோ, அதைக்‌ 
காட்டிலும்‌ பல்லாயிர மடங்கு விளக்கமான உணர்ச்சியோடு 


கொள்கைதான்‌ மிளிர்கின்றது. அது ஏற்கெனவே ஒரு படம்‌ 
போல்‌ வரையப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விஞ்ஞானமும்‌ 
ஒருமையைக்‌ கண்டதும்‌, அது முடிவடையும்‌. ஏனெனில்‌, அதற்‌ 
கப்பால்‌ செல்ல இயலாது. பூரணமான ஒருமையை எய்தியதும்‌ 
அந்த விஞ்ஞானம்‌ நமக்கு இயம்ப எவ்வகையான விதிகளும்‌ 
எஞ்சி நிற்கவில்லை. சமயங்கள்‌ புரியவேண்டிய அலுவல்‌, விவரங்‌ 
களைப்‌ பிரித்துக்காட்டுவதேயாகும்‌. ஏதாவது ஒரு சாத்திர த்தை- 
சான்றாக இரசாயன சாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுவோம்‌. 
எல்லா மூலகங்களையும்‌ அமைக்கக்கூடிய ஒரு மூலகம்‌ நமக்குக்‌ 
கிடைக்குமாயின்‌,; இரசாயனம்‌ சாத்திர முறையில்‌ பூரணத்‌ை 

அடைந்ததாய்விடும்‌. அப்பால்‌ புரியவேண்டிய செயல்‌ த 
இந்த ஒரு தாதுவிலிருந்து ஒவ்வொரு நாளும்‌ பல்‌ வகைக்‌ 
கூட்டுப்‌ பொருள்களைச்‌ சேர்த்து வாழ்க்கையில்‌ பல செயல்களில்‌ 


244 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சூடர்‌-2 


பயன்படுத்திக்‌ கொள்ளும்‌ முறையைக்‌ கண்டு பிடிப்பதுதான்‌ 
எஞ்சி நிற்கும்‌. அவ்வண்ணமே சமயமும்‌ நிற்கின்றது. பல்லா 
யிர ஆண்டுகளுக்கு முன்பே சமய சம்பந்தமான மாபெருங்‌ 
கொள்கைகளும்‌ அவற்றின்‌ விரிவும்‌, திட்டமும்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டுவிட்டன. அப்பொழுது “நானே அவன்‌ ? என்ற வேதங்‌ 
களின்‌ இறுதியான “மகா வாக்கியம்‌ * என்று வழங்கப்படுகிற 
ஓன்றை மனிதன்‌ கண்டுவிட்டான்‌ அந்தப்‌ பரம்பொருளில்‌ 
சடப்‌ பிரபஞ்சமும்‌, மண உலகமும்‌ ஒருமை காண்கின்றன. 
இந்த மெய்ப்பொருள்‌ கடவுள்‌? என்றும்‌ ₹ பிரம்மம்‌? என்றும்‌ 
₹ அல்லா? என்றும்‌, * ஜிகோவா ? 


்‌ $ நம்‌ வாழ்க்கைப்‌ பகு 
களுள்‌ ஒவ்வொன்றிலும்‌ அதைப்‌ பயன்படுத்திக்கொள்வதே 
யாகும்‌. ஒவ்வொருவரும்‌ ஒவ்வோர்‌ இருடியாய்‌ இலங்கும்‌ 


i “காலம்வரை உழைத்தே இருந்‌ 

5 நம்மீது எழுகின்ற ன 
களாக 

நால்‌, நாம்‌ ஞானிகளாய்‌ ட்‌ விரும்புகின்றோமா 2 விழை 


வட 


சுமயம்‌--அதன்‌ முறைகளும்‌ நோக்கமும்‌ 245 
முறைகளும்‌ இந்த இலட்சியத்தை நாடியே பணியாற்றுகின்றன. 
ஆனால்‌, இம்முறைகளில்‌ இந்த மாறுபாடு இருக்கிறது. நேர்முக 
மாக ஆன்மீக அனுபவம்‌ இந்தப்‌ பிறப்பிலே காண முடியாதென்‌ 
றும்‌, மனிதன்‌ இறக்கத்தான்‌ வேண்டுமென்றும்‌, இறந்தபின்‌ மற்‌ 
றோர்‌ உலகத்தில்‌ ஆன்மிகக்‌ காட்சிகளைக்‌ காணும்‌ காலம்‌ அரும்பு 
மென்றும்‌, இப்பொழுது நம்புகின்ற ஒன்று மெய்ப்பொருளாய்த்‌ 
திகமுமென்றும்‌ பல சமயத்தவர்‌ பகர்கின்றனர்‌. இப்படி மொழி 
கின்றவர்களை நோக்கி, £ ஆன்மிகம்‌? என்ற ஒன்று உண்டு என்று 
உங்கட்கு எப்படித்‌ தெரியும்‌ ? என்று வேதாந்தம்‌ வினவுகின்ற ௮. 
கண்டறியப்படாதவை காண முடியாதவை இவற்றைப்‌ பற்றிய 
காட்சிகளை சீ சிறிதள வேனும்‌ சிறந்த தனிப்பட்ட யாரோ ஒரு 
யிலேயே பெற்றிருக்கவேண்டும்‌ என்ற 


விடையைத்தான்‌ அவர்கள்‌ அளிக்க நேரிடும்‌. சச 
இப்படி மொழிவதிலும்‌ ஓர்‌ இடர்ப்பாடு எழும்‌. தனிப்பட்ட 

ந தற்செயலாய்ப்‌ பெற்‌ 
மோ? நமக்கு ஒன்று 


றார்கள்‌ என்றால்‌, அதை நாம்‌ நம்ப இயலு 
என்று நம்புவது 


விளங்காதென்றால்‌ அதைத்‌ தற்‌ செயல்‌ ? 


தெருவிலோ, அல்லது 


சாலையிலோ ஒரு தனிப்பட்ட 5-௫ 
காள்ளுவோ ம்‌ ஸி ங்‌ ர நூற்றுக்‌ 

வ 3 ” இத்தகைய விலங்குகள்‌ ற்‌ 
னுக்குத்‌ தெரியா அ பிறகு இத்தகை ன்று உணர்கின்‌ 


எந்த இணக்தைச்‌ சார்ந்ததி எ 
முடைய னத்தை ந்த ர்‌ படையான தத்துவத்‌எ 


மக்‌ 5 2 உ el 
அவர்கள்‌ பொறிகள்‌ நப, இத்தனை தீர்க்கதரிசிகள்‌ தனிப்பட்ட 
த கர்களென்றும்‌; அப்பாலைப்பற்றி டம்‌ அத்தகைய உரிமை 
றிது கண்டார்களென்றும்‌, மற்ற எல்‌ நன்‌ யின்‌ ம்‌ 
ல்லையென்றும்‌ சொல்கின்ற ஒரு நிலை இரு ன்‌ னி ன 
அந்தத்‌ தீர்க்க தரிசிகளை நம்ப 'இயலாது- ஏனெனில்‌, அவை 


நாம்‌ நம்புவதற்கு இயலும்‌. 
கடற்‌ பாம்பைப்‌ 


தொடர்புபடுத்திக்‌ கூவிக்‌ 
ம்பவில்லை. “ஓர்‌ இருடி சக 
சன்றார்‌, என்று ஒருவன்‌ ஸ்‌ 
நானும்‌ அதைக்‌ காணும்‌ உரி 
“உன்‌ தந்தையோ உன்‌ பாட்டனோ அதை 
என்று நாண்‌ வினவுவேன்‌. அய்‌ பொட்‌ 
“ கண்டதில்லை, &யாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பு இத்தகை 
த? என்று அ 
அதை நம்பவில்லை என்றால்‌ 


ர்‌ 
ன்‌ மூட்டை அல்லது திரள்‌ லன 
தனில்‌, நம்மைத்‌ தெய்வ நிலையிலிருந்த! 


உ சத்தி 
ட அனால்‌, பகுத்தறிவுச்‌ சத்‌ 
களைப்‌ ப அபடுத்திக்கொள்ளாமல்‌ கண்மூடித்தனமான நம்புகிற 
ட்‌ 1 தன்‌ 
னுக்கு ஆண்டவர்‌ மன்னிப்புத மாட்டார்‌. அவன்‌ த 
ட ன்‌; விலங்கின்‌ நி 
ளையும்‌ மாசுறுத்தி த்‌ 
0] ஒவ்வொரு த்தி 
த்‌ 5 ல்‌ கூறப்படுகிற சான்றோர்கள்‌ தீர்க்கத்‌! 
ந இவர்களை பு ம்திய உண்மையைப்‌ ந்த வலியுறுத 
7 அவர்களிட தீதில்‌ நாம்‌ நம்பிக்கை வைக்கலாம்‌. 


சுமயம்‌--அதன்‌ முறைகளும்‌ நோக்கமும்‌ 247 
தகைய தீர்க்கதரிசிகள்‌ நம்மிடையே தோன்றக்‌ காண்போமாயின்‌, 
அப்பொழுது நம்பக்கூடும்‌- அவர்கள்‌ தனிப்பட்ட மனிதர்‌ 
எளல்லர்‌; ஏதோ. சில கொள்கையின்‌ விளக்கங்களே தவிர 
வேறன்று. அவர்கள்‌ அரும்பாடுபட்‌ டார்கள்‌ ; அந்தத்‌ தத்துவம்‌ 
இயற்கையாகவே உருப்பெற்ற அ. நாமும்‌ அத்தகைய தத்துவம்‌, 
நம்முளே தோன்றுவதற்கு உழைத்தே தீரவேண்டும்‌- அவர்கள்‌ 
தீர்க்கதரிசிகளே ; நாமும்‌ தீர்க்கதரிசிகளாய்த்‌ திகழ்ந்தால்தான்‌ 
அவர்களைத்‌ தீர்க்கதரிசிகள்‌ என்று நம்பமுடியும்‌- தெய்வப்‌ 
பொருள்களை நேரில்‌ அவர்கள்‌ ௧ i 
களைக்‌ கடந்து அப்பாலுள்ள ஒன்‌ றின்‌ ஒளிக்கதிரின்‌ காட்சியைப்‌ 
பெற்றார்கள்‌. நாமும்‌ இத்தகைய பேற்றை அடைய இயலும்‌ 
பொழுதுதான்‌ இதை நம்ப முடியும்‌; அதற்கு முன்பன்று. 
இதுதான்‌ வேதாந்தத்தின்‌ ஒரே தத்‌ துவமாகும்‌- சமயம்‌ 
என்பது “இங்கே”, இப்பொழுதே? என்று அது சாற்றுகின்றது!- 
இம்மை வாழ்வு, மறுமை வாழ்வு, உயிர்‌ வாழ்வு; இறப்பு, இவ்வுல 
“ம்‌, அவ்வுலகம்‌ இவற்றைப்பற்றி 
லிருந்தும்‌ காய்தல்‌ உவத்தல்‌ (விருப்பு வெறுப்ப) ரண்‌ 
லிருந்தும்‌ எமுந்தவைதாம்‌- நாமாக எழுப்புகிற தடையைத்தனக்‌ 
கால ஓட்டத்தில்‌ யாதொன்றுமில்லை- பத்து மணிக்கும்‌ ப ன்‌ 
ரண்டு மணிக்கும்‌ என்ன மாறுபாடு இருக்கின்ற அ!- த 
காணப்படுகிற சில மாறுதல்களைக்கொண்டு நாமே ஒன்றை 


மைட்‌ 3 ௪ ன்று. கால ஆறு 
ப்பதைத்தவிரட்‌ ட? இந்த வாழ்வு; அந்த வாழ்வு ? 
ன பொருள்‌ தங்கியிருக்‌ 


வக்‌ 7 ம்‌: 
௪ கொண்டு ஈடுசெய்து ட ப்ட்‌ 2: இங்கேயே  அணர்நீது! 


மயூ த்‌ 

மெய்மை ஆன்மிகத்‌ தத்துவக்‌ ிளெம்புகின்றது! 

நீங ப்பிக்கவேண்டும்‌ என்று. வேதாற்சி வே ன மென்றால்‌; 
கள்‌ ஆன்மிகச்‌ செல்ல ல தொடங்கவேண்டும்‌. 


ஆன்ம லிருந்தே 
க சியந்‌ லையிலிரு Hf 
கர்‌ உணர்ச்‌ பொருளா ஜர்‌ செய்து வத்தல்‌ 
நரில்‌ நீங்களே வேண்டும்‌: நல செய்க்‌ அதற்கு 
தான்‌ நீங்கள்‌ சமய ஒளியைக்‌ கண்டவர்களால ல; அவர்களை 
மென்பு நீங்கள்‌ தாத்திகர்களைவிட மே நாதன்‌ இயம்ப 

ட இழிவான நிலையில்‌ இருக்கின்‌ நீர்‌. றைப்பற்றி நானறி 
வண்டும்‌. ஏனெனில்‌, நாத்திகனோ; பாம 

11017 


ே 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—ச௬டர்‌-2 


யேன்‌ ! என்று நிமிர்ந்து நின்று அசசமின் நிக கறுக்க 
அவனிடம்‌ உண்மை ஒளி வீசுகிற து. மற்றவர்களோ, ஒன்கள்‌ 
அறிந்திலர்‌. ஆனால்‌, 4 நாங்கள்‌ சமயப்பற்று மிகுதியும்‌ வாய்க்கப்‌ 
பெற்றவர்கள்‌ ?? என்று உலகமெங்கும்‌ முரசடித்துக்‌ கொள்ளூ 
கின்றனர்‌. எத்தகைய சமயம்‌ அவர்களிடத்தில்‌ திகழ்கின்றதோ; 
அதை ஒருவரும்‌ அறியார்‌. ஏனெனில்‌, அவர்கள்‌ பாட்டி சொன்ன 
ஏதோ ஒரு கதையை ஆராயாமலே அப்படியே விமுங்கியவர்கள்‌ - 
பராகிதர்கள்‌, “இதை நம்பு, எண்று அவர்களிடத்தில்‌ சொல்லி 
பிருக்கவேண்டும்‌. அப்படி நம்பவில்லையேல்‌, யாதாகுமோ 
நாங்கள்‌ அறியோம்‌,? என்று எச்சரிக்கையும்‌ அவர்கள்‌ செய்‌ 
திருக்கவேண்டும்‌. இவ்வண்ணந்தான்‌ இம்முறைகள்‌ செல்லு 
ன்றன. 
சமயத்தை அனுபூதியாக்குவது ஒன்றே தக்க பாதையாகும்‌ 


அதை, நாம்‌ ஒவ்வொருவரும்‌ கண்டுபிடித்தே தீரவேண்டும்‌. அப்‌ 
உடியானால்‌ இந்த நூல்கள்‌ உ ௨ 


* நாட்டுப்‌ படங்கள்‌ 6 


வேதாந்தத்தின்‌ முக்தி வடர ரன்‌ 

தற்கொள்கை இதுதான்‌. அனுபூதிதா&? 

சமய கு ட] ஈயப்‌ 
ட அது இபூதிச்செல்வனே சமய உணர்ச்சிமை 


இப்படி உணராதவன்‌ 


5 மகள்‌ மிக 
அணைபுரியும்‌ . க ஆன்மிக நூல்க றி 
வுரையும்‌ ட ண காட்டிகள்போல மட்டுமன்‌ நி, நமக்க 


ஏனெனில்‌, ஒவ்வொரு சாத்திரமும்‌ ஒவ்வொரு தனித்த ஆராய்ச்சி 
முறையை உடையது. “ நான்‌ சமயப்‌ பற்றுள்ளவனாக விரும்பி 
னேன்‌ ;  இப்பொருள்களைக்‌ காண விழைந்தேன்‌ ஆனால்‌, 
என்னால்‌ இயலவில்லை. அக்காரணத்தால்‌ நான்‌ ஒன்றையும்‌ நம்ப 
பவதி என்று நவில்கின்ற பல மனிதர்களை உலகில்‌ காண்‌ 
ன்றோம்‌. படித்த மனிதர்களிடையேயும்‌ இத்தகையோர்‌ இருக்ககீ 
காண்பீர்‌. ₹ என்‌ ஆயுள்‌ முழுதும்‌ சமய உணர்ச்சி உடையவனாக 
இருப்பதற்கு முயன்றேன்‌. அதில்‌ ஒன்றுமில்லை? என்று உங்கட்கு 
உரைக்கின்ற பல பேர்களைப்‌ பார்ப்பீர்கள்‌. அதே தருணத்தில்‌ 
இந்த நிகழ்ச்சியையும்‌ நோக்குவீர்கள்‌ ஒருவன்‌ இரசாயன 
சாத்திரத்தில்‌ தேர்ச்சியுள்ளவனாயிருக்கிறான்‌ ; அவன்‌ ஒரு 
விஞ்ஞானி ஆவன்‌. இரசாயனத்தைப்‌ பற்றி இயம்புவதாக 
வைத்‌ துக்கொள்ளுவோம்‌- அப்பொழுது நீங்கள்‌ அவனிடம்‌, 
இரசாயன ததைப்பறிறி? ச தாங்கள்‌ ஒன்றையும்‌ நம்பவில்லை. 
ஏனெனில்‌, நாங்கள்‌ எங்கள்‌ ஆயுட்கால முழுதும்‌ இரசாயன 
உ ஞானியாகத்‌ திகழ வேண்டுமென்று முயன்றும்‌ பயன்‌ எய்தி 
னாம்‌ அல்லோம்‌,” என்று மொழிவீர்களானால்‌, அவன்‌. ₹ நீங்கள்‌ 
எப்பொழுது முயன்‌ நீர்கள்‌ *' என்று கேட்பான்‌. 
குத்‌ துயிலச சென்றபொழுது; 
வருவாயாக? என்றேன்‌ ; அது வரவில்லை. 


ஓ ப்பனே, அது வழி அன்று, 
என்று எல்லா அமிலங்களை 
க அடிக்கடி உங்கள்‌ கைகளை 
டபக்‌ - 2 டுக்கொள்ளுவதுதான்‌ 
கட யைக்‌ கற்றுக்‌ கொடுத்‌ 
தகைய அரும்பாடு ௪ 
ஜர்களா? ஒவ்வொரு சாத்திரத்திற்கும்‌ அதைச்‌ கற்கும்‌ முறை 
பேக்கிறது. அத்தகைய மு 
ன்‌ அதற்குரிய மன்னார 
த பண்டைய எல்லாத்‌ க ட 
ஒன்றைக்‌ க ்டடித்தவனிடமிருந்கி! * ச்‌ க்‌ 
இதியாக்கிக்‌ ச ரண்டவனிடமிருந்திட்‌ ஏதாவது ஒன்றை 
காள்ள இயலும்‌ ; கற்றே தீரவேண்‌ . 
றந்த ல, நல்குவார்கள்‌ * வை மூலமாகத்தான்‌ அம்பி 
உண்மைகளை உணர வேண்டும்‌- அவர்கள்‌ வாழ்நாள்‌ முழுதும்‌ 
போராடினார்கள்‌ ; மனப்‌ ப 


2௦ விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—ச௬டர்‌-2 


களைக்‌ கண்டார்கள்‌ ; மிகவும்‌ நன்கு உணரும்படியான இலே 
தங்கள்‌ நுட்பமான மனத்தை நிறுத்தி வைத்துக்கொண்டார்க டு 
இந்நிலையிலிருந்து அவர்கள்‌ சமயத்தின்‌ உண்மைகளைக்‌ கண்‌ 
கொண்டார்கள்‌. சமய உணர்ச்சி த்‌ திகழ்‌ 
காண்பதற்கு, சமயத்தை உணர்வதற்கு, ஒரு Sons ச்‌ 
வதற்கு-இம்முறைகளை ப்‌ பின்பற்ற வேண்டும்‌; இவற்றை 
செயல்‌ முறைக்குக்‌ கொணர வேண்டும்‌. இப்படி முயன்ற பிறகு 
்‌ ்‌ ச, சமயம்‌ சாரமற்றது என்க 
முயன்றேன்‌ ; தோல்வியுற்றேன்‌, 


இட முறை எத அ 
அரையறுக்கப்படாது போயினும்‌, ஞானத்‌ 
ப்‌ உருவெடுக்கப்‌ அகா 
? பருகும்‌ ரையும்‌ றைப்ப 

விட்டார்கள்‌. அவர்களை ச சூழ்ந்த சட்ட ல்‌ அவர்‌ 
களுடைய முழு உயிர்‌ வாழ்க்கை, எவர்களுடைய பயிற்சி, அவர்‌ 
களுடைய முறை—இவை யாவுமே ட்‌ ருக்கிறார்‌ 
உயர்ந்த அவர்களுடைய ஆன்ம ஒளிக்கும்‌ தெய்விகக்‌ காட்சிக்கு 

வைதாம்‌ காரணங்களாய்த்‌ திகழ்கின்றன. இத்த 
காட்சியை நாம்‌ பெற விரும்பினால்‌, இத்தகைய முறைகளைப்‌ பி 
பற்ற வேண்டும்‌. 


்‌ சந்து அதை 
்‌ சமயத்தை உணர்ந்து 
னுபூதியாக அமைப்பதும்‌ அதன்‌ செயலாகும்‌. 


ம்‌ 
மலும்‌ இம்முறைஃள்‌ பல்வேறாய்த்‌ கழ வேண்டும்‌. நீ 
இயல்புகளில்‌ நாம்‌ ட்டவர்கள்‌ க்‌ 


ய 
1 தாம்‌ மாறுபட்‌ வருக்குரிய முறைமை 
அதறொருவ ஞ்‌ ்‌ அவ்வண்ணமே வ ட்ட மன்னன்‌ 
௪ பாட்‌ க ட்‌ 
ப்பர்‌. வரையில்‌ நாம்‌ ஒவ்வொருவரும்‌ விசித்திரமா 
க AEGAN, யல்புகளை ட்‌ 


்‌ ம்‌. 
ப்‌ பெற்றவர்களாம்‌, இருக்கிறோ ல்‌ 
ப்‌ மையும்‌ வேறுபடத்தா, செய்யும்‌. சிலரை இய 


௪மயம்‌--அதன்‌ முறைகளும்‌ நோக்கமும்‌ 251 
பா, 
ந உணர்ச்சி வயப்பட்டவராய்க்‌ காண்பீர்கள்‌. வேறு 
ட தத்துவ ஆராய்ச்சியில்‌ ஆழக்கூடிய இயல்பினராகப்‌ 
களா ர்கள்‌; மற்றுஞ்‌ சிலரைத்‌ த ற 
க நோக்குவீர்கள்‌. எல்லா வகையான சமயச்‌ சடங்கு 
க 
இ தவர்கள்‌: அவர்கள்‌ தொட்டு 
த வொ கல்‌ கட்புலனுக்குத்‌ தோ 
டல ' கடங்கையோ உருவத்தையோ இவை போன்ற எதையுமே 
ரற்ற து மனிதன்‌ ஒருவனை நீங்கள்‌ காணலாம்‌?! இவை... 
மட ய்த்‌ தோன்றும்‌. ஆனால்‌, மற்றொருவனோ தன்‌ உடல்‌ 
கி AALS இரட்சைகளால்‌ போர்த்திக்கொண்டு அசீசுமையைத்‌ 
மிக ந செல்லுகிறான்‌- இத்தகைய சின்ன 
வும்‌ விழைகின்றான்‌- உணர்ச்சி ததி i 
i விரும்புகின்றான்‌ - பிறர்‌ துயர்‌ 


ஒவ்வொருவருக்கும்‌ அறஞ்செய்ய 
மக்கள்‌ மீது அன்பு காட்டுகின்‌ 


ட பயை அடைய ஒரே முறை இருக்குமாயின்‌; வேறுவித 
ப தத்து ஒவ்வொரு 5 
ர்‌ அக்காரணத்தால்‌ முறைகள்‌ வேறுபட்டிருக்க 
டும்‌. வேதாந்‌ . உலகத்தின்‌ முன்ப 
விரிக்கின்றதி- இவை 
யை நீங்கள்‌ விரும்பும்‌ ஒரு முறை 
யப்‌ பின்பற்ற முயல்வீர்களா 3 ஒரு மு தக்கபடி அமையாத 
i கைக்கொள்வீர்களா க ஒரே 
விரும்புவதுபோல 


சம்‌ 
டன்‌ இவ்வையகத்தில்‌ சிறப்புற்‌ே ்‌ 
ம்‌ என்பது நன்கு விளங்கும்‌ ல பல இருடிகள்‌; 


கம்‌ 
) மிடையே இருப்பது எத்தனையோ 1 
5 தும்‌ கமதியர்களாய்த திகழ 


கேமதியர்கள்‌ இவ்வுலகமனை த்‌ அ மூ ்‌ 

ச்‌ டுமென்று கருதுகின்றார்கள்‌ அறித்தவர்களோ, இஞ்‌ 

வ்ந்து கிறித்தவர்கள்‌ உறை மாய்‌ ்‌ 

கள னுகின்றார்கள்‌ - பெளத்தர்கள்‌ இப்பார்‌ முழுது? பெளத்தர்‌ 

த அபாட்‌ வேண்டுமென்று ஊக்கின்றார்கள்‌- ஒவ்‌ 

ததை ப விரும்புவானாயின்‌ தனித்த இருக்கலாம்‌. ஆனால்‌; 
தத்தத்துவம்‌--இந்த ஒருமை அவன்‌ பின்னணியில்‌ நிற்கும்‌. 


3ல்‌ விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 
தீர்க்கதரிசிகள்‌ தோன்றத்‌ தோன்றப்‌ புதிய புதிய நூல்கள்‌ மலர 
மலர, இருடிகள்‌ திகழத்‌ திகழ, புத்தம்புதிய முறைகளும்‌ விரியும்‌: 
அவ்வளவுக்கவ்வளவு இக்குவலயத்திந்கு நன்மையாகும்‌ ?? என்று 
வேதாந்தம்‌ விளம்புகின்ற து. சமுதாய வாழ்க்கையில்‌ எத 
தனைக்கு எத்தனை தொழில்கள்‌ இருக்கின்றனவோ, அத்தனை 
கத்தனை அந்தச்‌ சமுதாயத்திற்கு நன்மையுண்டு. ஒவ்‌ 
வருக்கும்‌ இந்தக்‌ சமுதாயத்தில்‌ பிழைப்பிற்கு வாய்ப்புக்‌ கிடை 


CR அவ்வண்ணமே கருத்துலகத்திலும்‌ சமய மண்டலத்திலும்‌ 


ஓவ்வொரு நாளும்‌ சமயங்‌ 
போனால்‌ எத்தனை அழகா 
மனிதனுக்கும்‌ தனித்தனி சமயம்‌ இருக்கு 


ஓர்‌ அடியவனாக க ரணி 
பிற உ த்‌ திகழலாம்‌. இந்திய 
ன்‌ ந்த ஒரு தீர்க்கதரிசியைப்‌ பின்பந்றாவிட்டாலும்‌ உங்களப்‌ 
குறையையும்‌ சமத்‌ வ்வெ 
பில்‌ வவட தப 
உர யில்‌ நிற்கின்ற ஒரு பெருநீ தத்துவத்‌ 
ருடிகளும்‌ அதத ன்றது. தீர்க்கதரிசிகளும்‌, ஞானிகளும்‌ 
ப்‌ ட தோற்றங்களும்‌ ஆவார்கள்‌ - 
படக யைப்‌ பெருக்கிக்‌ கொள்ளு 
இிற்கப்போவதிஃ2.. அது மெய்ப்பொரு 
ன்றது. நீங்கள்‌ பின்பற்று! 


சமயம்‌-—அதன்‌ முறைகளும்‌ நோக்கமும்‌ 253 
றியை வேண்டு 


முறை உங்கள்‌ கையிலேதானிருக்கிற த எந்த நெ 
வை. வேண்டு 


உடலும்‌ பற்றிக்கொள்ளுங்கள்‌ - எந்தக்‌ குரு 

த வழிபடுங்கள்‌. ஆனால்‌, 'உங்கள்‌ இயல்பு 

அகி கைப்பற்றிக்கொள்ளுவிய் த ன்‌ அப்பொழுது தா? 
ணமாக முன்னேற முடியு 


ன்‌ நீங்கள்‌ 


ப. இ 


சமய உரிமைகள்‌ * 


முயன்‌ நிருப்பீர்கள்‌ . 
திற்கு அடிப்படையாய்‌ மிளிர்கின்றது. அப்பாலிருத்.து த 
கின்றது ; அப்பாலிலேயே அது கரந்துவி௫கின்றது. வ 
பிரபஞ்சமனைத்தும்‌ கா பேணாத ஒன்றிலிருந்து தோன்‌ நி; 
சாண ஒண்ணாத ஒன்றிலேயே மீண்டும்‌ மறைந்துவிடுகின்றதி- 
குழந்தை போல வெளியிலே தவழிதர்‌ 

i ்‌! போல அது மீண்டு 


[புலன்கட்கும்‌, இருக்க அறிவுக்கும்‌, தீதிக்கும்‌ விளங்கும்‌ இந்த 
நமது பிரபஞ்ச தீதின்‌ இரு மருங்கிலும்‌ லம்‌ த்‌ எல 
யில்லாத தும்‌, றியவொண்ணா ததும்‌, என்றைச்கும்‌ அறியப்‌ படாததும்‌ 
ஒன்றே. தேடுவதும்‌ இங்கே ; விசாரணையும்‌ இங்கே க்‌ 

- ௪ அறியு 
ஒளி பிறப்பதும்‌ இங்கேதான்‌. எனினும்‌ செயக்‌ ஜல்‌ த்க்‌ 
புலன்கட்கு அப்பாலுள்ள நிலதீதிற்கே ; ஐம்‌ விவித ன்‌? அது 
அரக்க அறிவு அனைத்திற்கும்‌ பத ரிய நிலதீ 
த சார்ந்ததன்‌ மு. அது ஒரு காட்சி, 53 புதீதிக்கு EE 
அறியப்படாத தும்‌, றியவொண் ந தப த லே 
சனம்‌, னா ததுமாஷ ஒன்றிற்குள்‌ மூழ்குத 

கு அதனால்‌ அறியவொஷ்‌ த, அம்‌... த ம்‌ மேம்பட 

ஏனெனில்‌, அது ஓ இியப்பட்டதினு *டதாதல்‌ 

த்தின்‌ தேனும்‌ அறியப்பட்‌ ற்குள்‌ 

தலே மனிதர்‌ மனத்திற்கு த 

எனது நம்பிக்கை. “நத 
மைப்பும்‌ அப்பாலான இடதீ 


டு தெரியவில்லை, இதில்‌ [ 4 
சமயக்‌ குறிக்கோள்‌ ? என்னு 


ககப்பட்டு்ன து, 


டட லும்‌ இன்றி மனிதனது தருக்க அறிவும்‌ புத்தியும்‌ இருத்‌ 
ருத்தல்‌ இயலாது: சிற்றண்டமாகிய இம்மனித மனத்தில்‌ ஓர்‌ 


இடம்‌ உதிப்பதை நாம்‌ காண்கிறோம்‌. எங்கிருந்து அகி உதய 
ஈகிறது என்பதை யாமறியோம்‌. ௮௮ மறையும்போதி எவ்விடம்‌ 
ம்‌ சிற்றண்ட 


செல்லுகிறது என்பதையும்‌ யாமறியோம்‌. மாபேரண்டமு 
மும்‌ ஒரே நிலைகளை தீ தாண்டிச்‌ சென்று, ஒரே ௬௫ 
கடதீதிலே செல்‌ அவன்‌ போன்றவை. 
பட்டு பு புறதீதேயிருந்தெ 
த்‌ ன்னு இந்து மதக்‌ 
ட்ட தாத முயல்வேன்‌ சமய நினைவு மனிதனது. 
- தானால்‌ என்பது எனது 
வ ன்‌, அவனுக்குதீ தனது மனத்தையும்‌ உ 
த 5 நினைவையும்‌ வாழ்வையும்விட்‌ இயலும்‌ வ 
ப அதி அவனுக்கு ஓண்ணாததே 
ட்ட மனிதனுக்குச்‌ சிந்தனை 
ருந்தே தீரும்‌. அதுவரை மனிதனுக்கு யா 
சமயம்‌ இருத்தலும்‌ அஃடாயமேயாகும்‌. இல்‌ 
பல்வகைச்‌ சமயங்கள்‌ நிலவக்‌ காண்‌ 
இழப்பும்‌ ஓர்‌ ஆராய்ச்சியே 5 ஆனாலும்‌) நம்மிற்‌ 
ஒரு வீணான விசாரணையன்று. இக்குழப்பதீதின்‌ நடு டு 
நல்லதோர்‌ ஒழுங்குள்ள அ! 5 வேறுபட்‌ ந பாய்‌ க 1 
ஒலிகட்கிடையேயும்‌ எதீதிசைக்கும்‌ ஒரு ந சை உனது? ன்‌ 
எற்றுக்‌ கேட்க ஆயத்தம்‌ ன்‌ அவ்விசையினை 
மடுப்பான்‌. 
இ வினாக்களுள்‌ மிகப்‌ பெரிய வினாவ 
ட பத்து அறியப்பட்டதும்‌ ன 
ஒக வலும்‌ அறிய து என்பதை ஒப்புக்‌ கொண்டாலும்‌; அறியப்‌ 
த கங்குகரைய! ரு! க்‌ த்‌ 
ப்‌; டை 
ததால்‌ கவத சமுதாயத்‌ து ஒரு சிறிய கத்தல்‌ 
ப்தி எ 
லத்‌ த அம்‌ அம்பாக காம்‌ ஒல ல 
“ற்றறிந்த பேராசிரியர்‌ முதல்‌; குதலைச்‌ "சொல்‌ மொழிப திற்கு 
கழவி வரையிலுள்ள மக்களாகிய 2 க பல்‌ ப்பு 


பற்‌ பயனற்றதாகும்‌- இப்படிசீ 
ற்றி நம்‌ை க ்ற்படுதீதிக்கொள் A 

சொல்லில்‌ உக்க இது மறுக்கவொண்ன 2 உண்மையாய்ப்‌ போவதைக்‌ 
காண்கின்றோம்‌. 


256 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 


7 ய்‌ 
ஆனால்‌, அப்பரல்‌ திகழும்‌ ஒன்றைப்பற்றி தரம்‌ ஆராய்ச்சி 


அருக்கும்பொழுது, கிே 


ருந்த ஒரு பிராம்மணனை 2 ௪ 


மொழியாக, “கடவுளைக்‌ காணாதவரையில்‌ மனிதனை எப்படி அறிந்தி 
' கொள்ள இயலு 


தகீ 
ம்‌? என்று மனத்தில்‌ தைக்கும்படி கூறினானாம்‌. இந்த 
கடவுள்‌--ஏ 


பத்றதா 
ஞ்ஞான்றும்‌ அறிய முடியாத இந்த இன்று கலப்புத்‌ 
யுள்ள இந்த இன்று எல்லையற்ற இந்‌ 

ஓ 


ட்ட ஒரு நிலைக்குவரும்பொழு தி 
களிலி ந்து, அப்பாலுள்ள அருவசைதன்‌ 
நிலைக்கு ஒரு மாபெரும்பாய்கக ல நாம்‌ செய்யாமலிருக்க இயலாது 
தூலம்‌ சூக்குமத்திஃ இறந்துவிடும்‌. பெளதிக ஒ்ராய்சீசியும்‌ டன்‌ 
அராம்ச்சியாய்த திக தகைய நிகழ்ச்சியை ஒவ்வோ 
அறிவுத்‌ அறையிலும்‌ நாம்‌ காண்கின்றோம்‌] 
நி ந தவ்வண்ணந்தான்‌ ஒவ்வொரு அறையிலும்‌ ஒவ்வொன்றும்‌ 

கழ்கி அ. நம்‌ சமூகம்‌, 


ச 122/2 
ஒருவரோடொருவருக்குள்‌ 


257 


அமைப்பை வரையறுக்கும்‌ முயற்சிகள்‌ திகழப்‌ பார்க்கின்றோம்‌- 
இத்தகைய தருக்க அறிவு கொண்டு வகுக்கக்கூடிய ஓ? ஒழுக்க 
அதி யாராவது படைக்க முடியுமாம்‌ அலை 
வாதுக்கு ௮ை ப்பேன்‌ ! “: பிறரு கு நன்‌ 
நந்த ங்‌ எதுதான்‌ பயனுக்குள்‌ மிகச்‌ சிறந்த பயனாகும்‌: 
“பயனா? அதைப்பற்றி எனக்குகீ கவலையில்லை,” என்று ய 
மொழிவதாக வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌ - பிறருடைய கழுத்தை 


அவன்‌ சூடறக்கூடும்‌. இந்தக்‌ கேள்விக்கு 
றக்கூடும்‌. ந்த ந்‌ 
அளிப்பீர்கள்‌ ? இப்படிக்‌ கேள்வி கேட்டால்‌ ஏரோ தில ரணியன்‌ 
ஏரோது தோன்‌ நினதாகும்‌ இரணியனுக்கு மற்றோ 
தோன்றிய கதையாய்‌ அமையுமன்றோ * உற்றவர்‌ 
பிறருக்கு நன்மை புரிவதில்‌ எ & 
இன்பத்திற்காக வாழ்நாள்‌ மூமு 
லியா நான்‌ ? த ஐம்புலன்‌ 50 
சத்தி. இஃலையென்றால்‌ நானே 
கூடாது? போலீஸில்‌ அகப்படாமல்‌ இருக்க மு 
என்‌ சகோதரர்களைக்‌ கொன்று நான்‌ , 

OS ள்‌? மற்ற 
தடுக்க பம்‌ இதற்கென்ன வி அளிப்பீர்‌ 
வருக்கு நன்மை செய்வதி 
எடுத்துக்‌ காட்டுங்கள்‌: 

(1. நல்லவனுயிருப்பதிதான்‌ 
நன்மை செய்வது ந? 


செய்ய வேண்டா என்க ய செய்துவிட மூக 
லகத்திற்கு நாம்‌ படர்‌ ரி  தானிக்கிற- ஆனால்‌, 


258 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-2 ச 

ற்று 
நாம்‌ பெரிதாய்‌ ஏதேனும்‌ செய்துவிட ALS வன்ன... 
கணக்கான ஆண்டுகளாகப்‌ பாடுபட்டு நாம்‌ ஏதேனு 
திருக்கிறோமா ? உலகின்‌ இன்‌ க யிரகீ 
யாக்க செய்திருக்கிறோமா ? மகீகளின்‌ இன்பத்திற்காக ஆ 
கணக்கான உபாயங்கள்‌ 
இவ்வண்ணம்‌ பல்லாயிரம்‌ 


5 வங்கள்‌ 
ன்பம்‌ சிறிதாவது விரிவடைந்திருக்கிறதா ? சொல்க ந தில்‌ 
ஒர்‌ அலை மேலெழுமானால்‌, ஓரிடத்‌ 


ம்‌ 
றது. நீங்கள்‌ ன்‌ ன 
ங்கள்‌ ஒன்றும்‌ அதற்காக உங்க 


சமய உரிமைகள்‌ 259 
ஆனால்‌, அதற்கு எப்பொழுதும்‌ வேலை கொடுக்க அவனால்‌ இயல 
வில்லை முது 
கட்டண இறுதியில்‌ சுருண்ட ஒல்‌ நாய்‌ வாலை நிமிர்த்தும்படி 
யிட்டுச்‌ உ மாளித்‌ துக்கொண்டானாம்‌: 
ப கத்திக்கு நன்மை செய்வது 
கே. ஆகவே, சகோதரர்களே; 
தம அந்த தாம்‌ ம்‌ திமிர்த்துவதற்காகத்தாள்‌ நாமும்‌ 
இயன்‌ துகொண்டி ருக்கி; அது வாத » . 
விட்‌ விட்டு அகற்றினால்‌ தலைக்குச்‌ சென்றுவிடுகிறது: தலையை 
ன்‌ அகற்றினால்‌, இன்னும்‌ வேறெங்காயினும்‌ செல்லுகிறது: 
ப . ன்‌ 
(அந்த சொல்வது ஒன்றிலும்‌ 
அடீ 
cy அன்று. எதிலும்‌ நம்பிக்கை; எதில 
ப்‌ தவறுதான்‌. இல்‌ மாண 
டட குப்‌ போய்விடுகின்றன: ருப்பதற்கும்‌ உண்பது. 
இடபம்‌ பெற்றிருப்பவன்‌ நன்ன ்‌ 
ஓ LS நல்லாடைகளும்‌ இல்லையென்‌ ஓ, அந்த மனிதனே 
நயனும்‌ நடபிக்கையற்றவனாகிறு 5? பொருளெல்லாம்‌ இழந்து 
12 ஏழையாகும்‌ போதுதான்‌ ம i ப்‌ 
னும்‌ கருத்து மிக்க விரைவுடன்‌ வன்‌ மனத்தில்‌ உதிக்‌ 
ட்டது ம அட்‌ உலகம்‌. 
௮ வி = 
ஓ. கரிக்க ரிக்க த ம்பிக்கை அவநம்பிக்கை 
கிழ ய்‌ பல்்க்கோடுகளுக்கு்‌ Q 
வ்‌ இந்த உலகம்‌ க 
ளுக்குச்‌ சொ தம்‌. நன 6 அப்ப 
து ந்திய ச ணமாயிருக்கிறத” கடவுளின்‌ சங்கற்பட்டர்‌ 
வலி செல்கி . பல வித காட்சிகளை நமக்குக்‌ காட்டு 
ஐது. த மற்றத i இவ்வுலகம்‌ சென்று 
கெ தொடக்கமும்‌ முடிவும்‌ தட்‌ ப ற்தித ரத்‌ 
தி எண்டே இருக்கும்‌ - கணக்கற்ற “- க ப்ப ட்‌ ப்ட்‌ 
ற்கு வந்து பயிற்சி பெற்று; பலத்தையும்‌ பூரணத்தில்‌ தயும்‌ 
டைய வேண்டும்‌- "அதன்‌ “டுத்‌ ரன்‌ இவ்வுலகம்‌ இருக்‌ 
து. உலகை மாசற்றதாக த 
செய்ய முடியாது அபதன்று நமது கருத்தி: ர்‌ 
துன்பங்களுக்கு அவர்‌ என்ன செய்வார்‌ என்பத ௮. ஓர்‌ 
மதியைப்‌ பார்க்கும்பொமுகி அதி ள்ள களங்கத்தை! பார்த்து 
படபட சொன்னார்கள்‌ ? அந்தக்‌ கதை உங்களுக்கு நினை விருகீ 


260 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—ச௬ுடர்‌-2 
கிறதா? “அவை சில மாதாகோயில்களின்‌ கோபுரங்களே; 
சந்தேகமில்லை? என்று பாதிரியார்‌ சொன்னார்‌. மிகி! காதலர்‌ 
இருவர்‌ ஒருவரையொருவர்‌ முத்தமிட்டுக்கொள்ளுகின்றனர்‌- 
திண்ணமாய்‌ அதுதான்‌ ?? என்று அந்த இளம்பெண்‌ கூறினாள்‌. 
இவ்வுலகத்தின்‌ விஷயத்திலும்‌ 3 ச த 


உள்ளே இருக்கும்பொழுது நமக்கு உட்புறம்‌ மட்டுநீ 


்‌ துன்பமயமாக இருப்பத 
1 (67 . 
ஒருவருக்கும்‌ தீங்கு செய மட எது. சொல்லுகிறோ 


A ம்பு 
கிறது. NS 2 தத்துவத்தை அறிய விரு 
3. இந்தத்‌ தத்துவத்‌ யாமல்‌ வாழ்வது, பயனற்றகி' 


சீ 
செல்லப்படுகிறஷ தறிய அ ராய்ச்சியிலே தான்‌ இறுதியில்‌ இழுத்து 


இ ணர்கின்றான்‌. 5 ம்‌ அறிய 

டல்‌ ட குமாயின்‌, நம்‌ வாழ்வு வங்கம்‌ த்ய ம்‌ 
9_ம்‌ வ a கீ 

கூடிய பொருள்களத பிம்‌ விணேயாகும்‌, இம்மையில்‌ கிடைக்க 


Q . >. 
வது மிக நல்லதாய்த லகில்‌ திருப்தி அடைவீர்கள்‌ என்று சொல்கி! 


வக ரன்‌ றலாம்‌, பசுக்களும்‌ பட்டம்‌ 
எ மன்‌ திருப்தி அடையவில்கலயூய 1 அப்படித்‌ இருகி 
ணச்‌ அவை விலங்கு களாய்‌ ினங்குகின்‌ அதது 

ன ள அப்பாஜஆப்‌ ஆ 
யும்‌ மனிதன்‌ அறவே விட்டுவிட்டால்‌, 0 


சமய உரிமைகள்‌ 261 


விலங்கு நிலைக்குத்தான்‌ போக வேண்டும்‌. சமயந்தான்‌-அப்பாலைட்‌ 
வி 


பற்றிய  ஆராய்சீசிதான்‌- மனிதன்‌ 
கின்றது. மேல்நோக்கும்‌ பிராணி மனிதனே எ பது நன்கு 
ட டப்பட்டிருக ப மற்றைய 
தட யிலேயே கீழ்நோக்குகின்ற தி 
து, பூரணத்தை நாடுவது ஆகிய 
வழங்குவோம்‌. தான்‌ எவ்வளவு விரைவி 
முயலதீ தொடங்குகின்றானோு அவ்வளவு 
எண்ணப்படுகிற உண்மைக்‌ கருத்திற்‌ தன்னை உயர்‌ பொறுதி 
கிறான்‌. ௮ ங்கள்‌ சட்டைப்‌ ௭ யி பாறுதீ2்‌ 
து உங்கள்‌ ங்கள்‌ உறையும்‌ 


இல்லதீதில்‌ ௮ 1 டைய மூ 

ங்கியில்லை ; உனா அதுதான்‌ 
செல்‌ ர மன்றி நிற்கின்ற! தத 
வமாம்‌ எண்ண தீதிலேதான்‌ பத திகழ்கின்ற தி எல்லாப்‌ 


மனித a ்‌ 7 

முன்னேற்றதீதிற்க முன்னேற்றக்‌ 

திக முன்னேற்ற அறிவுத்‌ ந ற்றிற்கும்‌ பின்நின்று 

ற்கும்‌ அதுவே மூலமாயிருக்கிறல்‌ ன்‌ செல்லுமாறு 
ம 


இயங்கும்‌ சதீதிபும்‌ அதுவே” 
தூண்டிச்‌ செலுத்தும்‌ ஆர்வ? 
ட மனித இனத்தின்‌ குறிக்கோள்‌ 
பாருளான இன்பமா £ பண்டை 
வர்கள்‌ இசைக்கருவிகளை ஊ 
வாழ்ந்‌ தகொண்டிருப்பார்கள்‌ என்று 
இலட்சியம்‌ நவீன காலத்தில்‌ 
என்‌ i க 
று தோன்றுகிற ன்‌ 
ட்‌ கிருப்ப்‌ க 
சுட ச தோன்‌ 
கூறியதைக்காட்ட ௮ம்‌ த்‌ த்‌ கள்‌ எல்லா 
கதைப்‌ பற்றிக்‌ கொண்டிருக்கும்‌ ல்‌ டர ற லாவது 
லவீனக்‌ ப ப 2 5 
த்தைத்தா ்‌ 6 
ன்பந்தான்‌ வாழ்க்‌ ல. 
ரண்டாவது; புலன்க £5 த 
தாகவே அவர்கள்‌ அ ன்‌ த்‌ ள்‌ 
வாதிகள்‌ திறார்களே 2022 . இக்காலத்திலுள்ள 
வழ தலம்‌ கள்‌ இல்லை ஆயில்‌ ந்றுச்‌ த்‌ 
நாத்திகர்கள்‌ பிரயோசன சியாக இந்தப்‌ பிரயோசன 


வண்‌ சப்ப வேண்டும்‌. தயான தாகி! குழந்தைத்தன 
ப்‌ நாங்கள்‌ ஏற்ப ந 
களுடைய க்கின்றன [1 இதுதான்‌ ந ற்‌ டுத்‌ 


ம 5 
ஈகவும்‌ காட்‌ 


- ள்ள 
நிலையினின்‌ றுதான்‌ எல்லாத்‌ தத்துவங்களையும்‌ தெரிந்‌ துகெ 
வேண்டும்‌ என்று சாந்‌ 


சமயம்‌ எந்த நலதீதைப்‌ புரியும்‌ 2 


£ ஏழை மக்களின்‌ பத்தா. 
௮கற்றுமேர ? அ அப்படிச்‌ செய்ய முடியாதென்று ௧௫ ட்டி 
என்ன ? அதனால்‌ அது சமயத்தின்‌ மெய்யின்மையை திலை த 
விடுமோ? 


ப்ட்‌ 

கும்‌ பொழுது, ஒரு குழந்தை ந்‌. 
உங்கள்‌ விளக்கம்‌ ஒரு ப 
என்று கேட்பதாக நினையுங்கள்‌. அப்பொழுது த்தி 
என்றுதான்‌ அமையும்‌. அப்பொழுது இந்த 
குழந்தை உங்கள்‌ வி ற்றது என்றுதான்‌ சொல்லும்‌. ந்தே 
ள்‌ நினைவுக்‌ பவர்கள்‌ பப 95 

குழந்தைகள்‌ கீர்மானிக்கும்‌ ; “தின்பண்டத்தை அது படைக்கும 


ம்‌ 
நோக்கும்‌. இந்த உலகப்‌ பெருங்குழவிகளு 
இப்படித்தான்‌ தீர்மானிக்கின்றன... 


பத்தொன்பதாம்‌ காற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ கர 
மிகப்‌ படித்தவர்கள்‌ என்‌ ம்‌, அமைதியுடன்‌ தருக்க ரிக 
கொண்டு சிந்திக்கத்‌ தகுந்த அறிஞர்கள்‌ என்றும்‌ கருதப்‌ 

i கவும்‌ வருந்தத்தக்கது. 


ஓர்‌ இழிவான தோத்தா 
ஒவ்வொன்றை ம்‌ அதத ரிய அளவு 
ட வளந்து பார்க்க வேண i தப்பத்‌ தால்‌ வ 
அளவு காலைக்கொண்டே மு 
TN TE ம்‌. மனித வாழ்வு மு 


மகிமை 
பாருந்துமா? உன்ணிட்‌ ல 


ன்‌ 
ப்‌ பாருங்கள்‌. ரதுதா 
இவை யாவும்‌ எதிர்மறையான 1 , கிலும்‌ பொருந்த 


௨௧ இப்பொழுது இந்தக்‌ கேள்வி எழுகின்றது! : சமய உணர்சியானது 
ன ஏதேனும்‌ ஆற்றக்கூடுமா ? ஆம்‌; உண்மையில்‌ ஆற்றக்‌ 
வன்றே கூறலாம்‌.] ” 


த்‌ உணர்ச்சி இருந்தால்‌ உண்மையில்‌ உண்ண 
வும்‌ உடுக்க உடையும்‌ கிடைக்குமா £ இவற்றை 


தது மனிதர்கள்‌ அமரத்துவத்தையல்‌ 
ப்‌ மனிதனை மனிதனாக்கியிருக்கிற்‌ 5 இந்‌ ட 

உண கைக்‌ கடவுளாகவே செய்துவிடும்‌: இதைத்தான்‌ ஸ்ர 
இ யை அகற்றிவிட்டால்‌; அப்புறம்‌ ம்‌ 
புறம்‌ உலகம்‌ கொடிய விலங்கினம்‌ வாழும்‌ ஒரே காடுதான்‌ 1} 
அவது . மிகுந்த வன்மை என்பதை ர 
| ப்‌ விளக்கிக்காட்ட மு . ஞா க்‌ 
ே அயிர்களுக்கும்‌ குறிக்கோள்‌ என்று மு ட்டலா நு 
னன்‌ உலக நன ல்‌ ன்‌ ப 

்‌ i கள 
க யப்‌ ப்‌ பாடு ம்ம த 
ஜட்‌ னான்‌; ஆயினும்‌; வ்‌ Ne 

அழை குலக தத்தா வலர ரக உற 
ட மனிதனைக்‌ கடவுளாக உருவாக்கு 


மன்‌! விலங்கிய 

று ; இந்த ல i 
இரான்‌ ஞானத்தி குந்து த்தை ந்தம்‌ பி க்கிறது. ற்று 
, ண்டாகும்‌ னநீ ட்‌ தாசர்‌ அதனி 
\ ழந்தைகள்‌ கருதுகிறார்கள்‌ - இந்‌ ஆனந்தத்‌ த ம்‌ 


அறி ள்‌ 
ட்டது ரகும்‌ ஆனந்த 
கவ லிருந் குன்‌ பலருக்குத்‌ தெரியும்‌ aD ய்‌ 
ப ய்‌ 

னும்பொழுது ஒரு 21 1 
க ம்‌ 
ரூவரும்‌ அனுபவிக்க இயலா அ! தன்மம்‌ னி தவ்வி 


புத்திக்கும்‌ அப்பால்‌ சென்று ஆன்மிக விஷயங்களை ஆ 
கட்ட மாடு குக அதத இன்பம்‌ கிடைக்க வேண்டு! 


அந்தப்‌ பெரும்‌ பயனைத்தான்‌ நால்‌ த 
ஒவ்வொருவரும்‌ அதையே நுக 


ன்பம்‌ 5 ாணிவிடர்‌ 
ர்கள்‌. அப்படி நினைத்தால்‌ த தவறாக எண்‌ டும்‌ 
இந்த உடல்‌ சம்பந்தமான ரியதவறு நேர்ந்த 


5 ன்பத்தை_. ரயொருவ 
ப்‌ சம்பத்‌; த்கம்போல ஈர்க்கும்‌ ட அல்‌ 
பந்தமான பேரி பம்‌ என்று நாம்‌ எப்பொழும்‌ 

றாம்‌. 


ஓவ்வெ க 
உங்கள்‌ நாட்ட, ei டு வழங்குகிறார்கள்‌. அதை நீங்கள்‌ 
“வ ஆவேச “ணர்ச்சி என்று சொல்லுகிறீர்‌ 


வணி இந்தத்‌ தெய்வ ஆவேச உணர்‌ 
பெற்றி ஆவேச உணர்ச்சியிலிருந்துதான்‌ ந்‌ உண்டா 
பரக சமய  உணர்ச்சியானது புலன்களுக்கு மேற்பட்ட 
இல வள்ள து என்பதைத்‌ தெரிந்துகொண்டோம்‌ அல்லவா ₹ 
பததி கண்கள்‌ பார்க்க இயலாது செவிகள்‌ கேட்க இயலாது: 
அ த்திற்கு அங்கே செல்லச்‌ சத்தி இல்லை. சொற்களும்‌ 
ட்ட சித்திரிக்கச்‌ சத்தியற்றவை- சமயவுணர்ச்சியின்‌ 
தடயம்‌ அதுவே. அதிலிருந்துதா றும்‌ இந்தத்‌ 
த ஆவேச உணர்ச்சியும்‌ உண்டா ட ்‌ 
பபால்‌ செல்லுவதற்கு ஏதேனும்‌ ஒரு வழி இருக்கத்தா ட்‌ 
வண்டும்‌ என்பது இதிலிருந்து! ஏற்படுகிறது! அல்லவா * நம்‌ 
என்பது மிகவும்‌. உண்மை: நமது 
றவு யாவும்‌ புலன்களூுக்குட்ட - 
றிந்துகொண்டதைத்தான்‌ புத்திய . ன்‌ 
இல்‌, இந்திரியங்களுக்கு அப்பாற்‌ செல்ல மனிதனால்‌ முடியுமா 
ப்‌ முடியாததை 
இதக்‌ கேள்வியைக்‌ கேட்டுத்‌ தீர்மா 


பனி கடக்க தக வல்‌ 
கால்வியும்‌ உற்றிருக்கிறார்‌க , உல 
அதில்‌ ப வெல்நிபெற்றதையே ந ர்களும்‌ கோடிக்க ட 
்‌ ர. அவர்கள்‌ இக்காலத்தில்‌ உள்ள ஐயுறுவாதிக 
என்பவர்கள்‌. முயன்றால்‌ மனிதன்‌ அந்தச்‌ சுவரைக்‌ னல்‌ 
உட லலாம்‌. மனிதனுக்கு ஐம்புல ௮ வு மட்டுமன்‌ கி தச்‌ 
கிக்கு மேற்பட்ட எவ்வளவோ சத்தியும்‌ இருக்‌ றத: டம்‌ 
சிறிது விளக்கிக்‌ கூறினால்‌; ங்களிடமூம்‌ அத்தகைய பெரு 
க்தி ப்‌ ஃகுப்‌ புலனாக”: ப 
பப்ப கடட ப்‌ p. . அ ஆட்டும்‌ பொழுது 
ட தான்‌ அதை ஆட்‌ in 
த்த ௮ ன்‌ ல்‌ 6 
தாக த அறிவ பரமு என்‌ ம்‌ அசைகின்ற: எனக்கு 
அது த ர்ைவில்ல: ஆனால்‌, அதை அசையச்‌ செய்பவர்‌ யார்‌ ? 
இரண்டும்‌ செய்பவர்‌ ஒருவராய்த்தான்‌ இருக்கவேண்டும்‌. 


ன்‌ ்‌ ர-.2 
266 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌: A 
A ள்‌ ம்‌ தெரியா 
கைகளை ஆட்டும்போது மனிதன்‌ அதைத்‌ தெரிந்து 5 நின்றும்‌ 
லும்‌ செய்கிறான்‌. ஆகவே, அவன்‌ இரண்டு நிலைகளில்‌ நி 
வேலை செய்கி 


A ந்த 
5 உணர்ச்சி என்று சொல்லுகிறோம்‌. விழித்‌ 


ப. பட: அவர்‌ மணத்தில்‌ 
எண்ணத்‌ தொடர்ச்சி உதிக்கவே, தம்‌ நினைவு இல்லாமல்‌ இர “அம்‌ 
1 ன்றுகொண்டிருந்தாராம்‌. 
உலகுக்குக்‌ கிடைத்‌ 
களும்‌, மதாசாரியர்‌ 

செல்லும்‌ சந்தர்ப்பங்கள்‌ இவர்‌ 
வர்கள்‌ அ 


௪. மே 

0 வருபவர்கள்‌ இவர்கள்‌. இவர்க 

'தய்விக உணர்ச்சி பெற்ற ஞானிகக ? என்று சொல்லு ய்விச 

ரசி ப இதில்‌ ஓர்‌ ஆயத்‌. வருக்கிறது. நாம்‌ தெய்வ 

சி வயப்பட்ட: வண்டுமானாலும்‌ கூற ர்கள்‌ 

ஈல்லவும்‌ து 

5 நா எப்படித்‌ வி அறிவது ? லி 

பொழுது நாம்‌ ௨. i இருக்கி வ அ 
ட்டம்‌ ன்‌ A ன்‌ 

Q ௮ம்‌ ஆழ்ந்து ரி அகுகிறான்‌. அவன்‌ ச 

இலே ததும்‌ மூன்‌ போன்‌ திவிலியாகவேதான்‌ இருக்‌ தம 

ப்‌ ஈறு மீண்ட 
லைக்குச சென்று 


சமய உரிமைகள்‌ 267 


ஏசுகிறித்‌துவாய்‌ மாறினார்‌. ஒன்று இயற்கை உணர்ச்சி; மற்றது 
தெய்விக உணர்ச்சி. இதுதான்‌ மாறுதல்‌. இயற்கை உணர்ச்சி 
யில்‌ இருப்பது குழந்தை. மற்றதில்‌ உள்ளவன்‌ அனுபவம்‌ 
முதிர்ந்து மூப்படைந்த மனிதன்‌. இந்த உணர்ச்சியை எல்‌ 
லோரும்‌ பெறலாம்‌. உலகிலுள்ள எல்லாச்‌ சமயங்களும்‌ இந்த 
உணர்ச்சியிலிருந்துதான்‌ தோன்றுகின்‌ றன. மேலான ஞானத்‌ 
திற்கும்‌ இதுதான்‌ பிறப்பிடமாயுள்ள து. ஆயினும்‌, இவ்விதம்‌ 
மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. இக்காலத்தில்‌ 
அவ்வாறு ஏமாற்றுகிற இயல்பு மிகுதியாய்‌ இருக்கிறது. என்‌ 
நண்பர்‌ ஒருவரிடம்‌ மிகவும்‌ சிறந்த படம்‌ ஒன்று இருந்தது. 
சமய உணர்ச்சியோடு கூடிய செல்வரான மற்றொரு மனிதர்‌ அப்‌ 
படத்தின்‌ மீது விருப்பம்‌ கொண்டார்‌. ஆனால்‌, என்‌ நண்பர்‌ 
அதை அவருக்கு விற்கச்‌ சம்மதிக்கவில்லை. அந்தச்‌ செல்வர்‌ 
ஒரு நாள்‌ என்‌ நண்பரிடம்‌ வந்து, “எனக்குத்‌ தெய்விக 
உணர்ச்சி உண்டாகிக்‌ கடவுளே என்னிடம்‌ வந்து பேசினார்‌,” 
என்றார்‌. “கடவுள்‌ என்ன சொன்னார்‌ ??? என்று என்‌ நண்பர்‌ 
கேட்க, அந்தப்‌ படத்தை எனக்குக்‌ கொடுத்துவிடும்படி 
சொன்னார்‌,?? என்றார்‌ அச்செல்வர்‌. என்‌ நண்பரும்‌ சளைத்தவர்‌ 
அல்லர்‌; “ஆஹா ! அப்படியா ? உங்களிடம்‌ அந்தப்‌ படத்தைக்‌ 
கொடுக்கும்படி என்னிடமும்‌ இறைவர்‌ வந்து சொன்னார்‌. நீங்கள்‌ 
செக்குக்‌ கொண்டுவந்திருக்கிறீர்களா ₹? என்று உடனே 
கேட்டார்‌. £“செக்கா? ஏது செக்கு??? என்று அச்செல்வர்‌ கூறி 
அப்படியானால்‌ உங்களுடைய தெய்விக உணர்ச்சி சரி 


யதும்‌, 
யானதன்று. எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சியானது, இலட்சம்‌ 
டாலருக்குச்‌ செக்குக்‌ கொண்டு வருபவருக்கே அப்படத்தைக்‌ 


கொடுக்கும்படி சொல்லிற்று. ஆகவே, முதலில்‌ செக்கைக்‌ 
கொண்டு வாருங்கள்‌,?? என்றார்‌. தமது இரகசியம்‌ வெளிப்பட்டு 
விட்டதென்பதையறிந்த அச்செல்வர்‌, தெய்விக உணர்சீசி என்று 
சொல்லுவதை விட்டுவிட்டார்‌. இதில்‌ இம்மாதிரி அபாயங்கள்‌ 
இருக்கின்றன. போஸ்தன்‌ நகரத்தில்‌ ஒருவன்‌ என்னிடம்‌ வந்து, 
கடவுளே தன்னிடம்‌ வந்து இந்திய மொழியில்‌ பேசியதாக ஒரு 
தோற்றம்‌ தனக்கு உண்டாயிற்று என்று சொன்னான்‌. கடவுள்‌ 
கூறியது என்னவென்று தெரிவித்தால்‌ நான்‌ நம்புவதாகக்‌ 
கூறினேன்‌. அவன்‌ பொருளற்ற பிதற்றல்‌ ஒன்றை எழுதிக்‌ 
காட்டினான்‌. அதை அறிந்துகொள்ள எவ்வளவோ முயன்றும்‌ 
என்னால்‌ இயலவில்லை. “ எனக்குத்‌ தெரிந்தவரையில்‌ இப்படிப்‌ 
பட்ட மொழி இந்தியாவில்‌ ஒருபோதும்‌ இருந்ததில்லை ; இணி 


268 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 

இருக்கப்‌ போவதுமில்லை ; இத்தகைய மொழி பேசுவதற்குத்‌ 
சொல்க நாகரிகம்‌ இன்னும்‌ அங்கு ஏற்படவில்லை,?? என்று நான்‌ 
சொன்னேன்‌. நம்பிக்கையற்ற ஒரு போக்கிலி, என்று அவன்‌ 
என்னைப்பற்றி நினைத்திருப்பான்‌ ; பேசாமற் போய்விட்டான்‌: 
அவன்‌ உடனே ஒரு பைத்தியக்கார மருத்துவச்சாலையில்‌ இருப்ப 
தாகக்‌ கேட்டால்‌ எனக்கு வியப்பு ஏற்படாது. அறிவிலிகள்‌; 
மோசக்காரர்கள்‌ இவ்விருதிறத்தவர்களா லும்‌ இம்மாதிரி அபரம்‌ 


வில்லை என்றால்‌, த 


இ 7 த்‌ I 
நினைத்துக்கொள்ளுகில்‌ வதிரி தெய்வ அருள்‌ ஏற்பட்ட 


்‌ க்க வத டும்‌ 
இருந்தால்‌ நம்‌ விருப்பம்‌ போது அது நம்மைப்பற்றி ட, 


ப்ட்‌ “ரணமில்லாமலிருக்கிறது. எதி 


்‌ சமய உரிமைகள்‌ 269 


யிருந்தாலும்‌ அது பொதுவானதாயிருக்க வேண்டும்‌. அனை 
வருக்கும்‌ பொதுவாயில்லாத இயக்கம்‌ ஒன்றுமே இல்லை. 
ஏனெனில்‌, இந்தப்‌ பிரபஞ்சம்‌ முழுதும்‌ நியதிகளுக்குட்பட்டது. 
எல்லாம்‌ ஒன்று சேர்ந்து திட்டப்படி அமைந்திருக்கிறது. 
ஆகவே, ஓரிடத்திலிருப்பது எல்லா இடத்திலுந்தான்‌ இருக்க 
வேண்டும்‌. ஞாயிறும்‌ விண்மீன்‌ மண்டலங்களும்‌ போலவே 
தான்‌ சிற்றணுவின்‌ அமைப்பும்‌ காணப்படுகிறது. ஒரு 
மனிதனுக்குத்‌ தெய்விக உணர்ச்சி ஏற்படுகிறது என்றால்‌, 
நம்‌ ஒவ்வொருவருக்குமே அதி ஏற்படலாம்‌; அதுதான்‌ 
சமயம்‌ என்பது. நாம்‌ இப்பொய்த்‌ தோற்றங்கள்‌, ஏமாற்றங்‌ 
கள்‌, இயக்கங்களூுள்‌ , ஒன்றிலும்‌ அகப்படாமல்‌ இருக்க 
வேண்டும்‌ ; சமயத்‌ தத்துவங்களை நேருக்கு நேராகக்‌ கண்டு 
தெளியவேண்டும்‌. விதவிதமான சமயக்‌ கொள்கைகளையும்‌ 
சம்பிரதாயங்களையும்‌ நம்புவது, ஆலயங்களுக்குச்‌ செல்வது, மத 
சம்பந்தமான நூல்களைப்‌ படிப்பது ஆகிய இவைகளிலெல்லாம்‌ 
இல்ல சமய உணர்ச்சி. கடவுளை நீங்கள்‌ கண்டிருக்கிறீர்‌ 
களா? அன்றேல்‌, ஆன்மாவைத்தான்‌ தரிசித்திருக்கிறீர்களா ₹ 
இல்லையென்றால்‌ அதற்காகப்‌ பாடு படவாவது செய்கிறீர்களா ₹ 
அதை இங்கு இப்பொழுதே செய்ய வேண்டும்‌. பிறகு பார்த்‌ 
துக்‌ கொள்ளலாம்‌ !? என்று இருக்கக்கூடாது. எதிர்‌ காலமாவது 
யாது? முடிவற்ற இந்த நிகழ்காலந்தானே ₹ காலம்‌ என்பது 
யாது? ஒரு விநாடியே மீண்டும்‌ மீண்டும்‌ நிகழ்வதுதானே 2 சமய 
உணர்ச்சி இங்கேயே இப்பிறவியிலேயே- உண்டாக வேண்டும்‌. 


[இன்னுமொரு வினா எழுகிறது; மனிதனது குறிக்கோள்‌ யாது? 
மனிதன்‌ ஓர்‌ எல்லையில்லாமல்‌ முன்னேறிக்கொண்டேயிருக்கிறான்‌ 5 
அடைய வேண்டிய பூரண நிலை ஒன்று கில்லை என்பது இப்பொழுது 
உறுதியாகச்‌ சாற்றப்படுகிறது; எப்பொழுதுமே அணுகிக்கொண்டிருக்க 
வேண்டுவதுதான்‌ $ ஆனால்‌, ஒருகாலும்‌ அதை அடைய இயலாது? 
என்று இயம்புகின்றனர்‌. இதன்‌ பொருள்‌ ஏதேனும்‌ ஆகுக; இது 
வியப்பைதீ தரக்கூடியதாயிருக்கலாம்‌. ஆனால்‌; அசட்டுதீதனம்‌ இதன்‌ 
முகத்திலேயே எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறது. ஒரு நேர்கோட்டில்‌ 
ஏதாவது சலனம்‌ இருக்கிறதா? ஒரு நேர்கோட்டை எல்லையில்லாமல்‌ 
வரை ந்துகொண்டே போனால்‌, அது ஒரு வட்டமாய்விடும்‌. தொடங்கின 
இடத்திற்கே அது மீண்டும்‌ வந்துவிடும்‌. எந்த இடதீதில்‌ தொடங்கி 
னோமோ, அந்த, இடத்திற்கே முடிவாக வரவேண்டும்‌. கடவுளில்‌ 
நீங்கள்‌ தொடர்கினிர்கள்‌. கடவுள்‌ இடதீதிற்கே நீங்கள்‌ மீண்டும்‌ 
விரைய வேண்டும்‌. இன்னும்‌ என்ன வேலைகள்‌ காத்திருக்கின்றன ₹ 


270 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_சுடர்‌-2 


இதை அடைய வேண்டுவதற்குரிய படிப்படியாயுள்ள அணுக்க 
செயல்களே. இதீதகைய நுணுக்கமான அலுவல்களை, நீங்க 
எஞ்ஞான்றும்‌ புரிந்த தான்‌ தீரவேண்டும்‌. சீ 
இன்னுமொரு வினாவும்‌ எழுகிறது ; நாம்‌ ஆராய்சீசியில்‌ ஆழ த்‌ 
சமயதீதின்‌ புதப்‌ புது உண்மைகளைக்‌ கண்டுபிடிகீக வேண்டி வருமோ 
இவ்வினாவிற்கு “ஆம்‌, இல? என்னும்‌ விடையே எழும்‌. சமயதீ 
இதைப்பற்றி இணி மேலும்‌ அறிய வேண்டிய பொருள்‌ இருக்க இயலாது 


இடமில்லை என்று கூறிவிடலாம்‌, அறிவென்பது இந்த ஒருமை 
கண்டுபிடிப்பதே. “ஆடவராகவும்‌ பெண்டிராகவும்‌ உங்களை த 
பரர்க்கும்பெடழுது பலவிதத்‌ தோற்றத்தைப்‌ பார்க்கின்றேன்‌. உங்க 


சாத்திரத்தை நோக்குங்கள்‌. 
அவற்றின்‌ பண்டைய 
சாதீதிரிகள்‌ முயல்கின்றார்கள்‌ 


காண முயல்வார்கள்‌. அதை எய்தி 
அதற்கப்பால்‌ அவர்கள்‌ போதல்‌ இயலாது. இரசாயன 


யலாது.] 
(0 நானும்‌ கடவுளான தந்தையும்‌ ஒன்றே,?? என்று தெரிந்து 
கொண்டதும்‌ சமயத்தைப்‌ பற்றி முடிவாகச்‌ கூறியாய்விட்ட ௮! 
உண்மையான 6 ர 


இலி குருட்டு நம்பிக்கை * என்று சொல்கி" 
கிறோமே அத்தகையது ஒன்றும்‌ இல்லை. பெரிய ஆசாரியர்‌ 


2 ம்பும்படி முயலுகிறார்கள்‌. யே 
்‌ பத்துவிடும்‌ எ: அறிவுறுத்திய ஆன்மாவை 

கீழ்‌ நிஜயில்‌ யத்‌ தவிடும்‌. நாத்திகனாயிருந்தா லும்‌ இருக்க 
ட்‌ விசாரித்தறியாமல்‌ மட்டும்‌ ஒன்றையும்‌ நம்பலாகா து 
ஈக மனிதர்கள்‌ ஏன்‌ கீழ்ப்பட்ட நிலைக்கு 


சமய உரிமைகள்‌ 271 


ஆராய்ந்து பின்னர்‌ நம்புங்கள்‌. சமய உணர்ச்சியானது நம்‌ 
உள்ளத்திலேதான்‌ இருக்கிறது ; கண்டதை நம்புவதில்‌ இல்லை. 
இதுதான்‌ சமயம்‌ என்பது. இந்த உணர்ச்சியைப்‌ பெற்று 
விட்டால்‌, நாம்‌ மதப்‌ பற்றுள்ளவர்களாகிவிடுவோம்‌ அதற்கு 
முன்பு நாம்‌ முற்றிலும்‌ விலங்குகள்‌ போன்றவர்களே. புத்த 
பகவான்‌ என்ன சொல்லுகிறார்‌ ₹ கேட்டதையெல்லாம்‌ நம்பா 
தீர்கள்‌ ; முன்னோர்களிடமிருந்து பரம்பரையாய்‌ வந்துள்ள 
கொள்கைகள்‌ என்று நம்பிவிடாதீர்கள்‌. பலர்‌ குருட்டுத்தனமாய்‌ 
நம்பினர்‌ என்பதற்காக நீங்கள்‌ ஒன்றையும்‌ நம்பலாகா- 
ர்‌ ஏதோ சொல்லிவிட்டுச்‌ சென்றார்‌ 
என்றால்‌, அது பெரிதன்று. பழக்கத்திலுள்ள உண்மை என்று 
அதையே கைக்கொள்ளவும்‌ கூடாது. 
வர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ என்பதனா 
ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும்‌. முடிவு சரி என்று பட்டு அனை 
வருக்கும்‌ அது நன்மை பயப்பதா யிருந்தால்‌, அதை ஏற்றுப்‌ 


பிறகு அதன்படி நடப்பீர்களாக.?? 


அவற்றை இடை யிடையே 


செயலளவாம்‌ சமயத்‌ 


இப்பொழுது எடுத்துரைக்கப்‌ போகின்றேன்‌ 5 


ஐ சமயமுழுதும்‌ 2 ஒருவன்‌ தன்‌ சர்‌ 
மக்கட்கு நன்மை புரிகின்றான்‌. இத்தகைய கிறித்தவ சம 
ந்நாட்டில்‌ நாளும்‌ கேள்வியுறு 


? இந்த கலநகத 
ம்‌? தற்குமேல்‌ ஒன்றுமில்லையா ? நா ள்‌ 
அப்பொழுது ப வா இருக்கவேண்டும்‌ ? கு 
கப்பால்‌ ஒன்றுமில்லையா 2 யாதொரு தொந்தரவும்‌ அளிக்காம 2 
கலின்றி ஓடுகின்ற அயந்திரந்தானு ப்ள 
இன்‌ அவன்‌ நுகரும்‌ அயர்கள்‌ காமா அவன்‌ அடைய 
ப்‌ வறொன்றும்‌ அவனுக்குத்‌ தேை i 


க ரகு ரவி 
ப ஆம்‌ ஆண்டு ஏப்பிரல்‌ திங்கள்‌, 19௮.2 காலிபோர்னிய! 
அள்ள ஆலமேடாவில்‌ ஆற்‌ த, ON அப்பட 


சமய சாதனை 273 


னுள்‌ ஒன்றுமில்லாத காலத்தைப்‌ பற்றித்தான்‌ உலகில்‌ பெரும்‌ 
பாலார்‌ கனவு காண்கின்றனர்‌. எப்பொழுதுமே அவர்களை நற்‌ 
காலம்‌ சூழ்ந்திருக்க வேண்டும்‌. செயலளவாம்‌ சமயம்‌ இதுவே. 
தெருக்களைச்‌ சுத்தம்‌ செய்க 5 ஒவ்வொன்றையும்‌ நேர்த்தியாக 
வைத்துக்கொள்க. அதுவே போதும்‌. இதை எல்லோரும்‌ எப்படி 
நுகர்கின்றார்கள்‌ என்பதை நாம்‌ காண்கின்றோம்‌- 


இன்ப நுகர்ச்சிதானா வாழ்க்கையின்‌ குறிக்கோள்‌ ₹ இப்படி 
யிருக்குமாயின்‌ , மனிதனாய்ப்‌ பிறப்பதே ஒரு மாபெருந்தவறாகும்‌. 
நாயையும்‌ பூனையையுங்காட்டிலும்‌ மனிதன்‌ உவகையோடு 
உணவை உண்ண முடியுமா ? விலங்குச்‌ 


புள்ளாய்‌ மனிதன்‌ பிறக்கலாமே ! மனிதனாகத்‌ தோன்றும்‌ 
தவற்றைப்‌ புரிவா 
மனிதனாக வேண்டுமானால்‌, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாய்‌ 
அரும்பாடு பட்டதெல்லாம்‌ வீணல்லவா ₹ 


செயலளவாம்‌ சமயத்தைப்‌ பற்றிய கொள்கை எங்கே உங்‌ 
களை அழைத்துச்‌ செல்லும்‌ என்பதை உன்னிப்‌ பாருங்கள்‌. பிறர்‌ 
பால்‌ பரிவு காட்டுவது மிகச்‌ சிறந்ததே. அதுவே எல்லாம்‌ என்று 
நீங்கள்‌ கூறுவீர்களாயின்‌, லோகாயதத்தை நாடுகின்ற அபாயத்‌ 
திற்கு உட்படுவீர்கள்‌- அது சமயமன்று. அது நாத்திகத்தை 
விடக்‌ கீழ்ப்பட்டது என்றுங்கூட இயம்பலாம்‌. மக்கள்‌ சகோதரர்‌ 
களுக்காக உழைப்பது, மருத்துவ சாலைகள்‌ கட்டுவது 
இவற்றைத்‌ தவிர வேறொன்றையும்‌, கிறித்தவர்களே, உங்கள்‌ 
வேத புத்தகத்தில்‌ நீங்கள்‌ காணவில்லையா ? இதோ ஒரு கடைக்‌ 
காரன்‌ நின்றுகொண்டு, “இப்படித்தான்‌ இயேசுநாதர்‌ கடையை 
வைத்திருப்பார்‌, என்று கூறுகிறான்‌. இயேசுநாதர்‌ ஒரு 
கடையையோ ஒரு போக விடுதியையோ ஒரு நாளும்‌ வைத்‌ 
திருக்க மாட்டார்‌ ; பத்திரிகை ஒன்றையும்‌ நடத்தியிருக்கமாட்‌ 
டார்‌. இத்தகைய செயலளவாம்‌ சமயம்‌ நன்றுதான்‌ ; தீதன்று 
ஆனால்‌, இது பாலர்‌ வகுப்புச்‌ சமயம்‌ போன்‌ றிருக்கிறது. இது 
மேல்‌ எங்கேயும்‌ உங்களை அழைத்துச்‌ செல்லாது. 


உங்கட்குகீ கடவுள்பால்‌ நம்பிக்கையிருக்குமாயின்‌ , நீங்கள்‌ 


கிறித்தவர்களாய்த்‌ திகழ்ந்து, நாளும்‌ * உன்‌ திருவுள்ளப்படி 
நடக்கும்‌,” என்று திரும்பத்‌ திரும்பத்‌ தோத்திரஞ்‌ செய்வதாயின்‌, 


அதன்‌ பொருளென்ன என்பதை ஒரு கணம்‌ உன்னிப்‌ பாருங்‌ 
கள்‌. “உன்‌ சங்கற்பப்படி நடக்கட்டும்‌,” என்று நீங்கள்‌ நவிலுநீ 
தோறும்‌, “ஆண்டவனே, என்‌ எண்ணம்‌ உன்னால்‌ நிறைவே 
தட்டும்‌? என்றுதான்‌ உண்மையில்‌ கருதுகின்‌ நீர்கள்‌. அந்த 


கின்‌ றீர்கள்‌. இது என்ன பேதைமை ! இந்தப்‌ பிரபஞ்சத்தைதீ 
திட்டம்‌ வகுத்துப்‌ படைத்த தெய்வச்‌ சிற்பிக்குக்‌ குற்றவேல்‌ புரி 
எ இச்சிறிய தச்சர்கள்‌, அறிவுரை வழங்கப்‌ போகின்றார்களா ? 


டிய இலட்சியம்‌ யாது? புலன்கள்‌ எப்பொமுதேனும்‌ 

இருக்க இயலுமா ? புலன்‌, துகர்ச்சியின்பம்‌ ந 

2 ல்‌ ம்‌ = லா 
நோக்கமா? ௮. வாழ்க்கைதான்‌ மி 


ஒரு ப௬ எங்கேயாவது பத்‌ 
்‌ £௬ மரம்‌ எங்கேயாவது திருடுமா? அவை த 
இயந்திரங்கள்‌ போன்றவை, அவை தவறுகள்‌ புரியா ; எல்லாம்‌ 
றைகின்றன. இது செயல்‌ முறைச்‌ 
ம 5 தில த i தோ: 
நாம்‌ இய ந்‌ i ) சமயத்தின்‌ குறிக்கோள்‌ யா 
பர எதற்காக பலவாம்‌ து இலட்சியமாயிரூக்க இயல 
ம ஞானத்தையும்‌ | “தீதில்‌ வந்திருக்கிறோம்‌ ? விடுதலை 


மண்ணைப்‌ னெ, மும்‌ கூரலாகும்‌, விதையினின்றும்‌ செடி 
விண்ணை நோக்கி நிமிர்ந்து நிற்கிறது 
து “புவிக்குக்‌ கிடைப்பது யாது? நம்முடைய 
ஆம்‌ நம்மை இயர்‌ நட தலைக்காகப்‌ NE கத 
ண்‌ ற்கை அடக்க மெயல்கிறது ; ஆன்மாவோ, தன்‌ 
னானியை வெளிப்படுத்‌ ல 


சமய சாதனை 275 


போராட்டம்‌ நடந்துகொண்டேதானிருக்கிறது. இந்த விடுதலைப்‌ 
போராட்டத்தில்‌ பற்பல பொருள்கள்‌ காலில்‌ மிதிபட்டு நசுங்கி 
நொறுங்கிப்‌ போய்விடும்‌. அதுதான்‌ உங்களுடைய உண்மை 
யான துயராகும்‌. “ படலங்கள்‌ படலங்களாகப்‌ புழுதிகளும்‌ 
குப்பை கூளங்களும்‌ போர்க்களத்தில்‌ எழுப்பப்படவேண்டும்‌. 
நான்தான்‌ வெற்றிக்கொள் வேன்‌ !?? என்று இயற்கை முழங்கு 
கின்றது; *: நான்தான்‌ வாகை சூடவேண்டும்‌ 3? என்று ஆன்மா 
பறை சாற்றுகின்றது. “பொறு; நீ அமைதியாயிருப்பதற்குச்‌ 
சிறிது இன்பம்‌ 'அளிக்கின்றேன்‌,”” என்று இயற்கை இயம்பு 
கின்றது. ஆன்மா சற்று இன்பம்‌ நுகர்ந்து மையலில்‌ ஆழ்‌ 
கின்றது; ஆனால்‌, மயக்கந்‌ தெளிந்தபின்‌ விடுதலைக்காக ஓலமிடு 
கின்றது. பற்பல ஊழிகளாய்‌ ஒவ்வோர்‌ உள்ளத்திலும்‌ விடுதலைக்‌ 
காக இடையறாது எழும்‌ குரலை நீங்கள்‌ கவனித்திருக்கிறீர்களா ₹ 
ஏழ்மையால்‌ நாம்‌ வஞ்சிக்கப்படுகின்றோம்‌. செல்வம்‌ படைத்த 
வர்களாய்த்‌ திகழ்கின்றோம்‌ ; ஆனால்‌, பிறகு நம்முடைய செல்வத்‌ 
தாலே நாம்‌ ஏமாந்து போகின்றோம்‌. நாம்‌ அறிவிலிகளாயிருக்‌ 
கிறோம்‌. நாம்‌ கற்று அறிந்துகொள்ளுகிறோம்‌. நம்முடைய அறி 
வும்‌ நம்மை மோசஞ்‌ செய்துவிடுகிறது. திருப்தி அடைந்த 
மனித3ன இல்லை. அதுதான்‌ துன்பத்திற்கு வேராகும்‌. அதுவே 
எல்லா நலன்களுக்கும்‌ மூலமாயும்‌ மிளிர்கின்றது. அதுதான்‌ 
மறுக்க முடியாத சின்னமாகும்‌. நாளையே இவ்வையகம்‌ அமர 
நாடாய்‌ மாறினாலும்‌, “£ இது வேண்டா ; வேறு ஏதாவது ஒன்றை 
அருளுங்கள்‌ ;?? என்று நாம்‌ சொல்லுவோம்‌. 


அகண்டமான இந்த ஜீவான்மாவை அகண்ட வடிவான பர 
மான்மாவைக்‌ கொண்டுதான்‌ திருப்தி அடையச்‌ செய்ய முடியும்‌. 
எல்லையற்ற அவா, எல்லையற்ற அறிவினாலேதான்‌ நிறைவேற 
முடியும்‌. உலகங்கள்‌ தோன்றி மறைந்துவிடும்‌. அதனால்‌ 
என்ன ₹ ஆன்மா அழிவற்றது ; இடையறாது விரிவடைகின்றது. 
ஆன்மாவிற்குள்‌ உலகங்கள்‌ புகத்தான்‌ வேண்டும்‌. கடலில்‌ நீர்த்‌ 
திவலைகள்‌ அடங்குவதுபோல அவை ஆன்மாவில்‌ கலந்து 
மறைந்துவிடுகின்றன. இத்தகைய உலகமா ஆன்மாவின்‌ இலட்‌ 
சியமாகப்‌ போகின்றது! நமக்குச்‌ சிறிது இயற்கையறிவு இருத்‌ 
தல்‌ வேண்டும்‌ ; இத்துடன்‌ நாம்‌ திருப்தி அடையமாட்டோம்‌. 
திருப்தி அடையுங்கள்‌ ?? என்று கூறுகின்ற கவிவாணர்களுக்கு 
ஊழிக்‌ காலங்களாக இது பொருளாய்‌ மிளிர்ந்து வருகின்றது. 
ஒருவரும்‌ போதுமென்ற மனத்தோடு இருந்ததாகத்‌ தெரிய 


276 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 


வில்லை. ஆயினும்‌, பல கோடி தீர்கீகதரிசிகள்‌, ₹ கிடைத்ததைக்‌ 
கொண்டு இன்புறுங்கள்‌,? என்று இயம்பி இருக்கின்றார்கள்‌ ; 
கவிஞர்‌ பலர்‌ இதன்‌ பெருமையைப்பற்றி இசைத்திருக்கின்‌ றனர்‌” 
உ மதியும்‌ திருப்தியும்‌ பெறும்படி நாமே நமக்கு, அறி இ 
கூறியிருக்கிறோம்‌. எனினும்‌, நமக்குத்‌ திருப்தி கிட்டவில்லை. 
ஏன்‌ 2 ஆன்மாவைத்‌ திருப்தி செய்யக்கூடிய பொருள்‌ மேலே 


நாம்‌ வெறுக்கத்தக்க கொடிய பிணி போலத்‌ தோன்றும்‌: 
இதுதான்‌ உண்மையான பொருளாகும்‌. இது பொரு 
ளன்றேல்‌, ஒவ்வொன்றும்‌ தீதே. இதன்‌ உண்மையான 
மூக்கியத்தை, இதன்‌ இலட்சியத்தை உணராதபோது ஓவி 
வொரு விருப்பமும்‌ கொடிதே. இயற்கை முழுதும்‌ முமுசீ 
சுதந்திரத்திந்காக ஒவ்வோர்‌ அணுவாயிலாக ஓலமிட்டுச்‌ 
கொண்டிருக்கிற து. 


எய்துவதற்கு இவை உதவ 

பெரிய தீங்காய்‌ மூன்‌ வ தவாத நி 
முறைச்‌ சமயமென்ப்‌ 1 - 
யும்‌ மறுமையிலுள்ஸை அது இம்மையிலுள்ளவற்றை 


டங்குப்‌ 6 
ம்‌ மனத்தையும்‌ ஒருங்கே விற்கவேண்ட்‌ 


ட்ப நன்மை தீமைகள்‌: கைம்‌ 
பாருங்கள்‌. ன்‌ கீ கண 
குங்கள்‌. அதில்‌ மாறுதல்‌ இருக்கிறதா? வக்கம்‌ கழிந்த 


சமய சாதனை 277 


விட்டன. ஊழிக்‌ காலங்களாகச்‌ சமய சாதனைகள்‌ நடந்துவரு 
கின்றன. ஒவ்வொரு காலத்தும்‌ சிக்கலான பிரச்சினை தீர்ந்து 
விடுமென்று உலகம்‌ நினைத்தது. ஆயினும்‌, அந்தப்‌ பிரச்சினை 
யின்‌ சிக்கல்‌ அவிழ்ந்தபாடில்லை ; அப்படியேதானிருக்கிறது. 
வேண்டுமானால்‌, சற்று அது உரு மாறலாம்‌. பல்லாயிரக்‌ கணகீ 
கான. கடைகளுக்கு ஈளை நோயையும்‌ நரம்புக்‌ கோளாற்றையும்‌ 
அது வியாபாரஞ்‌ செய்கின்றது. அது பண்டைய வாதநோய்‌ 
போலக்‌ காட்சி அளிக்கின்ற த. ஓரிடத்திலிருந்து அதை அடித்‌ 
துத்‌ துரத்தினால்‌, அது மற்றோரிடத்திற்கு விரைகின்றது. ஒரு 
நூற்றாண்டுக்கு முன்‌ மனிதன்‌ கால்‌ நடையாகச்‌ சென்றான்‌ ; 
அல்லது குதிரையை வாங்கி அதன்மீது சவாரி செய்தான்‌ இப்‌ 
பொழுது புகை வண்டியில்‌ போவதைக்கொண்டு மகிழ்ச்சி அடை 
கிறான்‌. ஆனால்‌, முன்னிலும்‌ மிகுதியாய்‌ உழைத்துச்‌ சம்பாதிக்க 
வேண்டுவதை உன்னி உளம்‌ வாடுகின்றான்‌. இயந்திரம்‌. 
வேலையைக்‌ குறைப்பது உண்மையே. ஆனால்‌, அது தொழி 
லாளர்களுக்கு மிகுந்த இன்னலை அளிக்கின்றது. 


இதைப்‌ பிரபஞ்சம்‌ என்று வழங்குங்கள்‌ ; இயற்கையென்று 
இயம்புங்கள்‌ ; எந்தப்‌ பெயராலும்‌ இதைக்‌ கூறுங்கள்‌. இது ஓர்‌ 
எல்லைக்குட்பட்டதே. ஒருபொழுதும்‌ இது அகண்டமாயிருகீக 
முடியா து. அகண்டம்‌ பிரகிருதியாகத்‌ தோன்றவேண்டும்‌ எண்‌ 
கித்‌, தேசம்‌, காரணகாரியதியதி, இவற்றின்‌ எல்லைகளுக்‌ 
குட்பட்டுதான்‌ தீரவேண்டும்‌. நம்‌ வயம்‌ இருக்கும்‌ சத்தியோ, 
ஒரு வரம்பிற்குள்‌ அடங்கியது. ஓரிடத்தில்‌ நாம்‌ இழக்கின்ற 
சத்தியை மற்றோரிடத்தில்‌ பயன்படுத்திக்கொள்ளுகிறோம்‌. உண்‌ 
மையைகீ கூறுமிடத்து, மொத்தத்‌ தொகை எப்பொழுதும்‌ 
ஒன்றே. கடலில்‌ ஓரிடத்தில்‌ அலை எழும்பினால்‌, மற்றோரிடத்தில்‌ 
பள்ளமாயிருக்கும்‌ என்பது உண்மையே. ஒரு நாடு செல்வத்‌ 
தால்‌ செழிப்புற்றால்‌, மற்றைய நாடுகள்‌ வறுமையுறுகின்‌ றன. 
நல்லது தீயதைச்‌ சமம்‌ செய்கின்றது. அலைச்‌ சிகரத்தின்மீது 
ஒரு கணம்‌ அமர்ந்திருப்போன்‌ எல்லாவற்றையும்‌ நல்லதாகவே 
கருதுவான்‌ ; அடி மட்டத்தில்‌ இருப்பவனோ, அனைத்தையும்‌ 
கெடுதலாகவே எண்ணுகிறான்‌. இவற்றினின்று சற்று விலகி 
ற்பவன்‌ தெய்வத்‌ திருவிளையாடல்‌ நடப்பதைக்‌ காண்கின்றான்‌. 
சிலர்‌ அழுகின்றனர்‌. வேறு சிலர்‌ சிரிக்கின்றனர்‌. சிரித்தவர்‌ 
அழுகின்றனர்‌. அழுதவர்‌ சிரிக்கின்றனர்‌. நாம்‌ என்ன செய்ய 
முடியும்‌ ? ஒன்றும்‌ செய்யமுடியாது என்பதை நாம்‌ அறிவோம்‌. 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சகூடர்‌-2 


பிறிதில்லை. ஒன்றில்‌, ஆறெ 
மூன்றென்றால்‌ எண்ண ₹ காட்‌ 
நீங்கள்‌ கேட்கும்‌ வண்ணம்‌ 


ன்‌ 
பொழிவைக்‌ கேட்டு இன்புறல்‌ யலா து. ஆனால்‌, தீ 


5 = ம ல்‌; 
பெற்றுவிடுகிறான்‌. லும்‌ 
ஒரு சிறு கீற்றுக்‌ காயம்‌ A து 
நாம்‌ ஆறுமாத காலம்‌ மருத்துவசாலையில்‌ தங்கும்படி நேர்நீ 
விடும்‌. 


பிறப்பமைப்பில்‌ கழே போகப்‌ போக ஐம்புல இன்பம்‌ மிகுதி 
யாகின்றது. மிகக்‌ கீழ்ப்பட்ட விலங்கினங்களைப்‌ பற்றிய, 
றின்‌ தொடு உணர்ச்சிமிகு ஆற்றலைப்‌ பற்றியும்‌ சித்த 
டூ உணர்ச்சியே. மனிதனை அணத 
கிற பொழுதும்‌ இதே உண்மையைக்‌ காண்பீர்கள்‌. தின்‌ 
ருனோ, ஒவ்வளவுக்கல ல டயல்‌ றக்‌ >: 


உணவைக்‌ ச்வைத்‌து அருந்தும்‌ தன்மை டட 

“ஆனா தத்துவ விசாரத்திஃ ழ்ந்திரு 2 
ப உமக்கும்‌ நுண்ணிய இன்பத்தை ௮ ழு க்‌ இயலு நு 
ஙு சாம்‌ எய்தும்‌ வியத்தந்குரிய இன்பத்தை அத 8 


சு 


சமய சாதனை 279 


திருக்கிறது. ஐம்புல இன்பங்கள்‌ உயர்ந்தவைகளே ; இவற்றைக்‌ 
காட்டிலும்‌ உயர்ந்தது அறிவில்‌ தோன்றும்‌ இன்பம்‌. பாரிஸ்‌ 
மாநகரில்‌ ஐம்பது வகையான உண்டிகளை அருந்தும்பொமுது, 
இன்பம்‌ உண்மையிலே இருக்கத்தான்‌ இருக்கிறது. ஆனால்‌, 
வான சாத்திர ஆராய்ச்சிக்‌ கூடத்தில்‌ நின்றுகொண்டு; விண்மீன்‌ 
களை நோக்குங்கால்‌, எத்தனையோ மண்டலங்கள்‌ தோன்‌ றிக்‌ கண்‌ 
வட்டத்தில்‌ மிதந்து வரும்‌ இக்காட்சியை உன்னிப்‌ பாருங்கள்‌. 
இவவின்பம்‌ அதைவிடச்‌ சிறந்ததாய்‌ இருக்கும்‌. இதில்‌ ஆழ்‌ 
கின்ற பொழுது உண்டியருந்துவது சம்பந்தமான அனைத்தையும்‌ 
மறந்துவிடுகின்‌ றீர்கள்‌. உலகப்‌ பொருள்களிலிருந்து நீங்கள்‌ 
அடைகின்ற இன்பத்தைக்‌ காட்டிலும்‌ இது உயர்ந்ததாய்‌ இருக்‌ 
கிறது. 
மனைவி, மக்கள்‌, கணவன்‌-எல்லோரையுமே இந்த இன்பத்‌ 
தில்‌ மறந்துவிடூவீர்கள்‌ இது அறிவிலிருந்து மலரும்‌ இன்பம்‌. 
ஐம்புல இன்பங்களைக்காட்டிலும்‌ இது சிறந்தது என்பது 
சாதாரண அறிவுக்கும்‌ விளங்கும்‌. பேரின்பத்திற்காகச்‌ சிற்றின்‌ 
பத்தை எப்பொழுதுமே துறக்கின்றோம்‌. விடுதலைபெறத்‌ அறத்‌ 
தல்‌--இதுவே செயல்முறைச்‌ சமயமாகும்‌. ஆதலால்‌, துறப்பீர்‌ 
களாக ! 
உயர்‌ ந்ததை எய்தும்பொருட்டுக்‌ கீழான ஒன்றைத்‌ அறப்பீர்‌ 
சமுதாயத்தின்‌ அடிப்படை எது 2 நல்ல நடத்தை, ஒழுக்க ' 
. அயல்‌ வீட்டுக்காரன்‌ அ! சொத்‌ 
வு கொள்ளும்‌ அவா, அவனை உங்கள்‌ கையால்‌ அடித்‌ 
எளியோர்களை வாட்டுவதால்‌ நீங்கள்‌ அடையும்‌ இன்பம்‌, 
்‌ ன்று அவர்களை வஞ்சிப்பதால்‌ பிறக்கும்‌ தீய இன்பம்‌-- 


தின்‌ அடிப்படையல்லவா ₹ நெறி பிறழ்வதை நீக்குதற்‌ 


பொருட்டே மணச்‌ சடங்கேற்பட்டது. ஒரு காட்டான்‌ மணம்‌ 
புரிகிறதில்லை. தியாகத்திற்காகவே மனிதன்‌ மணக்கிறான்‌. இப்‌ 
படியே மேன்‌ மேலும்‌ அடுக்கிக்கொண்டே போகலாம்‌ ; துறக்க ! 
துறக்க! தியாகஞ்‌ செய்க! தியாகஞ்‌ செய்க ! வெறும்பாமுக்கன்று ; 
வீணுக்கன்று ; உயர்ந்த இன்பத்தை அடைதற்பொருட்டே 
தியாகம்‌. ஆனால்‌, யார்‌ அதைச்‌ செய்ய இயலும்‌? மேலான 
ஒன்று கைகூடும்‌ வரையில்‌ நீங்கள்‌ தியாகஞ்‌ செய்தல்‌ இயலா து. 
நாம்‌ எவ்வளவோ. பேசலாம்‌ ; அரும்பாடு படலாம்‌ ; பலவற்றைச்‌ 
செய்துமுடிக்க முயலலாம்‌. மேலானது ஒன்று நமக்குக்‌ கிடைக்கு 


110—19 


280 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 


ல ந ான த 
மாயின்‌, அறவு தன்னளவிலேயே தோன்றிவிடும்‌ ; கீழ 
தானாகவே உதிர்ந்துவிடும்‌. 


இதுதான்‌ செயல்‌ முறைக சமயமாகும்‌. இதைத்‌ க்‌ 
வேறென்ன உளது? தெருக்களைல்‌ சுத்தம்‌ செய்வதும்‌, பி்‌ 
சாலைகள்‌ அமைப்ப தந்தானா ? அவற்றின்‌ மதிப்பும்‌ 5 திற்கு 
அறப்பதிலேதான்‌ தங்கியிருக்கிற து. இத்தகைய தியாகத்‌ 


முயற்சியிலேதான்‌ இன்னல்‌ ஏற்படும்‌. ஆனால்‌, இல்வுன்‌ த்‌ 
தியாகத்திற்குக்‌ கரையே இல்லை. கடவுள்‌ திகழ்கின்‌ ற ன 
அவரைத்‌ தவிர வேறொன்றுமில்லை, பிரபஞ்சம்‌ இருக்கிற 


A ம்‌ 
தில்‌ கடவுள்‌ இஃ - இருளும்‌ ஒளியும்போல இவ்விரண்டு 
ஒருங்கே சேர்ந்திரா. 


னின்றும்‌, அதை அருளி 


உபதேசந்தானே ! துறக்கவேண்டிய உலகம்‌ 
கிறதே அது; அதைத்தான்‌ நான்‌ எட்‌ 
கொண்டே இருக்கிறேன்‌. 


ம்‌ கீ 

£ என்‌ உடலின்‌ இன்ட்ரா 
ஐருக்குத்‌ தீங்கிழைக்கின்றேன்‌ ; எத்தனை 

பிழைகள்‌ புரிகின? றன்‌. 


சிறந்த சான்றோர்களும்‌ மாண்‌ 
மனிதர்களும்‌ இ 


்‌ சவக்‌ கல்லறையாய்‌ இவ்வுலகம்‌ காட்சி ததி 
கின்றது, இப்படியிருந்‌ தும்‌, இவ்வுடலை நாம்‌ விடாமல்‌ பறி ராக 
கொண்டே * இவ்வுடல்‌ மரித்துத்தான்‌ பே ம்‌ 
வேண்டும்‌ என்னும்‌ உ இருந்தாலும்‌, நாம்‌ ஒருத்‌ 
ன்று உட விடாமல்‌ இறுகப்‌ ப 

£ நான்‌ இறக்கவில்லை என்பதில்‌ ஒரு வகைய 


சமய சாதனை 281 
பொருள்‌ உறைந்துதானிருக்கிறது. நம்முடைய தவறு உடலைப்‌ 
இடப நிற்பதே; அழிவற்று நிற்பது நம்முடைய ஆன்மா 
ஈகும்‌. 


நீங்கள்‌ எல்லோரும்‌ உலகாயத மதத்தைச்‌ சார்ந்தவர்களே ; 
ஏனெனில்‌, இந்த உடலைத்தான்‌ நீங்கள்‌ என்று நம்புகின்‌ நீர்கள்‌. 
ஒரு மனிதன்‌ என்னை நன்றாகக்‌ கிள்ளிவிட்டால்‌, நன்றாய்‌ என்னைக்‌ 
கிள்ளிவிட்டான்‌ என்றுதான்‌. கூறுவேன்‌. அவன்‌ என்னை அடித்‌ 
தால்‌, நான்‌ அடிபட்டேன்‌ என்றுதான்‌ ப்‌ 
நானல்ல என்றால்‌, நான்‌ ஏன்‌ அவ்வ 
நான்‌ ஆன்மா என்று பகர்ந்தாலும்‌, என்ன ஆகிவிடப்‌ போகின்‌ 
றது? அப்பொழுதும்‌ நான்‌ இந்த உடல்தான்‌. சடப்பொருளாய்‌ 
என்னை மாற்றிக்கொண்டிருக்கிறேன்‌ - தலால்‌, இந்த உடலைத்‌ 
ய்‌ என்னுடைய உண்மை / ந ரர்‌ 
டும்‌. நான்‌ ஓர்‌ ஆவி ; ஓர்‌ ஆன்மா: தை 
வடர பிப்‌ பாய்க்கு தக்க இயலாது $ ஒரு கத்தியும்‌ வெட்ட 
படுத்த இயலாது; திக்கும்‌ அதை எரிக்கும்‌ சத்‌ 
ஈற்றுக்கோ, அதை உலர்த்தும்‌ ஆற்றலில்லை. அது பிறக்க 
வில்லை; அதற்குத்‌ தொடக்கமுமில்லை; 
ப தவிதியுமில்லை. இறப்பில்லை 5 பிறப்பில்லை. “அ பப்ப 
ட த்‌ அத்தகைய ஆன்‌ 
க்‌ உடலை ' நான்‌ என்‌ 
ந்தால்‌ என்னுடைய ச போய்‌ 
உய அத்ன்‌. டக்‌ 
நத உடலும்‌ நானும்‌ 
ஒன்று - முறையிலுள்ள ௪ வதி வளன்‌ ணத்தை 
அகந்‌ நினேட்‌ i தங்கள்‌ உயர்ந்து! 


நிறுவி 231 
யிருக்க ; ஐம்பதினாயிரம்‌ பான ரராவிட்டால்‌, இவற்‌: 


ஆனால்‌, நீங்கள்‌ co தான்‌ உங்கட்குகீ கிடைக்‌ 
ம்‌ காணப்படு 


கும்‌, TR 

ப்‌ உணர்ச்சிகளே ழிந்து த்‌ 

ஒன்னோய்க்‌ கலந்துவிடப்‌ போகின்றதி த்‌ ந 
காண்டு நாயும்‌ ஊளையிடுகின்றகி 5 அமுகின்‌? 


வேண்டும்‌! அன்பா தன்னை ஆண்ட்‌ 


282 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 
தவிர்கீக முடியாத மரணம்‌, நீரிலோ, காற்றிலோ, அரண்‌ 
மனையிலோ, சிறைச்சாலையிலோ,, எங்கோ காத்துக்கொண்டிருக்‌ 
கிறது. எது உன்னை அச்சமற்றவனாய்ச்‌ செய்கிறது? நீ உணு 
அடைய உண்மை நிலையை உணர்ந்துவிட்டால்‌, எல்லையற்றதாய்‌; 
றப்பற்றதாய்‌, பிறப்பற்றதாயுள்ள ஆன்மாதான்‌ நீ என்பதை 
உணர்ந்துவிட்டால்‌, அச்சத்திற்கு இடமில்லை. அதை நெருப்பு 
எரிக்கா த ; எந்தக்‌ கருவியும்‌ மாய்க்கா து ; எந்த நஞ்சும்‌ அதற்கு 
இன்னல்‌ விளைவிக்காது. இது வெறுங்கொள்கையன்‌ று. இதை 
நன்கு மனத்தில்‌ இருத்திக்கொள்‌ இது 


ஆண்டவனே ? என்று சொலி அத்த 
3, ஒரு பூனை வந்து அதன்‌ கழு 
£வற்றையும்‌ மறந்துவிடம்‌,?? என்று 
அவார்‌. 


5 நீங்கள்‌ தொழு துகொண்டிருக்க 


முதன்‌ முதலாக ஆன்‌ ய ; கேட்‌ 
இத்‌ தெரிந்துகொள்ள வேண ட ட பற்றிய உண்மையைக்‌ 


ன்‌ ங்க படும்‌ 8 கேள்னியுந்ற வின்‌ அதைத 
வேண்டும்‌” “ம்‌, அதற்குப்பிறகு அதைப்‌ பற்றித்‌ யானி 
“அந்த டி சர்ச்சைகளும்‌ வாதங்களும்‌ வேண்டா? 
ழ்‌ ந நீங்கள்‌,” என்னும்‌ உண்மை நி 
அந்த ஆன்மா. ஆட. உடல்‌ என்பது பிதற்றலாகும்‌. நீங்களே 
மை ஓர்‌ அனுபூதியாகத்‌ திகழ 
வாகவே கண்டுகொள்‌ 


கின்றது த இப்பொழுது தன்னை உடலாககீ பி 
வேண்டு டகர தவறு தலையெடாமல்‌ ஓய்நீதுபோய்‌ 


3 ்‌ ்‌ களோ 

“அக்கணமே நீங்கள்‌. விட ந அல்லல்‌ _ உணர்கின்‌ நீர்‌ ஸ்‌. 
இந்தக்‌ ர்கள்‌. 

வெறுந்தேரத்‌ எ றோடியைய்‌ பார்க்கும்பொழு இதில்‌ தெரிவ, 
றம்‌ என்பதை அறிந்திருக்கிறீர்கள்‌. விஞ்ஞா 


சமய சாதனை 283 
களூள்‌ சிலர்‌ இது ஒளியும்‌ சலனமும்‌ என்று மொழிகின்‌ றனர்‌ - 
ஆன்மாவைக்‌ காண்பது இதைவிட மிகமிக உயர்ந்த மெய்ப்‌ 
பொருளை உணர்வதை ஓக்கும்‌. அதுதான்‌ உண்மையான நிலை ; 
அதுதான்‌ உண்மையான உணர்ச்சி; அதுதான்‌ உண்மையான 
காட்சி. நீங்கள்‌ நோக்குகின்ற பொருள்களனைத்தும்‌ த! 
களைத்‌ தவிர வேறல்ல. அதை இப்பொழுது அறிவீர்கள்‌ 
பண்டைக்‌ காலத்து ஆன்ம விஞ்ஞானிகளும்‌. இக்காலத்துப்‌ 
வ விஞ்ஞானிகளுங்கூட; ட்‌ அங்கே ஒளியிருக்கிறது- 
i மிகுதியான ஒரு சலனம்‌ ஓர்‌ அற்புதமான மாறுத 

முப்பிவிடுகின்றது,?? என்று கூறுகின்றனர்‌. 


கடவுளைக்‌ காண வேண்டுமென்றால்‌, “ 
உணர வேண்டும்‌. இதுதான்‌ செயல்முறைச்‌ சமயமாகும்‌: ட 
முறைக்‌ சமயமென்று நீங்கள்‌ நவில்வது! இயேசுநாதர்‌ எத க 
வலு. “்‌ இயல்பில்‌ அடங்கி ஒடுங்கியிருப்பவர்களே ர ட்‌ 
வர்கள்‌ ; அவர்கட்கே ஆண்டவன்‌ விண்ணுலகம்‌ உரிய, _ 
ஊறு இயேசு ன ்‌, வெற்று வேடிக்‌ 1 
ட்‌ நாதர்‌ இயம்பியது ற்‌ னத்‌ 
ஓ அத்‌ தான்‌ நீங்கள்‌ செயல்முறைச்‌ சமயம்‌ என்று இ கள்‌ 
ணட எடிருக்கி ன்றீர்கள்‌ ? நீங்கள்‌ கருதும்‌ செயலளவ 
கடல ஆண்டவர்‌ எங்களைக்‌ காப்பாற்றுவாரா த 
கபே மையுடையவர்களே அவர்‌ அருளை அடை தெருக்களைச்‌ 
ரர வட வரைக்‌ காண்பார்கள்‌ - த ம்‌ போன்ற 
சய்வ தும்‌ மருத்துவச்சா ன்‌ 
னைக்‌ அம்‌ தலத்து? உள்ளத்‌ தாினிக்கு இருபது 
த்‌ அவை நற்செயல்களே- ச்‌ க்கு 
கள்‌ A H 1 ரப J 
கிறத ப கொடுத்துவிட்டுத்‌ தன்‌ ன்‌ என்ஸிஸ்கோவி௮ள்ள்‌ 
பத்திரை ௮ பார்ப்பதற்கு 2 


உதவி ங்கள்‌ . 
ப்டிக்கவில்‌ புரிய முடியாதென்று 25 துயருறுவோர்கட்டு 2 
அளிக்கும்பொ 1] 


ப்டவேண்‌ முதன்‌ 
க டும்‌; விளைவு முத 

ஆஃறப்படும்‌ வெல்‌ ஆன்மாவிநிகு த 

டவர்‌ திருநாடு அன்னவர்க்‌25 உரியது: ன்‌ ப்ட்‌ 

அ ஆண்டவர்‌ திருநாடு நம்‌ அகத்திலே திகம்‌? க்க 

ங்கே கோயில்‌ கொண்டிருக்கிறார்‌" ட்ட ன்‌ 


284 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_சுடர்‌-2 
ஆன்மாவாய்க காட்சி அளிக்கின்றார்‌ ; உங்கள்‌ ஆன்மாவில்‌ பர 
இதுதான்‌ செயல்முறைசீ சமய 
மாகும்‌. இதுதான்‌ விடுதலையாகும்‌. இதில்‌ நாம்‌ எவ்வி 
முன்னே றியிருக்கிறோம்‌ என்னும்‌ வினவை நாமே நம்மை 
இந்த உடலை எவ்வளவு தூரம்‌ போற்றி 
கடவுளைப்‌ பரமான்மா என்று எவ்வி 
ஆன்மாவாக நம்மைக்‌ கருதுகின்றோமா *- 
ண்டு நம்மை நாமே உசாவுவோமாக. 


இதுதான்‌ அகந்தை அற்றிருப்பது ; தான்‌ விடுதலை 
ம இதுதான்‌ உண்மையான வழிபாடு. உங்களை நீங்க 
உணர்ந்து கொள்ளுங்கள்‌. நீங்கள்‌ செய்ய வேண்டுவது ௮ 


மாகும்‌. மற்றவை செயல்முறை 
வம்‌ அழிந்துவிடும்‌. ஆன்மா i 
விழுந்‌ என்றைக்குமுள்ள து, ர்‌ இடிநீ 
விழுந்துவிடும்‌ ; SI அ. மருத்துவச்‌ சாலைகள்‌ 


னி Rr மண்டலங்கள்‌ . 
மறந்துவிடும்‌. 5 த வ 
திருக்கும்‌, ஆன்மா ஒன்றே அழியாது நிலை 


ம்‌ 
5 க்கு 
மாறாத ஒன்றை வழிபடு உயர்ந்ததா, அல்லது என்றை த 


என்‌ பேழைகளனை 2 த 
ந்து ந்தப்‌ பெரிய வைரத்‌ ன்‌ 
ன்‌ ன று அவன்‌ மெ ம்‌; அதைத்‌ 
பொத அவதி கண்டு அழு கானம்‌ கப்ப ஒவ்‌ 
ன்‌ ்‌ ச்‌ 
மரிக்கின்ற து 2 உயிர்‌ துறந்தான்‌. நாயும்‌ இப்படித்தா 


சமய சாதனை 285 
4 நான்‌ வாழ்கிறேன்‌, என்று மனிதன்‌ மொழிகிறான்‌. மர 
பங தப்‌ பற்றிய அச்சந்தான்‌ ஒருவன்‌ தன்‌ 
த்‌ விடாது பற்றிக்கொள்ளும்படி செய்கிறது என்பதை அவன்‌ 
பான்‌, “நான்‌ இன்பம்‌ நுகர்கின்றேன்‌,? எ 
இல என்றான்‌. இயற்கை தன்னை அடிமைப்படுத்தியிருப் 5 
வன்‌ கனவிலும்‌ அறிந்துகொள்ளவில்லை- 


இயற்கை நம்மனைவரையும்‌ அரைத்துகீ கீழே தள்ளிவிட 


இ றது, நீங்கள்‌ அடையும்‌ ஒரு மடங்கு தீஞ்சுலை இன்பத்தைச்‌ 
ணக்கில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌ இறுதியில்‌ இயங்க க்‌ 
டட பத்து அலுவலை உங்கள்‌ மூலம்‌ சாதித்துவிடுகின்றகி- நீ 
றந்த பிறகு உங்கள்‌ உடல்‌ மட்கிச்‌ செடி ஒது 
தற்குப்‌ பயன்படுகின்றது. அயில்‌ 
தபம்‌ நல்குவதாகக்‌ கருதுகின்றோம்‌. சக்கரம்‌ இவ்வண்ணம்‌ 
ன்‌ சுழன்றுகொண் கி எனவே, 
டிருக்கிறது i ச ப 
கட, உணர்வதே த சொல்க சமயமாகும்‌ இந்தச்‌ ணன்‌ 
தகு நம்மை அழைத்துச்‌ செல்லுகி 
ர ம. . இந்த அனுபூதி தியாகத்தாலேதான்‌ 
மு ஈனத்தாலும்‌, ஐம்புல இன்பத்தைத்‌ துறப்பது க்கி ம்மைக்‌ 
ட அனை அறுப்பதாலும்‌; பிரகிருதியின்‌ டல்‌ ரதபதாதும்‌, 
டடிப்பிடித்‌ து அடிமையாக்கிவிடும்‌ தனைகளைத்‌ வு எனக்கு 
உம்‌ அதை எய்துகிறோம்‌: இந்த உலக வார்‌ தவற்றை 
கட்டா ; இந்த ஐம்புல இன்ப வாழ்க்கை வேண்ட னம்‌ 
டச்‌ சிற ர்‌ ட வேண்டும்‌, 
ந்த ன்‌ை ண ற ன்‌ விளைந்த 
தியாகநிலையாகும்‌. அயானத்தின்‌ ஆற்றலால்‌, மலா! 
7௫ அகற்ற வேண்டும்‌: 
ம்‌ யற்‌ பாடல “டால்‌ 
கணை, பற்கையின்‌ டலுக்கும்‌ 
அல்லா வ யாவிருக்கிறோம்‌: வெளியில்‌ ஓர்‌ ஓ நிகழ்ச்சி 
விரியும்‌ நாம்‌ கேட்கப்போகின்‌ வண்டும்‌: 2 
கள யின்‌, அதை நாம்‌ பார ததாக ணடாயிரம்‌ அ கோ, 
தவறிப்‌. தலித்தாக 
(ம்‌ 1 
ஐ பிம்‌ Rs லா: மிகுதியாயுள்ள ௮ இருக்க இயலா து 5 
இ றைக்‌ கேட்காமலும்‌ பார்க்காம? நாட டம்‌ வழங்கும்‌ சொறி 
ப அத்தான்‌ இன்பநுகர்ச்சி என்கிறோம்‌ a ;தை நா 5 
க மிகவிந்தையாயிருக்கிறகி ! னள ஸ்ட து, இயற்கை 
“ரோம்‌? நாம்‌ அதை நுகராமலி௫5* 


286 விவேகானந்தரின்‌ ஞானம்‌ தீபம்‌ ச௬டர்‌-2 

அவ்வாறு அகரும்படி செய்கிறது. ஓர்‌ இன்பக்‌ குரல்‌ எழுகின்றது. 
நான்‌ கேட்கின்றேன்‌. அதைக்‌ கேட்பதும்‌ கேளாததும்‌ எ 
விருப்பம்‌ என்று எண்ணுகிறேன்‌. இது என்ன பேதைமை! 
“துன்பப்‌ படுகுழியில்‌ விழுவாய்‌ !) என்று இயற்கை கட்டளை 
ரத அடுத்த கணம்‌ நாம்‌ துன்பத்தில்‌ ஆழ்ந்துவிடூ 
கின்றோம்‌. ஐம்புல இன்பங்களை”) பற்றியும்‌ சொத்துச்‌ ௬ தந்த 


ன்‌; மற்றொருவனோ, என்னு 
ee ண்ணுகிறான்‌, ஒன்றையும்‌ அறியாமல்‌ தது 
நீத இழிவான அடிமைத்‌ தன்த்தில்‌ உழன்றுகொண்டிருக்கிறோம்‌; 


இருட்டறையில்‌ வே 3 2 அல்லற்‌ 
படுகின்றோம்‌. ஒருவரோடு ஒருவர்‌ மோதிக்கொண்டு 


: தியானம்‌ என்ப ண 2 ர்‌ பத 
அ என்ன? மேற்கூறிய அனைத்‌ 
எதிர்க்கும்‌ வண்ணம்‌ நமக்களிக்கும்‌ ஆற்றலே அது. *இந்தீ 
தாலும்‌, நால்‌ ருளைப்பரர்‌,? என்று இயற்கை அழைத்‌ 
மோந்து பார்‌! 2 நோக்கேன்‌. 6 என்ன இனிய மணம்‌ ! இதை 
பார்த்து, “அதை மோவாதே |) க 
“கண்களே, நோக்கற்க ழ்‌ ன்‌ 


அது. அது என்‌ குழந்தை 
போக்கில்‌, உட்கார்ந்து ஓ? 
டுவாயாக,? என்று வ்‌, 
ண்டும்‌? எண்று பதின்‌ 
நான்‌ சுதந்தர வாழ்க 
இ ம்‌ ககா ய்‌ 
பாருங்கள்‌. தயானந்த ந்தத்‌ தியானத்தைக்‌ சற்றுச்‌ செ து 


i ஒரு கணம்‌ ஆழ்வீ 2. இத 

ல்‌ ழவீர்களாக ; 
யை மாற்றிவிடலாம்‌. இத்தகைய சத்தி உங்களிடத்தி4 
“றையுமாயின்‌, அதுவே லக்க. வே 


ஒவ்வோர்‌ இ ப்ப ல வகைகளில்‌ அதை அடைக்‌ 
யல்பிற்கும்‌ ஓவ்வொரு பாதை உண்டு. ௮ 
கொள்கையாகும்‌, மனத்தை அடக்குவஜே 
அளிக்கின்றது. அதில படும்‌. மனம்‌ ஓர்‌ ஏரி போலக்‌ காட்‌ 
எழுப்புது அ. அதில விழுகின்ற ஒவ்வொரு கல்லும்‌ அலைகள்‌ 
5 உணராவண்ணம்‌ அல 
ஏரி நீரில்‌ நண்றாய்த்தா 


சமய சாதனை 227 
குழப்பத்தை அடைந்‌ 


வி . 
முகின்றது ; ஆனால்‌, நீர்ப்பரப்பு மிகுந்த 
ம்‌ பார்க்க இயலாது 


பதால்‌, அதன்‌ நிழலைத்‌ தெளிவுற நா 
லி . SUITE ஏரி அமைதி அடையட்டும்‌ ; ௮ 
இட கும்படி இயற்கைக்குகீ கட்டளையி ; 
ஈக. சிறிது பொழுதிற்குப்‌ பிறகு இயற்கை உ 
தரவு செய்யாமல்‌ விட்டுவிடும்‌. அப்பொழு 


மை நிலையை உணர்ந்துவிடுவீர்கள்‌- ஆண்டவர்‌ அரி 
ட பீற்‌ 2 ர்‌. ல்‌, மனம்‌ ழப்பம 
வ வீற்றிருக்கிறார்‌. னால) ல்‌ 


திருக்கி ௮ 
றது; ஐம்புலன்‌ செல்கின்ற வழியே அது 1 
அரைகின்றது ; ஐம்புலக்‌ கபாடங்களை மூட முயன்றால்‌? 
ல எங்கணும்‌ சுழன்றுகொண்டு 
கனவாய்‌ அமைந்திருக்கின்றன்‌ ? 
எழு ணிக்கலாம்‌ என்று நினைக்கும்‌ 2 
அங்‌ மனம்‌ இலண்டன்‌ மாநகரத்திற்கு விரை ன்பு பரிந்த 
அ கிருந்து இழுத்துப்‌ பிடித்தால்‌; நான்‌ ப்ச்‌ 
ப அவல்களைப்‌ பற்றிச்‌ சிந்திக்க அது நியூயார் கைய 
ூ ஓட்டங்களாம்‌ அலைகளைக்‌ கிளர்ந்தெழாம்‌ 
வண்டும்‌. 
பயி ல்‌ மெல்ல, படிப்படியா நக 
ந்சியில்‌ இறங்க வேண்டும்‌: அது க ஃகூடும்‌- 
ட்‌ ஸில்‌, அபகிற காரியமுமன்‌ நுல்‌ அண்டம்‌ கட்ட்படுத்த 
உ பிறவிகளும்‌ தோன்றி மறையலாம்‌: “ரர 
இடு வதில்லை. அதைச்‌ செய்துப்‌ ராடும்‌ ௮௯ 
விழி ப்ட்‌ விருப்பத்‌ இழந்த 
கவிக்கோ கிம்‌ ன்ன த்ர 
தைப்‌ பெற முடியும்‌: இறுதியில்‌ உன சசியும்‌ ்‌ 
ட வோம்‌. அதை அடைகிற இருந்து எவரும்‌ சுவர்ல 
ரும்‌, அந்தச்‌ செல்வத்தை நட த இக்க றன பாட்தது 
அந்‌ யலாது. ௮ ஒருவ அணுகிக்‌ குலைக்க 
மூட உ அன்பத்தை எந்தத்‌ துயரால்‌! 
டீயுமோ 2 
ஈமிருந்தோம்‌. 
னப னை ஆண்டுகளாகப்‌ பல உ டும்‌. ஆனால்‌, 
ரால்‌ 2 இன்ப . ட்‌. 
நமக்குச்‌ சிறிய போய்விடு 
அவர்‌ அகலுங்காலை த இன்‌ 


நிற்கின்றானே ! 


பபப கத்‌ இன்‌ 
எஞ்ஞான்றும்‌ மாறாத ஆன்மாவைத்‌ தவிர, மற்றைய எதுவும்‌ 


அல்லது நாளைக்கோ இடும்பை விளைப்பதி! 
திண்ணம்‌. 


ஆன்மாவைத்‌ தவிர மற்றவை யாவும்‌ மாறிக்கொண்டு 
தானிருக்கும்‌, _. வுதலாம்‌ சுழலைத்தான்‌ எங்குங்‌ கண்டத்‌ யம 
அழிவிலாத்‌ தன்மையை உங்கள்‌ அகத்திலே தவிர வேறெங்‌ பம்‌ 
பார்க்க இயலாது. என்றைக்கும்‌ மாருத எல்லையற்ற போரிக்‌ 
அங்கேதான்‌ திகழ்கின்ற து. நமக்கு அதைத்‌ திறந்து யனது 

ன்‌ பிரார்த்தனைகள்‌, சடங்குகள்‌ முதலிய 
பாடுகளின்‌ வடிவங்கள்‌ 


கட்‌ 
மனிதனது மனத்தில்‌ தவிர வேறெங்குமே இல்‌? 
என்று மொழியலாம்‌. மக்கள்‌ i கின்றார்கள்‌ 
என்பது திண்ணம்‌, சாடை பாடுகளை ஆற்று ர செம்‌ 
பட அகி னத்தின்‌ ஆற்றலாகும்‌. உங்கள்‌ அறிவு i 
உங்க டை ௨௮ லேத்‌ 
ப்‌ ்‌ 13 ய லிவா Sie 
நீங்கள்‌ அவந்றைம்‌ பெற்றீர்கள்‌. கல்‌ லிவா ஆழ்ந்த 
கிறது. ரூங்கடலிலி ந்தே தன்‌ ஞானத்தைக்‌ கடைந்தெடுத்தி்‌ 
ம்‌ தற்கும்‌ பம்பாய்‌ ஏதாவது அறிந்திருக்கக்கூடும்‌ 
ட உய நம்முடைய உடலினின்று பிரித்‌ 
அத பிறக்கவிஷ்ல்‌ டமா தன்னை உள்ளவாறு உணர 
ட்‌ பூ து ௮ வந்‌ 3 பி ப்பற்ற dg 
மடு. ல்‌ கின்றது. அதற்கும்‌ பிற 


289 


அதற்கு யாதோர்‌ இடும்பையுமில்லை ட இவ்வையகந்தன்னில்‌ பிறவி 

து இனிப்பரிணமிக்க வேண்டி௰ நிலையும்‌ அதற்கில்லை. 

ட மதமே அது பூரணமாயும்‌ சுதந்தரமுள்ளதாயும்‌ இருந்து 
ந்திருக்கிறது என்ற அறிவும்‌ அதற்கு ஒளிர்கின்றதி- 


சமய சாதனை 


தருக்க அறிவும்‌ சமயமும்‌ 
(இங்கிலாந்தில்‌ நிகழ்ததிய சொற்பொழிவு) 
உண்மையை உணரும்பொருட்‌ ர ற்‌ 


_ வேதங்கள்‌, வாண நூல்‌, தத்துவ நூல்‌_—இவற்றின்‌ அ த்‌ 
இதலிடம்‌ பெறுவதற்கில்ல்‌, இந்நிலையிலேதான்‌ எல்லாச்‌ ௪ 
்‌ தீத அறிவு பிரம்மத்தை உணரும்‌ 
ா; அந்த அறிவே ஒப்புயர்வற்ற ன்‌ 
| அறிவாகும்‌,?? என்று சனற்குமார: 
அந்த உரையாடலின்‌ தொடர்ச்‌ ட 


i மா ஒரு பாகத்தையே தழுவி நிற்கக்‌ 
போலும்‌! சமயம்‌ நமக்கருளும்‌ அறிவோ, அழிவற்றது. ப 
போலவே அகண்டமான அ! 


தென்று தியல்‌ 

அறிவோ, ஒளிமிக்க தன்‌ மை, கொண்டாடுகின்‌ ஐது ன்‌ ம்‌ 
ப்‌ க 

மூன்‌ வரும்‌ எதையும்‌ ரூ கருவியால்‌ சமய ௮ 


[க 


தருக்க அறிவும்‌ சமயமும்‌ 291 
ஓவ்‌ 
றட ாரூ நாட்டிலும்‌ நடந்துகொண்டே வந்திருக்கிறது 
னும்‌ நடக்கிறது. 
ப்ர போயிருக்கின்றன. பிரெஞ்சுப்‌ பெரும்புரட்சியின்‌ 
ரப்‌ நல்கி அறிவுத்‌ தேவியை வழிபட்டனர்‌. ஆனால்‌) இத்‌ 
உதயமா ம அய்ந்து தோற்றம்‌ மனித சரிதத்தில்‌ முதன்முதலா 
குன்‌ பண்டைக்‌ காலங்களில்‌ நடந்த நாடகந்தான்‌ 
வெடுக்‌ நடைபெறுகின்‌றதி- இக்காலத்தில்‌ அதி பெரிய வடி 
ர விட்டத: முன்பிருந்ததைக்காட்டிலிம்‌ பெளதிக விஞ்‌ 
அமை சாத்திரங்களுக்கு மிகுதியான ௪ ள்‌ இப்பொழுது! 
தேய்‌ ு ந்திருக்கின்‌ றன . ச மயங்களுக்குரிய சாதனங்கள்‌ குறைந்து 
பபபல த்துக்கு வருகின்றன- அடிப்படைகளனைத்திம்‌ கீழ்‌ 
கால ட்டூப்‌ போகவே, கட்டடம்‌ ட்டங்கொடுத்துவிட்ட த இக்‌ 
க்‌ மனிதனே, தான்‌ வெளிப்படை 
ரத அ ஓம்‌, தன்னு 5 ஆழ்ந்த உள்ளக்‌ ௫ 
கெனஃ நம்ப இயலாது,” என்றே கருதுகிறான்‌ - ர ன 
பொ குழு ஒன்று அமைத்துக்கொண்டு; ௮ வாயிலாகச்‌ சில 
ருள்களை வெளியிட்ட காரணத்தின்‌? 
தன்னைக்‌ கார எழுதிவைக்கப்பட்டி ன்‌ 
ர்ந்தவர்கள்‌ ஒல யை செயலைப்புரிய ப 


அனேகமாய்‌ வேரோடு 


சிலர்‌ இருக்கத்தா 
தி $துப்‌ பார்‌ 


நாம்‌ தி 

ண்‌ . 

என்‌ ணமாக ௮ ததேயாகு”- ம 

சி பதை மொ வத்‌ ச்‌ சொல்லுமிடத்‌2! 
ந்திக ழிபெயர்த்துி டது 

ட லே நெஞ்சத்து அவலமில்லா 2 

ம்‌. சமயக்‌ கட்டட கள்‌ அனைத்தை! 


உண்‌ 

டா? 

ருக்‌. என்பதே ஒரு வினாவாகும்‌: 2 ழ்‌ 

சாத்தி, புலனாகும்‌ விலே வைத்தி ராய்வோம்‌- 25 

மீஞு ங்களும்‌ தருக்க அறிவுக ட சாதனங்கள்‌ கு 
ம] ச 

நிற்‌ அபோல மம்‌ ராய்சீ 

தனம்‌ ப லன்ன பக்கர்‌ சாத்திரங்க ப 1 

Se எல்க்‌ 3 களை நாம்‌ ய்ன்வ்டுத்திக்கொன்டு 

வ்‌ அம்ர்‌ சமய சாத்திரத்தையும்‌ 


292: விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 

ஆய்ந்து அறிய முடியுமா ? முடியத்தான்‌ வேண்டுமென்பதே வு 
திண்ணிய கருத்தாகும்‌. அதை விரைவில்‌ செய்து பார்ப்பதே 
நலம்‌ என்று நான்‌ எண்ணுகிறேன்‌. அத்தகைய வழிகளைக்‌ 
கொண்டு அலசி நோக்குவதில்‌ ஒருமதம்‌ அழிவுறுமாயின்‌, அது 
எப்பொழுதுமே பயனற்றது ; 


மாண்டு போவதுதான்‌ நிகழக்கூடிய காரியங்களில்‌ மிக DA 
காரியமாகும்‌. அதிலுள்ள மாசெல்லாம்‌ அகன்று, சமயத்தின்‌ 
சிறப்பான அமிசங்கள்‌ ஆராய்ச்சி உலையிலிருந்து வெற்றியுடன்‌ 


மும்‌ ஆராயத்‌ தகுந்தது. இவற்றின்‌ முடிபுகளைப்போன்ற முடியை 
யும்‌ சமயத்துறையிலும்‌ எய்தக்கூடும்‌. சமயம்‌ காணும்‌ முடிபோ) 
விஞ்ஞானம்‌ காணும்‌ முடி 


என்பதால்‌. ்‌ இது இன்னாருக்கே உதயமாயிற்கி 


ஆ 
கிக்‌ ஒரு முகமதியனை ப்‌ பார்த்துப்‌ பின்‌ வருமாதி! 


ல்சிலப றைய 
என்‌ > ்‌ ப்பம்‌ பம 
லாத ஒரு ண்துகின்றன. எடுத்துக்காட்டாக, முகமதியன்‌ ரன்‌ 
கம ௫. டி 2 2) 
சமய நூல்‌ a திய மதத்தை வலியத்‌ தழுவும்படி உங்‌ 


அவனைக்‌ கொன்‌ ௮ பவி அவன்‌ அப்படித்‌ தழுவ மறுத்தது 
- ப வ்வண்ணம்‌ மாய்க்கும்‌ ஒரு தி 
லும்‌ அவன்‌ சுவர்க்கம்‌ புகல்‌ ததச்செயல்களையும்‌ புரிந்தபோ 
இகர ல குூவது ண்ணம்‌.?ு பந்த 5 
தற்கு மறுப்ப முகமதியன்‌ பின்வருமாறு மொழிகின்றா&ா 


தருக்க அறிவும்‌ சமயமும்‌ 293 
கேற்ப நான்‌ நடக்கிறேன்‌. 


“எங்கள்‌ சமய நூல்‌ இயம்புவது பகத அ 
ணம்‌ புரியத்‌ த 


அப்படிச்‌ செய்வது தக்கதே. அவ்வ 
அக்குற்றம்‌ என்னைச்‌ சாரும்‌.?? 
i எங்கள்‌ சமய நூல்‌ இப்படிப்‌ பகர 

தவன்‌ கூறுகிறான்‌. 
மா ந்தை, நான அறியேன்‌ ; உங்கள்‌ நூலில்‌ கா 
க திற்கு நான்‌ கட்டுப்பட்டவனல்லேன்‌- என்னு 
Ne மதத்தைச்‌ சாராதவர்களை மாய்த்துவிடு 
"ம கின்றது. எது தக்கது; எது 2 ்‌ 

டித்தெரியும்‌ ? எங்கள்‌ நூலில்‌ கு ப 


வில்லையே)? என்று கிறித்‌. 


ல்‌ உரைப்பது தவறுதா? 

“என்‌ கிறித்‌ A இதைத்தான்‌ ந 
த்தவ ப, நீயும்‌ ! 
தர்களுக்கு கோவர்‌ சாற்றினது தக்கது என்று நீ வத்த வ 
வது அவர்‌ தடுத்ததை நீ தவறு என்‌ ருதுகின்றாய்‌- த 
பதான்‌ நாங்களும்‌ ்‌ 
லில்‌ சில செயல்களை றியே தீர 9 
கப வே கூடாது த யம்பியிருக்கிறார்‌- எது தி 
க்‌ தவறு என்று பார்ப்பதற்கு அவர்‌ அருளிய எங்களுக்கு. 
ரைகல்லாகும்‌,?? என்று முகம கூறுகின்றான்‌ 
பினும்‌, கிறித்தவனுக்கு 
ட தமல்‌ அருளப்பட்ட தருக்கு 
்‌ 5 யே னில்‌ அல J ்‌ ன்‌ தனி 
பிட்டுப்‌ க லக்‌ என்று கிறித்‌ வன்‌ வற்புறுத்தி @ i 

ல்களைக்கொண்டு தீ 


தை எப்படித்‌ தீர்‌ nA 

தப்பத்‌ தமனக த. ஒன்ன, 

ஆக கால்கள்‌. நதி மன்றத்‌ 1 தும்‌ பொதுவா 

பன்ன த நூல்களைக்‌ த்‌ ட்‌ க்‌ திண்ணமாக ஓப்பு 

கொர சம்‌ என்பதை 7 தக 

கொக தேம்‌ ககம டவ கனத ந்த 

பலவே காள்கைகளைக்காட்டி& ந்த ஆவேசங்களின்‌ 
ன்‌ ்‌ ே SL அமைய 

ற்‌ நாட்டினரிடை யே ம்‌ ௮ 
வேல்‌ உரைகல்‌ ல்‌ ளிவாய்ச்‌ சாற்று 


ன்‌ தீ தீர்மானிக்கக்கூடிய 1 ்‌ 
அறிவைத்‌ - இன்த வர்ற தக்‌, NE 
வ ப்‌ i ப்‌ 
அச்‌ நா்‌ ப ட மற்றொரு 28 னி ம்‌ 
திற்கும்‌ பட து இந்தத்‌ தருக்க அறிவாம்‌ 5 


294 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 
வழங்கக்கூடுமா ? 
தரிசிக்கும்‌ இடை 


யிருந்தாலும்‌ அது சம்பந்தப்பட்ட ஓன்றை அறிய கித்‌ 
தக்க ஆற்றலிருக்கிறதா 29 என்னும்‌ கேள்விகள்‌ எழுகின்ற 


பின்‌ அமைப்பிலேதா 


றது? நூல்களின்‌ மீதன்று. நூல்கள்‌ மனிதனிடத்தினின்க்‌ 

இவை அவனுடைய படைப்பின்‌ ள்‌. 
வுகளேயாகும்‌. மனிதனே நூல்களைப்‌ படைத்த 
நூல்களால்‌ தனை இனித்தான்‌ காணப்போ எ 
மனிதப்‌ பிறவியின்‌ அமைப்பி 


அத்தத்‌ தருக்க னன்‌ 
உ ருந்தா. 
வழுவாமல்‌ சப <i ட வலிப்பு பப்த ie 
்‌ i கின்றோம்‌ 
று நாம்‌ எதைக்‌ குறிக்கின்‌ 
உலகியல்‌ கண்டுபிடித்தவைகளை 4 


7 கற்றறிந்த ஒவ்வோர்‌ ஆடவரும்‌ பெண்டிரு 
தல அதின்‌ தத்தான்‌ நாண்‌ ௬ட்டுகின்‌ தேத 
அருக அறிவின்‌ ] சிறப்பியலொன்றைப்‌ பொக 


[3 ய 
சான்றாக, நி து: 
ஏதோ ஒன்று நிகழ்கின்றன, 
. ன காரணத்தின்‌ விளை 3 ந்தால்‌; தீ 
திருப்தி அடைந்‌ குலிருகிறோம்‌. அறி நமக்கொரு விளக்கமாய்‌ 
ள்‌ 
அவே. ஒரு தனிப்பட்ட வி& சி 


ச்‌ 
பாதுவான பற்பல நிக்‌ 


தருக்க அறிவும்‌ சமயமும்‌ 295 
மனம்‌ த தத ன்‌ 
ல்‌, குழம்பிற்று. எல்லா ஆப்பிள்களும்‌ விழுந்ததைக்‌ கண்‌ 
தி இட, அவருக்கு, புவியின்‌ ஈர்க்கும்‌ சத்தி புலப்படவே, மனத்‌ 
ட அர்ஜி அடைந்தார்‌. இது மனித அறிவின்‌ ஒரு கொள்கை 
அதி நான்‌ ஓருயிருள்ள பிராணியை--ஒர மனிதனை- தெரு 
ல்‌ மனித இனத்தவன்‌ என்ற சற்று விரிந்த 
ரல தாடு அவனை நோக்குமிடத்து! எனக்குச்‌ சமாதானம்‌ ஏற்‌ 
ன்‌ பொதுவாக ஒன்றை வைத்துக்‌ கா ன்‌ 
ர மனிதன்‌ என்று நான்‌ உணர்கின்றேன்‌” சிறப்பியலைப்‌ 
ந த்‌ வைத்துக்‌ கரு 
ஆ இதற்கு மேல்‌ விரிந்துள்ள ஓ 1209 
வ டும்‌: ஓவ்வொன்றையும்‌ பிரபஞ்ச ப 
கிற ண்டு நாம்‌ சிந்திக்கவேண்டும்‌- இறுதியாக நமக்‌ ர்‌ 
பெட்ட வது, அகில பிரபஞ்சக்‌ கருத்தாகும்‌- இதுவே ம்பிப்‌ 
பெ ருள்‌ சம்பந்தமான கருத்தாகும்‌: இந்த (சேத்‌?) மெய்ப்‌ 
ஈருளே மிக மிக விரிந்த கருத்தாக எண்‌ 
ரப வரும்‌ மனித உயிர்களே அதாவது, 
மனிதத்தல்‌ என்‌ மொழியப்‌ 
டவுன்‌ அ கிதா 
தன்‌, பூனே ரட்ட த 
ட விரிவாயும்‌. தா்‌ டட 2 த உவிலங்கு ? என்னும்‌ 
ன்‌ அமிசங்களாய்விடும்‌- 
லத்த க ள்‌ லாப்‌ பொருள்களும்‌ 


வை யாவ ்‌ டர 
£வும்‌--எல்லா உயிர்க அடங்கிவி 


களாம்‌ FY ° 
நாம்‌ ம்‌ அறைகளில்‌ திரட்டி ்‌ 

வட எதாவது புதிதாய்‌ ஒன்றைக்‌ கண்டத்‌ . 
தேடகளில்‌ அதைப்போன் ல்‌ ஒன்று“ பெறுமாயின்‌, நாம்‌ 
க ப்பார்க்கின்ற து. தேடியது! க்‌ வக்திறோ ம: பிறகு 
கப்பற்‌ ்‌ பகொண்டதீ? A பி 
முன்‌ றில்லை. இதைப்போல ஓன்று 
110—20 


ை 
இடை 
வே 


296 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 

அமைதி அடைகிறதிஃலை, மனத்தில்‌ ஏற்கெனவே இருக்கர 
இதன்‌ இனப்பிர்வு நமக்குப்‌ புலனாகின்ற வரையில்‌ ம்‌ 
காத்திருக்க வேண்டியிருக்கிற து. நான்‌ முன்பே ப்ப. 
பொருளை ப்பற்றிய அறிவு என்பது, ஏறத்தாழ அதன்‌ இனப்‌ 
வைக்‌ கண்டு பிடிப்பதே. இதற்குமேல்‌ ஒரு படியுமுண்டு. ஒரு 


கீ 
பொருணைப்பற்றிய விளக்கமென்ப து அகத்திலிருந்து கு 
ர ம அலிருந்து வருவது அன்று என்பதை உண 
வேண்டும்‌. ஓ 


ருவன்‌ கல்லை உயரத்‌ தூக்கி எறிந்தால்‌ அது க்தி 
கல்லை இழுத்துக்‌ கீழே விழும்படி செய்தது ஒரு 


மயாகவே ஏற்படும்‌ நிகழ்ச்சி 
களுக்கு இயற்கையைக்‌ சாராத பேய்‌ பூதங்களே காரணம்‌ என்‌ 
மக்கள்‌ கருதினார்கள்‌. ஒரு பூதம்‌ கல்லைக்‌ கீழே விழும்படி செ 
தது, அதிலிருந்தே பிறந்த விள்க்கமில்லா த துடன்‌ புறத்திலிருற்‌ 
அ. “ஈர்க்கும்‌ சத்தி 5 என்று கூறப்‌ 
இரண்டாவது விளக்கம்‌, ஒருவாறு கல்லுக எப்‌ பொருத்தமாயிருக்‌ 
கிறது. இந்த விளக்கம்‌ புறத்திலிருந்து வாராமல்‌, அப்பொரு “a 
லேயே அடங்கியிருக்கிற து. இக்காலத்துக்‌ கருத்தின்‌ ஓட்ட 
இம்முறையிலேதான்‌ செல்கின்ற த. சுருங்கக்‌ கூறுமிடத்து? 


கம்‌ வேறெங்கும்‌ அமையவில்லை ; அவை 


ள்‌ ஈன்ற எதுவும்‌ தேவையில்லாமலி க்கிற? 
இதைப்‌ போலவே, எல்லா விஞ்ஞானிகளுக்கும்‌ ஒவ்வொ 
இது விஞ்ஞாண சாத்திரத்தின்‌ அமிசங்க 
ஒன்றாகும்‌. சமயத்‌ டன்‌ 


ப்‌ றத 
அதைத்‌ தனக்குள்ளேயே நாடுகின்ற 

சுமயமோ, அ. © 2 ள்ள 

தம்‌ தப்‌ பண்படுத்த 
வறுபட்டதான உருமு 


ஒல்‌ பரபஞ்சத்தினின றும்‌ ே த்‌ 
பல்ப்‌ பதாக ஒரு பழமையான கொள்கை மிக 


வம்‌ இருப்‌ 


தொன்‌ தருக்க அறிவும்‌ சமயமும்‌ 297 
வ்‌ காலந்தொட்டே இருந்து வருகிறது. அதைப்‌ 
இருப்ப து ய பிரக த த்‌ முற்றிலும்‌ வேறான கடவுள்‌ 
எவ்வள க்க தேவை என்பதற்கான வாதங்கள்‌ அடிக்கடி 
சங்கற்பத்தால நடைபெற்றிருக்கின்றன - 
வற்றையும்‌ அ இவ்வுலகைப்‌ படைத்தார்‌ 
வா டன்ன. தலைவர்‌ என்று சமயம்‌ 

ன ரர அடே ஒருபுறமிருக்கட்டும்‌- "55: ்‌ 
எனினும்‌, உலகி ப்‌ வடிவானவர்‌,” என்று கூறப்பட்டிருக்கிறதி! 
தத்துவ 2 லகில்‌ ஏற்றத்‌ தாழ்வுகள்‌ இருந்துதான்‌ வருகின்றன. 
க்‌ இவற்றைப்பற்றி ஒரு பொழுதும்‌ கவலை 
ல்லை. ஆனால்‌, அடிவேரிலேயே தவறு இருப்பதாக 
அளக்கமாயிருக்கிறதே 


அவண்‌ 
தவிர, உ அமாறுக தர்‌ விளக்கம்‌ பற 
க விளக்கமாயில்லை- இந்தப்‌ ரபஞ்சத்திற்கு யாது 
றா₹ இந்தப்‌ பிரபஞ்சத்தை 


கூறும்‌ 
றும்‌ 
வை த்த பொருத்தமாய்த்‌ தோன்றாததி 
தப்பற்றிய விளக்கமும்‌ நமக்குப்‌ போதவில்‌ இதைத்‌ 
காரணத்தால்‌, சமயங்‌ 


தவி 
களும்‌ படு சமாதானம்‌ கூறமுடியாத 
ல்‌ பொடிப்பொடியாய்க்‌ கீழே உதிர்கின்றன 
த ஒட்டியே வேறொரு கருத்தும்‌ உண்டு. “ எல்லாவற்றிற்‌ 
ருக்கிறது என்று கூறுவது 


என்‌ 
பொதி ஒரு பொருளின்‌ யல்பு மீண்டும்‌ க ண்‌ 
து காரணத்‌ னொரு வடிவே: ள்‌ குடி 
ந த்தின்‌ இன்‌ னாரு 
ள்ள சக்திகளெல்லாம்‌ ரண த்திலேயே! அடங்கியிருச்‌ 
பன்‌ - இந்தப்‌ ரெயஞ்சமனைத்தும்‌ 1 D> 
$ அதாவது, ஒவ்வொரு விளைவும்‌ அதற்கு முன்னுள்ள 
G ம்‌. சந்தர்‌ 
தம்‌ இப்படியே 


கார... அயங்கிக்கொண்‌் த்கிற.தி- 

ண டிருக்கிற2 ” 

னுள்‌ ங்களைப்‌ புறத்தில்‌ ட வேண்டுவதில த்‌ ர்க்‌ வெளிே 

தேடிப்ப யே கரந்து நிற்கின்ற ர தாரணத்தையம்‌ க உ 

-ை ப்பார்கீக கடிய அவ்தியந்த்‌ இல்லை: கொண்‌ த 

கிறது? தகர்‌.த துக்கொண்டிருக்‌ 422: ம்‌ ப்ச்‌ க 6 ச 

பய உதவி சொற்றொடரால்‌ நான்‌ ', வது இக வர்‌ Et 

மிகப்‌ அ ம்கப்யான்‌ ஒரு கடவுள்‌ இருக்கிறார்‌ - A ்‌ 7 
பரியவர்‌. இதைத்‌ தவிர வேறில்லை,” என்ற கருத்தைப்‌ 


298 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—ச௬டர்‌-2 
பின்பற்றி நிற்கிற சமயங்கள்‌ ஊன்றி நிற்றல்‌ இயலாது. அவற்‌ 
றைக்‌ கீழே வீழ்த்தியாகிவிட்ட து. * குரிய 
இந்த இரண்டு கொள்கைகளுக்கும்‌ சமாதானம்‌ கூறுக பர 
சமயம்‌ உலகில்‌ இருக்கின்றதா என்று வினவினால்‌, இரு 


வேண்டும்‌. இதோடு 
பற்றிப்‌ பார்க்க வேண்டும்‌. மிக 
தத்துவத்திற்கு நாம்‌ வருவதுதான்‌ நலமாகும்‌. இது மிக 
விரிந்த ஒரு பொதுத்‌ 


- ம்‌ ம! 
பொருள்‌, அறிவு, ஆனந்தம்‌) என்கி 
மெய்ப்பொருளே ன்பம்‌ இறுதியி 


: 5௯௧ தோன்றி 
கின்றது: மனத்‌ மிலும்‌ உ. என்‌ மனத்திற்குத்‌ தே 


ப்‌ 
ஆன்மிக நிலையிலும்‌, பெ 
விளக்குகின்றது, பெளதிக உன்‌ 2. என்பதை விஞ்ஞா 


க தருக்க அறிவும்‌ சமயமும்‌ 299 
ய்‌ நாம்‌ வருவோம்‌: இந்தப்‌ பிரபஞ்சம்‌ 
ரல்‌ எ ருதியாம்‌ மா பெருங்கடலாகும்‌ நீங்களும்‌ நானு? 
எழுகின்ற சிறிய சுழல்களே. பிரகிருதியின்‌ திரட்சிகள்‌ 
கின்றன; பி ழலின்‌ வடிவத்தை ட்டு 
பு தை பிரகிருதியாகவே வெளியிலே வந்து காட்சி 
வயி; ள்‌ உடலிலுள்ள பிரகிருதி சில ஆண்டுகளு£ம 
னில்‌ திகழ்ந்திய உன்‌ இருந்திருக்கக்‌ கூடு.” 
ர ற்கிருக்கில் ப அல்லது ஒரு செடியில்‌ 
நிலையில்‌ ப்படியே எல்லாம்‌ இடையறாத 121 
என்று கூ பிரகிருதி இயங்கக்கூடும்‌- ப, என்‌ உ, 
எல்லாம்‌ றுவதன்‌ பொருள்‌ யாது? எ ந 
வாய்ந்தே ஒரே ஒருமையே. எண்ண ' வபும்‌ இத்த லை 
ததே. அந்த க ண்ணக்கட்லில்‌- அந்த எல்லையற்ற ல 


கடகட 
ங்கள்‌ மனமும்‌ என்‌ மனம மறு கள்‌ 


த ம்‌ சுழல்கள்‌ ே 
உங்கள்‌ 


எண்ணங்களிலும்‌, 


நீங்க ர) 
ள்‌ இப்பொழுது நோக்கவில்லையா * த்‌ 
மனைவரும்‌ ஒன்றே: 


லி 
௬ ட 
ன்‌ எல்லாம்‌ வந்திருக்‌ 
ஒன்றாய்த்தான்‌ 


ஆ ஒன்று உண்டு என்றி ஒருகால்‌ ன்‌ 
கந எவிதும்‌ நாமி பேன்றே என்‌ சொல்லத்‌ 
விழ ஒருமைதான்‌ ௨௭ 
ஞூ மதான்‌ உண்மை என்‌ 
ணன்‌ பித்தக்க ண்டு வருகின்‌ றத: 0 என்று 
அது ப்‌ பார்த்து) நீயும்‌ ஒரு 5 ல்‌ பலி 
என்‌ மொழிகின்ற து. தினின்ி 4 த" ம்‌ ஒன்‌? 
என்று ப்‌ ல்‌ தரகர்‌ நகளும்‌ அதில ஒலி 
ங்க முற்பிறவியில்‌ அதுவாக 
புழு பருமிதங்‌ கொள்ளுகிற 77 ்‌ 
டெ. அர்ந்து வந்திருக்‌ பொருள்களின்‌ ட ; 
பெருஞ்சிறப்பு வத்திப்‌ த்‌: ஞான ச மொழியை உலகத்‌ 
டள க்கம்‌ ததமைப்படுத்தில்‌ இந்த ஞான்‌ நன்‌ 
மி துதான்‌ உயர்ந்த படிப்பினை யாகும்‌ 


300 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 
ஏனெனில்‌, ரம்‌ 
ஒன்றாய்ப்‌ போக மிகவும்‌ மகிழ்ச்சியுறுகின்‌ றோம்‌. ஆனால்‌, கீழ்ப்‌ 


ஒருவனுடைய முன்னோர்கள்‌ மக்‌ கட்சமுதாயத்தால்‌ பாராட்டப்‌ 
ரத்தால்‌, அது போதும்‌. அவர்கள்‌. விலக கின. இயலபுள்னு 
வர்களாயிருந்திருக்கலாம்‌ ; கொள்ளைக்காரர்களாயிருந்திருக்க 
லாம்‌ ; அல்லது கொள்ளையடிக்கும்‌ பிரபுக்களாயிருந்திருக்கலா!? 
கள்‌ அவர்களுடைய மரபைச்‌ சார்ந்தவர்கள்‌ என்று தேடி 


5: துகீ 
! ஆயினும்‌ ம்‌ கண்களை மறைத்த 
கொண்டிருக்கிற திரைகள்‌ 5 ந 


த எடுத்துரைத்‌துக்கொண்டிருக்கிறேன்‌. இந்த, 
ஏத 'ற்குச்‌ சாரமா ச 2 அந்த 
பரமான்மாதால்‌ a வ அ உயிர்‌ நாடியாயுள்ள த) நீ 


ஈந்தம்‌ சாற்றும்‌ பிரம்மம்‌ அசி 
எள்ளள்‌ ல நிற்கப்‌ புறம்டில்‌ யாதொன்றுமில்லை 
(ந்தப்‌ பிரம்மமே. பிரபஞ்சத்தி 


ஆ தருக்க அறிவும்‌ சமயமும்‌ 301 
வல்‌ £3 
ப உறைகின்றான்‌ : பிரபஞ்சமாகவும்‌ திகழ்கின்றான்‌. 
செருக்கில்‌ தனும்‌ நீயே ; அந்தப்‌ பெண்ணு ற்‌ நீயே. இளமைச்‌ 
ன ரு செல்லும்‌! அந்த வாலிபனும்‌ நீயே* தட்டுத்தடுமாதிக்‌ 
ர்‌ செல்லும்‌ அம்‌ முதிய கிழவனும்‌ நீயே. 

றோம்‌ ; வன்‌ இங்கே காட்சி அளிக்கின்றான்‌. ண்கின்‌ 
பட எத்க்கதக்ல்‌ ட. 5 அவனிடத்தில்‌ வா 
கருத்து வி திரிகின்றோம்‌; நம்‌ இருப்பும்‌ அவனே 

றது ண்‌ சம்‌? புதிய ஏற்பாட்டில்‌ கோ 2 
இதன்‌. றைவன்‌ , இப்பிரபஞ்சத்தில்‌ கரந்து உறைகின்ற! ! 
விரு தன்‌ இதயமாய்த்‌ திகழ்கின் 
பஞ்சுத்‌ கர்‌ ஆன்மாவாய்‌ வீற்றிருக்கின்றால்‌ 
தக்‌ ட. தன்னைப்‌ புலப்படுத்திக்கொள்ரூ 80 

தானந்த எல்லையற்ற கடலில்‌ எல்லாம்‌ உறைகின்ற 


சுடி கொ 
கந்‌ ; டிகளுக்குமுள்‌ ள மாற்றமும்‌; 
ல்ல கும்‌ உள்ள மாற்றமும்‌ பற ளில்‌ இல்லை. ஏல்‌ 
டன்‌ தெய்வங்களிலிருநீ 
ந அயில்‌ ப்‌ ல்லையற்‌ 
நால்‌ என்ப அதன ன்‌ 
பக்‌ த்தின்‌: ர கீழ்ப்பட்ட தோற்றமா ல்‌ 
வரண்ட ஒரு சிறந்த தோற்றமாயிறுச் ன்‌ க தனக ர்‌ 
நாணும்‌. தோற்றங்களிலும்‌ காணும்‌ பொருள்‌ ஒன்‌ எ ம தாலே 
கடவுள்‌ அந்த வாய்க்காலின்‌ வடிகால்களே அந்த வாய்‌ 
என்னட அந்தக்‌ காரணத்தால்‌ உங்களு 
உங்க! யல்பும்‌ கடவுளே: ஜர்‌ 
ப அடப்‌ பிறப்புரிமையாகும்‌- நன்‌ ர, 
கொ தேவனாயிருக்கலாம்‌ ; நான்‌ இ பம்‌ மரபிற்‌ 
பு டிய அரக்கனாயிருக்கலாம்‌ எனினும்‌; என்னுடை அட 
லை தக எட த்தான்‌ டு பெ நதடலேயாகும்‌ டைய 
மை த்‌ ப உங்களுடை்‌ 
ப்‌ வவ சார்ந்து லனாயிருச்கலா ர சற்றுப்‌ 
க யல்பை நானும்‌ மிகுதியாய்‌ வெளிக்‌ 
வு 


ய்மையின்‌ வடிவா 
ம்‌ படைத்த மிகக்‌ 


பொறுங்கள்‌, ஏன்‌ தெய்வ பகட்க உறைந்த 
வேன்‌. அத்தன்மைகள்‌ 


302 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-சுடர்‌-2 
கொண்டுதானிருக்கின்‌ றன. அவற்றிற்குப்‌ த்தில்‌ தற த 
விளக்கமும்‌ தேவையில்லை. இந்தப்‌ பிரபஞ்சமனைத்தும்‌ திண்ண 
அப்படியானால்‌, கடவுள்‌ சுடப்பிரகிரு தியா ? பத்‌ கடவுள்‌ 
மாய்‌ இல்லை. ஐம்புலன்கள்‌ கொண்டு நோக்குங்கால்‌, ௧ 


க்‌ ப்‌ 

கால்‌, அவர்‌ பரமான்மாவாய்‌ விளங்குகின்றார்‌. அவப்‌ க 

னால்‌, பிரகிருதியில்‌ எது வதன்‌. எது 

அதுதான்‌ அவர்‌. இந்த நாற்காலியிலித்து 

துதான்‌ அவர்‌, இந்த ள்‌ ளால்‌ 

அமைப்பதற்கு இரண்டு பொருள்கள்‌ தேவை. அம்புலி 
புறத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட து ஒன்று; என்‌ மனம்‌ 


மிளிர்கின்றதோ, 
மெம்ப்பொருளோ, 


௫. 


மீன்களையும்‌, இன்னும்‌ ம்‌ 
[ ௫, 1 
இந்த &ம்புலன்கள்‌ வரைகின் றன. ஆ ்‌ ம்‌ ்‌ 
ஏன்‌ இந்த நாற்காலியைப்‌ பார்க்கின்‌ 
மிது, அந்தக்‌ சச்சிதானந்த 
ஆனந்தம்‌) பற்பல ஓவியங்களை ஓரே வ 
னன்‌ 2 எல்லோரும்‌ 


களையும்‌, உலகங்களையும்‌, மதிகளை யும்‌, 


க “ஆராய்ச்‌ சிகள்‌, ' உண்மையாயிருப்ப து க்க 
உனக்குத்‌ திசையைக்‌ சார்ந்து செல்லு 
என்பது உங்கட்குத தெரியும்‌, ஹாலமென்பது தோற்றமே. தி 
ர்‌. ஆகுக, சமயத்‌ திண்‌ கொள்கை ஏதாவது தம்‌ 
தரு, நிவின்‌ சோதனைக்கு ஈடு கொடுத்து நிற்கிறதா என்‌, 
தால்‌, அது கி விதமாகத்தானிருக்கே னி, ஏ 


தருக்க அறிவும்‌ சமயமும்‌ 303 


அது இரண்டு தேவைகளை நிறைவேற்றகின்றது!- வடிவத்திற்கும்‌ 
அப்பாலுள்ள து ; எல்லா விளக்கங்களைக்‌ காட்டிலும்‌ மிகச்‌ சிறந்த 
விளக்கமாய்த்‌ திகழ்கின்ற து; ஒவ்வொன்றிற்கும்‌ பொத்த 
ளது. ஒரு விளக்கம்‌ வடிவமுள்ள ஒறு தெய்‌ 
வடையுமானுல்‌, அவ்விளக்கம்‌ பிரபஞ்சம்‌ முழுத்‌ தழுவக்‌ 
கூடியதாயிருக்க முடியாது. வடிவமுள்ள ஒரு கடவுளைப்பற்றிச்‌ 
மதிக்குமிடத்‌ த, அவர்‌ கருணையே வடிவானவர்‌ ; 
ம்‌ உருவெடுத்தவர்‌,? என்று நாம்‌ கூற நேரிடும்‌: 
வலகமோ, A தய தும்‌ லத்த ஒன்றாகும்‌. நாம்‌ விரும்பிய 
படற வெட்டித்‌ தனியாய்‌ எடுத்துக்‌ 
யம்‌ விளக்கம்‌ தரும்‌ ஓர்‌ உரக்கக்‌ 
அதை அமைத்துக்‌ கொள்ளூ ம்‌ 
ட்டா கடவுள்‌ இப்படிப்பட்டவர்‌ அப்படிப்பட்டவர்‌ என்‌ ப்‌ 
வது போலவே, அவர்‌ அப்படிப்பட்டவரல்லர்‌; த? வ்‌ 
டர்‌, என்றெல்லாம்‌ கூறவேண்டியிருக்குட்‌ 0 a உருவ 
ள்ள நல்ல கடவுள்‌ என்று சொல்லுகிற சுருதியில்‌ ள்ள 
நேர்டும்‌- உருமு 
ம்‌ மூலகாரணம்‌ என்ற 


எல்லா நல 


0 ப்‌ 
ந்தது, தக்க கருத்தன்று என்பதை 
கவன்‌ 
ப்‌ ழ்‌ 3 ஈடவே டூ 2 
வந்‌ 5! உருவற்ற ஒரு தத்தக்க பிரபஞ்சம்‌ 


ந்றிஃ 
இஃ வ்‌ ட ற்‌ ங்களே-*1 ்‌ 
மிட. ரண்டும்‌ வேறு வேறானவை என்‌ த்தின்‌ பெரும்பா 
இ” க தவறான க த்தாகும்‌- வே. 
எஒம்பைக்குக்‌  எரணமாயிருக்கிறிகி இது 
பே அம்‌ இவ்விரண்டும்‌ தனித்தனி பாருள்கள்‌ 
பாடப்பட்ட பசையற்ற தனித்தனிட்‌ “நல்லது 
ஞா னித்தனியாய்‌ இயங்குகின்றன | பொருள்க 
க்‌ பிறிக்கக்கூடிய பிரிக்க ாரணமாயிருக்கிறதி: 
அதான்‌ 3 )யர்களு 6 7 ன்றும்‌ எப்‌ 
எப்பொழுதுமே ஒன்று நல்லதாய்தி திகழ்கின்றது “727 


304 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-2 

ன்‌ ம்‌ 
பொழுதுமே ஒன்று தீயதாய்க்‌ காட்சி அளிக்கின்ற த “ண 
எடுத்துக்‌ காட்டக்கூடிய மனிதனைக்‌ காண எனக்கு றில்‌ 
மகிழ்ச்சிதான்‌. நம்‌ வாழ்வின்‌ சில நிகழ்ச்சிகளை முற்‌ கவன்‌ 
தல்லவை-கலப்பற்ற நல்லவை அல்ல து இவை தீயவை 


குத்‌ தீயதாய்க்‌ காட்சி அளிக்கலாம்‌. இன்று தீயதாய்‌ வி்‌ 
கின்றது, நாளை நல்லதாய்‌ மிளிரலாம்‌. எனக்கு நல்லத 
உங்களுக்குக்‌ கெடுதலாய்‌ அமையலாம்‌. எல்லாவற்றிலுமிருப்‌ ஏற்‌ 
போல நன்மை தீமையிலும்‌ பரிணாமம்‌ உண்டு என்ற முத்து 
படுகின்றது. பரிணாமத்தின்‌ ஒரு நிலையில்‌ ஒன்றை நல்லது நகக்‌, 
தவில்கின்றோம்‌ ; மற்றொரு நிலையில்‌ தீயதென்று செப்புகின்‌ 3 
என்‌ நண்பணை மாய்த்த பெரும்‌ புயலைத்‌ தீயதென்றே து 
எ. காற்றிலிருந்த நச்சுக்‌ எருமை அத்து 
ணக்கான மக்களின்‌ உயிர்களை மர 


வாயிலிருந்து காப்பாற்றியிருக்கக்‌ கூடும்‌. அதை நல்லது என்து 
அவர்கள்‌ வழங்குகின்றார்கள்‌ 


ம. 


6 “ம்புவதற்கு இயலா த. எ 
அவ்விரண்டிற்கும்‌ அப்பாலுள்ள வர்‌, ஏனெனில்‌, அவர்‌ நல்ல ம்‌ 
மல்லர்‌, கெட்டவருமல்லர்‌. எனினும்‌, நல்லது தீயதைக்‌ காட்டி! 
அவருடைய சற்று நெருங்கிய தோற்றமாயிருக்கிறது. றுக்‌ 
வடிவற்ற ஒன்றை, உ வமந A a ஏற்‌ 

கொள்ளுவதன்‌ விளைவு க்க பரதவ வக்தை. பயன்‌ ₹ 
மனித வாழ்வில்‌ சமயம்‌ : னமாயிருக்குமா? நமக்கு ஓர்‌ 
“றுதலாய்க்‌ காட்சி அளிக்குமா? நமக்கு ஓர்‌ உதவியாய்த்‌ திச 
முமா ? ஓர்‌ உதவியைப்‌ 


தல்லவரென்றோ, கெட்டவரென்றோ இ 


A (8 
* அவையெல்லாம்‌ 2 
; இருக்கும்‌. உருவமுள்ள கடவுளும்‌ இருப்பார்‌ நல்ல த 
பவம்‌ த்‌ றின லவ கர்ப அர்‌ 
ப ன்‌ வலியுறும்‌ ரூவமந்‌ கடவுள்‌ ல்லாமல்‌ உ 
முள்ள கட வுள்‌ இருக்கமுடியாது ட்ட வட்டம்‌ அன்ட்‌ 
க்ப்‌ பிரபஞ்சத்தை மூத்து க என்பதைக்‌ க து நின்ற ஒன்‌ 
த முற்றிலும்‌ விட்டுத்‌ தனித்து நின்ற பிர 
தன்னுடைய சங்கற்பத்தாலே வெறும்பாழிலிருந்து அ 


தருக்க அறிவும்‌ சமயமும்‌ 212 
பஞ்சத்தைப்‌ படைத்தது என்று மொழிந்தால்‌, ௮தை மெய்ப்பிக்க 
முடியுமோ ? பொருள்களின்‌ அத்தகைய நிலை இரு டக்‌ 
உருவமற்ற ஒன்றைப்பற்றிய கருத்தை நாம்‌ அறிந்தால்‌, க 
து ஒன்றும்‌ அங்குத்‌ திகழலாம்‌. பல்வேறு வடிவங்கள்‌ 
ந்தப்‌ பிரபஞ்சம்‌ உருவற்ற ஒன்‌ றின்‌ பாடபேதமேயாகும்‌- 
மாபெரு நூலை ஐம்புலன்கள்‌ கொண்டு நாம்‌ படிக்கும்பொப த்‌ 
அதை இந்தச்‌ உட்ப பிரபஞ்சமென்று பகர்கின்றோம்‌- கப்ப 
களைக்‌ காட்டிலும்‌ மேம்பட்ட ஒன்றைப்‌ பெற்ற ஒரவன்க்க்‌ 
2 அவன்‌ அதை வேறு முறையில்‌ படிப்பான்‌ 1 ப்‌ பிரபஞ்‌ 
அ மின்சார உணர்வு அடைந்திருப்பாஜி ட்‌ 
த்தை வேறொன்றாகக்‌ காண்பான்‌- அந்த ஒரு றிய பற்பல 
அங்தக வடிவங்களே இவையாகும்‌- திர பாட பே 
இதுகள்‌ யாவும்‌ அந்த முழு நூலின்‌ 2 வுகொண்டு 
இடமற்ற கடவுளை உருவமுள்ள கடவுளாக 
ற அடையக்கூடிய மிகச்‌ சிறந்த பாடமாகும்‌: 
a வளவு உண்மையோ, இவ்வையகம்‌ எவ்வள 
மே வமுள்ள இக்கடவுளும்‌ அவ்வளவு உன்ட 
லில்லை. அது அன்று; ௨6 ந; உண்மை 
அந்த. முழு உண்மை அதி துவும்‌ ௨. 
தான்‌, ருவற்ற கடவுளே ௭ 


மணி உச 
டட அிதனாய்ப்‌ பிறந்த நட்‌ ந்றவனாய 
கள்‌ 


என்த படுத்திக்கொண்டு திருப்தி னில்லை: இப்பொரு ட்‌ 
உங்க பற்றிக்‌ கருதுகிறப தட்்டக்கூடும்‌- ஒளி, ன 
பற்பல அறிவுக்குச்‌ சமாதானம்‌ ல்‌ இயல்புகள்‌) 601 
எழுக அதிர்ச்சிகள்‌, சூழ்நிலையிக வை யாவும்‌ 
ன்ற எல்லாச்‌ சலனங்கள்‌ இன 
வெற்றிக்‌ என்னை உருவாக்கத்‌ “7 
வல ஏே ந ஒன்று மாறுபட! : ப்பட 
குடு ட அது ஒளி நிலைகளில்‌ ஒரு மனிதனை. புரு அளிக்கலா்‌ 
ஆத ரத்து, நீங்கள்‌ உங்கள்‌ அறிவுக்குத்‌ கிர ஆறுகின்‌ றல்‌ 
நா வல்‌, உங்கள்‌ புலன்கள்‌ ஏற்‌ ன்‌ 
மா த மைகின்றேன்‌. இவ்வுண்மை ம்‌ மெய்ப்‌ 
படட இன்று இருக்கின்றது. 25 ன்றுதா ந 
நாட லி நவ்‌ தத ருவற்ற ஒன்றுத ன்‌. நான்‌ 
“ஆயிரக்கணக்கான பற்பல 8 


ள்‌ ன்‌ £2 
306 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-- சுடர்‌ 


தத்‌ 
ஹெக்கூட்டி வருகிறது ஒரு விடுகிற இச்‌ ள்‌ 
தொகுதி கூடுவதுமில்லை, குறைவதமில்லை. _இதுதா பகுதிகள்‌ 
ற்ற நான்‌. இந்தத்‌ தோற்றங்கள்‌ அனைத்தும்‌ அதன்‌ | தொது 
போலும்‌ ! இவ்வண்ணமே இப்பிரபஞ்சத்தின்‌ கூட்டுத்‌ 


பாரு 
கிறேன்‌. சலனம்‌ உண்டாவதற்குக்‌ குறைந்தது இரண்டு ஸ்‌ 
ளாவது இருக்கவேண்டும்‌. 


க 
இந்தப்‌ பிரபஞ்சம்‌ முழுதும்‌ ஒன்றா 
வைத்துக்‌ கருதினால்‌, அப்பொழுது இத 


வி 
“எ சிறந்த தோற்றமே தடம்‌ 
ன உறலாம்‌. நீங்களும்‌ ந ன 
அந்த உருவிலாக கடவுளின்‌ மிகக்‌ கீழ்த்தரமான தோற்றங்க ந்‌ 
நம்‌ உயர்ந்த கற்பனை படைக்கக்கூடிய உருவமுள்ள கடவு ன்‌ 
அதன்‌ உன்னதத்‌ தோற்‌ நானும்‌ நீங்களும்‌ ட்ட! 
னும்‌ கடவுளே என்று வே 


307 


அமைக்கப்படுகின்றது என்று வைத்துக்கொள்வோம்‌. களிமண்‌ 
சுண்டெலி களிமண்‌ களிறாக இயலா து. ஆனால்‌, இவ்வி 
அதி நீரில்‌ போடுங்கள்‌. அப்பொழுது இரண்டும்‌ ஒரே களியாய்‌ 
பணி களியாய்‌ இருக்கிற நிலையில்‌ இவை இரண்டு 
த்‌ சுண்டெலியாயும்‌ யானையாயும்‌ காட்‌ 
பத அழியா க கதத 
. [ந்த எல்லையற்ற உருவமில்லாத ன்‌ 
சு நாம்‌ டிய நனம்‌. இந்நிலையில்‌ படத்‌ 
உட தன்மீது ஆணை செலுத்துகிற அந்த ஈசனும்‌ ன்‌ 
அவ. ஆனால்‌, தோற்றங்களாயிருக்கிற மனிதர்களான பணை 
இவனுக்கு எஞ்ஞான்றும்‌ அடியார்களாய்‌ மிளிர்‌ 
அலு இறைஞ்சி வழுத்‌ 
கின்ற ௮. உருவமுள்ள கடவுள்‌ ஒருவர்‌ மே! 
க இப்படியே கலப்புள்ள 2- 
பெயில்‌ அக்கார ளு 
ன்‌ 1 ற்கின்‌ க 
ரூமுள்ள ப்ப தெரிந்துகொள்ள வேண்டுவது 
ு உருவமற்ற கடவுளைப்பற்றி Di நன்கு உணர்‌ 
யமையா என்‌ சாற்றலா ௮14 னேன்‌: 
யமாக எண்டு சக்க ன்ப? அர்த்‌ 
அ இயலைக்‌ கொண்டுதான்‌ சிறப்பியலை ப க்‌ 
ன்ற. அருந்து தொடங்கிக்‌ கடவு 5 
ஈட்‌. எல்லாச்‌ சிறப்பியல்களூம்‌ தருதி மிக உயர்ந்த பொத்‌ 


விளங்கும்‌. எல்லாவற்றிற்கும்‌ ப 


தருக்க அறிவும்‌ சமயமும்‌ 


9 
ம 
கி 
த 


வட ன்‌ ப்‌ ம்‌. வழிப்‌ 

உ கமாயுள்ளது அந்த உருவமற்ற ஒன்றேயாம்‌ ளோடு விளரி 
லா a 5 சிறந்த பெ ௫ CL 
கும்‌ |: ஆனால்‌, அவை இ ம்‌ பரார்த்த ற்‌ 


டு 13 கூடி 
நமி, பொருளர்‌ ஈழ்ந்த கருத்தோ சக 
ச அற்‌ ன சத்‌ 
ச்‌ த ; 
நரலரமு உ வாக்கும்‌ பிராரத்த மயங்கு த, சட வங்களை 
வேயல்கணை is அனுமதிப்பதில்‌, அது இயற்‌ 
கைய ்கொள்வதைந்தான்‌ மு ர - ஞ்சுகின்றா 
பப வதை உச ர தேவ யே 
அகோ என்க தத்‌ பற்ற 
சற்‌ வது பது A காகும்‌. (4. சிறிகி கோ களில்‌ கனிகள்‌ 
கனிய மை டன னம்‌ தோட்ட 
வேண்டும்‌,?? என்றெல்லாம்‌ கடவ 


ன்‌ ௨.2 
308 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌ ன்‌. 
தகீகதன்று. ஞானிகள்‌ நம்மைப்போன்று சத ப. 
களாய்‌ இருந்தவர்கள்‌. அவர்கள்‌ ல்‌ க ட்‌ அற்பத்‌ 
அனால்‌, உலகமனைத்திற்கும்‌ தலைவராயிருப்பவரிட 
ே வைகளைப்பற்றிப்‌ பிதற் ப்‌ 
னே. (6 ஆண்டவனே, எனக்குத்‌ பத்க்‌ பெண 
கிறது. அது போகவேண்டும்‌,?? என்று. கேட்‌ த இறந்தி 
நகைப்புக்கு இடமாகும்‌. எத்தனையோ பேர்‌ இவ்வு விகளாக 
வர்கள்‌ தேவதைகளாகவும்‌ ட்டும்‌ 
ர்கள்‌ பிரார்த்தனைக்கு உதவிபு 


பவனும்‌ அறிவிலிதானே 2 
க்கெல்லாம்‌ உறைவிட ற்ப 
தல்‌ நம்மை அறிவிலிகளாய்4 ்‌ 


ம்‌ பலி 
"ர்ந்து நிற்கும்‌ அலி படும்‌ 
வமுள்ள கடவுளை இருந்த 
அற்பப்‌ பிரார்த்தனைகளை 2 செய்வதும்‌ தவர்கள்‌ 

ஆயினும்‌, உயர்ந்த நிலையையடை தரும்‌, 
இவ்வந்ப விஷய ட்கமாட்டார்கள்‌ , “இது வே ந்தர்‌ 
ச்‌, என்பதை அவர்கள்‌ அறவே தம்‌ 
ளாயிருப்பார்கஷ , 


ம்‌ இருக்கும்‌ வரையில்‌ உ( 
எண்ணமும்‌ 


+ 

உயர்வற உயர்நீதி த 1? 

நான்‌ 2 பது அன்று ம்‌ தகுந்‌? 
உருவமற்ற கடவுளைத்‌ இ ாமுவதற்கு அவர்களே தில்‌ அம்‌ 
வர்கள்‌. உ ற்ற கடவுளைத்‌ தொழுவது எப்படி ? ப, வ, 
மெத்தனம்‌ இல்ல ஆண்டவனே, நான்‌ ஏதுமற்ற டுவி 
தி ங்கவேண்டும்‌, 1 என்று வேண்டிக்கொள்ள தல்‌ மொழ 

ய ௫. ௧. ம த்‌ 

்ட்விய்‌ பர நன்ன கை ஒன்று ஆங்கிலத்‌ 52 
காதலியைக்‌ 


உங்களுக்குத்‌ தெரிந்திருக்கும்‌ நான்‌ 
்‌ டணவந்தேன. க 
தட்டியதும்‌ 


ன ல்‌ 
தீவுகள்‌ டியிருந்த குர்‌ 
கேட்ட_.ம்‌. மார்‌ நீ? என்று உள்ளேயிருந்து அ திற 
வில்ல, ட்‌ ர்‌ என்பதைக்‌ கூறினேன்‌ க்‌ gol 
கேள்வன்‌ முறை கதவைத்‌ தட்டினே கத்‌ 


தே பதிலை கூறினேன்‌” 


309 


தருக்க அறிவும்‌ சமயமும்‌ 


திறக்கவில்லை. மூன்றாம்‌ முறை வந்து தட்டியதும்‌ அதே கேள்வி 
தான்‌ வந்தது. அன்பே, நீ3யதான்‌ நான்‌. என்றதும்‌ கதவு 
திறந்தது.?? உருவமற்ற கடவுளை மெய்யொளியின்‌ மூலமாய்‌ 
வழிபட வேண்டும்‌. அப்படியானால்‌, எதி உண்மை? : நான்‌ 
பிரம்மம்‌,? என்பதே! * நான்‌ என்பது நீ அன்று, என்று நான்‌ 
கூறினால்‌, அது பொய்‌. 6 நானும்‌ நீயும்‌ ஒன்று அல்ல. நான்‌ 
வேறாணவன்‌,? என்று கூறினால்‌, அது மிகவும்‌ கொடிய பெ 
அந்தப்‌ பிரபஞ்சமும்‌ நானும்‌ ஓன்று? ஒன்றாகவே பிறந்திருக்‌ 
றோம்‌. நானும்‌ இப்பிரபஞ்சமூம்‌ ஒன்று என்பது என்‌ புலன்‌ 
ட்‌ தானாகவே விளங்குகிறது. ௭ 1 ச 
ப ன்று. 
பரமான்மா்‌ வ ட்ட ம்‌ நினைக்கும்‌ இப்பிரபஞ்சமும்‌ 
நானும்‌ எஞ்ஞான்றும்‌ ஒன்றுதான்‌ அந்தப்‌ பிரமா? பிர 
இதுசத்தில்‌ உறைகின்ற ஓவ்வோர்‌ உயிரின்‌ இதயத்திலும்‌ நோ 
ருக்கிறேன்‌, என்று கூறுகிறார்‌: அழிவற்றவராய்‌ நித்தியரா 
என்றும்‌ விழிப்புடன்‌ இருக்கும்‌ அவர்‌ அழிவற்ற மகிமை 
உடையவர்‌ ; தவறாத சத்தியுடையவர்‌- த 
அப்படிப்பட்ட அப்பரமான்மாவும்‌ நானும்‌ ஒன்‌ 
அ, உருவமற்ற கடவுளை வணங்குவது என்பத: 
வ்பாட்டின்‌ விளைவு என்ன? மனிதக்‌ 
றும்‌ மாறிவிடும்‌: இப்பிறவியில்‌ பம்‌, அ 
ன்றே. அது தமது 
பலவீனமே. பலவீனத்துட i வரு றப்‌ வழி 
பாமையோடு பழமும்‌ பிறக்கின்றது நா்‌ அப்‌ 
பா துன்‌ w து. 
பயத்த அவ ப்‌ 
து இடும்பைகளை& 2 
கொளின்‌ ai கண்டு சிரித்த க 
அந புலியின்‌ இயல்பினாடே நம்‌ அர்பன்‌ நமக்கு 
ஆ உபாசனையினால்‌, இத்தகை மாதான்‌ பலமுள்ளதாகும்‌- 
உற டவனோடு ஒன்றாய்க்‌ கலந்த 4 தவர்களை மீ 


310 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 


அவர்களையும்‌ என்னுடன்‌ ஒன்றாகச்‌ செய்யும்‌,?? என்ற ம்‌ 
தனைதான்‌ அது. அததான்‌ உருவமற்ற கடவுளுக்கு ட்ட 
பூசனை யாகும்‌. பிரபஞ்சத்தோடும்‌ அப்பரமான்மாவோ 


அந்த உருவமற்ற கடவுளை மெம்ட்‌ து 
ஒன்றும்‌ தேவை இல்லை. நம்‌ இந்திரியங்களைக்காட்டிலும்‌, ந 
எண்ணங்களைக்காட்டி லும்‌, இ 
கிறார்‌. அவர்‌ உள்ளிருக்க ௮ 


துல்‌ , ப்கின்றன.. 

றன. நாட்கள்‌, ஆண்டுகள்‌ தேய்‌ ருக்‌ 

உலகில்‌ பிறப்பும்‌ இறப்பும்‌ நடைபெற்றுக்‌ கொண்டே த, 
அப்பரமான்மா பி. இறப்பு அற்று 

யிருக்கிறார்‌. “£ நான்‌ தன்ர இருக்கிறேன்‌ 1 என்த 

ட என்றும்‌ மாறாமல்‌ அப்படியே கேட்டுக்கொண்டே 

ருக்கிறது. அவருள்ளிருந்து அவர்‌ மூலமாய்‌ நாம்‌ எத 


4 ௪, A 2 ர்‌ 
றாம்‌ ; எல்லாவற்றையும்‌ பார்க்கிறோம்‌. ௮9 


மூலமாகவே நாம்‌ இ ட ல்‌ 5 ந: சிந்திக்‌ 

கிறோம்‌. கன்‌ , ருக்கிறோம்‌ ; உயிர்‌ வாழ்கிறோம்‌ ; ர 
ட பட்டதான அந்த “நான்‌? என்பது ந்த 

ப பட்டும்‌ அன்று ; உங்களுடைய துந்தான்‌. ௮ 


[1 
ர்களுக்கும்‌ அவை பவத 
ட. தாழ்ந்த உம௰ிர்களரயி ம்‌--அனைத்துக்‌ 
வ மையாமிருக்கிறது, படுகொலைகாரனுக்கும்‌ உண்மையே வர்‌ 

ன சான்றோனுக்கும்‌ அந்த “நான்‌” சொந்தமாயிருக்கிற தி்‌ 


ரமான்மா,?ு என்று இடையறா 

யாது A அர 
இடப | கி இந்த ம்க்‌ ட தகு 
இந்த ல்‌ இப்பிரபஞ்சத்தின்‌ இரகசியம்‌ டத வெளியாகும்‌” 
அதற்‌ ன்‌ தன்‌ ரகசியத்தை நமக்கு வெளியிட்டுவிட சீ 


தருக்க அறிவும்‌ சமயமும்‌ 311 
சமயங்களும்‌ தேடிக்கண்டறிய விரும்பும்‌ தத்துவத்தை நாம்‌ 
இவ்விதம்‌ அறிந்துகொள்வோம்‌. லோகாயதமான சாத்திரங்‌ 
களைப்பற்றிய அறிவெல்லாம்‌ இவ்வறிவோடூ ஒப்பிடப்பட முடி 
யாதது. உலகியல்‌ அறிவு முதல்‌ இடம்‌ பெறாது. : உலகத்தலை 
வரான அப்பரமான்மாவுடன்‌ நம்மை ஒன்றுபடுத்தும்‌ அறிவுதான்‌ 


உண்மையான அறிவாகும்‌. 


110—21 


ஒருமையே சமயக்‌ குறிக்கோள்‌ 
(1896ஆம்‌ ஆண்டில்‌ நியூயார்க்கு மாநகரில்‌ ஆற்றிய சொற்பொழிவு) 


பு௯ன்கட்கும்‌, தருக்க அறிவுக்கும்‌, புத்திக்கும்‌ விளங்கும்‌ இந்தி 
நமது பிரபஞ்சத்தின்‌ இருமருங்கிலும்‌ வரம்பாய்‌ அமை 

வது, எல்லையில்லாத தும்‌, அறியவொண்ணாததும்‌, என்றைக்கும்‌ 
அறியப்படாத தும்‌, ஜன ஒன்றே. தேடுவதும்‌ இங்கே? 
விசாரணையும்‌ இங்கேயே ; உண்மைகளும்‌ இங்கேயே உள்ள இத 
சமயம்‌ என உலகம்‌ அறியும்‌ ஒளி பிறப்பதும்‌ இங்கேதான்‌? 
எனினும்‌, சமயம்‌ சிறப்பாக உரியது புலன்கட்கு அப்பாலுள்ள 
நிலத்திற்கே ; வம்புல உலகிற்கன்று. அது தருக்க அறிவு அனைத்‌ 
ற்கும்‌ அப்பாற்பட்ட து ; புத்திக்குரிய நிலத்தினைச்‌ சார்ந்த 
௮. அது ஒரு காட்சி; ஒரு ஞான ஆவேசம்‌ ; அறிய 
தமான ஒன்றிற்குள்‌ மூழ்குதே 
வாண்ணாத த, அறியப்பட்டதி௮ 
ஏனெனில்‌, அது ஒருகாலும்‌ 
மனித இனத்தின்‌ தொட ர்‌ 
அதைத்‌ தேடி வநீதுள்ளனி 
*_ உலக வரலாற்றின்‌ எப்பகுதில்‌ 


ம்மனித மனத்தில்‌ ஓர்‌ ந 
்‌ - எங்கி அது உதயமாகிற 

என்பதை பாமறியோம்‌. அது பிள்‌ விம்‌ செல்‌ 
ஐயும்‌ பாமறியோம்‌. மாபேரண்டமும்‌ சிற்றண்‌ 


சென்று, ஒரே சுருதியில்‌ 


ஒருமையே சமயகீ குறிக்கோள்‌ 315 


வரையில்‌ இம்முயற்சி இருந்தே தீரும்‌. அது வரை மனிதனுக்கு 
யாதேனும்‌ ஒரு வகையிலே சமயம்‌ இருத்தலும்‌ கட்டாயமே 
யாகும்‌. இவ்வண்ணமே இவ்வுலகில்‌ பல்வகைச்‌ சமயங்கள்‌ 
நிலவக்‌ காண்கின்றோம்‌. இது மனத்தைக்‌ குழப்பும்‌ ஓர்‌ 
ஆராய்ச்சியே ; ஆனாலும்‌, நம்மிற்‌ பலரது கருத்துப்படி ஒரு 
வீணான விசாரணையன்று. இக்குழப்பத்தின்‌ நடுவே இனிய நல்ல 
தோர்‌ ஒழுங்குள்ளது ; வேறுபட்டுப்‌ பகை நரம்பாய்‌ இசைக்கும்‌ 
ஓலிகட்கிடையேயும்‌ எத்திசைக்கும்‌ ஒரு நல்லிசை உளது. 
அதனை உற்றுக்‌ கேட்க ஆயத்தம்‌ பண்ணுபவன்‌ அவ்விசையினைச்‌ 
செவி மடுப்பான்‌. 

வினாக்களுள்‌ மிகப்‌ பெரிய வினாவாக இப்பொழுது கருதகீ 
கூடியது இதுதான்‌. அறியப்பட்டதும்‌, அறியக்கூடுவத மான 
ஒன்றை இருமருங்கிலும்‌, அறிய வொண்ணுததும்‌, அறியப்‌ 
“டாததுமான எல்லையற்ற ஒன்று சூழ்ந்திருக்கிறது என்பதை 
ஒப்புக்கொண்டாலும்‌, அறியப்படாத கங்கு கரையில்லாத 
ஒன்றை நாட முயல்வானேன்‌ ₹ கண்டதைக்‌ கொண்டு நாம்‌ ஏன்‌ 
ரத அடையக்‌ கூடாது ? உண்டி ௮ நந்துவது, ட்ட 

கூவ ( ந ஏதோ ஒரு சிறிய நன்மை 
ல்‌ எழத கபன்‌ படத ந கர்ட்‌ இருத்தல்‌ 
ண்தின்றோம்‌- 


ப சிறு குழவி வரையிலுள்ள ட ந 
 வதிதிற்‌ மை புரிவது ஒன்றே 
ப்‌ ஒதப்படுகின்றது! (புலங்கடந்த) அப்பா ன்‌, 
க வினாக்களைப்பற்றி நம்மை அல்லற்படுத்திக்கொள்ளூல தி 
ெனற்றதாகும்‌ இப்படிச்‌ சொல்லிச்சொல்லி) வ மறு 
எண்ணாத உண்மையாய்ப்‌ போவதைக்‌ காண்கின்‌ கசத 
செய்து ல்‌, அப்பால்‌ திகழும்‌ ஒன்றைப்‌ யன்றே? Ts 
ன்‌ நிற்ப. லட ம தோன்றாத ஓன்றின்‌ 
ப்‌ ஜ்‌ 


மட டத்தின்‌-ஒரு பகுதி அல்‌ 
நிலைல பிரபஞ்சம்‌. அப்பாஅள்‌ ஏ 
எம்பில்‌, இப்படி நீட்டிக்கொண்டிருக எ 
ட்‌ விளக்கம்‌ தர முடியும்‌ ? எப்படி 
கரட்டீஸ்‌ ஏதன்ஸ்‌ நகரில்‌ சொற்‌ 


314 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 
கும்‌ பொழுது, 
ருந்த ஒரு பி 
கிறது. அவர்‌, 
தான்‌, என்று 
அந்தப்‌ பிராம்‌ 


க்‌ [மீ 

யிருக்கட்டும்‌, அல்லது வான சாத்திர 

அல்லது உயிர்‌ நூலாயிருக்கட்டும்‌. அல்‌ டி 

ச்சி செய்வீர்களா. அந்த ஆராய்ச்சியில்‌ அதி 
. தூலம்‌ கரையத்‌ தொடங்கும்‌. வரு 

பொழுது, தூல சுடப்‌ பொருள்களிலிருந்து, அப்பாலுள்ள பாதி 

டட ண்னிய நிலைக்கு ஒரு மாபெரும்பாய்க்‌ உலை நாம்‌ செம்‌ திக 

து தவ சூக்குமத்தில்‌ இறந்துவிடும்‌. பெளதி? 
க்‌ ர 

இத்தகைய | நிகழ்ச்சி ஒவ்பே மச்சியாய்த்‌ திகழ்ந்த 


ம்‌ 
்‌ ம்‌ நா 
காண்கின்றோம்‌, “வோர்‌ அறிவுத்துறையிலு 


யாய்ப்‌ i 
H ம்‌; மணித வாழ்வு டு 
இரத அம்மையில்‌ டைக்கக்கூடிய பொருள்களைக்கொண் 
கிருப்தி அடைவீர்கள்‌ என்று சொல்லுவது மிக நல்லர்‌ தும்‌ 
தான்‌ றலாம்‌. பசுக்‌ ரூம்‌, நாய்களும்‌. பூ - விலங்குகளனை ல எத்‌ 
வள்‌ இப்படித்‌ திருப்தி எய்‌. தும்‌ கார 


ளாய்‌ விளங்குகின்‌ றன. 


ஒருமையே சமயக்‌ குறிக்கோள்‌ 315. 


இம்மையுடன்‌ திருப்தி எய்தி அப்பாலைப்‌ பற்றிய ஆராய்ச்சி 
அனைத்தையும்‌ மனிதன்‌ அறவே விட்டுவிட்டால்‌, மனித இனம்‌ 
மீண்டும்‌ விலங்கு நிலைக்குத்தான்‌ போகவேண்டும்‌. சமயந்தான்‌ 
--அப்பாலைப்பற்றிய ஆராய்ச்சிதான்‌--மனிதனை விலங்கினத்தி 
லிருந்து பிரிக்கின்றது. மேல்‌ நோக்கும்‌ பிராணி மனிதனே என்‌ 
பது நன்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்றைய விலங்குகளுள்‌ 
ஒவ்வொன்றும்‌ , இயற்கையிலேயே கீழ்‌ நோக்குகின்றது. மேல்‌ 
நோக்குவது, முன்னேறுவது, பூரணத்தை நாடுவது ஆகிய இவற்‌ 
றையே “விடுதலை ? என்று வழங்குவோம்‌. தான்‌ எவ்வளவு விரை 
வில்‌ மேலே செல்ல மனிதன்‌ முயலத்‌ தொடங்குகின்றானோ, அவ்‌ 
வளவு விரைவில்‌ விடுதலை என்று எண்ணப்படுகிற உண்மைக்‌ 
கருத்திற்குத்‌ தன்னை உயர்த்திக்கொள்ளுகிறான்‌ . அது உங்கள்‌ 
தடப்‌ பையில்‌ உள்ள காசைப்‌ கரன்‌ டது 
டையைச்‌ சார்ந்‌ ன்று; நீங்கள்‌ உறையும்‌ ல்லத்தில்‌ அது 
தங்கியில்லை ; சக மோ ுதாயிதுலிள்‌ “ஆன்மிகச்‌ செல்வ 
மாம்‌ எண்ண த்திலேதான்‌ ஊன்றி நிற்கின்றது. அதுதான்‌ மனித 


முன்னேற்ற ௨3 க்‌ ந்கில்‌ . எல்லாப்‌ 
பென த மத்திற்குத்‌ துணையாக திகழ்‌ ர்‌ முன்னேற்‌ 


கிஷ ்‌ = 
ற இல்லத்தில்‌ அது ஊன்றி நிற்கவில&- ்‌ 
ட கல்ப றல மிகத்‌ தொடுப்பதை நீங்கள்‌ கண்டிருக்‌ 


கி ச 
றீர்கள்‌. சமயம்‌ எந்த நலத்தைப்‌ புரியுட 


தெ 2 ்‌ அது சம 

ப "தனி கொண்டு விளக்கிக்கொண்ட ம்‌ 

முது, ஓ நட்த கட்டத்தின்‌, ததக ற்‌ ட 

உங்கள்‌ விளக்கம்‌ ஒரு தின்பண்டத்தைத்‌ ED 

ப்தாக ய்‌ ல்ல iy உங்கள்‌ விடை டர்‌ 
ச [117] 

வி டன்‌ அமையும்‌. அப்பொழுது அத்த பத்த அகில பிர 


ப 16 ந்தை 
நீகளிலிருந்தே குழந்தை 
கன்‌ ஓதையும்‌ தங்கள்‌ நினைவுக்‌ தள்‌ ரகமா ? என்று! 
ர்மானிக்கும்‌; :தின்பண்டத்தை பெருங்குழவிகளும்‌ இப்‌ 


த ்‌ 
ஈன்‌ அவை நோக்கும்‌. இந்த உலகப்‌ 


816 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 


படித்தான்‌ தீர்மானிக்கின்றன. மிகச்‌ சிறந்த பொருள்‌ கர்ற்த்த 
இழிவான கோணத்திலிருந்து நாம்‌ கருதக்கூடாது. 1 
றையும்‌ அததற்குரிய அளவுகோல்‌ கொண்டே அளந்து யே 
வேண்டும்‌. எல்லையற்றதை எல்லையற்ற அளவுகோலைக்‌ தெறு இரு 
மனித வாழ்வு மூழுவதையும்‌ தல்‌ டள 
; நிகழ்காலத்தை மட்டுமன்றி, இறப்பு, நி ந்து 
எதிர்வு -இம்முக்காலங்களையும்‌ அது தன்னுள்‌ அடக்கிப்‌ RR, 
நிற்கின்றது. அக்காரணம்பற்றியே அழிவற்ற ட டப்பா அது 

வுளுக்கும்‌ உள்ள இடையறுத்‌ தொடர்பா க்க 
: ஐந்து நிமிட மனித வாழ்வின்மீது அது புரி 


ம 
காணர்கின்றது; அவன்‌ கா 
த கட பன்றது; இந்த விலங்கிய 
மனிதனை ஒரு தெய்வமாய்த்‌ திகழும்படி செய்கிறது. இதைச்‌ த 
௩ மனித சமூகத்தினின்‌ று சமயத்தை ந. 
விடுங்கள்‌; எஞ்சி நிற்பது யாது? அது விலங்கினம்‌ மண்டிக்‌ றி 
ம்‌ தவிரப்‌ பிறிதன்று. மனித இனத்தின்‌ கு 
கோள்‌ கம்புல இல 


2ம்‌ இவற்றின்‌ நான்கு அல்லது விந்து படி தள்ளி நிற்கும்‌ நிழ 

கா ற்றங்களுமாஞும்‌ கோள்‌ 
ன்னுமொரு வி எழுதி : நிக்க 

மாத படத்‌ ன எழு றது மனிதனது கு ன்‌ 


டே 
லா ஓர்‌ எல்லையில்லாமல்‌ னே றிக்கொண் ன்‌ 
யிருக்கிரன்‌ ; க கள்‌ இல்லை ப 
சாற்றப்படுகிற து.  எப்பெ 


ம்‌, 2 
வண்டுவ தான்‌ ; ஆனால்‌, னர்‌ 
த அடைய இயலாது, பட இயம்புகின்ற 


க்‌. 


ஒருமையே சமயக்‌ குறிக்கோள்‌ 317 


இதல்‌ ்‌ 
ம அணித்‌ hr AT இது வியப்பைத்‌ தரக்கூடியதா 
ப்பட்ட ஆனால்‌, அசட்டுத்தனம்‌ இதன்‌ முகத்திலேயே எழுதி 
இருக்கி தத ஒரு நேர்க்கோட்டில்‌ ஏதாவது சலனம்‌ 
ட ஒரு நேர்க்கோட்டை எல்லையில்லாமல்‌ வரைந்து 
இடத்தி 5 பானால்‌, அது ஒரு வட்டமாய்விடும்‌. தொடங்கின 
கினோமே A மீண்டும்‌ வந்துவிடும்‌. எந்த இடத்தில்‌ தொடங்‌ 
நீங்கள்‌ ற அந்த இடத்திற்கே முடிவாக வரவேண்டும்‌. கடவுளில்‌ 
கபர தாடங்கினீரீகள்‌. கடவுள்‌ இடத்திற்கே நீங்கள்‌ மீண்டும்‌ 
இ வண்டும்‌. இன்னும்‌ என்ன வேலைகள்‌ காத்திருக்கின்றன? 
Me வேண்டுவதற்குரிய படிப்படியாயுள்ள நுணுக்க 
சயல்களே. இத்தகைய நுணுக்கமான அலுவல்களை நீங்‌ 

5 தீரவேண்டும்‌. 
இன்னுமொரு வினாவும்‌ எழுகிறது: நாம்‌ ஆராய்ச்சியி்‌ ஆழ்‌ 
ண்மைகளைக்‌ கண்டு பிடிக்க 


ே 
றி இனி மேலும்‌ அறிய வேண்‌ 


கார ர்‌ 
தலை அல்‌, மேன்மேலும்‌ ம 
று கூறிவிடலாம்‌. அறிவெ 


த்‌ காண்கிற விஞ்ஞான அறிவாய்த்‌ 
லாம்‌ ரசாயன சாத்‌ ரத்தை நோ L 
ம்‌ ப்ப அவற்றின்‌ பண்டைய மூலகங்களுக்கு 
மாமி போக இரசாயன திரிகள்‌ முயககின் கக தையும்‌ 
காண அந்தப்‌ பொருள்களனை தீத றந்த மூலக 

க மியல்வார்கள்‌. அதை எய்திவிட்டால்‌? அதற்கப்பால்‌ அவர்‌ 
அடை 


இரசாயன சாத்திரம்‌ பமல 

உ -ந்துவி௫மன்றோ ? இந்தப்‌ பூரண ஒருமையை நாம்‌ [டை 

இருக்‌ பதுவோமாயின்‌ அதற்கப்பால்‌ வேறு ஒரு முன்னேற்றம்‌ 
5 இயலா 

அ. { 2 தி 

ட ந்‌ மையை அடைதல்‌ சாத்தியமா: 

ததபடி ₹ இத்தகைய ஒரு த்தது இந்தியாவில்‌ a 


என்னும்‌ இல்‌ i 
ன்னொரு கேள்வி பிற 


ச 8-2 
அப பர்‌: 
318 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-ச௬ு 


2 £ * பெறுவதற்‌ 
தகைய சமயம்‌ தத்துவம்‌ இவற்றின்‌ ய்‌ செம்யப்பட்டி முக்க 
குரிய முயற்சி காலத்‌ தொடக்கத்திலேயே செய்யா யும்‌ பிரித்து 

மேலை நாடுகளில்‌ சமயத்தையும்‌ தத்துவத்தை 


ர்‌ (யூ 

யிரண்டும்‌ ஓ 
இவற்றைப்‌ பிரிப்பதில்‌. _ ஏனெனில்‌, சதக கி 

பொருளின்‌ இரண்டு தோற்றங்களே கடவர்‌ வேளூன்‌ நியிருக்‌ 
தருக்க அறிவிலும்‌ விஞ்ஞான உண்மையிலும்‌ FY 

வேண்டும்‌. ரிசனங்களுள்‌ சா 
இந்தியாவில்‌ காணப்படும்‌ தடப்‌ த ட்ட கரி கூறு! 
கிய தத்துவ தரிசனமும்‌ ஒன்றாகும்‌. வ 2? ௨ 5 பலாம்‌. இதற்கு 
மிடத்து, “உலகத்திலேயே? என்‌ றுகூட நாம்‌ இயம்‌ ர இந்திய உள 
விளக்கங்‌ கூறுகிற மிகச சிறந்த கபிலர்‌ த்தம்‌ ன்‌ கற்‌ 
தூல்களனைத்திற்கும்‌ தந்தையார்‌ என்று வழங்கலா ஈலும்‌ ஏற்கப்‌ 
பித்த பண்டைய தரிசனம்‌, வ்‌ அடிப்‌ 
பட்ட தத்துவ தரிசனங்கள்‌ எல்லாவற்றிற்குமே ஈய்சீசிகளும்‌ 
படையாய்த திகழ்கின்ற து. எல்லாத்‌ தத்துவ a7 வேறு 
யரால்‌ எறியப்படுகின்‌ றன. கண்ட்‌ 

க மிக மாறுபட்டாலும்‌, அனைவரும்‌ அவர்‌ 


இன்‌ 
தருக்க அறிவு கொண்டு ஒராய்ந்தால்‌, சகன்‌ 
வே வேதாந்தம்‌ என்பது புலப்படும்‌ சாங்கியத்தி மேலு 
ப்‌ இதன்‌ மூடிபுகளின்‌ தடு த்துவ 
ரபஞ்சத்‌ தோற்றத்‌ ம நிற்க 
“கை ஓத்திருந்தாலும்‌, துவைதத்தோ டும்‌ 
உடன்படுவதில்ல, இறுதி மையே 
“ஆராய்ச்சியை அது தொடர்கின்றது. இத்தகைய ஒரு 
விஞ்ஞானம்‌ சமயம்‌ என்பவற்றின்‌ 


வேதங்கண்ட சமய இலட்சியங்கள்‌ 
ற்ன்மா பரமான்மாவைப்‌ பற்றியதாயும்‌ சமய சம்பந்தமாய்‌ 
ஷி மூள்ள எல்லாவித கருத்துகளுமே நமக்கு மிகவும்‌ முக்‌ 
ன்‌ சங்கிதையை எடுத்துக்கொண்டு பார்ப்போம்‌. 
நத, துதிப்‌ பாடல்களை ஒன்று சேர்த்துத்‌ தொகுக்கப்பட்ட த! 
த ஆரியர்களின்‌ பழைமையான இலக்கியம்‌ ; உண்மையில்‌ 
ன்‌ மிகப்‌ பழைமையான 
இட லாம்‌, அதைவிடப்‌ பழைமையான இலக்கியம்‌ ஏதோ 
ரை குறையாகச்‌ சிறிது இருக்கலாம்‌. ஆனால்‌, இலக்கியம்‌ என்று! 
கருதக்கூடிய நூல்கள்‌ ஒன்றுமே இல்லை. தொகுத்துப்‌ புத்தகமா 
தட வலைக்கூடிய தொன்மையான புத்தகம்‌ அது ஒன்றுதான்‌: 
உ பபுத்தகத்திலேதான்‌ ஆரியர்களுக்கு முதன்முதல்‌ ஏற்பட்ட 
பட மச்சிகள்‌, அவர்களுடைய உயர்தர ஆசைகள்‌, அ 
இல வழக்கங்களைப்‌ பற்றி எழுந்த கேள்விகள்‌ யாவும்‌ சித்திரிக்‌ 
ம்‌ தொடக்கத்திே 
உந்து நமக்குப்‌ புலப்படுகிற ்‌ 
ம்‌ வெவ்வேறு தேவ 
மைத்தி க்கின்றன. கி ்‌ 
ய்‌ என்‌ இந்திரன்‌, வருணன்‌, மித்திரன்‌ பர்ஜன்யன்‌ து 
அநேகம்‌ பேர்கள்‌ இருக்கிறார்கள்‌: பலவிதமான புராண பதர 
மற்‌ ம நினைவுக்கு வருகின்றன. புவியில்‌ மழை பெய ழ்த்‌ தி 
ய்‌ தவே ன்‌ வச்சிராயுதத்தால்‌ “5 தி 
வட்‌ இ அரவத்தைத்‌ தீ தும்‌ மழை பொழிகின்றது: மக்‌ 
ய ட து 
யல்‌ உரத்துச்‌ சில விலங்குகளை 
ப அம்மாமிசத்ை இந்‌ 
எல்‌ தவிர, சோமா என்‌ றாரு 
பெ ஜொல்‌ என்பது ஓருவரு கும்‌ தொது 
த யாம்‌ மறைந்துபோய்வி ம்‌ ஓ 
ன்‌ பா ்‌ 
புளிக்க வை தடு கணம்‌ அப்புத்தகத்திலிருக்கி 
A வத்திருப்பார்கள்‌ ந்‌ 
ருகிறது. ; துப்போன ல 
போல மைல 2 ப்‌ ர்‌ என்பதும்‌ நூலில்‌ காணப்படு 
றது, அ டாக்கக்கூடி . முள்ள தேவதைகளுக்‌ 
அதை மக்கள்‌ இந்திரனுக்கும்‌ மற்று 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 


தத்‌ சமயம்‌ 
கும்‌ அளித்துவிட்டுத தாங்களும்‌, அருந்தினார்கள்‌. : ந்த 
அவர்கள்‌ கொஞ்சம்‌ மிகுதியாக அருந்திவிடுவார்‌ க்க ப 
களும்‌ இதேமாதிரியே செய்துவிடுவார்கள்‌ . க்சி ச ப தற்றிய்‌ 
மிதமிஞ்சிப்‌ பருகி அம்மயகீகத்தில்‌ சம்பந்தமில்லாம தத்த 
தாகக்கூடப்‌ புத்தகத்தில்‌ கூறப்பட்டி ருக்கிறது. வரு ந, 
படித்தான்‌. அவன்‌ மிகவும்‌ சத்தி வாய்ந்த தேவதை. த ரட்ட 
னைப்‌ போல?3வ காப்பாற்றுவான்‌. த இப்‌ 
ரசத்தை அவனுக்கு அளித்துத்‌ தோத்திரம்‌ ய்கிற 
ப்வொரு தேவதையும்‌ செய்வதாகக்‌ காணப்‌ ன்‌ 

அனால்‌, மற்றப்‌ புராணக்‌ கதைகளைவிட, இந்தச்‌ ௪ 


திரும பரமான்மா ஒருவர்‌ இ 


்‌ லற்ற 
திருப்பதுதான்‌ இந்தப்‌ பரமான்மாதான்‌ சில சமயம்‌ உட 


மண்ணவர்‌ தம்‌ செ 


யல்மறை 
செயல்யாவும்‌ 


தீது மகிழ்வுறினும்‌ 
“பங்கும்‌ தேவர்க(கு) ; 


வேதங்கண்ட சமய இலட்சியங்கள்‌ ' 321 

எண்ணியெவன்‌ நின்‌ றிடினும்‌ இயங்கிடினும்‌ 
மறைவிலிடம்‌ இகந்திட்‌ டாலும்‌ 

கண்ணரிய தனியறையிற்‌ கரந்திடினும்‌ 
கடவுளர்தாம்‌ காண்பர்‌ யாவும்‌. 

சதியிருவர்‌ சூழ்தோறும்‌ தனியிடமாக்‌ 
கருதிடினும்‌ சார்வ ராங்கே; 

மதிவருண மன்னர்மூன்‌ றாமவராய்ச்‌ 
சூழ்ச்சியெல்லாம்‌ வதிந்த தேர்வார்‌ ; 

பதியவரே வரம்பற்ற பரந்துளவா 
னங்கட்கும்‌ பாரி னுக்கும்‌ ; 

அதிருமிரு கடல்துன்னும்‌ அவரகதீதே ; ட்‌ 
சிறுகுட்டை அவரது இல்லம்‌. 

விண்ணினின்றும்‌ அப்பாலே வெகுதொலையும்‌ 
பறந்துசெல விழைவோ னேனும்‌ 

திண்ணமவன்‌ வருணமன்னர்‌ செறுபிடிக்குதீ 
தப்பியெங்கும்‌ செல்ல மாட்டான்‌ ; 

மண்ணிடையே வானிழிந்து வந்தஅவர்‌ 
ஓற்றரெங்கும்‌ வழுக்கிச்‌ செல்வர்‌ ; 

நண்ணுமவர்‌ ஆயிரங்கண்‌! ஞாலவரம்‌ 
படைந்தறியும்‌ நடக்கும்‌ யாவும்‌. 


மற்றத்‌ தேவைகளைப்‌ பற்றியும்‌ இவ்வண்ணமே சான்றுகளைக்‌ 
i ஒவ்வொருவராட்‌ வந்து 


தட்‌ 

டு நாம்‌ தெரி துகொள்ளலாம்‌- 

ப விதமான தரி வைத்தான்‌ அடைகின்றனர்‌” ம 
வர்கள்‌ தேவதைகளாய்‌ இருக்கிறார்கள்‌ - 

பஞ்சம்‌ கட்டட என்னிடம்‌ உறைந்திருக்கிற னார்‌ க்‌ 

இப்பிரபஞ்சத்திற்குத்‌ தலைவ, வ்‌ 
றிகி இடத்திற்கு உயர்த்த 


உடனே 
காலில்‌ 
அட்‌ ஓரிடத்தில்‌ பாவம்‌ ப்‌ 
க்‌ வருணனை மீ னிக்கும்ப* பத்‌ இந்த இந்திய 
ப்படுகி தகைய கரு : 
மணவை றது. கடா இடம்‌, பெ மலேதான்‌ இரு 


உண்ணல்‌ தோன்‌ றி ப பனக ந்த 
அத்த னி! பிறகு உங்களுக்கு ணில்‌ ஊன்றி முளை விடத்‌ 
இவைகளின்‌ விதைகள்‌ ள்‌ வழிபாடு என்று 


Q 
தாடங்க ்‌ எ ஓரே 
கரவ ய பப்‌ துதான்‌ 2 ற. 
படுகிறது. வங்கள்‌ யாவருக்கும்‌ தெரியு. 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—ச௬டர்‌-2 


காலத்திற்கு முன்பே இது இந்தியாவுக்கு வந்‌ து சேர்ந்துவிட ர்‌ 
சங்கிதை முழுவதும்‌ இந்தத்‌ கருத்துதான்‌ மிளிர்கின்றது 
அனால்‌, ஆர்‌ யர்களுக்கு அது திருப்தியையளிக்கவில்லை க்‌ 
தெரியவரும்‌, அறிவு வளர்ச்சியற்ற ஒரு பழைய கருத்து என்து 
அவர்கள்‌ அதை ஒதுக்கிவிட்டு, இந்தியர்களாகிய நாங்கள்‌ i, 
பது போல நினைக்கத்‌ தொடங்கினார்கள்‌. வேதங்களைப்‌ பற்றிக்‌ 
ள்ள குற்றம்‌ குறைகளைப்‌ பற்றியும்‌ ஜரோப்பியர்கள்‌. 
எழுதியுள்ள நூல்களைப்‌ படிக்கும்‌ பொழுது பழைய கருத்துகளே 
அவற்றில்‌ முற்றிலும்‌ நிறைந்தி நப்பதைக்‌ காண Se 
ஒருவனுக்கு முறுவல்‌ தோன்றத்தான்‌ செய்யும்‌. உருவமுள்ள 
கடவுளையே மிக உயர்‌ £ 
பண்டைய இருடிகள்‌ தத்துவ விசாரம்‌ செய்த நெறியில்‌ செல்லத்‌ 
அணியாதது நியாயமே. ஏனெனில்‌, ஒரே தெய்வம்‌ என்ற 
கருத்து நிரம்பிய சங்கிதையைப்‌ படித்ததும்‌, ஆரியர்கள்‌ ரன்‌ 
கருத்துத்‌ தத்துவ விசாரம்‌ செய்யும்‌ அறிஞர்களுக்கு ஏற்றதன்று 
என்று எண்ணி, மேலும்‌ உயர்‌ நீ த்‌ 

ளுக்கு விளங்குகிற து. அது மிகுந்த 
தலம்‌ தன அவர்களுக்குத்‌ தோன்றிற்று 
2-ம்‌ முழுவதும்‌ அவனிடறே உறைகின்‌ DE 
்‌ உள்ளங்களிலும்‌ அவனே காகக்‌ 
வர்கள்‌ சித்திரித்தார்கள்‌. த, 
்‌ வுள்ளவர்கள்‌ ; அசீசமின்றிக்‌ சிந்திப்பவர்கள்‌ - 
அவர்கள்‌ கருத்தின்‌ ஒரு சிறு பொறி துல்‌ சர்க்‌ 
அறிஞர்கள்‌ ன்று 2 தைப்படுபவர்களுக்கும்‌ அசத 
ப குகிறது.. பேராசிரியர்‌ மாகீஸ்முல்லர்‌ என்பவர்‌, ல்‌. 

மட்டுமே அட. மிகுந்து மேலே போய்விட்டார்கள்‌. இவர்களா 
அ ப்‌ மற்றவர்கள்‌ மூச்ச 
வார்கள்‌, என்று மிகச்‌ ல்‌ 
வீரர்கள்‌ தங்கள்‌ த 

ல்லாம்‌ ஆராய்ந்து பார்த்தார்கள்‌. ன்‌ 
ம்‌ கள்‌ எல்லா!” 
அதைந்துபோனாலும்‌, அவர்கள்‌ ர்க க சமூகம்‌ 
) என்ன பேசுமோ என்க 
தக்க து என்று பட்‌ டப க ர 
இருடிகளின்‌ அரா i ன்‌ ந த்திக்‌ கூனி 

ய்ச்சியைப்‌ ப 

CHL வேதங்களிலுன்ஸ இரண்டொரு ட ர்‌ விஷயங்‌! 


அது. 
5; விப்ரா பகுதா வதநீ 


வேதங்கண்ட சமய இலட்சியங்கள்‌ 323 


ன்‌ எடுத்‌ துக்கொண்டு பார்ப்போம்‌. இந்தத்‌ தேவதைகளுள்‌ 
ஓவ்வொருவரும்‌ படிப்படியாய்‌ உயர்ந்து முடிவில்‌ பிரபஞ்சத்துக்கு 
அதிபதியான பரமான்மாவாகவே கருதக்‌ 
கிறார்கள்‌ என்பதை விளக்கியாக வேண்டும்‌. இந்தியர்கள்‌ 
விஷயத்தில்‌ இது புதிதாயிருப்பதால்‌, பேராசிரியர்‌ மாக்ஸ்முல்லர்‌ 
இதற்கு ஒரு புதிய பெயரை அளித்திருக்கிறார்‌. «Henotheism’’ 
என்பது அந்தப்‌ பெயர்‌. நாம்‌ அதற்கு விளக்கம்‌ தேட வேண்டு 
தில்லை. மறைநூலில்‌ அது இருக்கிறது. இந்து புராணக்‌ 
கதைகள்‌ மற்ற நாட்டுக்‌ கதைகளைக்காட்டிலும்‌ ஏன்‌ இவ்வளவு 
வேறுவகையாயிருக்கின்‌ றன என்ற கேள்வி எழுகின்றது 
அல்லவா ? பாபிலோனிய, கிரேக்க புராணகீ கதைகளில்‌ ஒரு 
தேவதை முயன்று உயர்ந்த இடத்தை அடைந்து நின்றதும்‌, 
ல்‌ தேவதைகள்‌ எல்லாம்‌ மறைந்து போய்விடுகிறார்கள்‌. 
மாலக்கர்‌ யாவரிலும்‌ ஜிகோவா உயர்ந்து முதன்மையானவு 

மற்றவர்கள்‌ எல்லோரும்‌ நினைவை விட்டு அடியோடு அகன்‌ றுவிடு 
கிறார்கள்‌. ரேக்க தேவதைகள்‌ விஷயத்திலும்‌ இப்படியேதான்‌: 
இஸ்யூஸ்‌ பெரியவனாகி த தலையையடைந்து, பிரபஞ்சத்தி” 
கல்லாம்‌ ஒரே கடவுளாய்விடுகிறான்‌- மற்றத்‌ தேவதைகள்‌ 
ஸ்‌. பிற்காலத்திலும்‌ இல 

பெளத்தர்களும்‌ ஜைனர்களும்‌ 
ரையே கடவுளாக எதில்‌ வப 

உ 
தருக்கும்‌ கைதும்‌ இப்படியேதான்‌ 


களாகக்‌ செய்துவிட்டார்கள்‌ - உலக முழு GE கி விலக்கு 


க 

சழ வனின்‌ பதவியைப்‌ பெறுகிறார்க" மிகவும்‌ உயர்ந்த க்‌ 
தா *படுகி . ச்‌ க்‌ 

பம கணணியின்‌ வ்‌ பவான 

செல்லாம்‌ 'பொருளாயிருக்கிறிகி: உல ma லாம்‌. ஏகம்‌ 

ல்லாம்‌ அதுவே பொ ளாகும்‌ ௭ ம்க்‌. 1 

ந்‌ ததி உள்ளதி ஒன்றுதான்‌; ௫ 


324 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-2 

அதைப்‌ பல பெயர்கள்‌ இட்டு வழங்குகிறார்கள்‌.? இந்தத்‌ தேவதை 
களைப்‌ பற்றித்‌ தோத்திரப்‌ பாடல்கள்‌ இயற்றும்பொழு.து ள்‌. 
உணர்ந்தது ஒரே தெய்வந்தான்‌. கண்டவன்‌ தான்‌ த, 
கூறியவன்‌. தோத்திரப்‌ பாடகன்‌, கவிஞன்‌, அறிஞன்‌ ஆ 


கும்‌ முறிவு விளையவில்லை,? என்றால்‌, உங்களுள்‌ சிலர்‌ மிகவும்‌ 
வியப்படைவீர்கள்‌. ஆத்திகன்‌, நாத்திகன்‌, அத்துவைதி; 


எவள்‌ என்பதே ஒரு மூட நம்பிக்கை? 
தேவதைகள்‌, வேதங்கள்‌, சமயம்‌ எல்லாமே தம்முடைய நலத்‌ 
திற்காக வைதிகர்கள்‌ புனைந்த கதைகள்‌, என்றெல்லாம்‌ நாடு 
மூழுவதும்‌ பழித்துப்‌ பேசி வந்தார்கள்‌. அவர்களை யாரும்‌ 
ஒன்றும்‌ செய்யவில்லை, ஆகவே, சென்ற இடமெல்லாம்‌ புத்தர்‌ 
இந்தியருக்கு மிகவும்‌ புனிதமான ஒவ்வொன்றையும்‌ பழித்த! 
கீழே தள்ள முயன்றார்‌. நீண்ட ஆயுள்‌ த 
க்ப்‌ A பக்‌ ந்த்‌ 

i கடவுள்‌ என்றால்‌ சிரி துப்‌ பரிகசித்‌ 

ஜைனர்களும்‌ அப்படித்தான்‌. கட்வுளிளன்வ ரவர்‌ எத்‌ 
மூட நம்பிக்கையே, என்றார்க ப 
வோ சான்றுகள்‌ இருக்கின்றன 


உதவி செய்திரு ர்க இந்தியர்கள்‌ எவ்வளவு உவகையு ட 
தெரிகின்றது தணட என்பது இப்பொழு துகூட நன்றா? 
தில்லை. இந்தியாவில கிக்‌ குட்டைகள்‌ ஒரு போதும்‌ ஏற்பட்‌ 
அள்ள வைதிக” சமயத்திந்குப்‌ புறம்பாயுள்‌ 6. 
்‌ ச ததை 
்‌ சான்றாக, புத்த மதத 
விஷயங்களில்‌ புத்த சனம்‌ மிக உயர்ந்‌? 


ச 


வேதங்கண்ட சமய இலட்சியங்கள்‌ 325 


சமயம்‌. எல 
நினைப்பது பெ தம்‌ ஆனால்‌, அதை வேதாந்த மதமாக 
நல கஞமுல்ல்‌ வேற்ற கிறித்தவ மதத்திற்கும்‌ சமயப்பணிப்‌ 
புத்த மதத்தில்‌ மி வல அதது யாரும்‌ கண்டுகொள்ளலாம்‌. 
ததை - கச்சிறந்த பொருள்கள்‌ இருக்கின்றன. ஆனால்‌, 
களின்‌ ரி முறையில்‌ பேணிக்‌ காப்பாற்ற ஆற்றலற்றவர்‌ 
மிருந்து கி க்‌ அடைந்தன. பெரிய தத்தில்‌ ஞானிகளிட 
உ ணன்‌ மாமணிகள்‌ சாதாரணச்‌ சந்தைக்கூட்ட 
தோடு கூ ககளிற்‌ சிக்கின. உலக நன்ை 
இருந்தன டிய மிக உயர்ந்த எண்ணங்க 

சிந்தனை கதத எதையும்‌ விழிப்புடன்‌ காகீ 
பகை மத்து இருக்க வேண்டும்‌ அல்லவா ? உலகத்திற்குப்‌ 
விட்டால்‌ விக்கும்‌ கருத்துகள்‌ சாதாரண மக்களிடம்‌ சிக்கி 
கண்டு “பவி உடனே கீழ்த்தரமாய்விடும்‌ என்பதை நாம்‌ 
அம்ம அத க்த்கள்‌ படிப்பும்‌ அறிவுந்தான்‌ எல்லாவற்றையும்‌ 
சம்வ க காப்பாற்றுகின்‌ றன உலகில்‌ முதன்முதல்‌ பிரசாரம்‌ 
மடு புத்த மதந்தான்‌ அப்பொழுது நாகரிகமுள்ள 
பரவி என்று கருதப்பட்ட இடங்களிலெல்லாம்‌ புகுந்து 
ன 3 ்‌ ந துளிக்‌ குருதியும்‌ கீழே சிந்தவில்லை. 
ஞு வவ வந்த்‌ புத்தமதப்‌ பிரசாரகர்கள்‌ எவ்வளவு கொடுமைக்‌ 
3 னார்கள்‌ என்பதையும்‌; வர்த்திகள்‌ ஒருவர்‌ 
படிக்‌ கொன்று 


ண்‌ 
ஒருவராய்‌ ஆயிரக்கணக்கானவர்கள்‌ எப்‌ 
5 கங்களிலிருந்து தெரிந்து 


காஃ 
நல்ல கிறோம்‌. அதன்‌ சத யி 
களது வம்‌ பிறந்தது: சனச்சக்கரவர்த்தி ஒருவ 
வருத அன்புறுத்த்யவர்களைட்‌ பதிலுக்குத்‌ துன்புறுத்தி தை 
மனத கூறவே, அந்தப்‌ புத்த சமயப்பணியாளர்கள்‌ அதை 
அவிட்டாச்கள்‌. எல்லாம்‌ இந்த 55 வாக்கியத்தின்‌ பயன்‌ 
ஊோவில்‌ வைத்துக்‌ 


நான்‌ 
கொ ௮ லேதான்‌ ங்கள்‌ அதை நி 
வருஷ வண்டும்‌ து ன தறேன்‌. “இந்திரன்‌! மித்திரன்‌, 
கோண எ என்னும்‌ பெயர்‌ உடைய ர்‌ எல்லாரும்‌ , ஒருவ ன்‌ 
அந்தக. அவரைப்‌ பல பெயர்களிட்டு வழங்கினார்‌ ள்‌ த்க்‌ த 
மூதப்‌ சொற்றொடரின்‌ பொருளாகும்‌” அது டல்‌ 
5 வேண்டு னா மொழியட்டூ a 
. அல்லது 9000 


அ 
அ! 8000 ஆண்டுகளுக்‌ முன்பு 
CLA , இந்தச்‌ சமய சம்பந்த 


வர 
டங்‌ 
ry ONE ds இருக்கலாம்‌ 
ஆராய்ச்சிகள்‌ எல்லாம்‌ அண்மையில்‌ ஏற்பட்‌ 


326 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சுடர்‌-2 


ஆனால்‌, இவைகள்‌ எழுதப்‌ பட்டபொழுது இருந்தது போலவே 
இன்றும்‌ இளமை மாறாமலி நக்கின்றன ; முன்னிலும்‌ புதியனவா 
யிருப்பதாகவே கூறலாம்‌. ஏனெனில்‌, அப்பண்டைய காலத்தில்‌ 
இப்பொழுது நாம்‌ நினைப்பதுபோல மனிதன்‌ அவ்வளவு நாகரிகம்‌ 
'படைத்தவனாய்‌ இல்லை; ஒரு பொருளைப்பற்றி ஏதோ சிறிது வேறு 
வண்ணமாய்‌ நினைத்ததற்காகச்‌ சகோதரன்‌ போன்றவனை ஒழித்த 
விடவேண்டும்‌ என்று எண்ணம்‌ கொள்ளவில்லை. அரக்க 
இயல்பை அடைந்து, சகோதரர்கள்‌ போன்றவர்களையே கொன்று; 
உலகத்தைக்‌ குருதி வெள்ளக்காடு ஆக்கவில்லை. மக்கள்மீது 
காட்டும்‌ பரிவின்‌ பெயரால்‌ கணக்கில்லாத மக்களைக்‌ கண்ட்‌ 
துண்டமாக வெட்டிக்‌ குவிக்கவில்லை. ஆகையாலேதான்‌ க்‌ 
வாக்கியம்‌ அக்காலத்தைக்காட்டி லும்‌ இன்று இன்னும்‌ புதிதாம்‌ 
உயிரளிக்கும்‌ வாக்கியமாய்‌ விளங்குகின்றது. உண்மையாக 
இருப்பது ஒன்‌ றே! ஞானிகள்‌ அதைப்‌ பல பெயர்கள்‌ கொண்டு 
வழங்குகிறார்கள்‌. உலகிலுள்ள எல்லா மதங்களும்‌, அது இந்தி 
மதமோ, புத்தமதமோ, முஸ்லீம்‌, அல்லது கிறித்தவ மதமோ; 


முறையிடுகின்றன. அ 
க ஓரே கடவுளை 1 
ற்குத்‌ திருப்தியையளிக்‌ வில்லை. மு விளக்கம 

இல்லை பவாய 


ங்கிருந்து உண்டாயிற்று? எப்படி உண்டா 


த 


வேதங்கண்ட சமய இலட்சியங்கள்‌ 327 
இல்லை ; இறவாத நிலையுமில்லை. பகல்‌ இரவாகி இரவு படத 
மாற்றமும்‌ இல்லை.?? மொழிபெயர்ப்பில்‌ ட ல்‌ ற 
மிகவுங்‌ குன்றிக்‌ குறைந்துவிடுகிறது. டன வடம்‌ ரன்‌ 
வாத நிலையுமில்லை. பகல்‌, இரவு என்ற மாறுது ப லுக்‌ 
மொழியின்‌ ஓசையே இச்சொற்களில்‌ இன்னிசை போ ௮ அ 
கின்றது. “அந்த ஒரு சிறு காற்று, அந்த மல்‌ சையத்‌ 
என்ற தத்துவம்‌ மட்டும்‌ இருந்தது. ஆனால்‌, த த்‌ 
தொடங்கவில்லை? அசைவற்றிருந்தது என்ற லந்த 
நினைவில்‌ வைத்துக்கொள்வது நல்லத: ர்‌ ரே சலனமா 
பிறகு வளர்ந்து பரவி இப்பிரபஞ்சம்‌ முழுவதிப்‌ ௫ எய்ச்சிக்குக்‌ 
யிருக்கிறது என்னும்‌ இந்தியர்களின்‌ தத்துவ அ குறைந்து 
காரணமாகிறது. இந்தச்‌ சலன அலைகள்‌ நிலையில்‌ சிறிது 
கொண்டே வந்து, மிகவும்‌ தட்ப இலேசா எரு, மேற்கூறிய 
காலம்‌ இருப்ப ஈகக்‌ கூ ம்‌ சமய க டண்‌ கி அது 
லில்‌ இந்த தித்‌ சித்திரிக்கப்பட்ட, தொடங்கும்‌ 


சற்றும்‌ சலனமில்லாமல்‌ இருந்தது: இப்பிரபஞ்சம்‌ முழுவதும்‌ 


ஜ்‌ - சாராத 

அதினின்றும்‌ உண்டாயிற்று: ஒன்றைப்‌ அப்பால்‌ வேறு 

44 
வெப்பு 
வானம்‌ 
சாந்தை ங்கும்‌. = 
க ய பன்‌ வுக்கு வருகிற செறிந்த இருள்‌ 
ல்லை, ம்‌ லனாகின்ற ப ஊசியில்‌ 


இந்தியாவிலோ ன்று 


ள்‌. ன்‌ 
முதலில்‌ எங்கும்‌ ஒரே இரு ரில்‌ யாராவது திடீரெ ல 


ட்‌ ன்‌ 
பார்த்திருநீ ள்‌ இதைச்‌ 


வேட உ கூடிய இருள்‌? எ ஓ த 

அத்‌ ள்‌ ணனைகீறு ங்கும்‌ வற 

66 ல்‌ ௧ ம்‌ இந்த வரு 97 ள்‌! டுக்‌ 
இ ரளி ன i கிடக்கும்‌ இருள்‌ அல்லற்பட்டு 


டக்க ட மறைந்து கிட்‌ 
Q றது. லகம்‌ மு 0 
நணண்டிருக்கிறது. இப்படியே பலதா உயில்‌ ஒருசில ரவி 
கோல்‌ ல்‌ வானத்தின்‌ எங்கோ த்க்‌ அது முழுக்‌ வற்‌ 
Rol, ந்‌ ௨௫ 
விடுக; மது. சிறிது நேரத்திதி ன்றலா2 


ப்‌ 
ன்‌ ஓ இன்றன. படை 
ன்றது. இருண்ட முகில்்‌க? “பொழி அபட்டது- 

கீவிந்துகொண்டு ஓரே வெள்ளமாய்‌ கச்‌ சொல்லப்‌ 


பா 
னது சங்கற்பத்தினின்றும்‌ 
110—22 


328 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌-2 
முதலில்‌ எது இருந்ததோ, அது பிறகு சங்கற்பமாய்‌ மாறிற்று. 
உற்தச்‌ சங்கற்பமே பிறகு ஆசையாய்த்‌ தோற்றமளித்தது: 
இந்த ஆசை என்பதுதான்‌ எல்லாவற்றிற்கும்‌ காரணம்‌ என்று 
மொழியப்படுவதால்‌, நாம்‌ இதை நினைவில்‌ வைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. இந்தச்‌ சங்கற்பம்‌ என்பதுதான்‌ புத்த மதத்திற்கும்‌; 
வேதாந்த மதத்திற்கும்‌ மையக்‌ கல்லாய்‌ இருக்கின்றது. 
ற்கு ஜெர்மானியர்களின்‌ தத்துவ நூல்களிலும்‌ புகுந்த! 
த்ர! என்பவருடைய தத்துவ விசாரக்‌ கொள்கைகளுக்கு 
ஆதாரமாயிருக்கின்ற து. இங்குதான்‌ முதலில்‌ நாம்‌ அதைத்‌ 
தெரிந்துகொள்ளுகிறோம்‌. 
“ஆசை என்பது முதன்முதலில்‌ மனத்தில்‌ மூளைத்தெழுநீ 
ர தங்கள்‌ உள்ளங்களில்‌ தேடிய ஞா 
த என்னும்‌ இவ்விரண்டிற்கும்‌ இடையே 
உள்ள பந்தத்தைக்‌ கண்டுகொண்டார்கள்‌ . அந்தப்‌ பரமபுருடன்‌ 
என்று கவிஞர்‌ புதுவிதமான! 
இந்தக்‌ கவிதையினின்றும்‌ பிர 


காணப்படுகின்றன. ஆக்‌ 
ததுக்கொண்டு, அதை மிகவும்‌ வி 


ட்டி ஏற்படுகின்றது. பலே 

த முறையிலே ஆராய்ச்சி செல துவி 
தார்கள்‌. யர்ந்த தத்‌ 

நிறைந்ததாய்‌ அம்மாதிரி விரிவாகப்பெற்று 4 தன ங்கும்‌ 


வேதங்கண்ட சமய இலட்சியங்கள்‌ 329 


இந்த மனித உடலைமட்டும்‌ இது தாங்கவில்லை. ஞாயிறு மதி 
இவற்றிலுள்ள ஒளி இதுதான்‌. அனைத்தையும்‌ இயக்கும்‌ சத்தி 
இதுவே. சில விஷயங்கள்‌ மிகவும்‌ கவின்பெறக்‌ கவிதை உணர்ச்‌ 
சியோடு சித்திரிக்கப்படுகின்றன. “வனப்பு வாய்ந்த காலைப்‌ 
பொழுதையும்‌ அவனே நமக்கு அனுப்புகிறான்‌, என்பது 
போன்ற வரிகள்‌ ஓர்‌ இனிய கீதம்‌ போலவே ஒலிக்கின்றன. 
முதன்முதல்‌ படைப்புக்குக்‌ காரணமான ஆசையான து! தோன்றி - 
விரிவடைந்து, பிறகு கடவுளே ஆயிற்று. ஆயினும்‌, இக்கருத்து 
கள்‌ எல்லாம்‌ முழுத்‌ திருப்தியை அளிக்கவில்லை. இக்கருத்தை 
மேலும்‌ மேலும்‌ உயர்த்தி இதற்குக்‌ கவர்ச்சியான ஓர்‌ உருவத்தை 
யும்‌ அளித்தார்கள்‌. ££ தொடக்கத்தில்‌ அப்பரமான்மா ஒருவர்‌ 
தாம்‌ உண்டு. அவரே இப்பிரபஞ்சம்‌ அனைத்திற்கும்‌ தலைவரா 
புள்ளவர்‌. இப்பிரபஞ்சத்தைத்‌ தாங்கி நிற்பவர்‌ அவரே. 


யாரை ன்‌ 
ர நாம்‌ இறைஞ்ச முடியும்‌? எவருடைய 
க இமயக்‌ சிகரங்களும்‌ எல்லையற்ற நீர்ப்‌ பெருக்கையுடைய 
ப்ருங்‌ கடல்களும்‌ ரசடிக்கின்றனவோ, ்‌ 
வேறு யாரை நாம்‌ வழுத்தி டயம்‌ 299 இப்படி அவர்கள்‌ த்‌ 
கார்கள்‌. ஆயினும்‌, அவர்களுக்குத்‌ திருப்தி பிறக த்க்‌ 
கி கடைசியாக ஒரு நூதனமான நிலை ஏற்படு வெளியி 
ஓ ரும்‌. ஆரியர்கள்‌ இந்த பிரச்சினைக்கு நீண்ட ப த்‌ மதி 
ருந்து ஒரு சமாதானத்தைத்‌ தேடிக்கொண்டிருந்தா தத்‌ 
மாமத அ மாகான க பாவத்தையும்‌ அர்க்‌ அண 
2 ௪ 
ந்தார்கள்‌. இயற்கையிலிருந்தி ப தரன்‌ அவர்கள்‌ தெரிந்த 


ன்றும்‌ தெரியவி 


ர்‌ அப்படி நினைப்பது குழ ட்‌ 
- ஆயினும்‌, இப்பிரபஞ்சதீ? 
பவட அம்‌ ஆகவே, வெளியுலகினின்‌ 2, “என்பது தோன்று 
 எவுதான்‌ ௮ கொள்ள முட . “ற சமா 
என்றது. அலக்‌ பகத, பிரபஞ்சம்‌ ஏற்பவேதற்கு 9157 


330 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌-2 , 
தானம்‌ ஆகாது. இப்பிரபஞ்சத்தைப்‌ ட ப்பதற்கு ண்‌. 
சாதனங்கள்‌ கடவுளுக்கும்‌ முன்பே இருந்திருக்கின்‌ ற யாயிருந்‌ 
கடவுளுக்கும்‌ உலகத்தைப்‌ படைப்பதற்கு எய்‌ தலை 
திருக்கின்றன. இதனால்‌ அவர்‌ ஓர்‌ கடட இட்பட்டவர்‌ இத்தி 
பெரிய மறுப்பு உண்டாகிறது அல்லவா ? வீடு டது கட்டு 
கட்டுவதற்கு வேண்டிய பொருள்கள்‌ இல்லாமல்‌ பம்பம்‌ டவனா 
வான்‌ ? ஆகையால்‌, அவன்‌ அந்தச்‌ சாதனங்களுக்குட்பட்‌ மோ 
கின்றான்‌. அவைகளை கொண்டு என்ன செய்ய பத்ததி. 
அதுமட்டுந்தான்‌ அவன்‌ செய்யக்கூடும்‌. ஆகவே, ௮ை 
திட்டத்திலிருந்து கிடைப்பது, 

யுள்ள சாதனங்களைக்கொண்டு ப 


பி 
மேலும்‌ ஆராய்ந்து பார்க்க வீ 
) அவ்விதச்‌ சுத்தியில்லாதவர்கள்‌ தத்த 
மேலே செல்லவொட்டாமந்‌ தடுத்தார்கள்‌. தற்காலமாக “ ப்‌ 
இந்து தேசத்து ஞானிகள்‌ மண்டையில்‌ அடித்துக்‌ கருத்த சீ 
புகுத்தக்கூடியவர்கள்‌ அல்லர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ கேள்வி ன்‌ 
விரும்பினார்கள்‌. ஆகவே, அவர்‌ 
உள்ளே 


பதை 
கழ்வதை அறியும்பொருட்டு வெளியிலிருப்ப 
விட்டுச்சென்றார்கள்‌ என்ப 


ய 
நீங்கள்‌ புலன்களுக்கு வ்‌ 
கள்‌; சமயச்‌ சடங்குகளை கத 
இவ்வுலகங்களுக்கெல்லாம்‌ ந 
ரன்மாவைத்‌ தெரிந்துகொண்டிருக்கிறே 
ஞானிகளுள்‌ ஒருவர்‌ 
தீ துறையைப்‌ 
பற்றன என்பதை 


உள்ள பேர 
என்றார்‌ அந்த 

ஆன்மிக 
வளர்ச்சி 9 


ம்‌ i வா! 
பற்றிய கருத்துகள்‌ ட விளக்‌ 
உங்களுக்கு ஒருவாறு 


வேதங்கண்ட சமய இலட்சியங்கள்‌ 331 


கினேன்‌. அத்துடன்‌ வளர்ந்த மற்றொரு பொருளைப்பற்றி நான்‌ 
விரிவாக ஒன்றும்‌ சொல்ல முடியாது. ஏனெனில்‌ நாம்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டுவதற்கும்‌ அதற்கும்‌ ஒரு சம்பந்தமுமில்லை. 
ஆன்மிகக்‌ கருத்துகளின்‌ வளர்ச்சியோடு வேள்விகள்‌ போன்ற 
கருமங்களும்‌ வளர்ந்தன. பழைய மூட நம்பிக்கைகள்‌ எல்லாம்‌ 
வரவரப்‌ பெருகி எல்லாம்‌ முடிவில்‌ ஒரே கர்ம காண்டமாய்ப்‌ 
பரிணமித்துவிட்டன. அது மேலும்‌ மேலும்‌ வளர்ந்து இந்தியர்‌ 
களின்‌ வாழ்வையே பெரும்பாலும்‌ ஓழித்துவிட்டது என்று 
கூறலாம்‌. அது இன்னும்‌ அழியாமல்‌ எங்கள்‌ வாழ்க்கையின்‌ 
ஓவ்வொரு பகுதியையும்‌ பற்றிக்கொண்டு எங்களைப்‌ பிறக்கும்‌ 
பொழுதே அடிமைகளாகக்‌ செய்துவிட்டன. ஆயினும்‌, மிகப்‌ 
பழைய காலம்‌ முதற்கொண்டே இந்தக்‌ கர்மங்கள்‌ கூடாவென்று 
அவற்றை எதிர்த்து நிகழ்த்தி வந்துள்ள போராட்ட, 
அறிவோம்‌ அல்லவா ? அதைப்‌ பற்றியுள்ள ஒரு மறுப்புண்டு : 
விலை சமயங்களில்‌ இப்படியேதான்‌ ஆடை அணியவேண்டும்‌ ; 
இவ்விதமாய்தீதான்‌ உணவு அருந்த வேண்டும்‌ ; வடிவங்கள்‌ 
னணி 5 ந வற்றைக்‌ கொ 

மடைந்த, அற்ற தபோல்‌ செல்ல நமக்கு வரப ர 
பாய்விடுகி அல்லவா ₹ கன்‌ ல்‌ 
மது ல்‌ த கிறது. ஆன்மிக 


களி ரகமா என்று கேட்கிறான்‌: க்‌ ஐம்புல 

்‌ ்‌ லவா ₹ 2 ரக்குக்‌ 
ல்‌ கதம்‌ பககம்‌ nO எழுந்திருக்க சவ்‌ ஞா 
க ணமாயுள்ளவைகளில்‌ ஒன்று என்கி தல்‌ 

கூறுகிறார்கள்‌. கல்‌ கொள்கைகளை 

அஷ அங்களிற்‌ பற்று, ஐம்புல 
ட்ட ட்‌ முதலியன நமக்குத்‌ ்‌ 
க உண்மையைத்‌ தடுக்கின்ற! லி) எப்படிப்‌ பிற்‌ 
வ றிற்று. அது ஆராய்தற்குரியகி கொள்கையாயிற்று ம 

த்தில்‌ வியப்புறத்தக்க மாயை” எனம 


552 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—ச௬டர்‌-2 
வேதாந்தம்‌ கண்ட சிறந்த கொள்கை திகழ்கின்றது. உண்மை 
த. பொழுதும்‌ எக்காலமும்‌ இருந்தும்‌, இந்த மாய என்னும்‌ 
திரை அதை மூடி மறைத்திருந்தது என்பது நமக்கு விளங்கும்‌: 
இவ்வாறு ஆரியர்களை ௪ சேர்ந்த இந்தச்‌ சிந்தனையாளர்கள்‌ 


ழிக்காலம்வரை தேடினாலும்‌ பலன்‌ இல்லை என்‌ 
ஆகவே, அவர்கள்‌ இந்த பத்த 
ர்க்கத்தின்படி, இப்புலன்களின்‌ 


ட ல்‌ வதாந்த தத்‌ வ ». ட வேதாநீ 
தத்தின்‌ அடிட்‌ ன்‌ அவ ஆராய்ச்சியாயிற்று 


வேண்டா. 


வதா த்‌ ம்‌ 5 ர்‌ 
வேண்டும்‌ மதக்‌ தத்துவத்தை நன்றாக உணர்ந்துகொ 


“நீத்த கருத்துகளைப்‌ புரிந்துகொ 


ள்ள 
ள்ள 


வேதங்கண்ட சமய இலட்சியங்கள்‌ 333 


வேண்டும்‌. கான்டு, ஹெகல்‌ இவர்களுடைய தத்துவ விசாரத்‌ 
உஅப்பற்றிக்‌ கூறும்‌ முறையில்‌ வேதாந்தம்‌ இல்லை என்பதை 
நாம்‌ முதலில்‌ உணர்ந்து கொள்ள வேண்டும்‌. அது ஒரே 
த்‌ ஒரே மனிதனால்‌ எழுதப்பட்டதும்‌ அன்று. பல்வேறு 
ல்‌ கழு அப்பட்ட புத்தகங்களுக்கு வேதாந்தம்‌ என்று 
ர்‌ வழங்கப்பட்டிருக்கும்‌. சில சமயம்‌ ஒரு புத்தகத்தில்‌ 
எவ்வளவோ வேறு விதமான விஷயங்கள்‌ காணப்படும்‌. அவை 
ன வகையில்‌ தொகுத்தும்‌ காணப்படா ஏதோ குறித்து 
று கருதீதுகள்‌ போலத்‌ தோன்றும்‌. சில சமயம்‌ சாதாரண 
ன, வெளி விஷயங்களுக்கிடையே ஓர்‌ அற்புதமான கருத்து 
உப ரூம்‌. ஆனால்‌, ஒரு விஷயம்‌ மிகவும்‌ கவனிக்கத்தக்கது. 
நிடதத்திலுள்ள இக்கருத்துகள்‌ எப்பொழுதும்‌ நின்று 
படர அணு மேலே வளர்ந்துகொண்டே போகும்‌. அந்தப்‌ பண்‌ 
ம ல மொழியில்‌ ஆன்ம விசாரம்‌ செய்த ஒவ்வோர்‌ இருடியின்‌ 
டே மும்‌ அதன்‌ சிந்தனைகளும்‌ ஓவியக்‌ கிழியில்‌ தீட்டினற்‌ 
மில்லை, காணப்படுகின்றன. முதலில்‌ அக்கருத்துகள்‌ திருத்த 
தத்‌ ல்‌ இருந்து, பிறகு வரவர நுட்பமாகி, முடிவில்‌ வேதாந்‌ 
ட மயன்‌] எதுவோ அதை எட்டி 
ர்‌ தத்துவ விசாரம்‌ பற்றக்‌ க 
க்‌ வதாந்தம்‌ என்‌ கூறு று 
தோற்றத்தை லா தேவர்களைத்‌ தேடுவதாயிருந்தத!; பிறகு 
பஞ்சம்‌ எப்படி உண்டாயிற்று என்ற கேள்வி பிறந்து கடட 
ஆராயும்பொழுது பிரபஞ்சம்‌ முமுவதும்‌ பட்‌ வ்‌ தத 
கெ கும்‌. எதைத்‌ தெரிந்துகொண்டால்‌ எல்லா த 
வ்‌ கீ வேதாந்தம்‌ என்னு 
பொண்டதாகுமோ, அந்தத்தத்துவ ம்‌ த 
ன்‌ பெற்றுத்‌ திகழ்கின்றது 


இந்து சமயம்‌ 


சின்‌ சமயமாவ து கற்பதே. உங்களது வேத ஒளியைக்கொண்டு 

எனது வேதத்தை நன்கு கற்றேன்‌. எனது சமயத்தை 

சார்‌ இ ்‌ அணத? ர்கீகதரிசி 
ர்ந்த இருண்ட தீர்க்க தரிசனங்கள்‌. உங்களுடைய தீர்‌ 


விரல்கள்‌ ஐந்தே யுள்ளபோது, என்‌ கையில்‌ மட்டும்‌ அ 
விரல்கள்‌ இருக்குமாயின்‌ , எனது கையே இயற்கையி 
நோக்கப்படி அமைநீதது என்று நீங்கள்‌ நினையாது, அந்த்‌ 
இயல்பான தன்று என்றும்‌, நோயுற்றதென்றும்‌ கருதுவீர்கள்‌- 
சமயத்திலும்‌ ' அவ்வண்ணமேதான்‌. ஒரு கொள்கை 


மற்றவையெல்லாம்‌ உண்மையானவையாய்த்தான்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌, ஆகவே, இந்து சமயம்‌ எனக்குரியது போன்று 
உங்கட்கும்‌ உடைமையாம்‌. இந்தியாவில்‌ வாழும்‌ இருபத்‌ 
தொன்பது கோடி மக்களுள்‌ இருபது இலட்சம்‌ பேர்‌ கிறித்தவரும்‌ 
தியரும்‌, எஞ்சியரனைவரும்‌ இந்‌ 


இந்து மக்கள்‌ தங்கள்‌ கொள்‌ கைக்‌ மி மை வாம்‌, 
கக்கு கு தொன்‌ 
5 ளையே ஆதாரமாக 


சொல்‌ “வித்‌? (அறிவது) என்னும்‌ சொல்லிலிருந்து பிறந்த: 


டட அ 


ர்‌ 


இந்து சமயம்‌ 335 
ஒன்று இல்லை என்று நினைப்பது புத்த சமயத்தின்‌ தென்கிளை, 
சார்வாகம்‌ என்னும்‌ இவற்றின்‌ குற்றத்தைச்‌ சார்ந்ததாகும்‌. 
எல்லாம்‌ ௪டப்பொருள்கள்‌ ; சமயம்‌ ஓர்‌ ஏமாற்றம்‌ ; ஒழுக்கம்‌, 
தல்ல தன்மை என்பவை யாவும்‌ பொருளற்ற மூட நம்பிக்கைகள்‌, 
என்று சார்வாகக்‌ கொள்கையினர்‌ நினைக்கின்‌ றனர்‌ மதக்‌ 
தன்னுடைய ஐம்புலன்களுக்குள்‌ சிறைப்பட்டவனல்லன்‌,"! 
ல்‌ வேதாந்தம்‌ அறிவுறுத்துகின்றது. புலன்‌ கள்‌ நிகழ்காலம்‌ 
ை ல தீதான்‌ ஓர்கின்றன. எதிர்காலத்தையும்‌ இற நக்‌ 
த அவை உணரா. ஆயினும்‌, நிகழ்காலம்‌, இறந்த காலம்‌ 
எதிர்‌ காலம்‌ என்னும்‌ இவ்விரண்டையும்‌ சுட்டுகின்றது: எலல 
மூன்றும்‌ காலத்தின்‌ எல்லைகளே. கால எல்லைக்கு உட்படாமல்‌ 
றந்த காலம்‌ எதிர்‌ காலம்‌ இவ்விரண்டினையும்‌ நிகழ்காலத்தோடு 
பனா அத்து புலன்களைக்‌ கடந்ததாயும்‌ த்‌ 
போய்விடும்‌. நிகழ்காலங்கூட நமம 
பட அறிதி ஒன்றையும்‌ சாராது நிற்கின்றதி எ வத 
சார  உடலன்று; ஏனெனில்‌ உடல்‌ புறத்தில்‌ 
ட்ட நிற்பதே. அது மனமும்‌ ௮ 
வைகை கத்தக்‌ எண்ண தத த ற்பத நம்‌ 
ல ள. ஓன்றையுள்‌ சாராது நிதி es 
வற்றி நிற்பது, ர்க்க நிற்பது, சுதந்தரம்‌; அடிமைத்தனம்‌ 
வந்தின்‌ கப்ப பனகல்‌ என்று வேல்கள்‌ ற 
நடுவே ஆன்மா, rn ர 


என்‌ை 
றக்‌ ப ல ம்‌ 
திக்கி. ட உளதாம்‌, எதையும்‌ சாராத ல்லையென்ற 
காரண க அது எதையும்‌ AS க மரணம்‌ 
எல்‌ £ல்‌, அதற்‌ ரு 

2 ்‌ ச SN, கைய மாறுதல்‌ பறி நி ன்‌ 


லால்‌ வண்டும்‌ றைபாடும்‌ ஓ ்‌ |. அழிவற்ற 

அந்தப்‌ பரிய திற்கு அ வரமான தன்‌ பக 
i A க 

அயர்ந்த Q கட்டட ப ஆன்‌ டையேயும்‌; ஒரே திக 


கண்ணாடி எதற்காக ? நம்‌ 


ச்‌ 


336 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—ச௬ுடரீ-2 


கின்றது. உடலில்‌ ஆன்மாவின்‌ நிழல்‌ படிகின்றது. இந்த 
“ஆன்‌ மாவே கடவுள்‌. 


நான்‌ எவ்வளவு மறு 
நீங்க வேண்டுமானால்‌, 
வேண்டும்‌. அவ்வாறே 


ம்‌ 
ரன்‌,” என்று ஒவ்வொரு னை... 
அது குலமுறையாக பட்‌ எலா 


ன்‌ ல்ல 
்‌ பனு ஏன்‌? ஒரு குழந்தைக்கு ந! 
பெற்றோர்‌ அமைகின் றனர்‌. அக்குழந்தை சிறந்த கல்வி பயின்று 


; ல்‌ 
கறும்பே ல: “இதுதான்‌ ல்‌ ரகம்‌ த, 
அம்போது எண்‌ 5 ற யி 

அனுபவமில்லாமஃ ம்‌ என்னவாயிற்று ? முற்பிறவி” 


2 ச்‌ 
ம ப ன்‌ க்கு 
எதந்தரமில்ல என்பா. உலகில்‌ பிறப்பேனாயின்‌ என 


லா 
மைக்க இயலாமற்போகுமாயி 


இந்து சமயம்‌ 337 


எனக்குச்‌ சுதந்தரமில்லையென்பதுதான்‌ ஏற்படும்‌. இப்பிறவி 
க துயராம்‌ குற்றத்திற்கு நானே பொறுப்பாளியாவேன்‌. 
நத பிறவியில்‌ நான்‌ புரிந்ததைத்‌ துடைத்துவிடுவேன்‌. 
ஜன்மா பிறவிகளைச்‌ செய்வதன்‌ தத்துவம்‌ இதுவேயாகும்‌. 
மீம்‌ முற்பிறவியில்‌ புரிந்த கருமத்தின்‌ விளைவோடு இப்‌ 
ன யில்‌ தோன்றுகின்றோம்‌. நாம்‌ நுகரும்‌ இன்பமோ, துன்‌ 
பதி முற்பிறவியில்‌ செய்த கருமத்தின்‌ விளைவேதான்‌. 
படா நந்து பெற்று, இறுதியில்‌ பூரணத்துவத்தை அடை 
லாம்‌ யஞ்சத்திற்கெல்லாம்‌ தந்தையராய்‌, அகண்டமாய்‌, எல்‌ 
நாங்வல்லவராய்‌ உள்ள கடவுள்‌ ஒருவர்‌ உண்டு என்பதை 
வதை நம்புகிறோம்‌. நம்‌ ஆன்மாவும்‌ இறுதியில்‌ பூரணத்து 
வில்‌ எய்தும்பொழமுது எல்லையற்றதாகத்தான்‌ வேண்டும்‌. 
இஃப்‌ மாறுதலற்ற இரண்டு ஆன்மாக்களுக்கு இடம்‌ 
றும்‌, யன்பதால்‌ பரமான்மா ஒருவரே உண்டென்பது தோன்‌ 
கின்‌ பக்கம்‌ உருவமுள்ள ஒரு கடவுள்‌ இருப்பதாக நம்பு 
ஒவ்வெ. * நாமும்‌ அவரும்‌ ஒன்றே என்பதை உணர்கின்றோம்‌. 
எங்கேயே சமயத்திலும்‌ மூன்று நிலைகளுண்டு. நாம்‌ கடவுள்‌ 
ற்கு க மிகவும்‌ சேய்மையில்‌ இருப்பதாகத்‌ காண்கிறோம்‌ ; 
அறிக பரை அணுகி எங்கும்‌ அவரே நிறைந்திருப்பதை 
டட என்ற அவரிடத்தில்‌ உறைகின்றோம்‌ ; இறுதியில்‌ நாமும்‌ 
கனு என்பதைக்‌ கண்டுகொள்ளுகிறோம்‌. கடவுளை 
கடவு எவராகக்‌ கருதுவதிலும்‌ உண்மையில்லாமலில்லை . 
சதமும்‌ கு பாவித்தாலும்‌, தவறில்லை. ஆதலால்‌, எம்‌ 
AER மைதான்‌ என்று உரைக்கவேண்டும்‌. நம்‌ யாத்திரை 
கடைசி நடு வெவ்வேறு தங்குமிடங்களே தவிர வேறன்று. 
இ ப்பட்ட பாய்‌ அடையவேண்டிய குறிக்கோள்‌ வேதங்களில்‌ 
நீதுக்களர த பபற்ற முழுக்‌ கருத்தேயாகும்‌. அக்காரணத்தால்‌, 


ப்‌ கி 4 பி ௫. க்‌ 
காள்வஷேடி- நாங்கள்‌, ஒவ்வொரு மதத்தையும்‌ பொறுத்து 
ரோம்‌ க அமையாமல்‌, அதை ஏற்றுக்கொள்ளவும்‌ இசைகி 


3 
கின்றோம்‌ ; தியர்களோடு முகமதியராய்‌ மசூதிகளில்‌ தொழு 
கினியை s ஸாராஸ்திரியர்களோடு ஜொராஸ்திரியராக : அக்‌ 
ளாகக்‌ ஊங்குகின்றோம்‌ ; கிறித்தவர்களோடு கிறித்தவர்‌ 
“மயங்க அவைமுன்‌ மண்டியிட்டு வணங்குகின்றோம்‌. எல்லாச்‌ 
அல கத்தாழ்ந்த உருவ வழிபாட்டிலிருந்து குணங்‌ 
ண்டம்‌ வரையிலுமுள்ள எல்லாச்‌ சமயங்களும்‌-- 


/ இ 
[தி 
ப 


த 7-2 ‘ 
338 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌ 


ல முயற்சி 
ஆன்மா பிரம்மத்தை உணர்ந்து அறியச்‌ செய்யும்‌ ப A 
களேயாகும்‌. ்‌ அதனதன்‌ 
ஓவ்வொரு மதமும்‌ அதனதன்‌ பிறப்பையும்‌ னேற்றத்தி. 
சூழ்நிலையையும்‌ பொறுத்ததாயிருக்கிற து. சக்த. நாங்கள்‌ 
அவையாவும்‌ ஒரு படியையே குறிக்கின்றன என்ப லா 
அறிவோம்‌. இசசமயங்களாம்‌ மலர்களை ன த்புதமான்‌ 
தொடுத்து ஆண்டவர்‌ வழிபாட்டிற்காக ஓர்‌ 


அலங்கலாய்‌ அமைக்கின்றோம்‌. (அலங்கல்‌ - மாலை) தப்‌ பரம்‌ 
நான்‌ கடவுள்‌ என்றால்‌, என்‌ ஆன்மா அந்‌ சைக்‌ 
உறையும்‌ கோயிலாகும்‌. என்னுடைய ஒவ்வோர்‌ ஸ்‌ 


2 க 
அவருடைய வழிபாடாகத்‌ திகழவேண்டும்‌. அசதி திக, 
ம்‌ அலரவேண்டும்‌ ; கடமைகீகாகவே கட சாமி, 
வேண்டும்‌. கைம்மாறு கருதாமலும்‌ தண்டனைக்கு அ வதை 
அருத்தல்‌ வேண்டும்‌. ஆகவே, எங்கள்‌ சமயம்‌ விரிவ 


ந 
லு ன்‌ 
தான்‌ குறிக்கும்‌. விரிவடைவதென்ப து பிரம்மத்தை த்தா 
2 » ளை 1 
கண்டு உணர்‌, க பொரு சி 
டும்‌ வது என்னும்‌ மிக உயர்‌ நீத ம 


ட்‌ து வெதுஞ்கெரற்தக ர ணுமுணுப்பதன்‌ க்‌ மி! 
ட்டுத்‌ தொழுவ துமன்‌ நு, மனிதன்‌ தெய்வத்‌ னற்றத்? ப 

ன்‌ அதைக்காணும்‌ இடையறாத முன்‌ 

ம்‌ ஞூக்குநாள்‌ வளர்ந்துகொண்டே போகவேண்டும்‌. பி 


ண்ட 9 அ அதன்‌ 


சுவாமி விவேகானந்தர்‌ 


ட ்‌்‌ 
க்‌ கா்‌ ஜா த” அணைாண்டாுளூஞ்சாத சைன 


. மை 
ற நூல்களின்‌ பல்வேறு பகு 


கடலின்‌ (அமெரிக்கா) நகரக்‌ கிளிண்டன்‌ சாலையி 
சார்பில்‌ நி கலைக்கூடத்தில்‌, புரூக்லின்‌ அறநெறிக்‌ ௧ 
கழ்தீதப்பட்ட சொற்பொழிவு] 


லுள்ள பெளச்சு 
மகத்தின்‌ 


ஈடுகளின்‌ அளவில்‌ பாதிப்‌ 


இருபத்தொன்பதி கோடி 
தியம்‌, 


மக்‌ 
ம்‌ ந டாவதைச்‌ சுமார்‌ ல்‌ 
ஏறக்குை ன்பற்றுகின்றார்கள்‌ இறுதியாகக்‌ குறிப்பிடப்பட்டகி! 
இந்து த்‌ இறுபத்தாது கோடி மக்க 
ட ர்த்து தலையாய கொள்கைகள்‌; ஆழ்ந்து 

குரிய தத்துவ அறிவு, பஞ்சம்‌ அளவிற்கு க 


கா 

தடு த்‌ ்‌ 
வளிப்பரப்புடையது) அழிவற்றது என எடுத்துக்‌ ல்‌ 

திகளில்‌ அடங்கியுள்ள அறதெறிப்‌ 


பா 
பல்வ ர அந்து கட ச்‌ 
ன. உ ட) த்‌ 
தட ரஞ்‌? யலா ம பொருள்‌ வடிவில்‌ 

டி ன்மாவில்‌ க ணி உருவ 

ள்ள சத்தி எண்‌ றந்த யின்‌ 
பின்‌ ்‌ ற அளவற்ற சத்தி 
பக அளவுக்கடங்கிய உல ம்‌ பற்ற 

வா 

சூட்பூ, ” தனித்து வா ந்தன்‌ 
பொருமை ஆகிய ன்மைகளைக்‌ கொண்ட 
மணி ன்‌ சுவட்டை டு ்‌ 
இப்‌ oe உணர்விற்கு 

ப்பா: 
இ ஈற்பட்ட அந்தப்‌ ப்ரப்‌ 


கிஷ. மனித ஆன்மா அழிவற்ற ஸ்‌ 
“ஆனால்‌ க வளருந்தன்மையு ன்மாவோ; ாலங்‌ கடந்த 
அதற்கு 


அளவ ்‌ நம்முள்‌ கரந்து உறையு 
Q த வாம்வி உடையது: 
தாடக ஈழ்வின்‌ தொடர்பி இ 
ாடக்கமோ முடிவோ இருந்ததில்லை; இருக்க முடியாது ந்தி 


340 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌-2 ்‌ 
; களில்‌ முக்கிய 
கிறித்தவ சமயங்களிடையே உள்ள வோறுபாடு ன்மானம 
மானது இதுவே ! கிறித்தவ சமயம்‌ ஓவ்வொரு மனித ஆ க்கிறது. 
உலகத்திற்‌ பிறக்கிற பொழுது உருவாகிறது எனப்‌ பண்ன 
இந்து சமயமோ, “மணித ஆன்மா அழிவற்ற இறைவனிட ஆரம்ப 
சுரந்தது. எனவே இறைவனைப்‌ போலவே டத்தை 
மில்லை,? என அயம்புகின்றது. ஆன்மாவின்‌ ட்ப றிற்குப்‌ 
விதிகளுட்பட்டு அது ஒரு தன்மையினின்றும்‌ மற்றொன்‌ 
பாயுங்கால்‌ பலவேறு 
இனியும்‌ இருக்கும்‌. 
மாற்றமற்ற நிலையை 3 கழ்ச்சி 
“இஃது அவ்வாறாயின்‌, நம்‌ கடந்த பிறப்புக்களின்‌ நி 
கள்‌ ஏன்‌ நம்‌ நினைவிற்கு வ 
எழுப்பப்பட்டுள்ள 
உணர்வு என்பது, 


௪. கிய 
அலல அக்கடலின்‌ ஆழத்தில்‌ இதுப்‌ துன்பங்கள்‌ 
அனுபவங்கள்‌ அனைத்‌ 


ரன்‌ 
தும்‌ அடக்கப்பட்டுள்ளன. நிலைய 
ஒன்றைத்‌ தேடுவதே ராறு 
உடலும்‌, மற்றும்‌ இயற்கையின்‌ படைப்புகள்‌ யாவும்‌ ஓயாது ம 
தன்மை உடையனவாயுள்‌ 

தலை சிறந்‌ 


எனக்‌ 


ம்‌ டப்பு 
கொள்ளல்‌ மெய்யுணர்‌ டை தனிபட்ட பை சமயத்‌ 


ரு க ல புத்த 
தினர்‌ போதிக்க தற்பதம்‌ 


ம்‌; 
பென்று 

மனிதனும்‌ னிப்படைப்பெ லகம்‌ 
அவனுடைய உ ள உணஙர்வுக்கம்பா திடப்‌ வ யற்சை 
லாததென்றும்‌ இயம்புகின்றார்கள்‌ . க ன்‌! 


1 
தாயை நா 
நிற்பவை ன்‌. உடலும்‌ வெளி வத்‌ தக அ! ன்‌ க்‌ 
2 ர்‌ ச ய 
படும்‌, ஆனால்‌, 1 அவற்றின்‌ உறவின்‌ தன்மை ளை 
போலத்‌ 


வ 
தது நிறம்‌ றையும்‌ ஆன்மாவோ, இறை த 
தனித்து நிற்குந்தல டையது. அது நம்ம 


இந்திய சமயக்‌ கருத்து 341 
யும்‌ உடலையும்‌ அவற்றின்‌ வளர்ச்சிக்கு ஏற்ப மிகுதியாகவோ 
குறைவாகவோ ஆட்டிவைக்குந்‌ திறன்‌ படைத்தது. 

இறப்பு என்பது ஒரு நிலை மாறுதலே. நாம்‌ (இறந்த பின்பும்‌) 
அதே அண்டத்தில்‌ முன்‌ போலவே பழை! விதிகளுக்குட்‌ 
பட்டவர்களாய்‌ இருக்கிறோம்‌. இதற்கு அப்பாற்பட்ட தில்லை 
டைந்து வனப்பிலும்‌ அறிவிலும்‌ மேலான நிலையை எய்தியுள்ள 
வர்கள்‌ அவர்களைப்‌ பின்தொடத்ந்துவரும்த ல பா்‌ ளை அ 
முன்செல்‌ காவலர்களே. மிக மிக உயர்‌ ந்தோரின்‌ ஆன்மாவும்‌ 
மிகமிக இழிந்தோரின்‌ ஆன்மாவும்‌ தொடர்புடையவை. அழிவற்ற 
முழுமையின்‌ விதை எல்லோரிடமும்‌ உள்ளது. 
கரக ப மையை நாம்‌ வளர்த்து, எதிலும்‌ 
பாருளைக்‌ காணவேண்டும்‌. நம்ம 
பாடுகளை எண்ணிப்‌ புலம்புதல்‌ யாதொரு பயனையும்‌ நல்காது. 
அன்பமூட்டும்‌ சூழ்நிலைகளை வெல்ல முயலும்‌ வீரமுய! 
ஆன்மாவை உயர்த்தும்‌. ஆன்ம முன்னேற்‌ 
படவே வாழ்வின்‌ குறிக்கோள்‌. கிறித்தவர்கள்‌ இந்துக்களிட 
ருந்தும்‌, இந்துக்கள்‌ கிறித்தவர்களிடமிருந்தம்‌ இலை அறிய 
லாம்‌. உலகின்‌ புலமைக்கு இவ்விரண்டும்‌ உயர்ந்த கருத்துக்க 
வழங்கியுள்ளன. 
“உண்மையான சமயம்‌ உறு J 
படைத்தன்று; அது தீமை ஒழித்தது. மட்டுமன்றி), தொடர்ந்த 


களைப்‌ ணிதர்களிசா க தூய்மையான 
படித்தலினின்றோ தோன்றுவத இஃ நூன்‌ தோன்றும்‌ 


மாண்‌ ச 
புடைய நம்‌ செயல்கள்‌ காரணம்‌ ர்‌ ஒவ்வொரு குழந்‌ 


தம எழுச்சியேயாகும்‌. உலகப்‌ ரட்டப்பட்ட 
அனும தன்‌. முற்பிறப்புக தடட அந்த 
அ பவங்களளை தீ தன்னுடன்‌ கொண்டு ர ல்‌ 


பவ 
வற்றி கின்‌ விளைவை அக்கம்‌ ஆனால்‌? நம்முள்ளே 
அரசு ௦ வடிவத்தின்‌ மூலம்‌ காணலா சசியை 


ஒன்று, 
ருப்பதைக ட்‌ 
ல தக க்கி 1 நம்மை 5 ௮ 
தனித்தியங்கும்‌. கண்மை உடையத்‌ ந 27 
ண்ட வ்‌ ஊட்டுகிறது. நாம்‌ விடுபட னித ்‌ 
னேற்ற நம்மால்‌ எப்படி முட்‌ ம்‌ * 


342 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-2 
முயற்சியே மனித மூன்னேற்றத்திற்குக்‌ காரணமென நாம்‌ கருதி 
கிரோம்‌. இவ்வுலகின்‌ நிலையும்‌, நம்‌ நிலையும்‌ ஆன்ம விடுதலையின்‌ 
விளைவுகளே. 

எங்கும்‌ நிறைந்த எல்லாம்‌ வல்ல--நமக்கெல்லாம்‌ தந்தை 
யாகிய இறைவன்‌ ஒருவன்‌ இருக்கிரானென நாம்‌ நம்புகிறோம்‌: 
அவன்‌ தன்‌ குழந்தைகளை அளவற்ற அன்புடன்‌ காத்து அறி 
களுக்கு வழிகாட்டி வருகிறான்‌. கிறித்தவர்களைப்‌ போலவே த 
ஞூம்‌ உருவக்‌ கடவுள்‌-—௫௪குணப்‌ பிரம்மம்‌ என்ற கருத்தை நிப்டி 
கிறோம்‌; இன்னும்‌ ஒருபடி மேலே செல்லுகிறோம்‌; ₹நாமே அவன்‌) 
அவனுடைய தனித்தன்மை நம்முள்‌ தோன்றி நிற்கிறது ; அதத்‌ 
நம்முள்‌ உறைகிறான்‌ ; நாம்‌ அவனுள்‌ உறைகிறோம்‌,? என ௭ 
ஊவும்‌ முற்படுகிறோம்‌. எல்லாச்‌ சமயங்களிலும்‌ உண்மையி 
உரு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு, இந்துக்களாகிய 
நாங்கள்‌: அவைகளுக்கெல்லாம்‌ தலை வணங்குகிறோம்‌. ஏனெனில்‌; 
இவ்வுலகில்‌ உண்மைக்கருத்‌ துக்‌ கூட்டலிலன்‌ றிகீ கழிப்பதிூ 
பல்வேறுபட்ட சமயக்‌ கொள்கை 


ன்‌ இறைவனுக்கு அளிக்க விரும்புகிறோம்‌. பரிசு நாட்டத்தா 
்‌ றி அன்பு காரணமாகவே நாம்‌ இறைவனைக்‌ காதலிக்க 
வண்டும்‌. நம்‌ கடமையைச்‌ செய்வதிலும்‌ அதேபோனர்‌ 


காழுகைகளில்‌ இறைவன்‌ “நம்‌ எல்லோருக்கும்‌ தந்‌ 


ஏற்றுக்‌ ந த 
றுக்கொண்டு, நம்‌ வாழ்வில்‌ ஒவ்வொரு ம்க்‌ 


ப்‌ 
படூகின்‌ காட்டவே 3 ல்கள்‌ இயற்ரி 
சென்ன. ஆனால்‌, தளராத நடையட் ல்‌ தையில்‌ நாம்‌ 
டில்‌, அந்நூல்‌ i வவர, அப்ப போம்‌: 
கூல்களாற்‌ பெறும்‌ அறிவு பயனற்றுப்டே 


இந்திய சமயக்‌ கருத்து 345 


ஓவ்வொரு மனிதனது தனித்தன்மையையும்‌ ஒரு கண்ணாடிக்‌ 
கோளத்திற்கு ஒப்பிடலாம்‌. ஓவ்வொன்‌ நின்‌ நடுவிலும்‌ ஒரே 
விதமான தூய வெள்ளொளியாகிய இறைவனது பதிப்பு இருக்‌ 
கிறது. ஆனால்‌, ஒவ்வொன்றின்‌ கண்ணாடியும்‌ வெவ்வேறு நிறங்‌ 
களையும்‌ தடிப்பு வேற்றுமைகளையும்‌ கொண்டிருப்பதால்‌, அவ்‌ 
வொளியின்‌ கதிர்கள்‌ வெளிக்‌ கிளம்புகையில்‌ பல்வேறு தோற்றங்‌ 
களை அடைகின்றன. எல்லா உள்ளொளிகளும்‌ அளவிலும்‌ 
- அழகிலும்‌ ஒன்றுபட்டவை. நாம்‌ அவற்றிற்‌ காணும்‌ வேற்றுமை 
அவ்வொளிகளைக்‌ கொண்ட இவ்வுலககீ கருவிகளின்‌ குறையே. 
நாம்‌ வாழ்வின்‌ இருப்பிலே உயர உயர, அந்தக்‌ கருவியும்‌ மேன்‌ 
மேலும்‌ தெளிவாக ஓளிவீசும்‌ தன்மையை யடைகிறது. 


110—23 


விரிவுப்‌ போர்‌ 


“விதைக்கு முன்பு மரமா? அல்லது மரத்திற்கு முன்பு 
விதையா ? என்ற முடிபு காணாத பண்டைய வினா--இரு 
அறை இடர்ப்பாட்டு வினா--எல்லாவகை அறிவுகளையும்‌ ஊடுருவி 
அத்ன்றது. பொருள்கள்‌ உண்டான மூறையிலே அறிவு மத்‌ 
ம்‌ க்‌ முதலா? குறிக்கோளா, அதன்‌ புறத்தோற்றமா : 
த ரி தனில்‌ மயன்‌ இயல்பு சுதந்தரமா, நி ச 
நினைவைப்‌ வி ௮ சடத்தைப்‌ படைக்கின்றதா, ௪ 


© ட்‌ ன. 
ஒன்றன்பின்‌ ௦2 காண்டற்கரிய தன்மைய 


ந ளர்‌ ந்‌ - , ப்‌ லவே 
இவ்வினாக்கள மாறாது ப தழும்‌ கடலின்‌ அலைகள்‌ போ 


ஓர்‌ அறிவு திகழ்‌ செயலின்‌ வ்‌ 
பரிணாமப்‌ போக்கில்‌ ப்‌ ்‌ சடப்பொருளாலும்‌ சத்தியா 
க றகீகின்‌ ப்‌ ச ன்று 
வதற்கு மூன்பே மிளிர்ந்தது அறிவு, இந்த ஞாலம்‌ தோ 
மு எதிர்த்துப்‌ ே 


e (மீ 
மாறுபாடுகளைப்‌ த த்‌ 
சங்கற்பத்தால்‌ தூண்ட 


விரிவுப்‌ போர்‌ 345 


டை 3 
நால பார்த அனுப 1 | 
கல்‌ தேக கி த்தது என்பது விளங்கும்‌. ஆனால்‌, உடலில்‌ 
தூண்டுகி தான்றுகிறபொழுது அது எண்ணத்திலும்‌ மாறுதலைதீ 
நடத்தி வ இக்காரணத்தால்‌ மனத்தை இவ்வுடலேதான்‌ 
வகி வேண்டும்‌ என்பதம்‌, அதைப்‌ போலவே இது 
த வா கின்றது க மாறுதல்‌ முன்பிருந்த அமைதி 
ன்‌ வு என்று வாதித்தால்‌, அதே உறுதியுடன்‌ தருக்க 
ஓ வு கொண்டு இந்த மாறுதலில்லாமை என்ற கருத்துங்கூட 
க்‌ மாயத்‌ தோற்றமே ; இது வேகங்களிடையே காணப்படும்‌ 
இ ற்றத்தால்‌ எழுந்ததே என்று எதிர்வாதப்போர்‌ தொடங்க 
யலும்‌. 
ந னதி ஆராய்ச்சியில்‌ அறிவனைத்தும்‌ இந்த முடிவற்ற தீச்‌ 
ழலில்‌ சிக்கி உழல்வதைப்‌ பார்க்கின்றோம்‌. எதுமுன்‌, ௭௮ 
ச சொல்ல இயலாத காரண காரியமே இச்‌ 
ஈண்டு சீர்தூக்கிப்‌ பார்த்தால்‌, 
இந்த அறிவு தவறு என்பதை 
ஆதாரம்‌ உண்மையான அறிவோடு 
விலாத்‌ திச்சுழலையே ஆதாரமாகக்‌ 


Q 
காண்ட விதிகளால்‌ அமைக்கப்பட்ட அறிவைக்கொண்டு விளக்‌ 


து அருவ. 1 இத கர்‌ 
ர விலா சிறப்பிய 
அ ய்ப்பித்‌ துககொள்ளுவதேயாகும்‌- 
ல என்று பகர்வதற்கில்லை- ஏனெனில்‌, நாம்‌ அறியும்‌ எந்த 
தல ட்ப ம்‌. தாது சிந்திக்கும்‌ எந்‌ 
மூடை வட்டத்திலேதான்‌ உறைநீ நிற்கின்றது. எல்லா நடை 
நத தேவைகளுக்கும்‌ இது . 
கையும்‌ தழுவி நிற்‌ 
அ 


ல்‌ யாதெனில்‌, தன்‌ குறையைத்‌ தானே 
வெறும்பொய்‌ 


அ 
திருக்கிறது: புற உலகத்தில்‌ செ கள்‌ லம்‌ 
தன்னை விருப்பு வெறுப்பு என்றி தீ கத்‌ 
Ce வெளிப்படுத்திக்கொள்ளூகிறல அத உலகர்‌. 
வி “த்தில்‌ ஆசை நிராசை விருப்பம்‌ விருப்பமின்மை (பிர 
விருத்தி இவருத்தி) என்ற சத்திகள்‌ பதும்‌ இது காட்சி 
ளிக்கின்றது. இந்தப்‌ ரெயஞ்சமனைத்தும்‌ புறத்தின்பால்‌ 


346 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌-2 

விரைகின்றது. ஒவ்வோர்‌ அணுவும்‌ தன்‌ நடுவட்டத்திலிருந்து 
வோர்‌ லிகின்றது. அக உலகத்தில்‌ கருத்துகைத்தில்‌- ஒவ்‌ 
வோர்‌ எண்ணமும்‌ கட்டுக்கடங்காமல்‌ போவதற்கு முயற்சி செய்‌ 
கிறது. மேலும்‌, பற உலகத்தில்‌ ஒவ்வோர்‌ அணுவும்‌ மையத்தை 


நோக்கிச்‌ செல்லுகிற சத்தியால்‌ தடையுறுகின்ற து. இந்தச்‌ சத்தி 
யைத்தான்‌ மையத்தை ம்‌ ்‌ ற 


ருப்பங்கள்‌—செயற்படுவதில்‌ மேலும்‌ மேலும்‌ 
யந்திரங்கள்‌ போல இயங்கும்‌ விருப்பங்கள்‌ 
ச சார்ந்தனவாகும்‌. ஐம்புலத்தளைகளை நீக்கு 


அமுக்கமென்று உரைப்பார்கள்‌. - இவ்வகை 
வதும்‌ இந்தத்‌ தளையைத்‌ தகர்ப்பதுந்தா£ா 


? சுதந்திரம்‌ எய்‌ துவதற்கா ம்‌ 
ள்ளத்தை ஏற்கெனவே கவ்‌ த 
தள்ளுதல்‌ நீக்குதல்‌, அதன்‌ தளையைத்‌ தகர்த்த 
5 முதலிய இவை யாவும்‌ அக்கட்டஊயன்‌ நோக்கத்‌ 


விரிவுப்‌ போர்‌ 347 


போதாது. சுதந்தரம்‌ அடைகின்ற வரையில்‌ விரிவுப்‌ போர்‌ இடை 
யறாது எஞ்ஞான்றும்‌ நடந்துகொண்டேதானிருக்க வேண்டும்‌. 
துன்பமகற்றவோ இன்பம்‌ எய்தவோ இந்தச்‌ சுதந்தரப்‌ போர்‌ 
ஏற்பட்டது என்று சொல்லுவதற்கியலாது. இத்தகைய உணர்ச்சி 
களற்று மிகமிக இழிவான நிலையில்‌ இருக்கும்‌ பொருள்கள்‌ கூட 
தாம்‌ விரிவதற்காகப்‌ போராடுகின்றன. பலருடைய கருத்துப்படி 
இத்தகைய பொருள்களின்‌ விரிவே மனிதனாவன்‌- 


ஆன்மா, இறை, சமயம்‌ 


தனி வாழ்வு நடத்தும்‌ சான்றோர்களின்‌ . குரல்‌--செமிட்டிக்கு 
வர்களுக்கு வந்த குரல்‌_புத்தபிரான்‌ போலவே ஆன்மிகத்‌ 
அறையில்‌ வானளாவி நிற்கும்‌ பெரியோர்கள்‌ மூலமாகப்‌ பேசின 


ன; ட்‌ 

வள்ளமாய்ப்‌ பெருகிவிடுகின்றன. பல்வேறு நாடுகள்‌, குமுக 
ரீந்த இருடிகள்‌, தூய்மை வாய்ந்த மனித 

ள்‌. இவர்களுடைய தெய்வ நற்செய்திகளின்‌ 


உரைய கில்‌ தை ம்‌ 
முதல்‌ நற்செய்தி இதுவே “ஜூன. அந்தக்‌ குரல்‌ கொணடு” 


அமைதி நிலவட்டும்‌. அது பகையைத்‌ 


பெரும்பாலும்‌ கூண்டின்‌ தொடக்கத்திலேயே சமயத்திற்கு! 
, வந்துவிட்ட து என்று அஞ்சினார்கள்‌ 

மாபெருஞ்சம்மட்டி அடிகளால்‌? 

4 மட்பாத்திரங்களின்‌ திரள்ச 


ஆன்மா, இறை, சமயம்‌ 349 


செய்வது என்பதை அவர்கள்‌ ஓராமல்‌, திகைத்தார்கள்‌ ; ஒவ்‌ 
வொன்றும்‌ தங்கள்‌ கைகளிலிருந்து நழுவக்‌ கண்டார்கள்‌. 
அஞ்ஜேயவாதம்‌, லோகாயத வாதம்‌ என்னும்‌ வாதங்களாம்‌ 
பொங்கி எழும்‌ கடல்‌ வெள்ளம்‌ அதன்‌ முன்னுள்ள அனைத்தை 
யும்‌ அடித்துக்கொண்டு போகாமல்‌ நில்லாது என்று ஒரு சமயத்‌ 
தில்‌ தோன்றிற்று. தாங்கள்‌ கருதியதை மொழிவதற்குக்கூடத்‌ 
துணிச்சலற்றவர்களாய்‌ அவர்கள்‌ இருந்தார்கள்‌- சமயத்திற்கு 
வந்த இன்னலிலிருந்து அது மீளாத ஒரு கையறு நிலையில்‌ நிற்‌ 
கிறதென்றும்‌, சமயத்திற்காக வாதாடுகின்ற வாய்ப்பும்‌ எஞ்ஞான்‌ 
றும்‌ மறைந்துவிட்டது என்றும்‌ பலர்‌ அஞ்சினர்‌. ஆனால்‌, 
எழுந்த கடல்‌ வெள்ளம்‌ நமக்கு ந ட 

திரும்பிவிட்டது. நம்மை விடுவிக்க ஒன்று தோன்றியிருக்கிறது. 
அது யாதென வினவுவீராயின்‌, அதுதான்‌ 4 
“ஆராய்‌்ச்சியாகும்‌. பல்வேறு ௪ம்‌ 
ஒொமிசுத்தில்‌ அவை யாவும்‌ ஒன்றே ௭ 
இல ம்‌." நான்‌ இணைஞனாயிருந்தபொழு த, 
ரு என்னை நண்ணிற்று. சமயத்தைப்‌ ர்‌ தர்‌ 

்‌ மய 
வதையும்‌ இழந்துவிடுவேனோ என்று ஒரு ந்த தீ ததத? 


்‌ லாம்‌ மதத்தையும்‌, பெ 
எமயங்களையும்‌ நான்‌ ஆரா 
பித்த அடிப்படையான 
க கற்பிக்கின்றன என்பன்‌ 
போயிற்று, ஐ. ப்பை கன்ட அது என்‌ உள்ளத்தைத்‌ தொம்‌ 
து. “ஏ ்‌ ன்‌ 2 என்று நான்‌ வினவினேன்‌. இல்‌ த 
ப ண்மைதா ரும்‌ ணம தள்‌ ண தது டட 
s 3 


ங்களையே எல்லா 
உணரும்பொழுது எனக்‌ 


ே 

0. மணி சூ உடலும்‌, * ந ற 
ற்‌ ப்பு என்பதை நாமறிவோம்‌: தனு ழ்‌ 
த்தி ஆன்மிக இயல்பும்‌ ஒன்‌ றிருக்கிறல்‌ . ந 
வி யோக பல்வேறு சமயங்களை ஆரா 0 ந சரி; அல்லது, 
ரர வனங்களில்‌ கற்பிக்கிறது கிறித்தவருடைய 

க 2 ட்‌ 5௪ . டி 

மண்ணில்‌ te க்கிய அமிசங்களில்‌ இவை யாவும்‌ 


350 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௭டர்‌-2 


ஒன்றே. இதனால்‌, மனித மனத்திற்குச்‌ சமயம்‌ என்பதி த 
லோடு அமைந்த ஒரு தேவை என்பது நன்கு புலனாகினித்தத்‌ 
ஒரு சமயத்தை மெய்ப்பிக்கும்‌ தன்மை மற்றைய சமயங்களையு 
மெய்ப்பிக்கும்‌ தன்மையைச்‌ சார்ந்து நிற்கின்றது. சான்றாக; 


இல்லை என்று வைத்துக்கொள்ளுவோம்‌ ; இந்நிலை இயற்கைப்‌ 
இயல்பிற்கு மாறுபட்டது என்று நீங்கள்‌ இயம்பக்கூடும்‌ ; “ 2 ப்‌ 
மதம்‌ உண்மையான மதம்‌ ; மற்றைய அனைத்தும்‌.பொய்‌ ? என்கி 
வாதிப்போரின்‌ கூற்றை இதே தருக்க அறிவு முறையி 

ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம்‌. ஆறு விரல்களின்‌ ஓர்‌ இரட்டை 


உண்மையாகவே திகழவேண்டும்‌.  முக்கியமல்லாப்‌ பொருள்‌ 
களில்‌ மாறுதல்கள்‌ இருக்கின்றன ; ஆனால்‌, சாரமான பொரு 


ஆ ஒரு நம்பிக்கையைத்‌ திண்ணமாகவே வளர்க்கவேண்டி. 
வனாயிருக்கின்றான்‌ ன்‌ சமய 1 ரத்‌ [1.1 
டும்‌. த இயல்பை வளர்த்துத்த 


மேலும்‌, உலகப்‌ பல௪மய “ஆராய்ச்சிகளில்‌ நான்‌ கண்ட மற்‌ 
றோர்‌ உண்மை இருக்கிற து. ஆன்மா, இறை இவற்றைப்பற்‌.றிய 
கருத்தின்கண்‌ மூன்று மாறுபட்ட . நிலைகள்‌. உண்டு என்பதை 
£ அழிந்துபோகின்ற உடலைத்தவிர்த்து, ஏதோ ஒர 


ப்‌ மகீகுதி 
தொடக்கமுமில்லை ; இறுதியுமில்ல்‌. மள்ள பாகமான ந 


ஆன்மா, இறை, சமயம்‌ 351 


தாக ப்‌ 2 என்னும்‌ சொல்‌ காலவட்டத்தின்‌ தொடக்கத்‌ 
படக்க சுட்டுமே தவிர, வேறன்று. இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
ர்க்‌ என்று எங்கும்‌ சுட்டப்படவில்லை. படைப்புக்கு ஒரு 
க rt உண்டென்பது இயலாத காரியம்‌. தொடக்கத்தின்‌ 
ர ன்பதை உங்களுள்‌ ஒருவராலும்‌ கற்பனை செய்துகூடப்‌ 
3 > முடியாது. தொடகீகமுடைய ஒன்றிற்கு முடிவுண்டு. 

நான்‌ இல்லாத நாளில்லை ; நீங்களும்‌ இல்லாத நாளில்லை ; உங்‌ 
ணி இல்லாமலிருக்கப்போவதுமில்லை,”? 
எங்கெங்கே படைப்பு என்‌ 


க குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ, 
ன்‌ தொடக்கம்‌ என்பதைத்தான்‌ குறிக்கிறது என்று கொள்ள 
தத்‌ தது உங்கள்‌ உடலுக்கு மரணம்‌ ஏற்படும்‌. ஆனால்‌; உங்‌ 
றி ஆன்மாவுக்கு ஒருநாளும்‌ மரணமில்லை... ஆன்மாவைப்‌ பற்‌ 
ப பத்தோடு பூரணத்தைப்பற்றிய கருத்துக்களின்‌ பகுதியும்‌ 
டட வதண்‌ உன தன்‌ அளவிலே ஆன்மா பூரணமாய்த்தான்‌ 
கத்தி வுற்றிருக்கிறது. ஹிபுருக்களின்‌ புதிய சாசனம்‌, தொடக்‌ 

ஜில்‌ மனிதன்‌ பூரணமாய்த்‌ திகழ்ந்தான்‌,” என்னும்‌ கருத்தை 
கன்‌ டய செயல்களால்‌ தன்னை மனி 
இய மாசுறுத்திக்கொண்டான்‌- அவன்‌ தன்னுடைய பண்டைய 
ய 'நீகையை-தன்னுடைய தூய்மையான 'நிலையை-மீண்டும்‌ 
நல்ல படும்‌! உருவகக்கதைகள்‌ வா 

ண்‌ மூலமாகவும்‌ சின்‌ 
கட்டடம்‌ இப்பொருளைப்பற்‌/ 
வ்‌. மத்‌ 1 EA ௮ 
ப அதுத்த ர்‌ ணமானதென்‌ ௮, இவை யாவும்‌ அறி 

பரிசுத்தத்தைப்‌ பெறவேண்‌ டுமென்றும்‌ இலை 
கீ காண்போம்‌. அத்தகைய 
தல்‌ பி எப்படி அடைவது? கடவுளை 
ல்‌ வ்‌ ஹிப்‌ ர்‌ தயான 
லாக அன்றித்‌ தந்‌ ன்‌ 
பு நமக்கு து க ரங்குகின்றகி!* கடவுளைக்‌ கண்டறி 
ன்‌ வாம்‌ லட்சிய ம்‌ i 

க ம்வின்‌ இரண்டாக கலப்பதற்கு முன்பே மைந்த 
களா உன்மை முதலில்‌ அரும்ப வேண்டும்‌- க ரச டிப்‌ செய்‌ 
தம்‌ ல்‌ தன்னுடைய மினல்‌ ப்‌ ட்ட தற்குத்‌ 
யை மனத்தில்‌ க தீதிக்கொள்ோங்கள்‌ 2 க 

ரணம்‌, நம்‌ செயல்களேயாகும்‌ இதற்காகக்‌ கடவுள்‌ துகு 


352 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—ச௬ுடர்‌-2 

பள்ள 
றஞ்சாட்டுவது அழகன் று. இக்கருத்துகளோடு ற்‌ 
மற்றொரு கொள்கையும்‌ இருக்கிறது. ன்‌ பே 
கொள்கை, ஐரோப்பியர்கள்‌. இதைச்‌ சிதைப்பதற்கு மூ 
இது உலகப்‌ பொதுக்‌ கருத்தாய்த்‌ திகழ்ந்திருந்தது. 


a ்‌ ந்தரத்‌ 
இயலும்‌? மறு பிறப்புக்கொள்கையோ ஆன்மாவின்‌ க 
தைத்‌ தீர்மானமாய்‌ வலியுறுத்‌ துகின்ற து கலப்பற்ற ஒரு தெ 
கம்‌ இரு 


"தோன்‌ ஜய மிந்துவிடுவார்‌. £ இம்‌ முறையில்‌ 
ல்‌ தோன்றுமாயின்‌ , ஒருவன்‌ மற்றொருவ றோ? 

ப?” என்னும்‌ கேள்வி பிறக்குமன்‌ 
£ருணையங்கடலாம்‌ 1 


யார்‌? 


ர 
லால்‌, கிதைக்காட்டி லும்‌ சிறந்த விளக்கமொன் றுண்டு ; பதத 
வது, ஒருவன்‌ நுகர்கின்ற இடும்பைகளனை த்திற்கும்‌ பொறுப்‌ 
அவே டி 


3 இதனால்‌, நாம்‌ ப்‌ ? 
ருக்க மறையில்‌ தொடர்‌ ரீ ம்‌ 


ஆன்மா, இறை, சமயம்‌ 353 
ருக்கிறபடியால்‌, பொறுமையுடன்‌ 
ங்களை நான்‌ வேண்டுகிறேன்‌. 
அறிவையும்‌ பெறுகிறோம்‌ ; 


கிறது. அது சற்றுச்‌ சிக்கலாயி 
செவி சாய்த்துக்‌ கேட்கும்படி உ 
அனுபவம்‌ வாயிலாக நாம்‌ எல்லா 
அறிவைப்‌ பெறுவதற்கு அது ஒன்றே பாதையாகும்‌ ; அது 
யாதெனில்‌, விழித்த உணர்வு வட்டத்தில்‌ நிகழ்கின்ற அனுபவமே. 
இதை விளக்க ஒரு சான்று தரலாம்‌ ; ஒரு மனிதன்‌ ஒரு பியானோ 
வில்‌ ஒரு ௬ரம்‌ வாசிக்கிறான்‌ ; இசைக்கருவியின்‌ ஒவ்வொரு 
கட்டைமீதும்‌ அறிந்தே தன்‌ விரலை அழுத்தி வைக்கிறான்‌ ; இந்த 
முறையைத்‌ திரும்பத்திரும்பப்‌ பயில்கின்றான்‌. அவனுடைய 
விரல்களின்‌ ஓட்டம்‌ ஒரு பழக்கம்‌ ஆகிவிடுகின்றது. ஒவ்வொரு 
தனித்த கட்டையின்‌ மீதும்‌ சிறப்பான ஒரு கவனத்தைச்‌ செலுத்‌ 
தாமலே, அவன்‌ அந்தச்‌ சுரத்தை வாசிக்கின்றான்‌. இதைப்‌ 
போலவேதான்‌ நாம்‌ சம்பந்தப்பட்ட வரையில்‌ எல்லாம்‌ நிகழ்கின்‌ 
றன. நம்முடைய சார்புகள்‌ யாவும்‌ அறிந்தே செய்து கழிந்த 
செயல்களின்‌ விளைவுகளாகும்‌- எவையோ சில சார்புகளோடுதான்‌ 
குழந்தை பிறக்கின்றது. இச்சார்புகள்‌ எங்கிருந்து வருகின்றன? 
ஒன்றும்‌ வரையப்படாத மனமாம்‌ பலகையுடன்‌ ஒரு குழந்தையும்‌ 
பிறக்கிறதில்லை. மனம்‌ ஓன்றும்‌ எழுதப்படாத 
இல்லை. முன்னமே இந்தப்‌ பக்கம்‌ வரையப்பட்டிருக்கிறத: பண்‌ 
டைய கிரேக்க எகிப்துதீ தத்துவ ஞானிகள்‌ பதிவுகளந்ற ப 
மனத்தோடு எந்தக்‌ குழந்தையும்‌ உலகத்தில்‌ தோன்றியதில்‌ He 
என்று கற்பித்தார்கள்‌. அறிந்தே புரியப்பட்ட ர ப 
பிறந்த ஓர்‌ ஆயிரம்‌ சார்புகளோடுூ கூடவேதா 
தையும்‌ வையகத்தில்‌ உதயமாகின்றதி- இந்த ்‌ ்‌ 
அவற்றை அது பெறவில்லை. கழிந்த பிறவிகளில்‌ ட்ட அன்த 
பெற்றிருக்க வேண்டும்‌ என்பதை நாம்‌ கட்டாயமாக அதத 
ெள்ளாமலிருக்க இயலாது. கலப்பற்ற ஒரு முழுத்‌ தீ ழ்‌ 
எதகரக இல பங்கின்‌ வால்‌ ர 
ச்‌ 

பரம்பரை பப்ப அதத்‌ வேண்டும்‌: ல்‌ றச்‌ சேர்த்தே 
அவர்கள்‌ வாதிக்க வருகின்றன தந்தையர்‌, நம்‌ பாட்டன்‌ 
மார்‌, நம்‌ கொள்ளூ றார்கள்‌. நம்‌ தா த்‌ ந. வமிச வழித்‌ 

ன்‌ எளூப்‌ பாட்டன்மார்‌-இவர்‌ யாவரு 
தத்துவம்‌, அல்லது 1 ௨0 என்ற நியதியில்‌ நம்மோடு 
கலக ன்றது, வல றம்‌ என்றே இதற்கு விளக்கம்‌ 
கூறுவோமாயின்‌, இரக தத்துவ 2 

o மாவைப்‌ ப றிய கருத்தி: ல்‌ ்‌ ்‌ 
தும்‌ நம்ப வேண்டுவதில்லை ; ஏனெனில்‌; உடல்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
விளக்கந்தருகின்றது. பெள திகம்‌, ஆன்மிகம்‌ இவற்றைப்‌ பற்றிய 


354 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-2 


பொறுத்தமட்டில்‌ , அவர்கள்‌ செல்லும்‌ பாதை தெளிவாகத்தா 
னிருக்கிறது. தருக்க அறிவு மூலமாக ஒரு நேர்மையான அதி 
விற்கு வருகிறதாயிருந்தால்‌, நமக்குக்‌ கழிந்த பிறவிகள்‌ இருந்தே 
தீரவேண்டும்‌ என்பதை நாம்‌ ஆமோதிக்காமலிருகீக அவ்வத்‌ 
நவீன காலத்து இருடிகளும்‌, சிறந்த தத்துவ ஞானிகளும்‌, ப 


பாகும்‌. யூதர்களிடையே இத்தகைய கொள்கையில்‌ நம்பிக்கு 
நிலவி வந்தது. இயேசுநாதரும்‌ இந்தக்‌ கொள்கையில்‌ நம்பிக்கை 
வைத்திருந்தார்‌ ; “ஆபிரகாமுக்கு முன்பே நான்‌ இருக்கிறே தத்‌ 
என்கிறார்‌. மற்றோரிடத்தில்‌ பின்வருமாறு குறிப்பிடப்‌ இதத்‌ 
கிறது: ௨ அவதாரமாயிருக்கிறார்‌ என்று கூறப்படுகிற எலியா 
தான்‌ இவர்‌.?? 


ஜசியநாட்டு மக்கள்‌ அவற்றை ர்‌ ந்‌ க்கிறார்கள்‌ 
நன்குணர்‌ திரு 2 

ஆனால்‌, தாயகத்தைவிட்டு அ ,0 2 

தவறுகள்‌ புகுந்துவிட்டன. கிறித்தவ சமயத்தின்‌ மிக ஆழமான 

சிறந்த கருத்துகள்‌ ஐரோப்‌ 


; ததவ வேதத்தை எழுதியவர்கள்‌ வழங்கிய கருத்த 


மேசை மீது சாய்ந்து அமரவில்லை ; 


ஆனால்‌, பல நூற்றாண்‌ 


ல்களை எய்தியவையும்‌ கிரேக்க ரோம மூலங்களி 


ஆன்மா, இறை, சமயம்‌ 355 


து பெருகி வந்த ஓப்டுமாசு கயல்‌. த்க்‌ யூதர்‌ 
மக்க வழக்கங்களை ஐரோப்பியர்களால்‌ உணர்நீதுகொள் 
ட்டம்‌ இன்னும்‌ எவ்வளவு கடினமாயிருந்திருக்கும்‌ என்பதை 
ப ப்பாருங்கள்‌ ! பழங்கதைகளும்‌, புராணங்களும்‌ சூழ்ந்தி 
ல்‌ வனப்பு வாய்ந்த இயேசுநாதரின்‌ சமயத்தைப்பற்றி 
த பெற்றது மிகக குறைவே என்பதில்‌ யாதொரு வியப்பு 
ட்டம்‌ அந்த அழகு வாய்ந்த சமயத்தை நவீன வாணிகச்‌ சமய 
மாகச்‌ செய்ததிலும்‌ யாதோர்‌ ஆச்சரியமுமில்லை.. 
நான்‌ எடுத்துக்கொண்ட விஷயத்திற்கு மீண்டும்‌ வருகின்‌ 
றன்‌. எல்லாச்‌ சமயங்களும்‌ எஞ்ஞான்றும்‌. இருக்கும்‌ ஆன்மா 
வின்‌ தன்மையை ஓதுகின் றன. அதன்‌ ஓளி மங்கிப்‌ போயிற்று. 
அதன்‌ பண்டைய தூய்மையைக்‌ கடவுளை அறிவதால்‌ பெறவேண்‌ 
டும்‌. இப்படித்தான்‌ மதங்கள்‌ மொழிகின்றன என்பதை நாம்‌ 
காண்கின்றோம்‌. பல்வேறு சமயங்களில்‌ கோயில்கொண்டிருக்கிற 
கடவுளைப்‌ பற்றிய கருத்து யாது? கடவுளைப்‌ பற்றிய முதற்‌ 
கருத்து மிக மங்கலாயிருந்தது- மிகப்‌ பண்டைய நாட்டவர்க 
ளுக்கு ஞாயிறு; உலகம்‌, தீ, நீர்‌ போன்ற பல தெய்வங்களுண்டு- 
த்தகைய கணக்கிலாத்‌ தெய்வங்களோடு தெய்வங்கள்‌ வெம்‌ 
போர்‌ தொடுக்கும்‌ நிலையைப்‌ பண்ட்‌ யூதர்களிடையே நாம்‌. 
பார்க்கின்றோம்‌. யூதர்களும்‌ பாபிலோனியர்களும்‌ வழிபட்ட 
இலொஜஹிம்‌ ? என்ற தெய்வத்தை நாம்‌ காண்கின்றோம்‌ ; பிறகு 
தெய்வம்‌ உயர்வற உயர்நிலை ற்க நோகீகுகின் றோம்‌. 
ல்‌ மணிதக்‌ கூட்டங்களுக்‌ே 
ரூத்தும்‌ வேறுபட்டதை உணர்‌ 


ட்டமூம்‌ தன்‌ தெய்வந்தி ன்று வாதாடிற்று ; 


முயன்றது: எந்தக்‌ கூட்டம்‌ நன்‌ 


றாய்‌ ப்‌ 1 ப ட்‌ ப்‌ Q ப்வந்‌ ரன்‌ 
பர்‌ வலது, அர்க்க: தத்தை என்க 


பனி ட்‌ துகள்‌ யாவு 
யு i விட்டன? 
மான்கள்போல மாறி ச ஜவான ம 


ருக்கிண்‌ 

ப்‌ றன. பல ற்றுண்டுஃ 

இத்தகைய கத்தும்‌, ரு சமயமாவது விண்ணி 
ருந்து தாவிக்‌ குதித்துவிடவில்‌??- 


ஓவ்வொரு சமயமு சிறிது சிறிதாகவே உருவடை 


356 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-2 


க க 

டிய்ப்பைய மாறிற்று. அடுத்தப்‌ 
அநீதர்யாமி? யான கடவுளை ந 

5 தில்‌: 

ன்‌ தந்தையே,” என்று புதிய சாசனத்திர்‌ 
்‌ ண்ணில்‌ உறைகின்ற கடவு 


இந்து தத்துவத்தில்‌ காண்கின்றோம்‌.  இந்நிலையோடு மன்‌ 
: இர்‌ அத்துவித நிலையுமுண்டு. இந்நிலை pie 

ர்‌ ௭. விண்ணிலும்‌ மண்ணிலுமூள்‌ 
தந்தையார்‌. மட்டுமல்ல, 


ரி ண்மையோ, 
டத்தில்‌ எவையெல்லாம்‌ உண்மையோ, அவையெல்லா. 


தண க்கும்‌ ம்க்‌ கிடந்த 
ற்குப்‌ பாலம்‌ னுக்கும்‌ இடையே விரிந்து யில்‌ 


ஆன்மா, இறை, சமயம்‌ 357 


மறும்‌ கடவுளை அறிவதால்‌, அவருடைய அருள்‌ நகர்‌ நம்‌ 
உள்ளத்திலேயே நிகழக்‌ காண்கின்றோம்‌. 

முதலில்‌ காணப்படுகிற துவைத நிலையில்‌ தன்னை மனிதன்‌ 
ஒரு தனித்த சிறிய ஆன்மாவாகக்‌ கருதுகிறான்‌ ; தன்னை ஜான்‌, 
ஜேம்ஸ்‌, அல்லது டாம்‌ என்று வழங்கிக்கொள்ளுகிறான்‌. £ நான்‌ 
எஞ்ஞான்றும்‌ ஜான்‌, ஜேம்ஸ்‌, அல்லது டாம்‌ ஆகவே திகழ்நீ 
திருப்பேன்‌ ; வேறொன்றாய்‌ இருக்கவே முடியாது,” என்று கூறு 
கின்றான்‌. ஒரு கொலைகாரன்‌, * எப்பொழுதுமே நான்‌ கொலைகார 
னாகவே இருப்பேன்‌; என்று சொல்லிக்கொண்டால்‌ எப்படி 
யிருக்கும்‌ ? உன்னிப்‌ பாருங்கள்‌ ! அதே நிலையிலேதான்‌ இவனும்‌ 
இருக்கிறான்‌. ஆனால்‌, காலம்‌ தேயத்தேய, மாம்‌ என்பவன்‌ ' 
மறைந்துபோய்‌, தூய ஆதிஜீவன்‌ (ஆதாம்‌) நிலையை மீண்டும்‌ 
அடைந்‌ .அவிடுகிறான்‌. 

உள்ளத்‌ தூய்மை உ 
ஏனெனில்‌, அவர்கள்‌ திண்ணமாய்க்‌ 
நாம்‌ கடவுளைக்‌ காண இயலுமா ₹ ்‌ 
வரை அறிய முடியுமா ? அதுவும்‌ உண்மையில்‌ முடியாதுதான்‌. 
£டவுள்‌ அறியப்படுவாராயின்‌, 
அறிவு என்பது ஒரு வரம்‌ 
நானும்‌ என்‌ தந்தையாரும்‌ ஒன்றே; 
வ்‌ உணர்க ம்‌ £ டிருக்கின்றன ; 

யங்களி வெ டப்பட்டி 5 
ல்‌ பாகத்‌ கூறப்பட்டுள்ளன 3 மற்றுஞ்‌ சில க்கத்‌ 
ரவ எறிப்பாகக்‌ ச னன்‌ இரகக க ற கல்‌ 
நன்மொழிகளை இப்பொழு! இந்நாட்டில்‌ க rh ன 
அறிந்துகொள்ளவில்லை. என்னை மன்னிக்கவேண்டுக எ க்‌ 
த கொள்ளில்‌ எக்காலத்திலும்‌ ப தனை 
தக்கமூ யைக்‌ கூறுமிடத்து; படவில்லை என்று நான்‌ 
தக்கமுறையில்‌ நன்கு அறிய அடைதற்‌ 


படையான ஒரே கருத்தின்‌ ள்‌ திகழ்கின்றது,” என்று 
இட ஆண்டவர்‌ அருள்‌ நகர்‌ 5 னுள்‌ ச ணில்‌ இருக்கின்ற 
எம்முன்‌ இயம்புகின்றார்‌ 1 
டைய பிதாவே, என்று ண்டு ப்‌ 
Q CANS) இடர்ப்பாட்டை எப்படி 
அட அிகளுக்குள்ளே தோன்றுகின்‌ த முறையில்‌ சமாதானம்‌ 
கற்றிக்‌ சமரசப்படுத்துவது : 


அவ 


358 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-2 

அளிக்கலாம்‌; பின்னால்‌ கூறப்பட்டதை அவர்‌ பகருங்கால்‌ கற்றறி 
வில்லாப்‌ பாமர மக்களோடு அவர்‌ பேசிக்கொண்டிருந்திருக்க 
வேண்டும்‌; இத்தகைய பாமர மக்கள்‌ ௪மயகீகல்விப்‌ பயிற்சிக்குப்‌ 
புறம்பானவர்களல்லவா ? அவர்களுடைய மொழியில்‌ ஓதுவது 
தேவையாயிருந்தது. சாதாரண மக்கள்‌ திரளுக்குத்‌ தூலமான 
கருத்தே தேவை. அது &ீம்புலன்களால்‌ அதிந்துகொள்ளக்கூடிய்‌ 
ஒன்றாய்‌ இருக்கவேண்டும்‌, இவ்வையகமே மிகவும்‌ போற்றக்கூடிய 
ஒரு தத் துவஞானியாய்‌ ஒருவன்‌ இருக்கலாம்‌ ; ஆனால்‌, சமயத்‌ 
அறையில்‌ அவன்‌ ஒரு குழவியே. ஆன்மிகத்‌ துறையில்‌ ஒரு பெரு 
நிலையை ' அடையத்‌ தன்னைப்‌ பழகிக்கொண்ட ஒருவனே; 
ஆண்டவர்‌ ருள்‌ நகர்‌ தன்னுள்ளேயே இருப்பதாக உணர 
அயலும்‌. அதுதான்‌ மனத்தின்கண்‌ திகழக்கூடிய உண்மையான 
அராச்சியமாகும்‌. ஓவ்வொரு சமயத்திலும்‌ மேற்பார்வைகீகு 


ளூம்‌ தேவையே. இத்தகைய 


மொழியைத்தான்‌ அந்த நிலையிலுள்ள ஆன்மாக்கள்‌ அறிந்தி 


காண்டார்கள்‌ : ஆம்‌ ! த்த 
ய. - அதுதான்‌ விடுதலையாகும்‌, வெறுஞ்‌ சொற்களை 
ணுமுணுப்பதால்‌ இந்நிலையை, எம்துதல்கூரும்‌ என்‌. அ ஓதுதல்‌ 


தோன குரவரும்‌ ஓத 5 தெரியவில்ல” 
ன்‌ கடட தாகத்‌ தெ 
உ அடையும்‌ ஆற்றல்‌ மம்முள்ளேயே மிளிர்கின்றது. த 


ருவத்தவருக ப்ப ்‌ ம்‌ ன 
உதவி குப்‌ பயன்படும்‌, ன்பம்‌ 
த்‌ நல்கா ; . தாற்காலிகங்களே. ட்ப 


ஆன்மா, இறை, சமயம்‌ 359 


படைக்கவில்லை ; சமயங்களே நூல்களைப்‌ படைக்கின்றன. இவ்‌ 
வுண்மையை தாம்‌ நெஞ்சைவிட்டு அகற்றக்‌ கூடாது. எந்த 
நூலும்‌ கடவுளை அமைக்கவில்லை. மிகச்‌ சிறந்த நூல்களெல்லாம்‌ 
தெய்வ ஆவேசத்தில்‌ பிறந்தவைகளே- எந்த நூலும்‌ ஓர்‌. 
ஆன்மாவை உண்டாக்கவில்லை. இதை என்றும்‌ நாம்‌ மறவாம்‌ 
லிருதீதல்‌ வேண்டும்‌. ஆன்மாவில்‌ ஆண்டவரைக்‌ கண்டு 
உணர்தலே எல்லாச்‌ சமயங்களின்‌ முடிவுமாகும்‌. அது ஒன்றே 
உலகப்‌ பொதுச்‌ சமயமாகும்‌: எல்லாச்‌ சமயங்களிலும்‌ அகிலப்‌ 
பிரபஞ்சத்தையே தழுவக்கூடிய ஓரே ஓர்‌ உண்மையிருக்கு 
மாயின்‌, அது இங்கேதான்‌ இருக்கிறது என்று சுட்டிக்‌ 
காட்டுவேன்‌. அது யாதெனில்‌, கடவுளை நே 
வதே. இலட்சியங்களும்‌ முறைகளும்‌ வேறுபடலாம்‌ ; ஆனால்‌, 
அதுதான்‌ நடு மையமாகும்‌. ஆரங்கள்‌ ஆயிரம்‌ இருந்தாலென்ன? 
அவை யாவும்‌ வட்டத்தின்‌ நடுமையமொன்‌ நிலேயே முடிவடை 
கின்றன. அந்த முடிவுதான்‌ கடவுளை உணர்தல்‌. ஐம்புல 
உலகத்திற்குப்‌ பின்‌ நிற்பதும்‌, இடையறாது உண்பது பருகுவது 
பிதற்றுவது ஆகிய உலகத்திற்குப்‌ பின்‌ நிற்பதும்‌, மாய நிழல்‌ 
களும்‌ சுயநலமும்‌ மண்டிக்‌ கிடக்கும்‌ உலகத்திற்குப்‌' பின்‌ நிற்‌ 
பதும்‌ அந்த மெய்ப்பொருளேயாகும்‌ நூல்களுக்கப்பால்‌ அது 
திகழ்கின்றது. எல்லாக்‌ கொள்கைகளையும்‌ கடந்து அது ஒளி 

கிண்‌ வயகத்தின்‌ 
ணப அனு கசக்க! ட்‌ * தான்‌ உங்களிடத்திலேயே 
க்‌ அனுபூதியாகச்‌ செய்யவே த்‌ லத 

காயில்களனைத்திலும்‌ ஒருவன்‌ ந ்‌ க ்‌ ல்‌ 

இ அப்பட்ட சமயப்‌ ட்கள்‌ எல்லாவற்றை 2 
றட திணித்தாள்‌ பனம்‌ ர்‌ ம்‌ ண்‌ 

லும்‌ நீராடலாம்‌ ; ஆயி! ப ந த்திகனாகவே நான்‌ 


அறி IT. 
அவது லாத இடத்தி வி தச்‌ நான்கை கோயிலு! ம்‌ 
பாகம நால்‌ மசூதியை ம்‌ நாடாமலிருக்கலிா்‌ ; 
யாதொரு ப்‌ i கம்‌ ஆற்றாமலிருக்கள்‌ 7 அ 
கடவுளைத்‌ னது யத்தில்‌ உணர்ந்கி; ந்தர்‌ ர 
பரங்களைட தயத்‌ ஓ ௮ ன்‌ சென்றிரு!" னா » 
அவனே கடந்து; * திலே ரனியாய்த்‌ திகழ்வான்‌. 
வ்‌ ண்டாவது வழங்குங்கள்‌ 5 


அச்சான ச கொ 

ரறோனை எந்தப்‌ பெயர்‌ 

து பொருந்தும்‌. த்‌ மனிதன்‌ எ முந்திருற்்‌” 

கான்‌ வழிபடும்‌ கோயிலே சரியானது 5 
110—24 


360 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌—சுடர்‌-2 


வர்கள்‌,? என்று சொல்லும்‌ போது, அவனே தவற்றை தா: 
வன்‌ என்று நாம்‌ உரைக்கலாம்‌. மற்றவர்‌ அனைவரும்‌ மெய்ப்‌ 


என்னுடையவைகளே. உண்மையான சமயத்தை நாட, அத 
ளெல்லாம்‌ துணை புரிகின்றன. ஒரு சமயத்தைப்‌ போதிக்கிற 
கோயிலில்‌ பிறப்பது நல்லதுதான்‌ ; ஆனால்‌, அதிலேயே மரிய 
தீதாகும்‌,? என்ற உண்மையை இதோடு சேர்த்துச்‌ சாற்று 
கின்றேன்‌. ஒரு குழவியாய்ப்‌ பிறப்பது நலமே. ஆனால்‌, எஞ்‌ 


ஆன்மா, இறை, சமயம்‌ 361 
நான்‌ சந்தித்தேன்‌. நாங்கள்‌ 


வாய்ந்த ஒரு சிறந்த ஞானியாரை 
ங்கள்‌ வேதங்களைப்‌ பற்றியும்‌, 


ஞானக்‌ கண்ணிற்கு விளங்கின எ 
உங்களுடைய விவிலியத்தைப்‌ பற்றியும்‌, குர்‌-ஆனைப்‌ பற்றியும்‌, 
பொதுவாக உதயமான நூல்களைப்பற்றியும்‌ பேசினோம்‌. பேச்சு 
முடிந்த தருணத்தில்‌ அச்சான்‌ றோர்‌ மேஜையருகிற்‌ போய்‌ ஒரு 
புத்தகத்தை எடுக்கும்படி பணித்தார்‌. அந்தப்‌ புத்தகத்தில்‌ பல 
விஷயங்களோடு ஆண்டு மழை பெய்தலின்‌ முன்ன றிக்கையும்‌ 
குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த ஞானியார்‌ அதைப்‌ படிக்கும்படி 
சொன்னார்‌.  பெய்யக்கூடிய மழையின்‌ அளவைப்‌ படித்துச்‌ 
சொன்னேன்‌. “ இந்தப்‌ புத்தகத்தை எடுத்துக்‌ கசக்கிப்‌ பார்‌,” 
என்றார்‌. நான்‌ அப்படியே செய்தேன்‌. அப்பனே, ஒரு சொட்‌ 
டூத்‌ தண்ணீர்‌ வரவில்லையே!” என்றார்‌. * தண்ணீர்‌ வருகின்ற 
வரையில்‌ எல்லாம்‌ வெறும்‌ புத்தகந்தான்‌ ; எல்லாம்‌ வெறும்‌ 
புத்தகந்தான்‌ ! என்றார்‌: கடவுளை உணர வைக்காத வரையில்‌ 
சமய ஞானத்தை அடைய நூல்களைப்‌ 


ப்யில்வோன்‌ ஓர்‌ அறிவுரைக்‌ கதையை நினைவூட்டுகின்றான்‌ . 


டிட்‌ நாங்கள்‌ !? என்று 
காளுத்தலாமா ? அப்படிச்‌ செய்யற்க: 
யல்பை அவர்கட்கு நினைவூட்டுவோம! 5: ட்ட இணர்‌ ட்‌ 
ட நான்‌ உங்கட்கு ஒறு கதை வ்‌ து 
த்‌ சூல்‌ கொண்ட ஒரு பெண்‌ சிங்கம்‌ ஓர்‌ ஆட்டு ன்‌ அப்‌ 
ெணுற்று, அவ்வாடுகளூள்‌ ஒன்றி 
இடத்த. அது சிங்கக்குட்டி 
அபய்‌ மாண்டுவிட்ட அ: 
பேட வளர்ந்து வந்தது; பல்ல ன்பதை அது 
அடு ப தானும்‌ கத்திற்று- தான்‌ ஒரு ப வ ்‌ 
மந்தையை 1 அவிட்டகி- 2 ள்‌ னு பெரிய சிங்கம்‌ 
a கீ ண்‌ வகர ை ம்‌ 
ண ச வல த்க்‌ மாதிரி சத்தி க்கத்‌ 
ற்‌ வியப்புற்ற தி. புதிதாய்த்‌ தோன்றி. ன ரர சங்கம்‌ 
பய பார்த்ததும்‌ ஆட்டு மந்தையில்‌ இருந்த மோ க்க 
ஆடுகளோடு ஓட்டம்‌ பிடித்தி” முல்‌, வந்த ரன்‌ அந்தச்‌ 
கருணத்திந்காகக்‌ காத்துக்கொண்டிருற்23 ஒருத ப்‌ 


362 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 


சிங்கம்‌ ஆடுகளோடு துயின்றுகொண்டிருந்த சிங்கத்தைப்‌ 
பார்த்தது ; அதைத்‌ தட்டி யெழுப்பி, £ நீ ஒரு சிங்கம்‌,” ன்‌ 
உரைத்தது. ஆனால்‌, அந்தச்‌ சிங்கமோ, * நான்‌ சிங்கமல்லேன்‌; 
தகவு மொழிந்து, ஆடு போலக்‌ கத்திற்று, ஆனால்‌, வந்த 
சிங்கம்‌ அதை ஓர்‌ ஏரிக்கழைத துக்‌ சென்று தன்‌ நிழலை அது 
நீரில்‌ பார்க்கச்‌ செய்து, தன்னை அது ஒத்து இருக்கவில்லைய 
என்று வினவிற்று. அது “ஆ? என்று ஒப்புக்கொண்டு. 


வதற்கு ஒரே வழியுண்டு. விளக்கேற்றுங்கள்‌ 
2 Db. உங்களுக்குமேல்‌ திகழும்‌ ஒளியை 
அடைவதற்கு ஆன்ம திபத்தை உங்கள்‌ அகத்தில்‌ தூண்டுவீர்‌ 
களாக, பாவமும்‌ மாசுமாகிய இருள்‌ பறந்தோடிப்போம்‌- 
உங்களுடைய இழிந்த நிலையைப்‌ பற்றிய சிந்தனையை அகற்றி 
“ங்கள்‌ உயர்ந்த ஆன்ம நிலையை உன்னுவீர்களாக 


3 


3 > 
சில வினாக்களும்‌ அவர்‌ ௮ - 5 பிண்‌ தொடர்‌ 
ம அதி ளூ, ம்றிற்குரிய விடைகளும்‌ பி 
அவையிலுள்ள மணி ந்து ௭ த்‌ தீயைப்‌ 
பற்றிய ட தர்‌ எழுந்து ££ நிரயத்‌ தீ 


பேச்சைப்‌ பாதிரிகள்‌ நிறுத க யானால்‌? 
்‌ | அத்திவிட்டார்களே 
தங்கள்‌ மக்கள்‌ மீது ஆணை செலுத்த அவர்களால்‌ இயலாது போ 


வினா; i 1; 
டர “ஆண்டவன்‌ அருள்‌ நகர்‌ அஇவ்வையகத்ததன்று,? சத்த 
ள்‌ குரு தேவர்‌ சொன்னாரே ! அதன்‌ பொருள்‌ என்‌ 


ஆன்மா, இறை, சமயம்‌ 363 


வி ம்‌ 
ட பர்வ வலம்‌ அருள்‌ நகர்‌ உம்‌ இதயத்தே கிலங்கு 
ன்றது, என்பதுதான்‌ அவர்‌ கூறியதற்கு விளக்கமாகும்‌. 
டப்‌ அருள்‌ நகர்‌ இப்புவிமிசை இருக்கிறது என்பதுதான்‌ 
யூதர்களின்‌ கருத்தாகும்‌. அது இயேசு நாதரின்‌ திருவுள்ள 
எ ன்‌ 
DIL விலங்குகளிலிருந்தே 
வி என்பதை நீங்கள்‌ நம்புகின்‌ நீர்களா ₹ ; 
டை: பரிணாமவாதத்திற்கேற்பக்‌ கீழ்‌ இன உலகங்களி 
லிருந்தே மேலினத்தோர்‌ விரிந்திருக்க வேண்டும்‌. 
னா: பண்டைப்‌ பிறவியை உணர்கின்ற யாராவது ஒருவரை 
வி நீங்கள்‌ அறிவீர்களா ? 
தை தம்‌ பழம்பிறவிகளைத்‌ தாம்‌ உணர்ந்த 
சிலரை நான்‌ சந்தித்திருக்கிறேன்‌ . தம்மு 
2 களை உணரக்கூடிய நிலைல ந்‌ 
னா: இயேசு நாதரைச்‌ சிலுவையில்‌ 
க்‌ கள்‌ நம்புகின்‌ நீர்களா ₹ 
ட: இயேசுநாதர்‌ ஆண்டவரின்‌ அவதாரம்‌. அவரை 
மாய்க்க இயலாது. அவர்கள்‌ சிலுவையில்‌ அ 
அவரது உருவதீதோற்‌ ந ௮ கானல்‌ நீரே. 
நவத்தோற்றம்‌. அது ஒரு எ 
ட்‌ அத்தகைய தோற்றத்தை அவர்‌ படு இயலுமாயின்‌; 
து அற்புதங்களிலும்‌ ஓர்‌ அற்புதமன்றோ ்‌ 
டை : ப யில்‌ பாதையில்‌ அற்புதங்களனைத்திம்‌ முட்டுக்‌ 
கட்டைகள்‌ என்றே நான்‌ கருதுகின்றேன்‌ புத்த 
சீடர்கள்‌ புத்தரிடம்‌ வந்தி! அற்புதம்‌ என்ன்‌ ப 
த்‌ ஒருவன்‌ புரிந்தான்‌ பட 
யர்ந்த இடத்திலிருநீதி கையா ரத ்‌ 
கக ரதத ன்‌ லை அம்பாத்திரந்தான்‌ அம 
இல்‌ ஒரு பாத்திரத்‌ ர்‌ 
தை வாங்கித்‌ தம்முடை ்‌.. அற்புதங்‌ 
வைத்து மிதித்‌ தீ விட்டார்‌ புத்தர்‌ ல்‌ ல 
கள்‌ மீ தித்து ந வாதீர்கள்‌. அமியாத்‌ 
தத்‌ அ உங்கள்‌ நம்பிக்கைடை க ண்மையை நாடூவீர்‌ 
ட்‌ அவங்களினிடையே நீங்கள்‌ த ஸியின்‌ இயல்பை - 
ழுது என்று அகத்தில்‌ திகழு தர்‌ i 
ன்மக&்‌ ௬டரை--அவர்கட்ட ட்‌ மில்லாத நெறியாகும்‌. 
ஒளியைப்‌ பின்பற்றுவதுதான்‌ ட வ்‌ 
அற்‌ 2 ட்‌ “டைகளே- நாம்‌ அவற்றைப்‌ 
ற்புதங்கள்‌ யாவும்‌ முட்டுக்கட்‌ al 
புறக்கணித்‌ து உதறித்‌ தள்ளி விடுவோ 


தோன்றியிருக்கிறோம்‌ 


0 ள்‌. 
தகீ காட்டினார்‌ ளின்‌ அடியில்‌ 


264 விவேகானந்தரின்‌ ஞான திபம்‌_௬டர்‌-2 
வினா : இயேசுநாதர்‌ மலை ஞானச்‌ சொற்பொழிவைப்‌ புரிந்த 
தாக நீங்கள்‌ நினைக்கின்‌ நீர்களா 2 ன்‌ 
டை: அவர்‌ அச்சொற்பொழிவை ஆற்றினதாகவே நா 
நம்புகின்றேன்‌. இவ்விஷயத்தில்‌ மற்றவர்களைப்‌ பேது 
நூல்களையே “ஆதாரமாகக்கொள்ள வேண்டியிருக்கிறத% 
ஆனால்‌, வெறும்‌ புத்தகச்‌ சான்‌ றின்‌ ஆதாரம்‌ சற்று ஆடத்‌ 
கொடுக்கக்‌ கூடியதே. அந்த ஞான நல்லுரையில்‌ அடங்‌! 


வெடித்ததாகத்‌ தெரியவில்லை. 


சீடர்‌ இயல்‌ * 


நான்‌ இன்று வகுத்துக்கொண்ட பொருள்‌ சீடரியலாகும்‌. யான்‌ 
அறி கூறப்போலலு்‌ நீங்கள்‌ எப்படி ஏற்பீர்களென்பதை யான்‌ 
அமத அதை நீங்கள்‌ ஏற்றுக்கொள்வது சற்றுக்‌ கடினமே ; 
தில ல்‌, குரு சீடர்களைப்‌ பற்றி இந்த நாடு கருதுவதற்கும்‌ 
ந்த நாடு கருதுவதற்கும்‌ மிக விரிவான மாறுபாடுகள்‌ 
யிரஃ டு. ஒரு முதுமொழி என்‌ நினைவுக்கு வருகிறது : “ பல்லா 
திம்‌ குருக்கள்‌ இருக்கலாம்‌ ; ஆனால்‌; ஒரு சீடனைக்‌ 
பதரிது.? இது உண்மையென்றே புலப்படுகின்றது: ஆன்‌ 
அமிசம்‌ 


மி 
கச்‌ செல்வத்தை அடைவதில்‌ மிக முக்கியமான 
மனப்பாங்கு திகழு 


அ மனப்பாங்கேயாகும்‌. தக்க 

ணய ஞானோதயம்‌ எளிதில்‌ ஏற்பட்டுவிடும்‌. மெய்ப்பொருளைப்‌ 
உ க்‌ சிஷ்யருக்கு என்ன தேவை? மெய்ப்பொருளை 
ததக ஓர்‌ இமைப்பொழுதே போதும்‌?” என்று சிறந்த 
கள்‌ மொழிகின்றார்கள்‌- அதை அறிகின்ற அள வே,பொருநீ 


ர டட] கல றக்‌ 
கட்‌ நொடிப்‌ பொழுதில்‌ கனவு 
இலை விடுகின்றது ; அதற்கு வளவு காலம்‌ ஆகின்றது * 
ர்வ படம்‌ நேரம்‌ போதும்‌. 
பழுை அஇறப்பதைத்‌ தவிரப்‌ 
தயைப்‌ பாம்பென்று ஐயுற்றேன்‌ ; இ 2 
எல்லாம்‌ அரை நொடி நிகழ்ச்சி 
நான்‌ தெளிவடைகிறேன்‌- 
ப.? இதை அறிவதற்கு 


ர்க்‌ ல்‌ ளாகவே இருந்தும்‌ இந்‌ 
டவுள்‌ : ன்றும்‌ கடவு? ப 
அறி ய) வுள்‌ 5 எ ருப்பது கவும்‌ வியப்பன்றோ ₹ இதை 
யி வண்‌ இயல்பாகும்‌: ரம்‌ எப்பொழுதுமே அதுவா 
ட. வருகின்றோம்‌. ம்‌ என்ற 
HEC பிடிப்பதற்கு ஊழிக்‌ காலங்க 
ஆயினும்‌, தனக்கே சான்றாய்‌? 


29-ஆம்‌ நாள்‌ சான்‌ பிரான்‌ 


1 . ்‌ 
கன்வே ஆண்டு; மார்ச்சுத்‌ திங்கள்‌; 
ல்‌ ஆற்றிய சொற்பொழிவு: 


366 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 


உள்ளங்கை நெல்லிக்‌ கனி போன்ற இந்த உண்மையை-- 1 


அறிவது கடினமாய்த்‌ தோன்றுகின்றது. உண்மை ஒளிகீ கதிரின்‌ 
மங்கலான கடுகனைய வெளிச்சத்தின்‌ பார்வையைப்‌ பெறுவதறிகு 
முன்பே பல ஊழிகள்‌ கழிந்துவிடுகின்‌றன. கடவுளே வாழ்வு; 
கடவுளே மெய்ப்பொருள்‌. இதைப்‌ பற்றி எழுதுவோம்‌ ; இதயத்‌ 
தின்‌ ஆழத்திலுங்கூட இதை உணர்கின்றோம்‌. கடவுளைத்‌ தவிர 
மற்ற அனைத்தும்‌ இஃ என்று இங்கே, இன்றைக்கு உணர்‌ 


ஒரு சீடனாய்‌ இருப்பது எளிகல தகக சிறந்த 
அது “டண தன்று. அதற்குச்‌ சிறந 
ஆயத்தங்கள்‌ இன்‌ நியமையாதவை; பற்பல நிபந்தனைகளை ஏற்க! 


சீடர்‌ இயல்‌ 367 


போயிருந்திருகீகக்கூடும்‌. நீங்கள்‌ சுவர்க்கத்தை அடைவதால்‌ 
துயரை அளிக்கும்‌ மாயையை நீடிக்கத்தான்‌ செய்வீர்கள்‌. 
சுவர்க்கத்தில்‌ நீங்கள்‌ பெறப்போகும்‌ பயன்‌ யாது? தேவர்‌ 
களாய்த்‌ திகழ்வீர்கள்‌ ; அமுதத்தை அருந்துவீர்கள்‌ ; முடக்கு 
வாயுவும்‌ உங்களை நண்ணும்‌. இவ்வுலகில்‌ காண்பதைவிட 
அங்குக்‌ சற்றுத்‌ துன்பம்‌ குறைந்திருக்கும்‌; ஆனால்‌, உத்‌ 
ஒளி மங்கலாய்த்தான்‌ தோன்றும்‌; மெய்ப்பொருளை அறிவ 
தில்‌ ஏழைகளைவிட மிக்க செல்வம்‌ படைத்தவர்கள்‌ மிகத்‌ தாழ்ந்த 
வர்களே யாவார்கள்‌. திட்டி வாயில்‌ வழியாக ஓர்‌ ஒட்டகம்‌ 
நுழைதலுங்கூடும்‌ ; ஆனால்‌; ஒரு செல்வம்‌ படைத்தவன்‌ 
ஆண்டவன்‌ அருள்‌ நகரில்‌ புக இயலா அ! தன்னுடைய 955 
அதிகாரம்‌, வசதிகள்‌, போக நுகர்ச்சிகள்‌--இவற்றைப்பற்றிர்‌ 
சிந்திப்பதைத்‌ தவிர வேறு நேரம்‌ ஒரு பணக்காரனுக்கு 
அமையா து. ப கக ரககம மய உணர்ச்சியுடையவர்களாகத்‌ 
திகழ்வது மிகவும்‌ அரிது: “ஏன்‌? என ஒருவர்‌ வினவலாம்‌ 
சமயப்பந்று ஏற்படுமாயின்‌; வாழ்வில்‌ இன்பக்கூத்தும்‌ வேடிக்கை 


யும்‌ நிக ம்‌ 
நிகழா அல்லவா £₹ ந 2 யில்‌ 
ஜட வண்ணமே சுவர்க்கத்திலும்‌ ஆன்மிக, ங்கே மிகுதி 

றங்குதற்குரிய வாய்ப்பு மிக மிக அறிதல்‌ ன்‌ விண்ண 
டான வசதிகளும்‌ இன்ப நுகர்ச்சியும்‌ இருக்கின்‌ த விருப்ப 
வர்கள்‌ தங்களுடைய இன்பக்‌ கூத்‌ துறப்பதறீடு 1 
றவர்கள்‌. அமர நாட்டி 
டல வடிக்காதவனை நான்‌ ந 

டிய இடக்‌ பாறாங்‌ ல்‌ ச ன்‌ 

காண்‌ க டப்‌ ச சணவர்கட்குப்‌ ம வத்தல்‌ ட தறம 
வானதே விண்ணவர்‌ மாபெருங்கூட்ட ல்‌ துன்பமுற்று 
றனர்‌. நாமோ, இந்தக்‌ கேப்‌ உ ழியிலிருந்தி! நம்‌ 
மனைவ பின்றோம்‌: இந்த இரும்பைப்‌ ந! ஆனால்‌, அவர்கள்‌ 

வரையும்‌ 5 ககிவிட இயக” * ச அழுவ 
அப்படம்‌ அலிகள்‌ தால்‌! தவக்‌ சனந்தன்‌ 
தில்லை. அங்கே தயருமில்லை? தன்பமுமில்‌ ல தாள்ளுவதில்லை 
ஆரன்‌ பிறர்‌ தன்பத்தைப்பற்றிக்‌ ப 
2 ச்‌ ள்‌ 
மதத்தைப்‌ பருகுகின்‌ றனர்‌ ; நடன ள்‌ 

ன்றன. வண்ட வாய்ந்த மனைவி தகாப்சிகள்‌! பெரு 
கெ ளிக்கின்றார்கள்‌. இவை போன்‌ ர்‌ 

காண்டே போகும்‌. ண்டும்‌. மேலும்‌, ட்‌ இவ்‌ 

இவற்றையெல்லாம்‌ சீடன்‌ கடக்கவே! 


368 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 

வாழ்விலுள்ள எதைப்‌ பற்றியும்‌ நான்‌ கவலை கொள்ளமாட்டேன்‌; 
இதுவரையில்‌ இருந்து வருகிற சுவர்க்கங்களையும்‌ நான்‌ பொருட்‌ 
ஓரக்தேன்‌ ; அவற்றுள்‌ எதையும்‌ நண்ணேன்‌ ; எந்த வகையான 


இந்திரிய இன்பத்தையும்‌ நான்‌ விரும்பேன்‌ ; உடலோடு நான்‌ 


ஆனால்‌, அதை நம்ப மறுக்கிறேன்‌,” என்று சீடன்‌ கூறிக்கொள்ள 
வேண்டும்‌. தவிர்க்‌ 
இவ்வுலகம்‌, சுவர்க்கங்கள்‌ ஆகிய இவை யாவுமே ஐம்புலன்‌ 
களோடு பிணைக்கப்பட்டவை. வீம்புலன்கள்‌ இல்லாத நிலைப்‌ 
இந்த ஞாலத்தைப்‌ பொருட்படுத்தமாட்டீர்கள்‌. சுவர்க்கமூ 


அறிய வேண்டும்‌ ; எதிர்காலத்தைப்‌ பற்றியும்‌ சிந்திக்க 
சழிப்பு ? என்பது என்ன என்பதையும்‌; 


இரண்டாம்‌ நிபந்தனைக்கே 5 
i பி o e ஊனையு 
லத்‌ மத கற்பச்‌ சீடன்‌ தன்‌ அகப்புல 


வேறு பல மி. ற தலும்‌ 
கும்‌, “ஆன்மிக நற்குணங்களில்‌ வேரூன்‌ நியிருத்த௮ 
புறப்புலன்கள்‌ , கட்புல 


க்ளில்‌ 
அமைக்கப்பட்ட இந்திரியங்பே த்திக்‌ கப்‌ 


ங்களேயாகும்‌ ; அகப்புலன்களைதீ 
கண்‌, செவி, மூக்கு ஆகியவைகளை 


சீடர்‌ இயல்‌ 369 


நமக்குத்‌ தளைகளை அமைத்துக்கொண்டோம்‌. எனக்குக்‌ கண்கள்‌ 
இருக்கின்றன ; நல்லதையோ, தியதையோ நான்‌ கண்ணுற 
வேண்டும்‌. செவிசாய்க்கும்‌ விஷயத்திலும்‌ இப்படித்தான்‌ நிகழ்‌ 
கின்றது. என்னை ஒருவர்‌ கசப்புறப்‌ பேசினாலும்‌, அதைச்‌ செவி 


கேட்டே திரும்‌ ; என்னுடைய செவி உண ்‌ 
ஆணை செலுத்துகின்றது. எவ்வளவு துன்பம்‌ அடைகின்றேன்‌ 
நான்‌ ; , வைகின்றார்களோ), வாழ்த்திப்‌ புகழ்கின்றார்களோ, 


மனிதன்‌ கேட்டுத்தான்‌ தீரவேண்டும்‌. நான்‌ பல செவிடர்களைப்‌ 
பார்த்திருக்கிறேன்‌. அவர்களுக்குச்‌ சாதாரணமாய்க்‌ பட 
த! ஆனால்‌, தங்களைப்பற்றி யாரேனும்‌ பேசினால்‌ செ 
எப்பொழுதும்‌ கேட்டுவிடும்‌- 
ய்ய பதப் புற இ நீதிரியங்களோ, அக இத்திரியங்களேோ க்‌ 
ய்ப்பட்‌ மான பழக்கத்தா 
ட்டிருக்க வேண்டும்‌. கடின ்‌ க்கணித்தும்‌ 


களை எதிர்‌ 5 ன்‌ 1 ட்‌ 
ப்‌ ர்த்தும்‌ இயற்கையின்‌ 
அபக அர்‌ மணம்‌, அ 
னத்கை நோக்கி, “ நீ என்னுடைய அடிமை ; நான்‌ உன 

த நோக்கி, “நீ னு பாராதே ; ஒன்றையும்‌ 


கட்டண யிடுகின்றேன்‌. ஒன்றையும்‌ 

கேளா © வத்‌ ம்‌ ஓல்‌ ம்‌ பாராது; 
5 ல்‌, மன ஒன்றையு 

த, என்று மொழிந்தா பன்‌ யோ, க்‌ 


ரை கேளாது. ஓர்‌ உருவ ப தளி 
Ss செய்ய இயலாது அத்த மன 

ப “அஒதலை பெற்றிருக்கும்‌ 5 
ல நிற்கும்‌ இததிரியங்களோடும்‌, உட ஜோதி த்‌ 
தொடர்பு அந்‌ 2 ப்பம்‌ புறப்பொருள்களால்‌ மன ட்‌ 
யிட றல்‌ மனம்‌ அவற்றோடு தொடர்பு 6 ் 
ள்ள மறுக்கின்றது; இனிய மணம்‌ 4 பதால்‌, 
ட்‌ மனத்தைப்‌ பார்த்தி? அம்‌ மணத்தை மூ ட பணத்த 

NT ல்‌ 2 1 

ாழிகி 31. மனம்‌ அம்மணத்தை வ ட தனி த்தம்‌ 
யின்‌ 

5 ட்ப ன்‌ 

அறிந்தேன்‌, திலக யாராவ 
புலனடக்கம்‌ ல்‌ வ லன்‌ ரு புலன்மீதி ப ரகக்‌ 

மக்குமானால்‌ த்தி ரியங்களை அடக்கிக்‌ காட்டு? 


வன்‌ இ அடைய வேண்டும்‌. 4 
அடுத்தபடியாக மனம்‌ அமைதி “ருக்கிறது! த ண்‌ 
வான பொரு 


நீ த்‌ 
லும்‌ விரைந்து ஓடிக்கொண்ட் மிக 
2 அமரும்பொ உலகத்‌ இந்நிலை மிகுந்த 
“ன்‌ என்‌ முன்‌ சோண்டவமா தின்றன: ந்தி 


970 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—ச௬டர்‌-2 
ருவருப்பைத்‌ தருகின்றது. சிந்திக்க வேண்டா என்று தான்‌ 
விழைந்த சிந்தனைகளை ஏன்‌ இமம்‌ சிந்திக்க வேண்டும்‌? 
தான்‌ இம்மன த்திற்கு அடிமையாம்விட்டேன்‌ போலும்‌ ! 3௮ 
அமைதியின்‌ றி அடங்காமற்போகும்‌ வரையில்‌ ஆன்ம ஸர்ப்ப 
பெற இயலாது. மனத்தை அடக்கச்‌ சீடன்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. மனத்தின்‌ தொழில்‌ சிந்திப்பதுதான்‌. ஆல 
உண்மைதான்‌. அது சிந்திக்க வேண்டா என்று சீடன்‌ விரும்‌ 
னால்‌, அது சிந்திக்கக்கூடா து. அதற்குச்‌ சீடன்‌ கட்டளையிட 
கின்ற பொழுது, அது தன்‌ சிந்தனை ஓட்டத்தை நிறுத்தி 
கொள்ள வேண்டும்‌. சீடனாய்த்‌ திகழ வேண்டுமானால்‌, இத்தகைய 
நிலை மிகவும்‌ இன்றியமையாதது. ன்‌ 
மேலும்‌, சீடனுக்கு எதையும்‌ பொறுத்துக்கொள்ளும்‌ சத்தி 
மிகுதியாயிருக்க வேண்டும்‌. வாழ்வு இன்பம்‌ போலத்‌ தோல்‌ 
கின்றது. எல்லாம்‌ யாதொரு தடங்கலின்‌ நிக்‌ செளகரியமாய்‌ 
செல்லுகிற வரையில்‌ மனம்‌ ஒழுங்கான முறையில்‌ ஓடக்‌ காண்பீர்‌ 
ரர கு தவறு நகமும்‌. ரு தன்னிலையை 
இழந்‌ தவிடுகின்ற து. இது நன்றன்று. துன்புறுகிறோம்‌ என்றி 
ம்‌, அயரடைகின்றோம்‌ என்ற எண்ண 


நன்றும்‌ ்‌ தில்‌ கத்‌ ம்‌ 
உலகில்‌ ட. “அம்‌ உலகத்தில்‌ இருக்கத்தான்‌ இருக்கின்ற 


ள்‌ 3 ன்‌ த்த 
அவருக்காக இத ட அயம்‌ வைத்திருக்கிறார்‌. அவரை மறை, ன்‌ 


சீடர்‌ இயல்‌ 371 


பரனேன்‌ 2 என்பதைப்‌ பற்றி ஆராய்வது உங்கள்‌ அலுவலன்று. 
நம்பிக்கை வைத்து நீங்கள்‌ வாளா இருப்பீர்களாக. 

, என்‌ குருநாதர்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ஸர்‌ நோய்வாய்ப்‌ 
பட்ட பொழுது, £ உமது மாபெரு மனச்‌ சத்தி கொண்டு நோயை 
அகற்றிவிடலாமே !? என்று ஒரு பிராம்மணர்‌ குறிப்பிட்டார்‌. 
அவர்‌, என்‌ குருநாதர்‌ நோயுற்ற இடத்தின்மீது தம்‌ மனத்தை 
ஆழச்‌ செய்தால்‌ நோய்‌ குணமாகிவிடுமே என்றும்‌ மொழிந்தார்‌. 

ஆண்டவனுக்கு அர்ப்பணம்‌ செய்யப்பட்ட மனத்தை மீண்டும்‌ 
அந்த அற்ப உடலின்மீது திருப்புவதா ₹ மிக அழகாயிருக்கிறது பூ 
என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ இயம்பினார்‌. உடலைப்‌ பற்றியும்‌ 
பிணியைப்‌ பற்றியும்‌ சிந்தனை செய்ய அவர்‌ மறுத்தார்‌. ஆண்டவ 
அடைய இடையறாத உணர்வாகவே அவர்‌ மனம்‌ திகழ்ந்தது. 
த ்யு முமுதும்‌ அது அர்ப்பணம்‌ செய்யப்பட்டிருந்த தி 
வறு செயலுக்காக அதை அவர்‌ பயன்படுத்தமாட்டார்‌. 
நன்மைகள்‌ என்று கருதப்படும்‌ இந்த உடல்‌ நலம்‌, செல்வம்‌, 
நீடூழி வாழ்வு--இவற்றின்‌ மீது வைக்கப்படும்‌ மிகுதியான 
ரூப்பம்‌ ஒரு மயக்கமே தவிரப்‌ பிறிதன்று, இவற்றை எய்துதற்‌ 
பாருட்டு மனத்தை அவற்றின்‌ மீது. செலுத்துதல்‌; அந்த 
பக்கத்திற்கு மிகுதியான வலிவை ஊட்டிவிடும்‌. ன - 
ஈழ்வில்‌ விரிந்து கிடக்கும்‌ கனவுகளையும்‌, த 


மீண்டும்‌ மி யில்‌-௮அ 
௮ தாவது ப்‌ 
குதியாக மறுமை விளவது மாயையின்‌ மூட்டந்‌ 
நீங்கள்‌ இந்தத்‌ தீமைக்கப்பா 


வள்‌ உச ந்‌ ர்கள்‌. 
ள உயர்ந்த நிலையைச்‌ சார்ந்தவர்‌ யாரும்‌ அதைப்‌ 


உலகில்‌ இருந்தே தீரும்‌: வ 
அடத வாவி ஒருவருக்குத்‌ அகக்‌ 


பொ யப்‌ பு 

கள்‌ முது நீங்கள்‌ தீமை ப்பட வேண்டி (WE 

கிறது. ஒல்‌, மற்றொருவன்‌ ல்‌ ஓவ்வொருவரு 
றந்‌ தோள்களின்மீதி துயர்‌ இன்னல்களனைத்தும்‌ 


எமக க்‌ 
ட ்‌ 6 
தப்‌ பார்த்தன்‌ றனர்‌. உலகில்‌" _ந்றுப்‌ பொதுப்பேன்‌- 


என்மீ 
மற்றவ. பாயட்டும்‌. அவற்றை நீ பெறட்டும்‌. 
ர்கள்‌ இன்பம்‌ துய்க்க டுதலை இனைப்பீர்களாக- அவர்‌ 
, சிலுவை மீது இருந்த சான்றோ ள்ள தேவ தூதர்‌ 


தம்மு ன்‌ ்‌ டையாகவு 
களை ந வெற்றிக்காகட்‌ படை Fe அவர்‌ எதிர்த்துப்‌ போராட்‌ 
ப மத்திருக்கக்கூடும்‌: அ புறைந்தவர்கள்‌ மீது இரக்கங்‌ 


372 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌-2 


காட்டினார்‌; ஒவ்வோர்‌ அவமானத்தையும்‌ இடும்பையையும்‌ 
பொறுத்தார்‌ ; எல்லாப்‌ பாவக சுமைகளையும்‌ தாமே ஏற்றார்‌ ; 
அல்லலுறும்‌ மக்களே, பெருஞ்சுமை தாங்கி நிற்கும்‌ வையகத்‌ 
தீரே, என்னிடம்‌ வாருங்கள்‌. நான்‌ உங்கட்கு அமைக்க 
அளிக்கின்றேன்‌,” என்றார்‌. இவ்வண்ணம்‌ நடந்துகொள்வதுதா ்‌. 
உண்மைப்‌ பொறையாகும்‌. நம்‌ வாழ்வின்‌ முறையைக்காட்டி௮ 


மாபெரிய உள்ளம்‌ படைத்தோர்களை த்‌ தெரிந்துகொ ள்ள 


புலன்கள்‌ நுகரும்‌ உலகத்தின்‌ “ருவங்கள்‌--இவந்நிற்கு அந்த 
்‌ ்‌ எல்லாவற்றையும்‌ த னர்‌ 

ட்‌ ்‌ இன்மாவின்பால்‌ உங்கள்‌ மனத்தைச்‌ செலுத்துவீ 
த உங்களுடைய வாழ்வு, மரணம்‌, இன்ப துன்பங்கள்‌? 
ள்‌ in உங்கள்‌ புகழ்‌-இவற்றை மறப்பீர்களாக. நீக்க 

த ; மனமுமல்ல ; கலப்பற்ற ன்மா என்ப 
உணர்வீர்களாக. “நான்‌? என்று நாண்‌ லும்‌ பொழுது இந்‌? 


சீடர்‌ இயல்‌ 373 


ஆன்மாவைத்தான்‌ கருதுகிறேன்‌ ; கண்களை மூடிக்கொண்டு 
“நான்‌ ? என்றதைச்‌ சிந்திக்கும்பொமுது என்ன உருவம்‌ 
வருகிறது என்று உற்றுநோக்குவீர்களாக. உடலின்‌ உருவம்‌ 
தோன்றுகின்றதா, அன்றேல்‌ மனத்தின்‌ இயல்பு விரிகின்றதா 
என்பதைக்‌ கவனிக்க. இவை கண்முன்‌ மிதக்குமாயின்‌, உண்மை 
யான நான்‌ என்பதை நீங்கள்‌ உணரவில்லை. ஆனால்‌, ஒரு 
காலம்‌ வரும்‌. அப்பொழுது நீங்கள்‌ * நான்‌? என்று இயம்பிய 
மாத்திரமே, இந்தப்‌ பிரபஞ்சத்தைக்‌ காண்பீர்கள்‌. அந்த 
அகண்ட மெய்ப்பொருளை நீங்கள்‌ உணர்வீர்கள்‌. அப்பொழுது 
உங்களுடைய உண்மையான ஆன்மாவைத்‌ தரிசிப்பீர்கள்‌.. 
நீங்கள்‌ அந்த அகண்டப்‌ பொருள்‌ என்பதையும்‌ தேர்வீர்கள்‌. 
அதுதான்‌ உண்மை. நீங்கள்‌ ஆன்மாவே, ஜடப்‌ பொருளன்று. 
மாயை என்ற பொருள்‌ ஒன்றுண்டு. அம்மாயையில்‌ ஒன்று 
மற்றொன்றாகத்‌ தவறான முறை 
ஜடப்பொருளை ஆன்மாவாக 
ந வாகக்‌ காட்சி அளிக்கின்றது. அதுதா 
ம்மாயை மறைய வேண்டும்‌. k 
சீடனுக்குரிய அடுத்தபடியான தகுதி குருவின்மீது ல்‌ 
வைக்கும்‌ நம்பிக்கையும்‌ பத்தியுமேயாகும்‌. குடதிசையில்‌ குரு 
வெற்று அறிவை ஊட்டுகின்றான்‌ அதோடு எல்லாம்‌ நின்றுவிட 
கின்றன. குருவோடு சீடனுக்குள்‌ 
மிகச்‌ சிறந்தது. என்‌ வாழ்வில்‌ 9 
தரங்க உறவினர்‌ என்‌ குருவே. அவரு 
ன்‌ தாயும்‌ தந்தையுமாவார்கள்‌ i 
பனை த மதல்‌ வணக்கம்‌ எனககு. ௰ A க்‌ 
௪ம்‌, என்று என்‌ தந்தையார்‌ இயம்பியதும்‌; _ CA ய்‌ 
யாதே, எண்று எல்‌ - ஊயிட்டால்‌ ன்‌ அதைப்‌ பு 
ன்‌ குரு கட்ட 


மாட்டேன்‌. A ர ற்‌ 
றார்‌. தாய்‌ குரு என்‌ தளைகளை அளிக்கின்றனர்‌. குருவோ; 


கடந்‌, 
ல்‌ க்குப்‌ பிற்பட்டவர்களே 


்‌ ரகம்‌. அவி ப 
லிருந்து நீங்கினவர்கள்‌. உலக நன்மைக்காக! உலகத்திற்கு 
அத்தம்‌ நல்குதற்பொருட்டு அவதாரஞ்‌ 
றக்கும்போதே பற்றற்றவர்கள்‌ ; தங்கள்‌ தோன்றிய 
நாடுகிறவர்களல்லர்‌ ; பிறருக்கே உதவியை அளிக்கத்‌ தோ 


374 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 
வர்கள்‌. அவர்களுக்கு ஒருவரும்‌ கற்றுக்கொடுக்க வேண்டுவ 
தில்லை. குழவிப்‌ பருவத்திலிருந்தே அவர்கள்‌ எல்லாம்‌ அறிந்த 
வர்கள்‌ ; ஆறு மாதக்‌ குழந்தையாயிருக்கும்பொழுதே மிக ம 
உயர்ந்த உண்மையை ஓதும்‌ வல்லவர்களாய்த்‌ திகழ்கின்றார்கள்‌ 
மணித இனத்தின்‌ ஆன்ம வளர்ச்சி இத்தகைய பந்தமற்‌ 2 
ஆன்மாக்களை த்தான்‌ சார்ந்து நிற்கின்றது. இவர்கள்தாம்‌ ம 
விளக்குகள்‌. இவ்விளக்குகள்‌ மூலந்தான்‌ மற்றைய விளக்கு 
ஏற்றப்படுகின்றன. இந்த ஆன்ம தீபம்‌ ஒவ்வொருவரிடமும்‌ 
இருக்கிறது என்பது உண்மையே, ஆனால்‌, பெரும்பாலோரிட2 
தில்‌ இது கரந்து நிற்கின்றது. இச்சாண்றோர்கள்‌ தொடக்கத்தி 
லிருந்தே ஒளி வீசம்‌ தீபங்களாவார்கள்‌. இவர்களை நண்ணுகிற 
வர்கள்‌ தங்கள்‌ உள்ளங்களிலேயே இத்தகைய விளக்குகள்‌ ஏற்றப்‌ 
படுவதைக்‌ காண்பார்கள்போலும்‌ ! இனால்‌, முதல்‌ தீபத்தின்‌ 
து ஒன்றையும்‌ இழந்துவிடவில்‌?? 
ளுக்கு ஒளியை அளிக்கின்ற து. ஸ்‌... 
ஏற்றப்படுகின்‌ றன : லு 
அளித்த மூதல்‌ விளக்கோ. க்கு ரமன குடர்‌ வ்‌ 
தீபத்தினின்று நிற்ப ன்‌ A a 
முறையே கருவாகும்‌, இப்படியே தீப 
சீடர்‌, சீடர்‌ கு 
ட “இஃ. எடவனுடைய அவதாரங்கள்‌ என்று வழங்கப்ப 
சான்றோர்கள்‌, “ஆன்மிகத்‌ துறையில்‌ வானளாவி 
மாபெரிய உருவங்களே. இவர்கள்‌ உலகில்‌ தோன்றித்‌ தங்க 
12 9. © ய 
அட டர்களுக்குத்‌ தங்கள்‌ ஆந்றலை அளிப்பதால்‌ ஒரு பெத்த 
ஆ டு சத்தி வெள்ளத்தைப்‌ பெருகும்படி செய்துவிடுகின்‌ 6 
ப டர்கள்‌ வாயிலாகப்‌ பரம்பரை பரம்பி 


சீடர்‌ இயல்‌ 375 


டட சத்தி வெள்ளம்‌ பெருக ஏன்‌ ஒவ்வொருவரும்‌ ஒருவாய்க்‌ 
த்‌ திகழக்‌ கூடாது ? 
ஆனால்‌, முதலில்‌ ஒரு குருவைத்‌ தேட வேண்டும்‌. அவர்‌ 
உண்மையான குருவாயிருத்தல்‌ வேண்டும்‌. அவர்‌ சாதாரண 
மனிதர்‌ அல்லர்‌ என்பதை நினைவில்‌ வைத்துக்கொள்ளுவது 
நலமாம்‌. உண்மையான குரு உடலல்லர்‌ ; உடலைத்‌ தாங்கிய 
மனிதருமல்லர்‌. உங்கள்‌ கண்களுக்குப்‌ புலப்படுகிறது போல 
அவரில்லை. அந்தக்‌ குரு மனித வடிவத்தில்‌ வரலாம்‌. அவரிட 
மிருந்து நீங்கள்‌ சத்தியைப்‌ பெறலாம்‌. சில சமயங்களில்‌ கனவில்‌ 
தோன்றி அவர்‌ உலகத்திற்குச்‌ சிறந்த பொருள்களை நல்குவார்‌. 
பலவழிகளாக நமக்குக்‌ குருவின்‌ சத்தி வரக்கூடும்‌. அழிவுறும்‌ 
நம்மைப்‌ போன்ற சாதாரண மக்களுக்குக்‌ குரு வரத்தான்‌ வர 
வேண்டும்‌.  அதற்குற்ற தகுதியான முயற்சிகளை அவர்‌ 
தோன்றுகிற வரையில்‌ நாம்‌ புரிந்து கொண்டேதான்‌ இருக்க 
வேண்டும்‌. 
, நாம்‌ சொற்பொழிவுகளை க்‌ கேட்கின்றோம்‌ ; நூல்களைப்‌ படிக்‌ 
கின்றோம்‌ ; கடவுளைப்‌ பற்றியும்‌, ஆன்மாவைப்‌ பற்றியும்‌, சமயத்‌ 
தைப்‌ பற்றியும்‌, மோட்சத்தைப்‌ பற்றியும்‌ வாதிக்கின்றோம்‌ ; 
தருக்க முறையில்‌ ஆராய்கின்றோம்‌- இவை யாவும்‌ உண்மையான 
ஆன்மிகத்‌ துறைகளாகா. ஏனெனில்‌, ஆன்மிக உணர்வு நூல்‌ 
களில்‌ இல்லை ; கொள்கைகளிலில்லை ; தத்கல்‌ சாத்திரங்களில்‌ 
இல்லை. படிப்பில்‌ இல்லை ; தருக்க வாதத்தில்‌ இல்லை ; ஆனால்‌, 
அகத்தில்‌ மலரும்‌ உண்மையான ன்ம வளர்ச்சியிலேதான்‌ 
௨௮ திகழ்கின்றது. ள்ளகளும்‌ பொருள்களை மனப்பாடமி 
சய்து திரும்ப ஒப்பிக்கும்‌: நீங்கள்‌ படச்‌ பண்டிதராய்த்‌ 
திகழ்ந்ததால்‌ யாது பயன்‌ ? கழுதைகளால்‌ நூல்‌ நிலையங்களனை தீ 
வ்‌ சுமந்து செல்லக்கூட இயலும்‌. உண்மைய கல்‌ 
ப வ 
திலலை இணர்‌ க்‌ தூல்க பெயரைக்‌ 
கூட வ ப்‌ புத்தகப்‌ படிப்பு 
ன எத்து தெரியா வர்களும்‌ பூரண ஷீ 
ததும்பினவர்களா க EATS உலகத்திலுள்ள நூல்‌ நிலையங்‌ 
யில்‌ சுமநீ சென்றாலும்‌; i ன்‌ 
படிப்பு ஒரு நிப றத்‌ தவறிவிடலாம்‌- ஆன்மிக வளர்ச்சிக்கு. 
குருவின்‌ கரம்‌ தனையன்‌ அ. ஆழ்த்தி புலமையும்‌ 
பாய்ந்து இதயத்து போதும்‌. அது வன்‌ 
தைதீ க ்‌ ம்‌. 
தீ தளிர்க்கச்‌ செய்து ட த்‌ வெள்கி 


110—25 


376 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ச௬டர்‌-2 


தில்‌ தோய்வதாகும்‌, அயர்வுற்றுத்‌ தங்காமல்‌ மேன்மேலும்‌ 
செல்வீர்களாக. 


என்று பல ஆண்டுகளுக்கு முன்பு வினவினார்‌. * ஆம்‌ ; தம்பி ஜி 
உண்டு,? என்று நான்‌ விடை அளித்தேன்‌ ;  மற்றவர்க » 
காட்டிலும்‌ அவரிடத்தில்‌ சற்றுமிகுதியாண்‌ மரியாதை உண்ட 
என்றும்‌ உரைத்தேன்‌. அவ, 4 அப்படியானால்‌ ஞானப்‌ புன 

ஜடலாமே 25 என்றார்‌. நான்‌, “எப்படி ஞான ஸ்நானம்‌ பெ 
இயலும்‌? யாரால்‌ அது அளிக்க முடியும்‌ 2 உண்மையான பத்க்‌. 
புனித நீரை அளிக்கக்கூடிய சான்றோன்‌ எங்கே? “கத்‌ 

ஸ்நானம்‌ ?5 என்பது என்ன? வெறுந்தண்ணீரை உங்களி 
தெளிப்பதுதானா ? பொருளற்ற மந்திரங்களை மூணுமுணுத்தி 
யே தண்ணீரில்‌ உங்கள. ந்த்‌ 1? என்றெல்லா 


A னோம்‌,? என்று சொல்லுவதில்‌ என்ன பொருள்‌ 
அருக்கிறது ? வெற்றுப்‌ பேச்சு உங்கள்‌ அறிவின்மை 
ஐ த்தைக்‌ குழப்பும்‌ வெறும்பேச்சேயாகும்‌, அஞ்ஞா' 


ர அந்தத்‌ தெய்வக்‌ காட்சி” 
வாய்ந்தவர்கள்‌. இதுதான்‌ ஞான நீர 


நீங்களும்‌ நானும்‌ வெற்று வாய்ப்‌ 


சீடர்‌ இயல்‌ 377 


மாகும்‌. ஒவ்வொரு சமயத்தையும்‌ பற்றிய வெற்று மந்திரங்களும்‌ 
சடங்குகளும்‌ தோன்றுவதற்கு முன்பு உலக உண்மையின்‌ ௧௬ 
வைப்‌ பார்க்கின்றோம்‌. காலம்‌ செல்லச்‌ செல்ல உண்மையானது 
நினைவை விட்டு அகன்று போய்விடுகின்றது. பொருளற்ற 
உருவங்களாலும்‌ சடங்குகளாலும்‌ உண்மையாம்‌ நற்பயிர்‌ தடை 
யுற்றுத்‌ திணறி மூச்சற்றுப்போய்விடுகின்றது போலும்‌ ! சடங்கு 
களாம்‌ வெற்றுக்‌ கூடுகளே இருக்கின்றன; ஞான நன்மணி 
மறைந்து போய்விடுகிறது. அது தங்கிய பேழைதானிருக்கிற த” 
ஞான நீராட்டச்‌ சடங்குதான்‌ எஞ்சி நிற்கின்றது தன 
ஞான நன்னீரின்‌ ஆவியை எழுப்பக்கூடியவர்களைக்‌ காணவில்லை. 
வெறுஞ்‌ சடங்கின்‌ வடிவம்‌ போதாது. உளம்‌ தொடும்‌ பவன்‌. 
யைப்‌ பற்றிய மெய்ஞ்ஞானம்‌ அடைய நாம்‌ விழைந்தால்‌, ர 
தீட்சை பெறவேண்டும்‌. அதுதான்‌ இலட்சியமாடு "என்னை 
குரு எனக்கு உபதேசம்‌ செய்து அத்த ம்‌ ாம்‌ 
அழைத்துச்‌ செல்ல வேண்டும்‌. எந்த ஞானச்‌ சங்கிலி த 
ஓர்‌ இணைப்பாய்‌ இருக்கின்றாரோ, அந்தச்‌ சங்கிலியில்‌ என்னையு 
க இணைப்பாகக்‌ செய்ய வேண்டும்‌: 
தாரண மனிதன்‌ தன்னை ஒரு குரு என்று உரி மு 
காள்ள இயலாது. தெய்வ உண்மை ய நேரி 
கவு ஆன்மா என்று உணர்ந்தவனே குரு ய இயல! 
வற்றுப்‌ பேச்சுப்‌ பேசுகின்றவன்‌ குருவாய்‌ அ 
ந்து திளைகீகிறவன்‌ நிரம்பப்‌ பேசித்‌ டட 
பார்த 2 வாயத்‌ திகழத்‌ திறல்‌ புரியாதே; 
த்வா எழுந்துபோ 3 இனிப்‌ அவனால்‌ பாவம்‌ புரிய 
வர்‌ நல்லுரை வழங்குவாரா ட அவனிடம்‌ இராது: 


இய i 
ர அ--இனிப்பாவம்‌ செய்யும்‌ ஆற்றல ்றோர்களை நான்‌ 


2 வேதத்தை 
நக்கிறேன்‌. நான்‌ கிறித்தவரின்‌ கன யாவும்‌ நாம்‌ 


இறும்பூது னயும்‌ படித்திருக்கின்றே" ? ஒருக்கின்‌ றன - நம்‌ 
உயிரைக்‌ எய்துதற்குரிய நிலை ளில்‌ தா 


ஒரு 9 
நாடிப்‌ 6 ல்‌ உ வாழ்வை A ட்‌ 
ன ய சத ல்‌ அணி நல்லொளி ர்‌ க்‌ ்‌ 
பட மக்களிடத்திலும்‌ அவ்வப்பொழு2! ர்‌ சாண இயலும்‌: 
ட்‌ ஒளிவிடுகின்ற உத்தமர்களிட்தி “தகுதியுள்ளவர்கள்‌: 
a ஞான குரவர்களாய்‌ பூத்தல்‌ போடுகின்றவீர 2 3 5 


5 தொடக்கூடிய ஆற்றலை ம முற்றிலும்‌ மாற்றக்‌. 


நடப்ப 


378 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 


ஞான குரவர்களாய்‌ இருக்க ஆற்றலற்றவர்கள்‌. நாம்‌ பேச்சால்‌ 
இவ்வையகத்தைக்‌ குழப்பிக்‌ கேட்டை விளைவிக்கக்கூடிய அதிர்ச்சி 
களை எழுப்புகின்றோம்‌ ; நம்பிக்கை வைத்து இறைஞ்சுகின்றோம்‌ ; 
அரும்பாடு படுகின்றோம்‌. உண்மையை அடையும்‌ நன்னாள்‌ 
வரும்‌. நாம்‌ பேசவேண்டிய தேவை அப்பொழுது தோன்றவே 
தோன்றா து. குருவோ, பதினாறு வயதுச்‌ சிறுவர்‌. எண்பது 
வயது வந்த கிழவரோ, அவருக்குச்‌ சீடர்‌. அவருக்குச்‌ சிறுவர்‌ 
உபதேசஞ்செய்கிறார்‌. மோனந்தான்‌ குருவின்‌ பாடம்‌ கற்பிக்கும்‌ 
முறை. சீடருடைய ஐயங்கள்‌ மீண்டும்‌ எழாமல்‌ அறவே 
மறைந்து போய்விடுகின்றன.* அவரே உண்மையான குரு: 
இத்ததைய கருவைக்‌ கண்டதாக உன்னிப்பாருங்கள்‌. அப்‌ 
பொழுது அவர்பால்‌ உங்களுக்கு எவ்வளவு ஆர்வமும்‌ அன்பும்‌ 
இருக்கும்‌ ! ஏன்‌? அவர்‌ கடவுளே ; அவரைத்தவிர வேறல்லர்‌ - 
அக்காரணத்தால்‌ இயேசுநாதரின்‌ சீடர்கள்‌. அவரைக்‌ கடவு 
ளாகவே போற்றி வழிபட்டார்கள்‌. குருவைச்‌ சீடன்‌ கடவுள்‌ 
என்றே இறைஞ்ச வேண்டும்‌. அவன்‌, கடவுளை நேரில்‌ கண்டு 
னித வடிவெடுத்து நடமாடும்‌ கடவுளைப்‌ 


தோன்நிய அமெரிக்க நாட்டு ்‌ ந்தைச்‌ 
சார்ந்தவனல்லன்‌ ; இயேசு நாதரையோ, அவர்‌ குடும்ப 
தாரையோ பார்‌ தீதவனல்லன்‌ அவன்‌ பின்வருமாறு மொழி 
பு 5. 66 இயேசு நாதர்‌ கடவுளாவார்‌. அவர்பால்‌ நம்பிகை 
இியேச நா மானால்‌, நீ. நிரயத்திற்குள்‌. புகுத துவிடுவாம்‌: 
நம்பிக்கையையும்‌ நாம்‌ 
குருவே. அவர்கள்‌ 


- ர்‌ ௨. இயேசு நாதரைப்‌ ப 
ன 2 5 £்க 
த்‌ போத கருத்து ததக 


* இது தட்‌ ப்‌ 
ட சினாமர்த்தி தோத்திரத்தைத்‌ தழுவிப்‌ பேசப்பட்டது (12) 


சீடர்‌ இயல்‌ 379 


நம்பிக்கை போதாது. தன்னுடைய ஞான குருவைத்‌ தேடிக்‌ 
கண்டுபிடிக்க வேண்டும்‌. 

இயேசுநாதர்‌ மீண்டும்‌ பிறந்து உங்களிடம்‌ வருவார்‌ ; 

ம்‌ மிபட்டால்‌ எல்லாம்‌ நலமாய்த்‌ திகழும்‌. 

ஞானகுரு வருகிற வரையில்‌ நாம்‌ அனைவரும்‌ காத்திருக்க 

வேண்டும்‌. குரு தெய்வமென்றே தொழப்படுவதற்குரியவர்‌ - அவர்‌ 


நோக்கினால்‌ குருவின்‌ வடிவம்‌ மெல்லக்‌ கரைந்து மறைந்த போய்‌ 


முகமூடியைப்‌ போர்த்துக்‌ கடவுள்‌ ந i 
றும்‌ சலனமின்றி அவரை நோக்கிய வண்ணமே இருந்தால்‌, 
முகமூடி அகன்றுவிடும்‌. அப்பொழுது 

சச்சிதாநந்தத்தின்‌ வடிவாயும்‌, உயர்ந்த ஞானமே உரு 
வெடுத்ததாயும்‌ மிகச்சிறந்த அருட்செல்வத்தை வழங்கும்‌ 
வள்ளல்‌ தன்மையின்‌ தோற்றமாயும்‌ திகழ்கின்ற அக்குருவை 
நான்‌ வணங்குகின்றேன்‌ ! அவர்‌ தூய்மை உள்ளவர்‌ ; 1 பூரண 
மாணவர்‌; உயர்வற உயர்ந்தவர்‌. எஞ்ஞான்றும்‌ உள்ளவர்‌ ; 
இன்ப துன்ப எல்லைகளைக்‌ கடந்தவர்‌ ; எல்லாக்‌ குணங்களுக்கு 
மப்பால்‌ திகழ்பவர்‌ ; எல்லாவற்றிற்கும்‌ மேல்‌ சென்றவர்‌; 
சிந்தையைத்‌ தாண்டிக்‌ காட்சி அளிப்பவர்‌. உண்மையான குறு 


இத்தகைய இயல்புள்ள। ன்‌ அவரை 
புள்ளவர்‌. சீட 
நினைக்கிறான்‌ : ்‌ : வணங்குகின்றான்‌; 
அ ன்றான்‌ அவரை ழ்‌ 
றான்‌ ; அவரை நம்புகின்றான்‌ ; ன்‌ 
எள தொடர்பு 


சட்ட சொற்படி நடக்கின்றான்‌. வாய்‌ 
பம்துகின்றான்‌. குருவுக்கும்‌ சீடனுக்கும்‌ உள்‌ 
ல்‌ தொடர்பாய்த்தான்‌ 
இகல்‌ நிறைவேற்றக்‌ கூடிய அகி தக 

ன்‌. வ 
விடுதலை  உறுவதற்குரிய ஆர்‌ எட்டிவிடும்‌ 


முறையை ம்மை 
என்று ட்ட கருத வேண்டும்‌; ப ஆயினும்‌, விட்டில்கள்‌ 
நன்கு உணர்கின்ற. படரும்‌. ஐம்புலன்கள்‌ 


போலக்‌ கொ 

முந்‌ தியில்‌ புகுந்துவிடு ட 

நம்மைக்‌ சுடீ புகுந்து ய விருப்பத்தை 
சுட்டெரிக்கின்றன. அவை நம்முடை! பநுகர்ச்சியால்‌ 


விரியச்‌ செய்கின்‌ PS 
ன்‌ அறிகின்றோம்‌: 
அருப்பம்‌ அண்மைத்‌ த ல 00 
்‌ ல ம்‌? 
வளருந்தீப்போல, நுகர்ச்சி விருப்பத்தை ஓங்கச்‌ செய்தி! ட 


* பாகவதம்‌, IX-XIX-14. 


380 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ௬டர்‌..2 


விருப்பம்‌ வி 
அதில்‌ மக்கள்‌ ்‌ 

தோறும்‌ விரும்பும்‌ பொருள்களை நாடியே அவர்கள்‌ செல்க 
கள்‌ ; அதன்‌ விளைவாக மிகவும்‌ துன்புறுகின்றார்கள்‌. நல்‌... 
தடட முடியவில்லை... தந்தத 
இந்தக்‌ கோரமாண விருப்பமாகிய தளையிலிருந்து விடுவித்த 
விருப்பத்தைத்‌ தணிக்கக்‌ கூடி 


அடைவதற்குப்‌ பதிலாக உடல்‌ நலத்திற்காகவும்‌ செல்வத்திறினட 
வும்‌ நீண்ட ஆயுளுக்காகவும்‌ ஆண்டவரை அறைஞ்சுகின்றார்க ன 
“£ ஆண்டவரே, என்‌ தலைவலியைப்‌ போக்குவீராக ; செல்வதஇ 
நல்குவீராக; இன்னும்‌ ஏதேனும்‌ அளிப்பீராக,?? என்றி 
பிரார்த்தனை ஒலிதான்‌ கேட்கும்‌. நம்‌ காட்சியின்‌ வட்டம்‌ மிகவு 


விலங்கியல்பாய்விட்ட து 3 


தன்றோ? இந்த உடலுக்கப்பாலுள்ள ஒன்றையும்‌ மனிதன்‌ 
விழைவதாகத்‌ தெரியவில்லை 

னென்று இயம்புவது! இ 
னென்று சாற்றுவது ! இந்த அற்பத்‌ 
இந்த வயிறு--அந்தோ ! இவற்‌ 
தகுவது £ வயிறு சிற்றின்ப உணர்ச்‌ த 
தவிர, பிரபஞ்சத்தில்‌ வேறென் இருக்கின்றது ? கோடிக்கண 


அ இடையறாது தேடிக்கொண்டே இருக்க ர 
இதற்கு ஓய்வே இல்லை. எல்லையற்ற துன்பமும்‌ விரிகின்ற 
இந்த உடலை சார்ந்த விருப்ப 


கண இன்பத்தைத்தான்‌ 


நாம்‌ பெறுகின்றோம்‌ னால்‌, ல்‌ 
முடிவற்ற இடும்பையை தல்கிவிடுகின்‌ றன , இவை மேற்பரப்பி 
மதமும்‌ அடியில்‌ எல்லாம்‌ நசீசுமாயிருக்கும்‌ கிண்ண 
பானத்தைப்‌ 


சீடர்‌ இயல்‌ 381 


இந்நிலையில்‌ நாம்‌ என்ன செய்யக்கூடும்‌ ? இந்தத்‌ அன்பத்தி 
ருந்து நம்மை விடுவிப்பதற்குரிய ஓரே பாதை உள்ளது. 8ம்‌ 
புல இன்பங்களையும்‌ அவாவையும்‌ துறப்பதே உய்யும்‌ வழியாகும்‌. 
ஆன்மிக உணர்ச்சியை அடைய விரும்பினால்‌ எல்லாவற்றையும்‌ 
அற்க்கத்தான்‌ வேண்டும்‌. இதுதான்‌ உண்மையான உரைகல்‌ 
லாகும்‌. இந்த உலகத்தைத்‌ அறந்துவிடூங்கள்‌ ஐம்புலன்களின்‌ 
பிதற்றல்‌ போதும்‌. 
உண்மையான ஒரே விருப்பந்தான்‌ உளது; உண்மையை 
அறிந்து ஆன்மிக வாழ்வு நடத்துவதுதான்‌ நம்‌ அவாவாய்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌. உலகாயதம்‌ போதும்‌; இந்த அகந்தை 
ஆட்சி போதும்‌; நான்‌ ஆன்மிக ஓளி பெற வேண்டும்‌. அந்த 
விருப்பம்‌ மிகுந்த வலிவுள்ள செறிவு மிக்க விருப்பமாய்‌ இலங்கு 
வது நலமாகும்‌. கைகளையும்‌ கால்களையும்‌ அசையாவண்ணம்‌ 
ஒருவனைக்‌ கட்டிப்போட வேண்டும்‌. 
கட்டையை அவன்‌ உடல்‌ மீது வை 
மூழு ஆற்றல்கொண்டு அந்தத்‌ தளையை 
வானன்றோ? என்னைச்‌ சுட்டு வாட்டும்‌ இந்த உலகத்தை உதறித்‌ 
தள்ளக்கூடிய அத்தகைய விருப்பம்‌--அத்தகைய அமைதியற்ற 
போராட்டம்‌_என்‌ உள்ளத்தில்‌ எழுமாயின்‌; அப்பொழுதுதான்‌ 
க உண்மைக்‌ சுடரின்‌ ஒரு கதிர்‌ எனக்குக்‌ கிட்டும்‌ கால 
ஐதாகக்‌ கருதப்படும்‌. 

வ நிலையை நோக்குங்கள்‌: இரண்டு அல்லத ல்‌ 
ட பவம்‌ அதன்‌! பையை ற்கும்‌ 
ல ரூப ம்‌ இல்லத்தித 
பப்ப எவ்வளவு க்‌ “எவ்வளவு தொல்‌ செய்தால்‌ 
இாட்டம்‌ ! உம்மில்‌ யாராவது ஒருவர்‌ எனக்கு ட்‌ ததன்‌ 

ரூப.து அ த நினைவில்‌ வைத்தி லாது. 
அவ ஆண்டுகளானாலும்‌ அதை ஓல்‌ இயலாது: 
& ரை மன்னிக்க மாட்டேன்‌? மறக்கவும்‌ வர்‌ ம்‌ ரான்‌ - 

மீபுலண்கி ட்‌ தர்ப்ப களைப்‌ நி இப்படி த 
போராடுகி ரூக்குரிய அற்பப்‌ பெ ச றிவதற்காக அவ்வண்ண 
மரச்‌ ௮ றேனே! ஆண்டவரை ன விளையாட்டில்‌ எல்லா 
வற்றைத்‌ ப்‌ மதா ஐம்புல இன்‌ 
பங்க றந்துவிடுகின்‌ றன்‌ எ ன்‌, ்‌ 
பர்‌ நுகர வெறி பிடித்து ப கின்றார்‌ ர்கள்‌ தங்கள்‌ கழிந்த 

901 பொருட்படுத்‌ துவதில்லை- முதி ள்‌ 22 (சங்கரர்‌) 
தீச்செயல்களை நினைந்து நினைந்த! நைகின்றார்கள்‌- 


போய்‌ மீண்டும்‌ திரும்பு 
! எவ்வளவு 


றா 2 
: யலாத அவர்கள்‌ இறந்து 
வறு வகையான இன்பத்தைத்‌ துய்க்க ப நுகின்றுர்கள்‌ ; அன்‌ 


போன இன்பங்களை நினைந்து 


382 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—ச௬ுடரீ-2 

போடுவதுபோலவே பழைய நினைவுகளில்‌ திரும்பத்‌ திரும்பத்‌ 
தோய்கின்றார்கள்‌ . அதுதான்‌ அவர்கள்‌ கண்ட மிகச்‌ சிறந்த 
வழியாகும்‌. வம்புல நுகர்ச்சிப்‌ பொருள்கள்பால்‌ வைக்கும்‌ 
ஆர்வம்‌ போல, ஆண்டவரைக்‌ காணக்‌ கவலைப்படுவதில்லை. க்‌ 

“கடவுள்தான்‌ உண்மை; அதுதான்‌ மெய்யாகவே இரு 

கிறது. ஆன்மா ஒன்றேதான்‌ ஓளிவிடுகின்றது ; ஜடப்பொருளே 
இல்லை,” என்று எல்லோ 


பொருளிலிருந்து பிரிக்கப்படவில்லை.. இது மிக இழிவான நின 
தான்‌ ; சமயங்கூட இப்படி மாறிவிட்டது. எல்லாம்‌ போகி 
விட்டன. ஆண்டுகள்‌ கழிகின்றன. ஆன்மிகத்‌ துறையில்‌ ஓ கீ 
௮ம்‌ அடைந்ததாகத்‌ தெரியவில்க அந்தப்‌ பரமான்மாவை 
்‌ பும்‌ தாகமுந்தான்‌ ஒருவனுக்கு ஏற்‌ க, 
)_ அது ஒன்றுதான்‌ மெய்ப்பொருளா 
இருக்கிறது. அதுதான்‌ இலட்சியம்‌, அதை இப்பொழு! 


சமயத்தை 'இழிவுபடுத்துகின்‌ நீர்கள்‌ ; உங்கள்‌ நிலைக்கு அதைக்‌ 
ந்து நிறுத்‌ துகின்‌ நீர்கள்‌ ; ஆன்மா, ஆன்மா ? சான 
ப்பொருளை நாடுகின்‌ நீர்கள்‌, நீங்க றி 

ட்‌ ன்‌ ஐம்புலன்களை தீ தவிர வேறொன்‌ ்‌ 
அ உங்கட்கு நம்பிக்கை இஃ. “யார்‌ யாரோ சொன்னார்கள்‌ 7 
எதை எதையோ, மொழிந்தார்கள்‌ . ஒரு வினையாட்டுக்காகவாவச 
செய்து பார்ப்போம்‌. அதிலிருந்து எத்‌ 

54 என்‌ முறிந்த கால்‌ ஒழுங்காய்‌ 
- ப மத்து என்னும்‌ இம்முறையிலேதான்‌ மக்கள்‌ ந 
நோயுற்றவர்களுடைய நிலையோ, 


யாகும்‌. அவர்களே மிகு 
ஏனெனில்‌, 


கததுன்பமான நன்‌ 
தியாககீ கடவுளே வணங்குகின்றார்‌ 


சீடர்‌ இயல்‌ 383 
கள்‌ நினைவி ர 
துமா, வ க்கத்‌ அ வேண்டும்‌. கிருஷ்ண பரமாத்‌ 
கள்‌,?? என்று கீ அவரன மக்கள்‌ என்னை வணங்குகின்றார்‌ 
யுற்றவர்கள்‌, உ எதைப்‌ (11119) சாற்றுகின்றார்‌. இடும்பை 
ஆய்வதற்கு வி; SS நலங்களை நாடுகின்‌ றவர்கள்‌, உண்மையை 
என்னும்‌ விரும்பத்‌ அத்‌ உண்மையை உணர்ந்தவர்கள்‌ 
இடும்பையுற்‌ த அந்நான்கு வகைகளைச்‌ சார்ந்தவர்கள்‌ 
வரை அ ல்‌ கா்‌ அதை அகற்றி ஆறுதல்‌ பெற ஆண்ட்‌ 
ம்‌ அற்ப ன்றார்கம்‌ நோய்வாய்ப்பட்ட பொழுது நோய்‌ 
த ம்தவர்க LIC கடவுளைத்‌ தொழுகின்றார்கள்‌- பொருளை 
றார்கள்‌. க அதை அடைதற்பொருட்டுப்‌ பிரார்த்தனை புரிகின்‌ 
யாசிக்கும்‌ ம வத வகையான பொருள்களையும்‌ ஆண்டவரிடம்‌ 
வ தர்கள்‌ உண்டு. ஏனெனில்‌, அவர்களுடைய 
பெயர்‌ க்‌ இருட்டு மண்டிக்கிடக்கும்‌ உண்மையாயிருக்கிறகி!- 
ண்டும்‌; புகழ்‌ வேண்டும்‌ ; செல்வ 


வேண்டு 
டப்‌ இவை போன்ற அனைத்தும்‌ அவர்க 
மரி அம்மையே, நான்‌ விழைந்தது எனக்குக்‌ கிடைக்கு 
த்துகிறேன்‌ ; ள 
ரன்‌ கடவு 


மாயின்‌ ட்‌ 
அடைய க்கக்‌ என்‌ காணிக்கையைச்‌ செல 
வணங்கி ரதத நிறைவே 
க்கி, ஒரு பகுதி 
சிலருக்கு என்று இப்படி உலகாயதமாயி 
அல்‌ ஆண்டவரிடத்தில்‌ நம்பிக்கை லை ஆனால்‌, 
வ ன்‌ அறிய வேண்டுமென்பதை உ 
ல விது படிக்கின்றனர்‌ ; சமய ல்களை ஓதுகின்றனர்‌ ; 
செய்யே ஈழிவுகளைக்‌ கேட்கின்‌ றனர்‌ 5 ஆய்வுத்து யில்‌ என்ன 
பல்‌ ல்‌ அத்தனையும்‌ செய்கின்றனர்‌: அவர்களே 
யை ஆய்பவர்கள்‌ - இறுதியாகச்‌ சொல்லப்பட்ட இனத்‌ 


தார்தாடு 
அவரை உ 
ள்‌ கெட்டவ 


டும்‌, ? 
என்‌ 

என்னும்‌ சொற்றொடர்‌ போல? ட்‌ 
த்‌ விட்டோம்‌.  அச்சொற்றொடர்‌ ளுக்கேறிப்‌ பதறுது 
வ வ டா! வேண்டாவா ? மாவில்‌ பரமான்மாவை 
ம ற்‌ ; அதன்‌ மீதே நிற்போம்‌ ப்படையும்‌ ஆன்‌ 
்‌ நடுவும்‌ ஆன்மாவே ; முடிவும்‌ ஆன்மாவே பிரபஞ்ச 


குறிக்கே 
ாளோ 
, வானினும்‌ யது. “முழ ! 
டர வ்‌ பல பெருஞ்சொற்களை 
க 


மொழி 


384 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-2 
மென்பது எங்குமே இல்லை. வெட்டவெளியில்‌ அது சுற்றி ம 
ட்டும்‌. அதைப்பற்றி யார்‌ கவலையுறப்‌ போகின்றனர்‌ ? ஆன்மா 


இன்னும்‌ அடைய முடியாதென்பதை உணர்கின்றோம்‌. ஆனால்‌; 
கவலையுறாதீர்கள்‌. கையறுநிலையை நண்ணாதீர்கள்‌. இலட்சி ந 
யத்தை இழிவான நிலைக்கு இறங்கச்‌ செய்வது அகன்று, உடலைப்‌ 

Ts சிந்தனை குறைவாயிருக்கிறதா ? நீங்கள்‌ ஜடப்பொருள்‌ 


2 
--பிரகிருதியல்ல என்று எவ்வளவு தாரம்‌ சிந்திக்கின்‌ நீர்கள்‌ * 
அழிவற்ற ஆன்மாவாகக்‌ கருதி அந்த 


வளவுக்கெவ்வளவு நீங்கள்‌ அழிவற்‌ ற சுடராய்த்‌ திகழ்கின்ற அ 
மாவாக உன்‌ னுகின்‌ நீர்களோ, அவ்வளவுக்கவ்வளவு பிரகிருதி 


நிறைவேற்றியாக வேண்டும்‌” 


சீடர்‌ இயல்‌ 385 


திர தகைய ஆயத்தங்களைப்‌ புரிந்து நிற்கவே சீடனின்‌ 
தயத்‌ தாமரை விரியும்‌; குருவாம்‌ வண்டும்‌ அங்கு வந்து 


முரலும்‌. தன்னுடைய உடலிற்குள்‌--ஏன்‌ தனக்குள்ளேயே-- 
குரு உறைந்து நிற்பதைச்‌ சீடன்‌ அறிகின்றான்‌. அவனுடைய! 
ளைக்‌ கண்டு 


இதய முகை நெகிழ்கின்றது ; அவன்‌ மெய்ப்‌ பொரு 
கிரன்‌ ; இந்தப்‌ பெரும்பிறவிக்கடலைக்கடந்தி அப்பால்‌ 

சல்லுகின்றான்‌ ; இந்தக்‌ கொந்தளிக்கும்‌-அச்சுதுத்தும்‌- ஆர்‌ 
கலியை நீந்தி அக்கரை நண்ணிவிடுகிறான்‌- பெருங்கருணையால்‌, 
“யன்‌ கருதாது, புகழை விரும்பாது முறையே மற்றவர்களையும்‌ 
இப்பிறவாழியைத்‌ தாண்டுவதற்குப்‌ புணையாய்ப்‌ பொலிந்து 
தோன்றுகின்றான்‌. 


உலகம்‌ தந்த சமயப்‌ பெருங்குரவர்கள்‌ * 


நட்டார்‌ டவ 
இந்துக்களின்‌ கொள்கைக்கேற்ப இந்தப்‌ பிரபஞ்சம்‌ அலைவ 
களில்‌ சக்க சீ 
ங்கி 
கின்றது; ஓர்‌ உச்சியை அடைகின்றது; பிறகு கீழே இற 


சில காலம்‌ பள்ள அதி 
மீண்டும்‌ அலைக்குமேல்‌ அலைபோல ஓங்கி மறுபடியும்‌ 
விடுகின்றது. 

மையோ, அவ்வுண்மையே இ 
கின்றது. மனித இ 


ன்‌ ன்‌ 
* ஒவ்வொரு நாட்டின்‌ அ 
சீசியும்‌ இருக்கின்றன. ன 
சிதைந்துபோய்விடுகின்‌ ற& 


ஆன்மா வீற்றிருக்கக்‌ காண்‌ 


ர்‌ ; படைகீகவும்படுகின்றான்‌. 
விரு தோற்றங்களும்‌ இப்படி மாநி 
அலை 


உலகம்‌ தந்த சமயப்‌ பெருங்குரவர்கள்‌ 387 
ப்‌ பாயும்படி செய்கின்றான்‌. 
ரக்கிவிடுகின்றது. இத்‌ 
ள்‌. இவர்களே வையகத்‌ 
தூதர்கள்‌. இவர்களே 


யத்தின்பால்‌ தன்‌ மாபெருஞ்சத்தியை 
அந்தச்‌ சமுதாயம்‌ அவனையும்‌ உருவ 
தகையவர்களே உலகச்‌ சிந்தனையாளர்க 
தின்‌ தீர்க்கதரிசிகள்‌. இவர்களே வாழ்வின்‌ 
ண்டவனுடைய அவதாரங்கள்‌. 
அரு சமயத்து திகழக்கூடும்‌: ஒரு தீர்க்கதரிசிதான்‌ 
தான்‌ றக்கூடும்‌. ஓர்‌ அவதாரந்தான்‌ இருக்கக்கூடும்‌,” என்னும்‌ 
எண்ணத்தை உடையவனாய்‌ மனிதன்‌ இருக்கிறான்‌. இத்தகைய 
கருத்து உண்மையான கருத்து அன்று. 


Q இந்தத்‌ தேவ தூதர்களின்‌ வரலாறுகளை நாம்‌ ன்‌ 
வாழுது ஒவ்வொருவருக்கும்‌ தமக்கு இ த 
தாம்‌ புரிவதற்கு விதி ஒரு நெறி வகுத்திருக்கிறது எல 
ே ந்தப்‌ பங்கைத்‌ தவிர வேறில்லை என்ப வ] 
ல ரயி்‌ கூட்டுச்‌ சு 2௨௮ 
யபு இயங்குகின்‌ ரு தனித்த சுரத்‌ 

ங்களின்‌ வாழ்வின்‌! நுகர்ச்சி வெவ்வேறாய்‌ அமைந்திருக்‌ 
ரந்த அதைப்போல உலகத்தைத்‌ ந ன 

, ஒவ்வோர்‌ இனமும்‌ பிறந்திறாக்‌ றது. ட்டி 
உவதற்குத்‌ தோன்‌ றியிருக்‌ 2 வரும்‌ தமய 
ஈர்‌. ட்‌ i க 
ஒவ்வோர்‌ இனம்‌ ந க்கின்றது- ஓ 


மே 
ஆதலால்‌, தீர்க்கதரிசிகளில்‌ ௭௫ றந்தவரல்லர்‌- எம்‌ 


உ யை என்‌ செலுத்தப்‌ 
ஞ்ஞான்றுமே செ 
றயில்‌ ஒருவரும்‌ வெற்றி பெற்றதாகச்‌ பது திண்ணம்‌: 
ஒவ்வா எவரும்‌ ஆளப்போகிற பல்‌ உலகத்தி 
கில பாரு தீர்க்கதரிசியும்‌ தத்தம்‌ உ லை அதன்‌ வி 
அவர்‌ ப. எந்தப்‌ பங்களவில்‌ உலகத்தை ல்‌ 
ஆள்கின்றார்‌ என்பதும்‌ உண்ட ஜ வாயிலாக அடை 
கில நம்மில்‌ பெரும்பாலோர்‌ ஒறு தீர்க்கதரிசி, பிறவியிலேயே 
ற கலு வர்களாம்‌ட்‌ எ கின்‌ 
ே சமய நம்பிக்கை உடைய பற்றிப்‌ பேசு 
போன்றிவிடுகிறோம்‌. நாம்‌ தத்துவ து “ம்முடைய ஓவ்‌ 
ரூம்‌. இவை யாவும்‌ தக்கவையே- ஆனால்‌, 2 ட 


388 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—௬டர்‌-2 


வோர்‌ எண்ணமும்‌, ஓவ்வொரு சலனமும்‌, ஒவ்வொரு செய்த்‌ 
ஒரு சான்றோன்‌ மூலமாக வருகின்ற ஒரு தத்துவத்தைத்தா்‌ 

நாம்‌ அறிய முடியும்‌ என்பதைப்‌ புலப்படுத்‌ துகின்றன. ந 
வெடுத்த ஓர்‌ இலட்சிய புருஷன்‌ வழியாகத்தான்‌ ஓர்‌ உடன்‌ 
சத்தை அறிய இயலும்‌. ஒரு முன்மாதிரி இல்லாமல்‌, ஒரு னி 
நோனின்‌ உதவியில்லாமல்‌, ஒரு தத்துவத்தை ஆராய்கின்ற ட 
பாடு வளர்நீதிருக்குமாயின்‌, ஆண்டவன்‌ அருளில்‌ எவ்வள ப 
தன்றாயிருந்திருக்கக்கூடும்‌. அப்படி நம்‌ பண்பாடு அமை 

வில்லையே ! மாபெருஞ்‌ சான்றோர்கள்‌--தீர்க்கதரிசிகள்‌--அவதார 


களை வழிபடத்தான்‌ வேண்டும்‌ ; அது சாலவும்‌ 1 


இறைவராம்‌ தந்தையாரைக்‌ காட்டுவீராக : 
என்று உங்கள்‌ சிறந்த தீர்க்கதரிசியை வேண்டியபொமுது, அல்‌ 


்‌ காண முடியும்‌. இ ல்‌ ஒளி 
அதிர்ச்சி எங்குந்தானிருக்கிற து ; rr ன்‌ “எங்கும்‌ 
கத்‌ £ அதோ எரிகின்ற விளக்கிலேதான்‌ நட்த 
X த எ ண்வேண்டியிருக்கிறது. கடவுள்‌ எங்கும்‌ நிறையத்‌ 
தான்‌: அ வந்தான்‌. னால்‌, ஒரு மனிதக்‌ கடவுள்‌ வாயில்‌ 
பொழுது இட பார்க்கவோ, உணரவோ இயல்கின்றது- தின்‌ 
றத. இத்த மெ ந்தான்‌. நம்முடைய அமைப்புத்‌ திகழ்‌ 


"பருஞ்சோதிகள்‌ கீழே இறங்குகின்‌ நபொமுகி? 


. உலகம்‌ தந்த சமயப்‌ பெருங்குரவர்கள்‌ 389 
மனிதன்‌ கடவுளை அடைகின்றான்‌. நாம்‌ வருகிற முறையில்‌ 
அவர்கள்‌ வாராமல்‌, வேறு வகையில்‌ அவதாரம்‌ செய்கின்றார்கள்‌. 
நாம்‌ பிச்சைக்காரர்கள்போலதீ தோன்றுகின்றோம்‌ ; அவர்களோ, 
அரசர்க்கரசர்கள்‌ போலக்காட்சி அளிக்கிறார்கள்‌. நாமோ, உரல்‌ 
இழந்து அதை அறிவதற்கு இயலாதவராய்த்‌ தந்தையர்களற்ற 
அனாதைகள்‌ போல வருகின்றோம்‌. நாம்‌ இதற்கு என்ன செய்தி 
காள்ள முடியும்‌ £ வாழ்வின்‌ பொருளை நாம்‌ அறிந்தோமிலி2்‌- 
நாம்‌ அதை உணர இயலாது. இன்று ஒரு செயலைப்‌ புரிகின்‌ 
றோம்‌ ; மற்றொருநாள்‌ வேறொன்றைச்‌ செய்கின்ற ற 
இங்கும்‌ அங்கும்‌ அலைக்கப்படும்‌ சிறிய துரும்புகள்போல்‌ அல 
லல்‌ உறுகின்றோம்‌ ; பெரும்புயலில்‌ அகப்பட்ட இறகுகள்போல 
எங்கணும்‌ வீஃப்படுகின்றோம்‌. 
௦ ஆனால்‌, மனித இன வரலாற்றில்‌ இத்தகைய! 1 தள்‌ 
கடட அதைப்‌ பார்க்கின்றோம்‌: பிறந்த கார்‌ 
ளூடைய பணி நன்கு வகுக்கப்பட்டதை? பப்ப அவர்கள்‌ 


முழுத்‌ திட்டமும்‌ நி *படுகின்‌ 
இம்மி மும்‌ நிறுவப்படுகின்றதி: வீர்கள்‌. அவர்கள்‌ 
அளவும்‌ பி லிருப்பதை நோக்கு?" * 

வு றழாமலிருப்‌ அவர்க ஒரு ஞான நன்‌ 


ஒரு பணியே 2 5, ௮ 
மொழிய ௫ அங்குலத்‌ ததக அத அ 
யு மிளிர்கின்றது. அவர்கள்‌ இக்‌ தீர்க்கதரிசி 


நராயவேண்டுவதில்லை. இந்த ஞான குர ர்‌ முறையி 
உம்‌ தந்ததாகக்‌ கேட்டதுண்டா அறல்‌ “அவர்கள்‌ 
ரூவரும்‌ அப்படிச்‌ செய்ததாகத்‌ தரியஃ றையை மேற்‌ 
நரடியாக உரைக்கின்றார்கள்‌: அவர்க! தரு மையை நேரில்‌ 
ம வேண்டுவதில்லை. அவர்கள்‌ ௨ (9) அவர்கள்‌ 
r 2°” 


உணர்ந்‌ 1 ம 
தவர்கள்‌ 3 கண்ணுற்றதி + ந்‌ 
உங்களுக்கும்‌ ருவன்‌ நீங்கள்‌! அட்‌ இ 
தால்‌, னைக்‌ கேட்டு, நான்‌ இருக்கிர வு்‌ ர்கள்‌. இத்த 
்‌ ரண ௯ 

எ ங்‌ ப்‌ ்‌ 

மே வனாகிய நான்‌ அ நங்கை க்க ரை 
“கட. ரணம்‌ தர நேரிடக்கூடும்‌- இயேசு. “பினால்‌, ஆம்‌" 
ந ப இருக்கிறாரா ?? என்ற வை ப மெய்ப்பிப்பதறிகு 
ஏ ௮ அவர்‌ விடை பகர்ந்திருப்பார்‌- ரவுவீராயின்‌? AE 
எதாவது சான்று இருக்கிறதா?! எலி றட த்த. 
டேர்‌ கடவுளை,? என்று பதில்‌ விளம்‌ மிரு காரணமன்று,” 
நரிற்கண்ட காட்சி; தருக்க மு யில்‌ வம்ச 

> 


390 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 

என்பதை உணர்வீர்கள்‌. இது இருட்டில்‌ தட்டுத்தடுமாறி உழல்‌ 
வதன்று. நேரிற்கண்ட காட்சியின்‌ வலிமை இதில்‌ வீற்றிருக்‌ 
கிறது. நான்‌ மேஜையைப்‌ பார்க்கிறேன்‌ ; எந்தவிதமான அறி 
வைக்கொண்டும்‌ அதன்பாலுள்ள என்‌ நம்பிக்கையைக்‌ குலைக்க 
இயலாது. அது என்‌ கண்களால்‌ பருகிய காட்சி. அத்தகைய 
நம்பிக்கை அது. தங்களுடைய இலட்சியங்களிலும்‌, தங்க 


யிருக்கும்‌ 2 மக்கள்‌ அவனிடமிரு ந்‌ 
எதிர்பார்க்க இயலுமோ? 
நிச்சயமில்லை, ௦ ந 
அழித்துவிடாது,? 3 
கணம்‌ இறப்பின்‌ அச்சத்‌ 


தல்‌! ர மன்‌ அடுத்த விநாடி என்மீது ஒரு பெருந்தாக0 
ப்‌ றது; நான்‌. தோல்வியுற்று மல்லாந்துவிடுகிறே 


5 நம்‌ 
நான்‌ என்னிடத்தில்‌ ர 


உலகம்‌ தந்த சமயப்‌ பெருங்குரவர்கள்‌ 391 


ஆர்வம்‌ செறிந்த நம்பிக்கைதான்‌ நிகரற்றது என்று நவிலலாம்‌. 
அதன்‌ இயல்பை நாம்‌ அறிய இயலாது. அக்காரணத்தால்‌ 


விளக்கங்கூற இருபதினாயிரம்‌ கொ ்‌ 
பார்ப்பார்கள்‌. சான்றோர்கள்‌ சிந்திக்கும்‌ வண்ணம்‌ நாமும்‌ 
நம்மைப்பற்றிச்‌ சிந்திக்கிறதில்லை. இயற்கையிலேயே நாம்‌ 
இவர்களை அறிந்துகொள்ள முடிகிறதில்லை- 


மேலும்‌, இத்த ஞானிகள்‌ பேசத்‌ தொடங்கினால்‌; உலகம்‌ 

இவர்கட்குச்‌ செவிசாய்க்கக்‌ கடமைப்பட்டிருக்கிறதி- இவர்கள்‌ 
வரை வழங்குகிறபொழுத!; ஒவ்வொரு சொல்லும்‌ இதயத்தி 

ருந்து நேராகவே வழிந்‌ வருகின்றது: 
குண்டுபோல அது ப ட்க்தெமுகின்றகு: தற்‌ ம்‌ பின்னணி 
யில்‌ இயங்கும்‌ சத்தி இல்லாமற்போயின்‌, அந்தச்‌ சொல்லினால்‌ 
பயன்‌ உள்ளதோ ?₹ எந்த மொழியைப்‌ பேசினால்‌ என்ன ? எப்படி 
மொழியை அமைத்துக்கொண்டால்‌ என்ன ? இலக்கணப்பிழை 
யறக்‌ கூறினாலென்ன ? அணி இலக்கணத்திற்‌ கறி நேர்த்தியாக 
தவின்றாலென்ன £ சொல்‌ அலங்காரத்தோடு), கக்க 
ட அ கொச்சைச்‌ சொல்லாய்க்‌ காட்சியளித்தால்‌ ன்‌ 
ன காடுப்பதற்குரிய பொருள்‌ ஏதேனும்‌ உன்னிடத்தில்‌ உண்‌! * 
தகனம்‌ வினாத்தான்‌ எழுகின்ற! வெறுஞ்‌ ne 
ட்டூமன்று ; எல்லாம்‌ கொடுத்தலும்‌ வாங்கலுந்தான்‌ தன்‌ 
தற்கு ஏதேனும்‌ ஞான நல்லறிவுரை உண்டா * இதுதா த ம்‌ 
முதலாகப்‌ பிறக்கின்ற கேள்வியாகும்‌ உங்களிடம்‌ க்ப்‌ 
மாயின்‌, அதை ஈதல்‌ நலமாம்‌- சொற்கள்‌ ஆ த்ர 
“ல்வத்தைக்‌ கொ சொற்கள்‌ வாயிலாக ட்‌ ஷி 
பல டுக்கின்றன. டல்‌ நாம்‌ பசவே 
மாடல களில்‌ ஒன்றாகும்‌” வேளைக 1 
ம்‌ க்ப்‌ பண்டைய வட்‌ 
ப யு இசைக்கின்றது : ஒரு மரத்த 


்‌ சும்மா இருப்‌ 
பரட்‌ ட வேளைகளிலே இவர்கள்‌ அ ட தற்கு உண்மையை 
ண்‌ எனும்‌? மனத்திலிருர்‌ அ ஒளியை ஈவதற்கே இவர்‌ 
ர்கள்‌. தாங்கள்‌ கண்ட ஞா 
110—26 


றவாமல்‌ 


392 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 

ள்‌ அவதாரம்‌ எடுத்தவர்கள்‌ ; இவர்கள்‌ உத்தரவு இடுகிறார்கள்‌ 

இவர்கள்‌ தேவதூதர்கள்‌ இவர்களுடைய கட்டளையை ஏற்பதை 

தீவிர வேறொன்றும்‌ செய்வதற்கில்லை. ஓர்‌ அதிகாரத்துட 
யேசுநாதர்‌ இயம்பினதை உங்கள்‌, சாத்திரங்கள்‌ ஓதுவதி 

உங்கள்‌ நினைவிற்கு வரவில்லையா ? ₹ செல்வீர்களாக “எங்கணும்‌? 


தம்முடைய அறிவுரையிலுள்ள மாபெரு நம்பிக்கை அவர்‌ 
வழங்கிய புனிதச்‌ சொற்‌ 


ஆதாரச்‌ சுருதிபோல ஒலிக்கிலீ 


. ப்‌ 
லத ஞாலத்தில்‌ நடமாடும்‌ தெய்வங்களாம்‌ இந்தச்‌ சமய. 
றார்கள்‌. இவர்களை த்‌ தவிர நாம்‌ யா 


3 வ 
த்‌ 1. ஆனால்‌ பொய்‌ புதைந்த மிக 
மணம்‌ இழ பொருளைத்தான்‌... நான்‌ "சித்திரிக்க இயல்கின்றதி! 
மனம்‌ சித்திரித்த இத்த 


யாராவது ஒருவன்‌ த 
வாடிவிட்டால்‌, அவனைப்‌ பச்‌ தொடர்ந்‌ 

அச்‌ சிறையில்‌ வைக்கும்‌ என்னைப்‌ போ்‌ 
்‌ ந்து இரக்கத்தைப்‌ பற்றிய எத்தகைய ட்ட 


்‌ உன்னிப்பாருங்கள்‌ 1 பெ க ௦ ம்‌ 
கூற்றங்கண்டு இரங்கி மல்‌ ரறையைப்‌ பற்றிய ம்‌ ம்‌ 


உலகம்‌ தந்த சமயப்‌ பெருங்குரவர்கள்‌ 393 

ட யும்‌ உருவாக்க இயலாதென்பது திண்ணம்‌. அச்காரணத்‌ 
என்‌ ட வனப்பு பயம்‌ கருத்தை நான்‌ நன்கு அமைக்கவேண்டும்‌ 
ஒவ்வெ செய்கின்ற என்‌ மிகச்‌ சிறந்த முயற்சிகள்‌ யாவும்‌ 
ஐய ட நிகழ்ச்சியிலும்‌ பொய்த்துவிடும்‌ என்பதில்‌ யாதோர்‌ 
ல்‌ இந்த உரைகள்‌ தெற்றெனப்‌ . புலப்படும்‌ 
ட ப இலட்சியத்தில்‌ பிறந்த கற்பனைகளல்ல. இவை 
பற்றி லி பற்றியும்‌, இரக்கத்தைப்‌ பற்றியும்‌, தூய்மையைப்‌ 
த த்ா த நிகழ்கின்ற உண்மையான செயல்களேயாகும்‌- 
பம கத்தக்‌ கருத்தைக்கூட என்னால்‌ சித்திரிக்க முடிய 
இவர்‌ : தலால்‌ இத்தகைய சான்றோர்கள்‌ அடிகளில்‌ வீழ்ந்து! 
ச்‌ கடவுளென வணங்குவதில்‌ என்ன வியப்பு இருக்‌ 
றது? நாம்‌ வேறென்ன புரியக்கூடும்‌ ? வெற்று வாய்ப்பந்தல்‌ 

3 யைப்‌ போற்று 


ே ்‌ 
லா நம்மால்‌ இயலும்‌. இவர்களின்‌ பொன்னடி 
வி யல்‌ வேறொன்றைப்‌ புரிகின்ற மனித ரன்‌ காண 
ரும்புகிறேன்‌. வெறும்பேச்சு; கண்‌ கூடான காட்சியாய்‌ 
்‌ ச்சை செய்வது 


a கடவுளைப்‌ பற்றிச்‌ சர்‌ 
நலமே நிர்க்குணம்‌ என்றெல்லாம்‌ ப்‌ DF 
களுக்‌ 5 ஆனால்‌, எல்லா நாடுகளுக்கும்‌ எல்லா னத்த 
ட்வின்‌ உண்மையான தெய்வங்கள்‌ இந்த நட 
தெய்வக்‌ பப்பு மனிதர்‌ மனிதராய்தீ 
டர நித்த கம்‌ வழிபட்டு வந்தன்‌ பக்‌ 
தொழுவர்‌.” உண்மைலை்பத்திய அர்க்‌ பததி வன்‌ 
ப அத ன்னு வழிபாட்டிலேதான்‌ மிளிர்கின்ற 
ஒரு வெறுந்தத்துவத்தால்‌ யாகி பயன்‌ “- ப்‌ 
அவலப்‌ உங்கட்குப்‌ புகலப்போகின்ற 2 க க்‌ 
ரிம்‌ இதுவேயாகும்‌. நான்‌ என்‌ வாழ்‌ த்‌ 12 
தாண்டு. வழிபட முடியும்‌ என்பதைக்‌ சண்டை யத்தமா 
மிருக்கிறேத ட சான்றோர்களையும்‌ "மந்தன்‌ தோன்‌ நினாஅம்‌ 
ந அர்‌ மச ப்படி அறியாமறி 
தாய்‌ அறிந்‌ துவிடூவா்‌“ னா 
பட்டப்‌ வனுக்கு அவள்‌ தாயல்லள்‌ என்பி ம்‌ 5 தன்மை 
உணர்கின்றேன்‌. * உண்மையையோ்‌ தெ ியிடற்தான்‌ 
கானா கில்டு ட அத்‌ உலகத்தின்‌ ன ஒன்று ர்‌ 
க ன்றேன்‌, மத்றவரிகளிடிக வக த்தான்‌ வர இயலும்‌ 
இப்படி திக்கின்‌ தக்கன்‌ ஒருவரி தெய்வத்‌ தன 


மையை 


ல 


394 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—ச௬டர்‌-2 
உணரவில்லை என்றும்‌, பிறர்‌ மொழியுஞ்‌ சொற்களைப்‌ பொன்னி 
தேராமல்‌ அப்படியே விமுங்கிவிட்டீர்களென்றும்‌, ரன்‌. 
கருத்துப்‌ போகிற மூறையில்‌ சார்ந்து நிற்கும்‌ ஓர்‌ அர ம்‌ 
வாதிபோல, ஓர்‌ இனத்தில்‌ ஒன்றிப்‌ போய்விட்டீர்களென்றும்‌ 
மொழியவேண்டி வருமன்றோ? இது ஒருகாலும்‌ சமயமா? 
அண்மையில்‌ தீஞ்சுவைத்‌ தண்ணீர்‌ இருந்தாலும்‌, அமத 
இராது, உவர்‌ நீரை அருந்தும்‌ அறிவிலார்‌ சிலர்‌ னு... 1 
இருக்கின்றனர்‌. ஏனெனில்‌, இந்த உவர்‌ நீர்க்கிணறு அவர்‌ 


டி 
மும்‌ புரியவில்லை. இவற்றை ஆத்தும 
எது மக்களைத்‌ தூண்டிந்று? ஒருகாலும்‌ சமயமன்று ; அரசிய 


த பெயரால்‌ அரசியல்‌ இவற்றில்‌ இறங்கினால்‌ இது யார்‌ 
ழை? 


சிசி! 
என்னுடைய தீர்க்கதரிசிதான்‌ உண்மையான தீர்க்கதரிசி 7 
என்று நிமிர்ந 8௦ ச ச. “அவ 
து நீது நின்றே ஒருவன்‌ நவிலுவானாயின்‌, 
கூறுவது தக்கதன்று ; அவன்‌ சமயத்‌ இஃ 


ர கொள்கை அன்று; அறிவின்‌ சம்மதமுமன்‌ 2!” 


பே 
ஆழத்தில்‌ ஆண்டவனைக்‌ காண்பதே 
பாகும்‌. கடவுளை த்தொட்டு 


ய தொடர்புள்ள என்பதை நா, 

நேரில்‌ காணவேண்டும்‌. வல்கள்‌ ப்‌ வீட்டிற்குக்‌ 

3 நீ ப்‌ பார்த்தும்‌ அவர்களை அறிய வ 

லிருக்க இயலுமேர 2 எவர்களை அறியாத நிலையில்‌ நாம்‌ ஆண்ட்‌ 
னாம்‌ நம்‌ தந்தை வீட்டிற்குக்‌ செல்லவில்லை என்றுதான்‌ செல்‌ 

வேண்டும்‌, ஒருவன்‌ எந்த உடையில்‌ எப்படித்‌ தன்‌ து 
பிறைத்‌ துக்கொண்ட போதிலும்‌, தாய்‌ சேயை உணர்ந்‌ 


உலகம்‌ தந்த சமயப்‌ பெருங்குரவர்கள்‌ 395 
மாஅபட்டவர்களல்லர்‌. என்பதையும்‌ அறிந்துகொள்ளுங்கள்‌ . 
எங்கெங்கே உண்மையான சமயம்‌ சுடர்‌. விடுகின்றதோ, 
எங்கெங்கே தெய்வத்தின்‌ கரம்‌ படுகின்றதோ, எங்கெங்கே இந்த 
வ்‌ மா வறிய ஐம்புலசீ சேர்க்கை போல ஒரு நெருங்கிய 

ப்பு பரமான்மாவோடு ஏற்படுகின்றதோ அங்கங்கே 
எஞ்ஞான்றுமே ஓர்‌ உள்ள விரிவு நிகமும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 
அந்த உள்ள விரிவு பரமான்மாவின்‌ சுடர்‌ வெள்ளத்தை எங்கும்‌ 
உணரும்படி செய்துவிடுகின்றது. இப்பொழுது நோக்கினால்‌ 
சமய அமிசத்தில்‌ மகமதியர்கள்‌ மிகவும்‌ பண்பாடற்றவர்களா 
யிருக்கின்றார்கள்‌ என்பது விளங்கும்‌. தீவிரமான இனப்பற்றுள்ள 
வர்கள்‌ அவர்கள்‌ என்பதும்‌ உண்மையே. அவர்களுடைப்‌! சமயக்‌ 
கொள்கை உரை இதுதான்‌ :_“ ஒருவரே தேவர்‌; மகமது 


தீதேயாகும்‌. அதுமட்டுமன்று. 
வேண்டும்‌. அவர்களுடைய கொள்‌ை 
ஆடவர்‌ பெண்டிர்‌ ஒவ்வொருவரையும்‌ ஒரு 
மாய்த்‌துவிட வேண்டுமாம்‌ | அவர்கள்‌ தொழுவதற்கேற்றபடி 
இல்லாத எதையும்‌ உடனே தகர்த்துவிடுவதுதான்‌ அவர்களுடைய 
நோக்கம்‌. வேறொன்றைப்‌ போதிக்கும்‌ எந்த நூலும்‌ கொளுத்தப்‌ 
படவேண்டும்‌. பசிபிக்குப்‌ பெருங்கடலிலிரு நீத! அட்லாண்டிக்னா 
மாகடல்‌ வரையில்‌ விரிந்துகிடக்கும்‌ தடமுழுதும்‌ ஐந்நூறு 
ஆண்டுகளாகக்‌ குருதி வெள்ளம்‌ பெருக்கெடுத்தோடிற்று ! 
இதுதான்‌ மகமது சமயம்‌ போலும்‌ ! ஆனால்‌, இந்த மகமதியர்களி 
டையே எவரேனும்‌ ஓர்‌ உண்மையான தத்துவ ஞானியார்‌ இல்லா 
மற்போகார்‌- அவர்‌ இத்தகைய கொடிய செயல்களைக்‌ கண்டித்‌ 
தப்‌ பேசுவார்‌ என்பது திண்ணம்‌. இப்படி எதிர்தீதுப்‌ பேசுவதி 
லிருந்து அவர்மீது தெய்வத்தின்‌ கரம்‌ பட்டிருக்க வேண்டு 
மென்பதும்‌, உண்மையின்‌ ஓர்‌ அமிசதீதையாவது அவர்‌ நேரில்‌ 
கண்டிருகீகவேண்டுமென்‌ பதும்‌ புலனாகாமற்‌ போகா. ஏனெனில்‌, 
அவர்‌ தந்தை வழியாக வந்த சமயத்தைப்‌ பற்றிப்‌ பேசவில்லை ; 
ஓர்‌ ஆண்தகை போலத்‌ தாம்‌ நேரிற்கண்ட. உண்மையைத்தான்‌ 
உரைக்கின்றார்‌. 

நவீன பரிணாமவாதகீ கொள்கையை ஓட்டியே பண்டைய 
இயல்புவாதகீ கொள்கையும்‌ காட்சி அளிக்கின்றது. சமய 
சம்பந்தமான பழைய கருத்துகளை மீண்டும்‌ நாடுகின்ற இயல்பு 
நம்மிடையே இருக்கக்‌ காண்கின்றோம்‌. பிழையுள்ளதாயிருந்தா 


4 ்‌ 2 
396 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌ 


- 7 ப்படிச்‌ 
அம்‌ புதிய ஏதாவது ஒன்றைப்‌ பற்றிச்‌ பப கக்கம்‌ அறிவதி 
செய்வதுதான்‌ சாலவும்‌ நன்று. இலக்கை ப மூலமாக 
௮ம்புகொண்டே எய்வோம்‌. நம்முடைய தோல்வி க ; இந்தச்‌ 
தமக்கு ஞானம்‌ பிறக்கும்‌. காலமோ, வ ட ம அதத தது 
சுவரைப்‌ பாருங்கள்‌. இந்தச்‌ சுவர்‌ என்றாவது த்ர நிற்கின்‌ 
கிறதா ? இது எப்பொழுதுமே அடராய்த்தான்‌ திகழ்ந்து அதத்‌ 
மத. மனிதன்‌ பொய்‌ கூறுகிறான்‌--ஆனால்‌, ஒரு லி ரன்‌ ; அது 
மிளிர்கின்றான்‌. ஏதாவது ஒன்றைச்‌ ய்வது நலந்த வேண்டுவ 
பிழை பொதிந்திருந்தாலும்‌, அதைப்‌ கா ருட்படுத்து சிறந்த 
தில்லை. ஒன்றும்‌ செய்யாமல்‌ சும்மா இருப்பதைவிட, வாய்த்தது 
தன்றோ? பசு, பொய்‌ புகல்வதில்லை ; அது பசு 5? 


3 னார்கள்‌ 
புதியதாக ஒன்றை எண்ணுங்கள்‌... எங்களுடைய தம்‌ சம்மா 
இவ்வண்ணம்‌ சிந்திக்கவில்லை என்ற காரணத்தால்‌, நா 


ப்‌ யயு 
“பைய என்‌ உணர்வுச்‌ சத்தி 


நலமன்றோ ? சமயம்‌ பத 
துகளும்‌, சொந்தத்தீர்‌ பயன்‌ 
ு நம்‌ வாழ்வு எதற்குப்‌ னில்‌; 


சிந்திக்கமாட்டார்கள்‌. 3 
யில்லை, ஆ 
பேசுகின்‌றவன்‌, கவலையு 


fi கமை 

- £ இவன்‌ விசித்திரமான கொ ள்‌ 

யுடையவன்‌ 12 என்று மக்கள்‌ நகையாடுவார்களே என்று நீ ததி 
அஞ்சினால்‌, உங்கள்‌ 


ற 
மனத்திலேயே அக்கொள்கையை இரு 
வைத்துக்கொள்வீர்களாக. 


உலகம்‌ தந்த சமயப்‌ பெருங்குரவர்கள்‌ 397 
பிரசாரம்‌ செய்யவேண்டுவதில்லை. ஆனால்‌, ஏதாகிலும்‌ ஒன்றைப்‌ 
புரியுங்கள்‌. கடவுள்‌ திசை நோக்கி விரைந்து செல்லுங்கள்‌ 
ஞான ஒளி வந்தே தீரும்‌. என்‌ வாழ்வில்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
டர்‌ எனக்கு உணவை ஊட்டி வருவீர்களாயின்‌, நான்‌ இறுதி 

ல்‌ என்‌ கைகளின்‌ பயனையே இழந்துவிடுவேன்‌- ஆட்டு 
மந்தைகளைப்போல ஒருவரை ஒருவர்‌ பின்பற்றுவதன்‌ விளைவு 
TLS மரணமாகும்‌ ; செயலற்றுக்‌ கிடப்பதன்‌ முடிவு மரிப்பே 
யன்றோ? கூறுசுறுப்பாய்‌ இருங்கள்‌. எங்கெங்கே இயக்கம்‌ 
இருக்கின்றதோ, அங்கங்கே வேறுபாடு நிகழத்தான்‌ நிகமும்‌. 
வாழ்வின்‌ உண்டிக்குச்‌ சுவையை ஊட்டுவது வேறுபாடாம்‌ குழம்‌ 
பன்றோ? ஒவ்வொன்றிற்கும்‌ அழகு தருவதும்‌ அதுவே; ஒவ்‌ 
வொன்‌ நிற்கும்‌ கலையெழிலை நல்குவதும்‌ அதுவே. இங்கே 
எல்லாவற்றையும்‌ கவினுறச்‌ செய்வதும்‌ வேறுபாடே. பல 
வகையாய்‌ விரிந்திருப்பதுதான்‌ வாழ்வின்‌ மூலமும்‌ சின்னமூ 
மாகும்‌. அதைக்‌ கண்டு நாம்‌ அஞ்சுவானேன்‌ ₹ 


தீர்க்கதரிசிகளைப்‌ பற்றி நன்கறிகிற . நிலைக்கு நாம்‌ இப்‌ 
பொழுது வந்திருக்கிறோம்‌. செடியனைய விலங்கின இயல்பின்‌ 
காட்சி சமயத்தில்‌ ஒருபுறம்‌ தோன்றட்டும்‌. சரித்திரச்‌ சான்றைப்‌ 
பார்ப்போம்‌. எங்கெங்கே உண்மையான சிந்தனைச்‌ சுடர்‌ 
மிளிர்கின்றதோ, எங்கெங்கே ஆண்டவன்பால்‌ இதயத்தைத்‌ 
தொடக்கூடிய அன்பு அலர்கின்றதோ, அங்கங்கே ஆண்டவனை 
நோக்கி ஆன்மா வளர்ந்திருக்கக்‌ காண்பீர்கள்‌. அடிக்கடி அது 
2 3 பெற்றிருக்கவேண்டும்‌. அந்தப்‌ 

௬ கண்‌ காட்சியை 


தளைகளும்‌ அறுந்து போகின்றன ; கருமத்‌ 
நம்‌ செயல்களின்‌ விளைவுகளும்‌ பறந்துவிடுகின்றன. ஏனெனில்‌, 
அண்மைக்கோரண்மை 
கும்பரமனைக்கண்‌ ணுற்றாகிவிட்ட 
தைப்‌ பற்றிய முழுவுண்மையும்‌ அதுவே. 
வெற்றுக்கொள்கையும்‌ பிடிவாதக்கொள்கையுமாகும்‌. கடவுளை 

எய்துதற்குரிய பாதைகளை தீ 
னிகள்‌ சாக்கடையில்‌ இறைந்துவிடுகின்றன ; 


ரங்கிய கூ 


398 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 

இருவர்‌ சமயக்‌ சழக்குகளில்‌ இறங்குவாராகில்‌, £ நீங்கள்‌ ப 
வுளைப்‌ பார்த்திருக்கிறீர்களா ? அந்தப்‌ பொருளை நேரிற்‌ கண்ணு ன்‌ 
றிருக்கிறீர்களா 2 என்னும்‌ கேள்விக்‌ எழுப்புங்கள்‌. “ ட 


வர்‌ இயேசு நாதரைக்‌ கண்டிருக்கிறாரா ? அவர்‌ தந்தையாரான 
வரைத்‌ தரிசித்திருக்கிறாரா ? இல ஐயா. ௪ அவர்‌ பாட்டன்‌ 


: ல்‌ பழங்கள்‌ சாக்கடையில்‌ அறைந்துவிட்‌ சதி 
ங்கள்‌ அவற்றைத்‌ தாங்கிய கூடைக்காகச்‌ சொற்போர்‌ புரி 
நீர்கள்‌. இவ்வண்ணம்‌ 


“ஆடவர்களும்‌ பெண்களும்‌ 


ம 
கவ தாதர்களும்‌ தீர்ககதரிசிகளும்‌ ள்‌... 
ம்தமர்கள்‌. ஏன்‌ 2 ஒரு பெருங்கருதி 

ஒவ்வொருவரும்‌ தோன்‌ றியவர்‌. தி 


ட 
வுளே. க்‌ சபி அந்த ஒருவன்‌ யார்‌ ? அந்த ஒருக்‌ 
இதயத்‌ கும்‌ தவத ட அனகிற. ஒன்றின்பால்‌ னில்‌; 
அது இரும்‌ ட பரிந்துவிடாதீர்கள்‌. ஏனெனில்‌! 
ட ன இம்பையை விளைக்கும்‌. மனிதன்பால்‌ நீங்கள்‌ அன்‌ 

தலாம்‌. ஆனால்‌, அவ மரிக்கும்போது துன்பந்தா 
கும்‌. உங்கள்‌. நண்பணிட மு நீங்கள்‌ ௮ 


ரூர்‌: தலவகு ரானார்‌ கீஸை 


i ன்‌ 
அருளே கடம்‌ ட டவுள்‌ ஒருவனே மாறுகிறதில்லை ; ன ட்‌ 
பதில்லை. நாம்‌ எந்நிலையில்‌ இருந்தால்‌ க 


அ 


உலகம்‌ தந்த சமயப்‌ பெருங்குரவர்கள்‌ 399 


எதைப்‌ புரிந்தாலென்ன ? எப்பொழுதுமே கடவுள்‌ கருணையுள்ள 
வராயிருக்கிறார்‌ ; என்றும்‌ மாறாத அருளைக்‌ காட்டும்‌ இதயமுள்ளவ 
ராய்‌ இலங்குகின்றார்‌ ; அவர்‌ மாறுவதில்லை ; நாம்‌ எதைச்‌ செய்தா 
லும்‌ சீற்றங்கொள்ளுவதில்லை. நம்பால்‌ எப்படி இறைவர்‌ கோபங்‌ 
காட்டமுடியும்‌ 2 உங்களுடைய குழவிகள்‌ பல குறும்புகளைப்‌ புரி 
கின்றன. அக்காரணத்தால்‌ நீங்கள்‌ குழந்தைகளின்மீது சீறி 
விமுகின்‌ நீர்களா ? நாம்‌ எப்படி உருவாகப்‌ போகின்றோம்‌ என்ப 
தைக்‌ கடவுள்‌ உணராரா ₹ விரைவில்‌--இப்பொழுதோ, அல்லது 
சில நாள்‌ கழித்தோ--நாம்‌ பூரணத்தை அடையப்போகிறோம்‌ 
என்பதை அவர்‌ அறிவார்‌. அவருக்குப்‌ பொறையுண்டு ; எல்லை 
கடந்த பொறையுண்டு. அவரை நாம்‌ நேசிக்கவேண்டும்‌. ஒவ்‌ . 
வொன்றிலும்‌ நிறைந்த அவர்‌ வாயிலாகத்தான்‌ நாம்‌ ஒவ்வொன்‌ 
நின்மீதும்‌ அன்பு செலுத்த முடியும்‌. 

(நீ உன்‌ மனைவிமீது அன்பைச்‌ சொரியவேண்டும்‌. ஆனால்‌, 
அவள்‌ பொருட்டன்று. அன்புக்குரியவளே , உன்‌ கணவன்‌, கண 
வன்‌ என்ற முறையில்‌ அன்பு காட்டப்படுகிறவனல்லன்‌. அவன்‌ 
கண்‌ உறைகின்ற இறைவன்பொருட்டே அவன்பால்‌ நீ அன்பைச்‌ 
செலுத்தவேண்டும்‌. கணவன்‌ மனைவி இவர்களிடையே அரும்பும்‌ 
அன்பில்‌ அங்கே காட்சி அளிக்கின்ற ஆண்டவனுடைய அருளி 
னது உண்மையான கவர்ச்சிதான்‌ மிளிர்கின்றது. ஆனால்‌, 
மனைவி தன்‌ கணவனை நேசிக்கிறதாகக்‌ கருதலாம்‌,?? என்று 
வேதாந்தம்‌ விவரிக்கின்றது. நம்மைக்‌ கவரக்கூடியவர்‌ அவர்‌ ஒரு 
பெரும்பான்மையான நிகழ்ச்சிகளில்‌ உண்மை நிலை மனை 
விக்குத்‌ தெரியாது. தன்னையறியாமலே அவள்‌ தக்கதே செய்து 
வருகின்றாள்‌. கணவன்பால்‌ அன்பு வைப்பதெல்லாம்‌ ஆண்டவன்‌ 
பால்‌ அன்பு வைப்பதேயாகும்‌. அறியாமையால்‌ ஒருவண்‌ அதைப்‌ 
புரிந்தால்‌ அது துன்பத்தைத்‌ தரும்‌ ; அறிந்தே செய்வானாயின்‌, 
அது பேரின்ப வீட்டை நல்கும்‌. இதைத்தான்‌ எங்கள்‌ சாத்திரங்‌ 
கள்‌ சாற்றுகின்றன. எங்கெங்கே அன்பு அரும்புகின்‌றதோ, எங்‌ 
கெங்கே உவகையின்‌ ஒளி எழுகின்றதோ, அங்கங்கே ஆண்டவ 
ருடைய ஒளி நடனத்தைப்‌ பார்ப்பதாக உணர்வீர்கள்‌. ஏனெ 
னில்‌, அவர்‌ ஆனந்த மயமாயும்‌, அருள்‌ வடிவாயும்‌, அன்பு உரு 
வாயும்‌ திகழ்கின்றார்‌. அவருடைய ஓளி வீசாமற்போனால்‌, 
அங்கே அன்பு மலர்தல்‌ இயலாது. 

இந்தச்‌ சுருதியில்‌ கண்ணபிரானாருடைய அறிவுரை எஞ்‌ 
ஞான்றும்‌ பேசுகிறது. இந்த அறிவுரையை அவர்‌ தம்‌ இனத்தா 


வரே. 


400 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—ச௬டர்‌-2 
ரின்‌ உள்ளத்தில்‌ வேரூன்‌ றக்‌ செய்துவிட்டார்‌. இக்காரணத்தால்‌ 
ஓர்‌ இந்து ஏதோ ஒரு செயலைப்‌ புரிகிறபொழுது, தண்ணீரை 


யய பருகுகிறதாயிருந்தாலும்‌, * இதில்‌ ஒரு நன்மை திகழும்‌ 
மல்‌ அது ஆண்டவனுக்குச்‌ செல்லட்டும்‌, என்று மொழிவான்‌* 
ஒரு பெளத்தன்‌, அதாவது ஒரு செயலைப்‌ புரிவானாயின்‌, “இந்த 
ரில்‌ லின்‌ மகிமை உலகத்தைச்‌ சாரட்டும்‌. நான்‌ புரிகிற ஒன்‌ 
றில்‌ நன்மை இருக்குமாயின்‌ , அது உலகத்தை அடையட்டும்‌: 
ஆனால்‌, வையகத்திலுள்ள தீமைகளனைத்‌ தும்‌ என்பால்‌ வரட்டும்‌; 
ஓர்‌ இந்து, ₹ கடவுள்பால்‌ எனக்குப்‌ ர்‌ 
என்று உரைக்கின்றான்‌. “கடவுள்‌ எல 
. லவர்‌, என்று அவன்‌ ன்‌ யு ஆன்மா 
ந்கோர்‌ ஒஅன்மாவாய்‌ ஆண்டவன்‌ காட்சி அளிக்கிறான்‌,” என்று 
தில பகல்கின்றான்‌. “ என்னுடைய நன்மைகளனைத்தையம்‌ 
த தடத்தில்‌ அர்ப்பணம்‌ செய்துவிடுவதுதான்‌ மிக 
த தியாகம்‌, என்று அவண்‌ சாற்றுகின்றான்‌. அந்த 
ம ட அந்த முழுப்‌ பிரபஞ்சத்திற்கே சேர்ந்துவிடும்‌. 
ஒரு பகுதியாகும்‌. அறிவுரையின்‌ மன்று 
Q 2 ன்‌ 
காண்டு தொழிலாற்றி எல்லாப்‌ பயன்களையும்‌ கடவுளிடத்தில்‌ 


22 
6 ம டயல்‌ அமைதி எங்கே தோன்று 
ப: £ ஒரு வண்டிக்‌ ாழ்ற 
இடை ட டிகிகுதிரை போல வ ன்‌ 
நடுவிலேயே நான்‌ 25. உழைத்துச்‌ சேணம்‌ கடுந்தொழி ச 


உண்மையிலேயே. பப்‌ அளிக்கின்றார்‌ கண்ணபிரானார்‌. “ஆம்‌ 
காண்டாய்‌. கருமத்தை 


உலகம்‌ தந்த சமயப்‌ பெருங்குரவர்கள்‌ 401 


ஓடுவது அமைதிப்‌ பாதையை நாடுவது என்பது ஒருகாலும்‌ இய 
லாதன்றோ ? கருமத்தை விட்டொழித்துவிட்டு ஒரு மலை உச்சிக்‌ 
குச்‌ சென்றுவிடலாமே ! அங்குந்தான்‌ உங்கள்‌ மனம்‌ அலைகின்‌ 
றது; சுழல்கின்றது, சுழல்கின்றது, இடையறாத! சுழல்கின்றது. 
“பெரியோரே, நேர்த்தியான இடத்தைக்‌ கண்டீரோ ? இந்த இமய 
மலையிலே எத்தனை ஆண்டுகள்‌ சுற்றித்‌ திரிந்திருக்கின்‌ நீர்கள்‌ ?? 
என்று ஒருவன்‌ ஒரு சந்நியாசியை வினவினான்‌. நாற்பது 
ஷ்ண்டுகளாக நான்‌ திரிந்தேன்‌,” என்று அவர்‌ மறுமொழி கூறி 
னர்‌. * தேர்ந்தெடுப்பதற்கும்‌ அமைதியாக உறைவதற்குமுரிய பல 
வனப்பு வாய்ந்த இடங்கள்‌ இருக்கின்றனவே ! நீங்கள்‌ ஏன்‌ அப்‌ 
படிச்‌ செய்யவில்லை ?? என்றான்‌ அவன்‌. * என்னுடைய மனம்‌ அப்‌ 
படிச்‌ செய்யுமாறு எனக்கு இடந்தரவில்லையே :' என்றார்‌ அவர்‌. 
நாம்‌ எல்லோரும்‌ அமைதியைக்‌ காணவேண்டும்‌ என்று கூறு 
கின்றோம்‌. ஆனால்‌, நம்முடைய மனம்‌ நாம்‌ அதை அடைய 
இசைவதில்லை. 


ஒரு *டார்டரை?*ப்‌ பிடித்த ஒரு மனிதனின்‌ கதையை நீங்‌ 
கள்‌ அறிவீர்கள்‌. ஒரு போர்‌ வீரன்‌ ஒரு நகரத்திற்கு வெளியிலே 
இருந்தான்‌. வீரர்கள்‌ உறையும்‌ விடுதிகளை அணுகியதும்‌, “நான்‌ 
ஒரு “டார்டரை?ப்‌ பிடித்துவிட்டேன்‌ !? என்று அவன்‌ உரத்துக்‌ 
கூறினான்‌. * அவனை உள்ளே கொணர்வாயாக !? என்று ஒரு 
குரல்‌ எழுந்தது. * அவர்‌ வரமாட்டேன்‌ என்கிறார்‌,” என்ற விடை 
எழுந்தது... “ நீயாகிலும்‌ உள்ளே வரலாமே !? என்னும்‌ வினாக்‌ 
கிளம்பிற்று. “என்னை அவர்‌ “விடமாட்டேன்‌ ? என்கின்றார்‌,” 
என்ற ஓலந்தான்‌ கேட்டது. இவ்வண்ணமே நம்‌ மனத்தில்‌ 
நாமும்‌ ஓர்‌ அரக்கனாம்‌ £ டார்டரை?ப்‌ பிடித்துவிட்டோம்‌. நாம்‌ 
அவனை அடக்கியாள இயலாமலிருக்கின்றோம்‌; அவன்‌ கீழ்‌ நாமி 
ரூப்பதற்கும்‌ அவன்‌ இசையமாட்டேன்‌ என்கிறான்‌. “அரக்கர்‌ 
களைச்‌ சிக்கவைத்துவிட்டோம்‌ ; அமைதியாய்‌ இரு; உபசாந்‌ 
தத்தை அடைவாய்‌,” என்று நாமனைவரும்‌ அறிவுரை வழங்குகின்‌ 
ரோம்‌. ஒவ்வொரு குழந்தையும்‌ இப்படிக்‌ கூறும்‌; அதைச்‌ செய்து 
விட இயலும்‌ என்றும்‌ அது நினைக்கும்‌. எனினும்‌, அது செயற்‌ 
கரியது. நான்‌ முயன்று பார்த்திருக்கிறேன்‌ ; எல்லாக்‌ கருமங்‌ 
களையும்‌ கடலில்‌ எறிந்துவிட்டு வரைச்‌ சிகரங்களுக்கு ஓடினேன்‌; 
குகைகளிலும்‌ அடர்ந்த காடுகளிலும்‌ உறைந்தேன்‌ ; இப்படிச்‌ 
செய்தென்ன பயன்‌ என்னை விடாத ஓர்‌ அரக்கனைப்‌ பிடித்து 


* உருஷியர்களுக்கு அல்லல்‌ கொடுக்கும்‌ பகைவர்கள்‌. 


402 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-2 
விட்டேன்‌. 


கன்‌ என்‌ மனத்‌ 
வந்துவிட்ட துதான்‌. அந்த அரக்கன்‌ எ 


; அந்‌ 
௯ வ 
யைச்‌ சுமத்தாதீர்கள்‌, ட இந்தச்‌ சந்தர்ப்பங்கள்‌ நல்லவை; 


ங்காய்‌ அமைந்துவிடும்‌. 


கணிக்க 
அக்காரணம்‌ பற்றியே நம்‌ கருமங்களைப்‌ புறா 
வேண்டா என்று கண்ணபிரானார்‌ கழறுகின்றார்‌. ஆண்‌ ஏன்‌ 1 
ஏற்றுப்‌ பயன்‌ கருதாது அவற்றைப்‌ புரிவோமாக. 
என்று கேட்பது ர 


ல. ழீ 
காரியங்களை ஆராய்வதற்கு உரிமையில்‌ ப்‌ 
கள்‌ ஆற்றப்போகும்‌ தொழிலின்‌ நலமற்றி! 

அசலுத்த வேண்டா. ஆனால்‌, £6 சய] 
இருக்கிறாய 1 


லி 
உசாவுவீர்களாக. சன்று 
” ஒன்றையும்‌ பொருட்படுத்த வேண்டா ர்‌ 
ஆம்‌ உங்களைத்‌ தடை செய்ய இயலாது. புரியவேண்டிய டு புரி 
இதித்‌துவிடுங்கள்‌, அண்மையில்‌ காத்திருக்கும்‌ செய உங்க 
யுங்கள்‌. இதைட்‌ 


றிது சிறிதாக உண்மை ல்‌ 
ந்த அமை 
மனோ, எவன்‌ ஆழ்ந்த அவனே 
சமான செயலக காண்கிறானே, 
யோகியாவான்‌ . 


ே ன்‌; அவனே 
ல்‌ மகாத்‌ /மாவாய்த கிகம்வான்‌ ; 
பேரண த்தை பெற்றவனாவான ப தீ திகழ்‌ 


வ 
3 விளை 
’ ண்ணபிரா டைய ரையின்‌ & யும்‌ 
நீங்கள்‌ உணர்வீர்கள்‌, இந்தப்‌ பாரின்‌” வெல்லை தகைய 
பனிதமாக்கிவிட லாட்‌ ்‌ அந்த உலகில்‌ எந்தத்‌ தொழிலும்‌ அபயக்‌ 
பே ப்‌ சொல்லுவதற்கு நமக்கு உரிமையில்லை. த எலி 
ந்திருக்கும்‌ னர்க்கு மண்ணண்‌ புரியும்‌ செய்‌ ஓ 
ப தததோ, அவ்வளவு நன்மை வாய்ந்த புத்தர்‌ 
ரூவரும்‌ புரிகின்ற செயலும்‌ என்பா, உண்ணுங்கள்‌ இ 
ரானுடைய மிகப்‌ ௦ றிவுரைக்குக்‌ பலி சாய்ப்பீர்‌்‌ படம்‌ 
கல்‌ ன ர்‌ 

ணட ல்‌ அது, அர்த த கலு 

ச கீதை, IV : 18 


னைத்‌ 
5, உலகப்பற்று என்‌ 
ள்மீது பழி. 
திலுள்ள குற்றம்‌ புரியாத ஏழை மக்கள்‌ 


ம்‌. 
ப என்று நாம்‌ மொழிகின்றோ 


ட த்‌ ச்‌ 18 


உலகம்‌ தந்த சமயப்‌ பெருங்குரவர்கள்‌ 403 


உண்டு. 1: சுயநலத்தை மூலத்தோடு களைந்து எறிந்துவி௫ங்கள்‌.. 
உங்களைச்‌ சுயநலமுடையவர்களாக்கும்‌ எதையும்‌ வேருடன்‌ அழி 
யச்‌ செய்வீர்களாக. குடும்பம்‌, மனைவி, மக்களும்‌ உங்களுக்கு 
வேண்டா. இவ்வுலகத்தில்‌ உழலாதீர்கள்‌ ; முற்றிலும்‌ சுயநலமற்‌ 
றவர்களாய்த்‌ திகழ்வீர்களாக,?? என்று புத்தபிரானார்‌ அருள்கின்‌ 
றார்‌. தான்‌ சுயநலமற்றவனாய்‌ இருக்க முடியும்‌ என்று உலகப்‌ பற்‌ 
றுள்ளவன்‌ நினைக்கின்றான்‌ ; ஆனால்‌, தன்‌ மனைவி வதனத்தின்‌ 
மீது தன்‌ பார்வை விமுகிறபொமுது, அந்நோக்கு அவனைச்‌ ௬ய 
நலமுள்ளவனாக்கிவிடுகிறது. தாய்‌, தான்‌ முற்றிலும்‌ சுயநலமற்‌ 
றிருக்க முடியும்‌ என்று எண்ணுகின்றாள்‌ ; ஆனால்‌, அவள்‌ தன்‌ 
சேயைக்‌ கண்ணுறுங்கால்‌ சுயநலம்‌ சூழ்ந்துவிடுகின்றது. இந்த 
ஞாலத்தில்‌ ஓவ்வொரு துறையிலும்‌ இவ்வண்ணந்தான்‌ எல்லாம்‌ 
நிகழ்கின்றன. சுயநல அவா எழுகின்ற பொழுதெல்லாம்‌, சுய 
நலப்‌ பாதையைப்‌ பின்பற்றுகிற பொழுதெல்லாம்‌ அத்தருணமே 
உண்மையான மனிதன்‌ மறைந்துவிடுகின்றான்‌ என்பது திண்‌ 
ணம்‌. அவன்‌ ஒரு விலங்காய்‌ விளங்குகின்றான்‌ ; ஓர்‌ அடிமை 
யாய்கீ காட்சி அளிக்கின்றான்‌. தன்னுடைய மக்கட்‌ சகோதரர்‌ 
களை அறவே மறந்துவிடுகின்றான்‌. நீ முன்பு, நான்‌ பின்பு,? 
என்னும்‌ சொல்‌ அவன்‌ உதடுகளில்‌ இனி நடனமாடாது ; £ நான்‌ 
தான்‌ முந்துவேன்‌ ! மற்றவர்‌ ஓவ்வொருவரும்‌ தத்தம்‌ காரியங்‌ 
களைக்‌ கவனித்துக்‌ கொள்ளட்டும்‌,” என்ற ச௬யதலகீ குரலேதான்‌ 
கேட்கும்‌. 

கண்ணபிரானாரின்‌ நல்லுரை நம்‌ இதயத்தில்‌ இடம்‌ பெறு 
கின்றது. அந்த அறிவுரை இல்லாமற்போகுமாயின்‌, நாம்‌ சற்றும்‌ 
செயலற்றுச்‌ சம்மா கிடப்போம்‌. கண்ணபிரானாருடைய உபதே 
சத்திற்குச்‌ செவி சாய்க்காமற்போனால்‌, அமைதியோடும்‌, உவ 
கையோடும்‌, இன்பத்தோடும்‌, அகச்சான்றைக்‌ குலைக்காமல்‌ எந்‌ 
தகீ கருமத்தையும்‌ நாம்‌ ஏற்க இயலாது. நீங்கள்‌ புரிகின்ற செய 
லில்‌ தீமை இருந்தாலும்‌ அஞ்சற்க ! தீமை இல்லாத செயலே இவ்‌ 
வையகத்தில்‌ இல்லை. எல்லாம்‌ ஆண்டவன்‌ பொறுப்பே ; பயன்‌ 
நோக்காதீர்கள்‌- 

இது ஒருபுறம்‌ இருக்கட்டும்‌. ஆனால்‌, இன்னோர்‌ அறிவுரைக்‌ 
கும்‌ நம்முடைய உள்ளத்தில்‌ ஓர்‌ இடம்‌ உண்டு. காலமோ, சிற 
கடித்துப்‌ பறக்கின்றது ; எல்லைக்குட்பட்ட இவ்வுலகமோ; துயர்‌ 
மண்டிகீ கிடக்கின்றது. நீங்கள்‌ அறுசுவை பம்பம்‌ அருந்துகின்‌ 
நீர்கள்‌ ; சிறந்த ஆடைகளை அணிவகின்றீர்கள்‌ ; வசதியான இல்‌ 


404 : விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—ச௬ுடர்‌-2 


ங்களில்‌ இன்புற வாழ்கின்‌ நீர்கள்‌. கவலையற்றுத்‌ துயிலும்‌ அறி 
டிர்களே, கோடிக்கணக்கான மக்கள்‌ உண 
ஜிப்‌ பசியால்‌ வாடி வதங்கி மடிகின்றதைப்பற்றி ஒரு கணநக 
எல்லாம்‌ துன்பம்‌, துன்பம்‌, துன்பம்‌ !? ழ்‌ ர 
உன்னிப்‌ பாருங்கள்‌. குழந்தையின்‌ முதற்‌ 
லைக்‌ கவனிப்பீர்களாக, உலகத்தில்‌ தோன்றியதும்‌ அது ர 
மிட்டு அழுகின்றது. து ஓலமிட்டு அமுவதற்குரிய இட 
தான்‌. உலகத்‌ துயர்‌ கண்டு உள்ளம்‌ வாடி சான்றோரின்‌ ந்த்‌ 
ரையைச்‌ செவி மடுத்தால்‌, நாம்‌ சுயநலமுள்ளவர்களாக இரு 


2 நாசரத்தில்‌ தோன்றி நல்லுரை வழங்கிய மற்றோர்‌ உத்தமன்‌ 

மாக்குவீர்களாக. ௨ ஆயத்தமாயிருங்கள்‌ ; ஆண்டவன்‌ ௮ 
நகர்‌ அண்மையில்‌ இருக்கின்ற து,?* து வத்‌ போதித்தார்‌, 
த அருளிய உபதேசத்தை ஆழ்ந்து சிந்தித்‌ 
ஆ ப்‌ பற்றுதலின்‌ நிக கருமத்தைப்‌ புரிய முயல்கின்றே 2 
ன்‌ பேக களில்‌ ன்‌ மறந்துவிடுகிறேன்‌. பிறகு ப 
்‌ த அறிவுரை திடீரென என்‌ மனத்தகத்‌ ழ்‌ 


. 2 ர்‌ 
பையே,?5 ட வாழ்வு முழுவதுமே எஞ்ஞான்றும்‌ தி 


2. என்னும்‌ அந்த தன்மொழிக்குச செவி சாய்ப்போம்‌ 

6 ல்‌ தைப்பந்நி எனக ஜயம்‌ ஏறிக்‌ 
தட மாயிரு ; வ வடைவன்‌: அருள்‌ நகர்‌ அண்மையில்‌ இத 
அ என்ற மல்லரை ஒரு பேரிடி முழக்கம்போல எ 
றையும்‌ வை உ .-. ணமும்‌ அ மதியாதே ; நாளைக்கென்று ம்ப 
6 ்‌ துக்கொள்ள வேண்டா. திடீரென உனக்கு த்‌ 
£ட்சிக்கு இப்பொழுது ஆயத்தமாயிரு.” க 
தத்‌ தேவதூத௫ஃ மூண்டு. இதை நாம்‌ ஏற்கவேண்டும்‌: , 
ருக்கு வணக்கம்‌ ! ஆண்டவருக்கும்‌ வணக்கம்‌ 


ட சில்‌ ௭ 
கல்லைக்‌! என்து மெம்‌ மத்தில னக 
மு யின்‌, அச்சமயம்‌ எப்படி உயிர்‌ செ 
ல்லா இன்‌ So நல்லது ஒன்றே உயிரோடிருக்கும்‌ ்‌ லத! 
றல்‌ படைக்‌ ந்து பிழைத்திருக்கும்‌. த யும்‌ 
எதிர்த்து அழியாமல்‌ க பணத்தால்‌, அது எல்லாவற்றை ற்ற 

மல்‌ நிற்கின்றது. இந்த வாழ்க்கையில்‌ மாச்‌. 


உலகம்‌ தந்த சமயப்‌ பெருங்குரவர்கள்‌ 405 


டடக்‌ உயிர்‌ எவ்வளவு காலம்‌ நீடித்திருக்கும்‌? தூய்மை 
யுள்ளவன்‌ வாழ்வு மற்றவர்களுடைய வாழ்வைவிட நீடித்திருக்க 
ல்லையா ₹ தூய்மைதான்‌ வலிமை வாய்ந்தது ; நன்மைதான்‌ 
ஆற்றல்‌ மிக்கது. இதில்‌ யாதோர்‌ ஐயமுமில்லை. மகமதின்‌ 
சமயத்தில்‌ ஒரு நன்மையும்‌ திகழாமற்‌ போகுமாயின்‌, இவ்வளவு 
காலம்‌ அது உயிர்‌ வாழ்ந்திருக்கக்கூடுமோ * மிகுந்த நன்மை 
அம்மதத்தில்‌ மிளிர்கின்றது. சமத்துவத்தை உலகிற்கு வழங்கிய 
திர்கீகதரிசி மகமதுதானே ?₹ மனிதனது சகோதரத்‌ தன்மையை 
யும்‌, மகமதியர்‌ அனைவரும்‌ சகோதரர்‌ என்னும்‌ இயல்பையும்‌ 
அவர்‌ மதம்‌ சாற்றுகின்றதன்றோ ? 

ஒவ்வொரு தீர்க்கதரிசியும்‌, ஒவ்வொரு தேவதா தரும்‌, 
உலகத்திற்கு ஒரு தனிச்‌ சிறப்பு வாய்ந்த அறிவுரையை 
அளிப்பதை நோக்குகின்றோம்‌- முதலில்‌ அவருடைய உபதேசத்‌ 
தைக்‌ கேட்டு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை உற்றுநோக்கு 
வீர்களேயாகில்‌, அவருடைய வாழ்க்கை முழுதும்‌ அவருடைய 
நல்லுரைக்கு விளக்கமாய்‌ ஒளிவிட்டுத்‌ திகழக்‌ காண்பீர்கள்‌. 


இப்பொழுதோ, அஞ்ஞானத்தில்‌ ஆழ்ந்த அறிவிலிகள்‌ 
இருபதினாயிரம்‌ கொள்கைகளை எழுப்புகின்றார்கள்‌ ; தங்கள்‌ 
மனத்தின்‌ வளர்ச்சிக்கேற்ப அவற்றை விரிக்கின்றார்கள்‌ ; தங்கள்‌ 
விளக்கங்களை நல்குகின்றார்கள்‌ - இவை யாவும்‌ 
நல்லுரை வழங்கிய சான்றோர்களின்‌ உபதேச மொழிகளென்று 
அவர்கள்‌ மீது சுமத்துகின்றார்கள்‌- அவர்களுடைய போதனை 
்‌ குளுக்குதீ தங்களுடைய பொருந்தாத உரைகளை வெளியிடுகின்‌ 
ர. ஓவ்வொரு தீர்க்கதரிசியின்‌ உபதேசத்திற்கும்‌ அவ 

ப்ட்‌ ரலியப்‌ பார்ப்பீர்கள்‌. அச்‌ 

நோக்குவீர்களாக. அவர்‌ புரிந்த 


கருத்‌ துக்கியைய 


சான்றோர்‌ வாழ்க்கையை 
அருஞ்செயல்களே அவருடை 
விளங்குகின்றன. கீதையைப்‌ படிப்பீர்களாக. அதற்கு வியாக்‌ 


யானம்‌ அந்தப்பெருஞான குரவரின்‌ வாழ்க்கையேயாகும்‌. 


பூரணமான சமத்துவமும்‌ சகோதர மனப்பான்மையும்‌ 
மகமதியர்களிடையே திகழ வேண்டுமென்ற உண்மையைத்‌ தம்‌ 
வாழ்க்கை வாயிலாக மகமது மெய்ப்பித்துவிட்டார்‌. அங்கே 
வேறுபாடில்லை ; சாதி வேற்றுமை இல்லை ; கொள்கை வேற்றுமை 
இல்லை; வருண வேறுபாடு இல்லை ; பால்‌ வேற்றுமையுமில்லை. 
துருக்கிச்‌ சுல்தான்‌ ஆப்பிரிக்காவின்‌ அடிமைச்‌ சந்தையில்‌. 


406 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 


நீகிரோ இனத்தைச்‌ சார்‌ நீத ஒருவனை விலைக்கு வாங்கி அவனைக்‌ 
கைவிலங்கிட்டுத்‌ துருக்கிக்கு அழைத்‌ து வரலாம்‌. அந்த அடிமை 
ஒரு முசல்மானாகிவிட்டால்‌ அவனுக்குப்‌ போதுமான தகுதின்‌, 
ஆற்றலும்‌ இருக்குமாயின்‌, சுல்தானின்‌ மகளையே அவன்‌ மன்‌ 
யலாம்‌. இத்த நாட்டில்‌ நீக்கிரோ இனத்தார்களையும்‌ செ 


ர்‌; உண்மை லனாகும்‌. இந்துக்கள்தா 
செய்கிறார்கள்‌ ? பாருங்கள்‌ அம. டப்‌ ஆ நபம்‌ ட்‌ 
றும்‌ - எாதிரிமார்களில்‌ எவரேனும்‌, வைதிக நெறியைப்‌ பின்‌! 
றும்‌ ஒருவனுடைய உணவைத்‌ தீண்டிவிட்டால்‌, அவன்‌ அன்ரி 
எறிந்துவிடுவான்‌ என்பது திண்ணம்‌. எங்களுடைய தத்துக்‌ 
ஒரு சிகரம்போல்‌ ஓங்கி நிமிர்‌ ற யி & 
எங்கள்‌ குறைபாட்டை நீங்கள்‌ நன்கு உணர்ந்தவிடுவீர்சள்‌, 
மற்றைய அனெத்தார்களைக்காட்டிலும்‌ மகமதியர்கள்‌ சிறப்புற்ற 
பொருட்பருத அவர்கள்‌ ப னப்பற்று முதலியவற்றை 
ஈரூட்படுத்தாமல்‌, அவர்கள்‌ காட்டுகிற சமத்‌துவத்திலேதாத 
பூரண அரி ப கி விதரன்‌ வர்ம சிறப்பு 


டூ 
விட்டு அகன்று க்கில்‌ ருடைய. ஞானச்செல்வத்தை வி்‌ 
தெய்வங்களாவரர்‌ கின்றனர்‌. அவர்களே நாம்‌ போற்கி த்‌ 
வர்களை வணங்கு அவர்களுடைய அடியார்களாகிய யே 
நாம்‌ போற்‌ ்‌ ம்‌, நம்‌ 
ஆண்டவரின்‌. அ ரள்வோமாக, ட்ட "தர்க்கதசிசிகளாய1? 
்‌ ருட்சேம்கள 2 ன்று? 
மும்‌ (2 பி ாயும்‌ எ கக்‌ 
தாமு அத்திருக்கூட்ட கட்டப்‌ வ அம்மு அவர்கள்‌ 


உலகம்‌ தந்த சமயப்‌ பெருங்குரவர்கள்‌ 407 
விட்டார்கள்‌. நாமும்‌ அப்பூரணத்தை 
இயேசு நாதர்‌ இயம்பிய சொற்களை 
ங்கள்‌. ஆண்டவன்‌ அருள்‌ நகர்‌ 
ண்மையான ஒரு தீர்மானத்தை 


தங்கள்‌ பூரணத்தை எய்தி 
அடையப்போகின்றோம்‌. 
இதயத்தில்‌ இருத்திக்கொள்ளு 
அண்மையில்‌ இருக்கிறது. உ 
நாம்‌ ஒவ்வொருவரும்‌ இக்கண 
“நான்‌ ஒரு திர்க்கதரிசியாய்த்‌ 
யேந்திவரும்‌ ஒரு தேவதா தனாய்த்‌ தோன்‌ 
அருட்குழவியாய்ச்‌ சுடர்விட்டெழுவேன்‌ ; 
தெய்வமாகவே காட்சி அளிப்பேன்‌,” எ 
மாகட்டும்‌. 


ஏன்‌) நான்‌ ஒரு 
ன்பதே அத்தீர்மான 


110—27 


ஸ்ரீ கிருஷ்ண பகவான்‌ * 


ம்‌ 
பத்தசமயத்தைப்‌ பிறப்பித்த சந்தர்ப்பங்களே பெருக்‌ ர 
ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்‌ துமாவின்‌ உதயத்தையும்‌ கும்க்கி 
தன. அவைமமட்டுமன்‌ றி, அந்நாள்‌ நடந்த நிகழ்ச்சிகளே 
காலங்களிலும்‌ விரிவடையப்‌ பார்க்கின்றோம்‌. 


ஏதோ ஓர்‌ இலட்சியம்‌ இலங்குகின்ற து : மனித இனத்திர்‌ 
பெரும்பாலோர்‌ அந்த இலட்சியத்தை தண்ணுவதற்குக்கூட ரித்‌ 
சாமலிருக்கின்‌ றனர்‌ ; அறிவினாற்கூடட அதை அவர்கள்‌ சித்த 
அப்‌ பார்க்க முடியாத நிலையில அமைந்திருப்பதைப்‌ பார்க்‌ ல்‌, 
1 தை நிறை வேற்றுகின் றனர்‌. அத்‌ 
பல முறைகளில்‌ பரிவு காட்டத்‌ த 
ம்‌. 


அ முன்னேறிக்கொண்டே போகின்‌ றனர்‌ 
i ட்டூவதும்‌, அவர்கட்கு உதவி யாக 
வதுந்தான்‌ மித உயர்ந்த நில என்பதை நாம்‌ உடனடி 


உணர்கிறதும்‌ இயல்பே, ஆனால்‌, பல விஷயங்களில்‌ நர 
இரக்கங்காட்டும்‌ பா 


தையில்‌ தத்துவ ஞாணி குறுக்கே நின்று 
2 ப பருவாழ்வு, இப்பொழுது தாடு 
கிடைத்திருக்கும்‌ சில ஆண்டுகளின்‌  இருப்பைக்கொ க்‌ 
ன்ற கொள்கைப்படி நாம்‌ தது 

முது நாம்‌ யாதொன்றும்‌ புரிய மூடி 


ம்‌ 
இரங்கத்தக்க நிலையில்‌ இருப்போம்‌, பின்னே உழன்று வந்தி 


* 19 


வில்‌ 
00-ஆம்‌ ஆண்‌ ்‌ ; த்‌ த 
ஆற்றப்பட்ட சொற்பொழு, எப்ரல்‌ திங்கள்‌, 1 ஆம்‌ நான்‌ கலிபோர்‌ 


ஸ்ரீ கிருஷ்ண பகவான்‌ 409 


காத்திருக்கின்றன என்பதை நாம்‌ நன்கு அறிந்துவிடுவோம்‌. 
அந்நிலையில்‌ நாம்‌ விரைய வேண்டுவதில்லை. நாம்‌ இரக்கங்‌ 
காட்டலாம்‌ ; எங்கும்‌ சுற்றிப்‌ பார்க்கலாம்‌ ; எளியோர்களுக்குகீ 
கைநீட்டி உதவிபுரியலாம்‌ ; பின்தங்கியவர்களை முன்னே நிறுத்த 
இயலக்கூடிய நேரமும்‌ உண்டு. 

பெளத்தம்‌ என்ற சொல்லிற்கு வடமொழியில்‌ பொருள்‌ தரக்‌ 
கூடிய இரண்டு சொற்களிருக்கின்றன ; ஒன்றை மொழி பெயர்த்‌ 
தால்‌, அது சமயத்தைச்‌ சுட்டும்‌; மற்றொன்றோ, அச்சமயத்தைச்‌ 
சார்ந்த குழுவினரைக்‌ குறிக்கும்‌. அயல்‌ நாட்டார்கள்‌ * இந்து 
சமயம்‌, பிராம்மண சமயம்‌,? என்று வழங்கினாலும்‌, பகவான்‌ 
கிருஷ்ணருடைய அடியார்களும்‌, அவர்கள்‌ மரபில்‌ தோன்றியவர்‌ 
களும்‌ பின்பற்றுகிற சமயத்திற்குப்‌ பெயரே இல்லை என்பது 
விசித்திரமான செய்தியன்றோ ? சமயம்‌ ஒன்றே ; ஆனால்‌; பற்பல 
பிரிவுகளிருக்கலாம்‌- ஒன்றிற்கு ஒரு பெயரைத்தந்து, அதற்கு 
வை நல்கி, மற்றைய இனத்திலிருந்து அதைப்‌ 


பிரித்த அக்கணமே அது ஒரு குழுவாய்‌, கிளையாய்த்‌ திகழ்ந்து 
விடும்‌. அது சமயமன்று. 
கொள்கையைப்‌ பறைசாற்றுகின்றது ; 
தான்‌ சாற்றுகின்ற உண்மையைத்‌ தவிர 
அது விளம்புகின்றது- 
காலமாக தத்‌ ட ரண்டு சமயங்கள்‌ திகழ்ந்த காலமே 


அமிசங்களைப்‌ புலப்படுத்துகின்றது- அதன்‌ குறிக்கோள்‌, 
மன்னுயிருகீகு 3 திட்டம்‌, ஆகிய இவற்றைப்‌ 
பற்றித்‌ தக்கபடி அறிவதுதான்‌ நம்‌ செயலாகும்‌. 


அருஞ்செயலைத்தான்‌ கண்ணபிரானார்‌ ஏற்றார்‌. 
நம்முடைய கண்களைத்‌ தெளிவுறச்‌ செய்வதும்‌ உயர்ந்து ஓங்கி 
முன்னேறுகிற மனித இனத்தைப்‌ பரந்த காட்சியுடன்‌ நோக்கச்‌ 
செய்வதுந்தான்‌ கண்ணபிரானாருடைய தொழிலாகும்‌. எல்லா 
வற்றிலும்‌ மெய்ப்பொருளைக்‌ காண்கின்ற அவ்வளவு விரிந்த 
உள்ளத்தை அவரே முதன்முதலாகப்‌ பெற்றிருந்தார்‌. ஓவ்‌ 
வொருவர்க்கும்‌ வனப்புவாய்ந்த சொற்களை அருள்வதற்கேற்ற 
திருவாயை எல்லோருக்கும்‌ முன்‌ அவரே பெற்றிருந்தார்‌. 
புத்தபிரான்‌ தோன்றுவதற்குப்‌ பல்லாயிரம்‌ ஆண்டுகளுக்கு 
முன்பே இந்தக்‌ கண்ணபிரானார்‌ அவதரித்திருந்தார்‌. இவர்‌ ஒரு 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 


சான்றோரைப்பற்றி இப்படி எழுந்த புனித வர 
ற்றை இப்பிரானாரூடைய குணமாம்‌ வா 

பில்‌ மீண்டும்‌ உருக்கி வார்த்தல்‌ வேண்டும்‌. புதிய சாணத்தில்‌ 
ளையும்‌, எல்லோராலும்‌ ஏற்று! 


கின்றனர்‌ $-தமக்கென்‌ று 
செய்யும்‌ பண்பாட்டொலி 


த்‌ ரா 0 ( நடைய நல்‌ வுரையில்‌ ண்‌ க த்‌ அ 
தலைநிமிர்‌ நீ து ஓங்கி நி ந்‌ கி இர டூ ர 


ஹீ கிருஷ்ண பகவான்‌ 411 


நீங்கள்‌ வலியவராயிருத்தல்‌ மிகவும்‌ நல்லதுதான்‌. ஆனால்‌, 
உங்களை எதிர்க்கக்கூடிய வல்லவர்களாய்‌ மற்றவர்கள்‌ திகழ 
வில்லையே யென்று அவர்மீது சீறி விழாதீர்கள்‌. “ மக்களே, 
உங்கட்குத்‌ துன்பந்தான்‌ வரும்‌? என்று ஓவ்வொருவரும்‌ உரைக்‌ 
கின்றனர்‌. ஆனால்‌, : உங்கட்கு உதவி நல்க முடியாத எனக்குத்‌ 
துன்பம்‌ வருவதாக,” என்று யாரேனும்‌ கூறுகின்றனரா ? தங்கள்‌ 
சக்திக்கேற்றவாறு, தங்கள்‌ செயலுக்கேற்றவாறு, தங்கள்‌ 
அறிவுத்திறனுக்கேற்றவாறு, மக்கள்‌ தங்களால்‌ இயன்றவளவு 
தக்க முறையில்‌ காரியங்களைச்‌ செய்துதான்‌ வருகின்றார்கள்‌. 
அவர்களை என்‌ நிலைக்கு. உயர்த்த முடியாத என்னைத்‌ அயர்‌ 
சூழட்டும்‌ ! 

ஆகையால்‌, சடங்குகள்‌ தெய்வங்களின்‌ வழிபாடுகள்‌, 
புராணங்கள்‌ எல்லாம்‌ வேண்டுவனவே என்று கண்ண பிரானார்‌ 
மொழிகின்றார்‌. ஏன்‌? அவை யாவும்‌ ஒரே குறிக்கோளுக்கே 
நம்மை அழைத்துச்‌ செல்கின்றன. சடங்குகள்‌, நூல்கள்‌, 
உருவங்கள்‌ ஆகிய இவை யாவும்‌ அந்தச்‌ சங்கிலியின்‌ இணைப்பு 
களே. அச்‌ சங்கிலியைப்‌ பற்றிக்கொள்வீர்களாக ; அதுதான்‌ 
முக்கியமான பொருளாகும்‌. நீங்கள்‌ உண்மையுள்ளவர்களா 
யிருந்து ஏதாவது ஓர்‌ இணைப்பைப்‌ பற்றினாலும்‌ அது போதும்‌ ; 
அதை நெகிழ விடாதீர்கள்‌. மற்றவை தாமே வந்தெய்தும்‌ 
என்பது திண்ணம்‌ ; (ஆனால்‌, மக்கள்‌) பற்றுகிறதில்லை ; எதைப்‌ 


பந்றுகிறது என்று தீர்மானித்தலிலும்‌ சொற்போர்களிலுமே 
தங்கள்‌ நேரத்தைக்‌ கழிக்கின்றார்கள்‌ . ஒன்றையும்‌ சிக்கெனப்‌ 
ஞான்றும்‌ உண்மையைத்‌ தேடி அலை 


தவிர; அதை அடைய எப்பொழுதுமே விருப்பம்‌ 


கொள்ளுகிற 
தான்‌ நாம்‌ இன்பு, 
கிறது. ஆனால்‌, 
விடுகின்றோம்‌. 
மையத்திலிருந்து தொங்கவிடப்பட்டிருக்கின்ற ஏதாவது: ஒரு 
சங்கிலியைப்‌ பற்றுவாயாக. 
லும்‌ சிறந்ததன் து. உண்மை 
சமய சம்பந்தமான எந்தக்‌ கருத்தின்‌ மீதும்‌ குறை கூறாதே,” 
என்று கூறுகின்றார்‌. ஏதாவது ஓர்‌ இணைப்பை இறுகப்‌ பிடித்துக்‌ 
கொள்வீர்களாக ; அது உங்களை மையத்திற்கு அழைத்துச்‌ 
செல்லும்‌. மற்றவையனைத்தையும்‌ உங்கள்‌ இதயமே உங்களுக்கு 


412 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—ச௬டர்‌-2 
உணர்த்திவிடும்‌. எல்லாக்‌ கொள்கைகளையும்‌ எல்லாத்‌ தத்துவ 
களையும்‌ அகத்துறையும்‌ குருவாகிய இறைவர்‌ உங்களுக்கு 
கற்பித்துவிடுவார்‌. 


ம்‌ 

, இயேசுநாதர்‌ மொழிந்தது போலவே, கண்ணபிரான்‌ 
தம்மைத்‌ தெய்வமெனப்‌ பாராட்டிக்கொள்ளுகிறார்‌. ‘or 
பாதையை விட்டு ஒருநாளும்‌ அகன்று போவதற்கு எவராலு! 


கின்றது. 


௧ 
த 


வலியுறுத்‌ துகின்றார்‌. கடவுளை வழிபடுவீர்களா &' தீ 
கின்ட வையகத்தில்‌ பல்வேறு வழிபாடுகளை நாம்‌ டதத 
றாம்‌. தோய்வாய்ப்பட்டவஷை ஆண்டவனிடத்தில்‌ மிட்‌ 
விடு தாது 2 த்‌ வன்‌ 
ட 
்‌ பறப்‌ டி ௩௫ ௫ 3. ழ்‌ ச அன்‌ 
செலுத்தும்‌ பொருட்‌ ட pH அழு ன்‌ த, 


2 ல என்னும்‌ வினாவை ஒருவர்‌ ந்த்‌ 
புவியில்‌ துன்பம்‌ மறுமொழி ட்கள்‌ ம்‌ Ps 
காரண 2 p என்ப உண்மையே. 

தித்தவதில்லை ன ஆண்டவர்பால்‌ அன்பு காட்டு” 
ன்‌ இ என்னுடைய துயரைத்‌) தடைத்தற்பொடு து 
கிறேன்‌ ; ஏனெனில்‌ ட அல்லை. அவர்மீது அன்பு செலு 


த்‌ ய 
அவர்‌ அன்பு வடிவானவரல்லவா 2 மற்றை 


ஸ்ரீ கிருஷ்ண பகவான்‌ 413 


(வழிபாட்டின்‌ வகைகள்‌) இழிவான தரங்களாகும்‌.? ஆனால்‌, 
கண்ணபிரானார்‌ எந்த வழிபாட்டையும்‌ வெறுக்கிறதில்லை. சம்மா 
அசைவற்று நிற்பதைவிட ஏதாவது ஒன்றைப்‌ புரிவது நலத்‌ 
தானே 2 கடவுளை இறைஞ்சத்‌ தொடங்கினவன்‌, படிப்படியாக 
அவர்பால்‌ அன்பு வைக்கும்பொருட்டே அவரை வழுத்துவான்‌. 


இந்த வாழ்க்கை நடத்திக்கொண்டே எப்படித்‌ தூய்மை 
அடைகின்றது ₹ எல்லோரும்‌ காட்டிலுள்ள குகைகளுக்குச்‌ 
செல்லுவோமா? மனம்‌ அடங்காத நிலையில்‌ ஒரு முழையில்‌ 
உறைந்தும்‌ பயனில்லை. இதே மனம்‌ எல்லாக்‌ குழப்பங்களையும்‌ 
அங்கேயும்‌ கொண்டுவந்துவிடும்‌. அங்கே இருபது பேய்களைப்‌ 
பார்ப்போம்‌. ஏனெனில்‌, பேய்களனைத்தும்‌ நம்‌ மனத்தின்கண்‌ 
உள்ளவைகளே. மனம்‌ வசப்பட்டிருந்தால்‌; எங்கிருந்தாலும்‌ 


அத்தகைய குகையை நாம்‌ காண இயலும்‌. 
நம்‌ மனச்சார்பே நமக்குத்‌ தகுந்தபடி உலகத்தை தோன்றும்‌ 
படி செய்துவிடுகின்றது- நம்முடைய எண்ணங்களே பொருள்‌ 
களை வனப்புறச்‌ செய்கின்றன ; நம்முடைய எண்ணங்களே 
அவற்றைக்‌ கவினற்றனவாகவுஞ்‌ செய்துவிடுகின்றன - இவ்‌ 
வுலகம்‌ முழுதும்‌ நம்‌ மனத்திலேதான்‌ இருக்கிறது. பொருள்‌ 
களைத்‌ தக்க கோணத்திலிருந்து நோக்கக்‌ கற்றுக்‌ கொள்வீர்களாக. 
முதன்முதலாக இந்த உலகத்தை நம்புங்கள்‌. ஒவ்வொரு பொரு 
ர 3 துக்‌ கரந்து நிற்கின்றது. ஒவ்வொரு 
பொருளும்‌ நல்லதாயும்‌, தெய்வத்தன்மை வாய்ந்ததாயும்‌, அழ 
குள்ளதாயும்‌ திகழ்கின்றது. உங்கள்‌ கண்ணிற்கு ஏதாவது ஒரு 
திமை புலப்படுமாயின்‌, நீங்கள்‌ அதைத்‌ தக்க அறிவொளியில்‌ 
கண்டு அறியவில்லை என்பதுதான்‌ உண்மை. குற்றச்‌ சுமையை 


நீங்கள்‌ ஏற்றுக்கொள்வீர்களாக. 

உலக முழுதும்‌ சீரழிந்து நாயினும்‌ கீழ்‌ நிலைக்கு வந்து 
கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தால்‌ உந்தப்பட்டு ஒன்றை 
நாம்‌ மொழிந்தால்‌, நம்மையே நாம்‌ துருவி ஆராய்ந்து பார்க்க 
வேண்டும்‌. அந்நிலையில்‌ நாம்‌ பொருள்களை உள்ளபடி நோக்கும்‌ 
ஆற்றலை இழந்துவிட்டோம்‌ என்பதை உணர்வோம்‌. 

அல்லும்‌ பகலும்‌ தொழிற்‌ புரியுங்கள்‌. என்னை நோக்குங்‌ 
கள்‌. நான்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்திற்குத்‌ தலைவன்‌. எனக்குச்‌ 
செய்யவேண்டிய கடமை ஒன்றுமில்லை. ஒவ்வொரு கடமையும்‌ 
ஒரு தளைதான்‌. ஆனால்‌, நான்‌ கைங்கரியத்திற்காகவே கைங்‌ 


2 2 
414 விவேகானந்தரின்‌ நான தீபம்‌—ச௬டர்‌: ச்‌... 
்‌ த செய்‌ 
கரியத்தை4 செய்கின்றேன்‌. ஒரு கணம்‌ தாண்‌ த்தா. வேலை 
நிறுத்‌துவேனாயின்‌, குழப்பம்‌ ஏற்பட்டுவிடும்‌. 


° » ங்கள்‌ சிந்திக்க 
யைச்‌ செய்வீர்களாக, அதன்‌ பயனைப்‌ பற்றி நீ 
வேண்டுவதில்லை. 


்‌ ந்காகப்‌ பா 
நோக்குவீர்களாக. நீங்கள்‌ மக்களை எ ித்துவதற்காக களு 
படகின்‌ நீர்களா 2 இது விந்தையிலும்‌ விந்தைதான்‌ | த்‌ 
இிழிந்ததையோ அல்லது தாழ்ந்ததையோ காரணமாக 


படித்‌ திருவாய்‌ 
உ-தவி புரியவேஷ்டா. கண்ணபிரானார்‌ அப்படித்‌ 
மலர்நீதருளவில்லை. 


ங்கட்குத்‌ 
நற்செயல்‌ உலகத்தில்‌ புரியப்படாத காரணம்‌ உ 


ரழ்கின்றி 
தெரியுமா ? என்னுடைய சீமாட்டி வறுமையுற்றவர்‌ வ க 
எளிய சேரிகளுக்குப்‌ போகிறாள்‌. 


தெரு 
மற்றோர்‌ அழகிய எமக 
ட ம கும்பொழுது ஓர்‌-எழை ம றி 
பார்க்கி றாள்‌. 


வ 
ட்வனுடைய பணியாட்‌ 


1] 
ஆ யாட்கள்‌. நடமாடும்‌ தெய்வத்தை ர 
டடக்‌ வ பதவ தத்‌ 


ஹீ கிருஷ்ண பகவான்‌ 415 


வனாயும்‌, பேய்க்‌ 
ம்‌ உங்களிடம்‌ 


யும்‌ இழிவான நிலையில்‌ கொணர்ந்துவிடுகிறீர்கள்‌ - 
மையை அறிந்து கைங்கரியம்‌ செய்வீர்களாக. ௨ இப்படிச்‌ செய்வ 
தால்‌ என்ன விளையும்‌ ? என்று நீங்கள்‌ கேட்கலாம்‌. அந்த 

இதயமுறிவு உங்களுக்கு ஏற்படாது ; 
துன்பம்‌ உங்கள்முன்‌ விரியாது. அப்பொழுது தொழில்‌ வெற்று 
அடிமைத்தனமாகத்‌ தோன்றாது? அது விளையாட்டாக மாநி 
விடும்‌ ; உவகை வடிவாகவே அது! விளங்கும்‌. பயன்‌ கருதாது 
பற்றற்றபடியே கைங்கரியம்‌ புரிவீர்களாக. மூட இரகசியமும்‌ 
அதுவேயாகும்‌. பற்றே உங்களைத்‌ அன்புறும்படி செய்துவிடும்‌. 
வாழ்வில்‌ புரிகின்ற ஒவ்வொரு காரியத்தையும்‌ விட்டு நாம்‌ 
விலகி நிற்காமல்‌ ஒன்றிப்‌ போய்விடுகின்றோம்‌. ஒரு மனிதன்‌ 
என்னைப்‌ பார்த்துக்‌ கொடுஞ்சொற்களைக்‌ கூறுகின்றான்‌. எனகீ 
ரன்‌ உணர்கின்றேன்‌. சில வினாடிக்குள்‌ 
விடுகின்றோம்‌. பிறகு இடும்பை 
என்னைத்‌ தொடர்ந்துவிடுகின்‌றத- ஆண்டவரைச்‌ சிக்கெனப்‌ 
1 றி, ற்‌ நிங்கள்‌ பாசம்‌ வைக்காதீர்கள்‌. 


பொய்யைப்‌ பின்பற்றுவது ௮ 
த்தான்‌ உண்டு) ஒரே வாழ்வுதான்‌ உண்டு ; 


யான ஒரே இருப்பு 

அதில்‌ பார்கீகப்படுகின்ற பொருளும்‌ பார்க்கின்ற பொருளும்‌) 

இல்லை. 
கலப்பற்ற--பற்றற்ற 

வியாது. நீங்கள்‌ எதையு 


_ அன்பு உங்களுக்கு இன்னலை விளை 
ம்‌ செய்யலாம்‌ மணம்‌ புரிந்துகொள்ள 
லாம்‌, பிள்ளைகளைப்‌ பெறலாம்‌. ஒன்றும்‌ உங்களை வருத்தாது. 
எனது? என்ற எண்ணத்துடன்‌ எதையும்‌ புரியவேண்டா. கட 
மைக்காகவே கடமையைச்‌ செய்வீர்களாக ; கைங்கரியத்திற்‌ 
காகவே கைங்கரியத்தில்‌ இறங்குவீர்களாக. அதைப்பற்றி 
உங்களுக்கென்ன கவலை ? தனித்து நிற்பீர்களாக. 

பற்றற்ற நிலைக்கு வந்துவிட்டால்‌, இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
வியப்புறத்‌ தகுந்த மர்மத்தை நாம்‌ அறிய இயலும்‌. மிகச்‌ 


416 ற க 
செறிந்‌ “வேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—ச௬டர்‌-2 

தக்குதல்‌ மாயும்‌ அதிர்சீசியுள்ளதாயும்‌ செயல்‌ நிகழத்‌ 
யும்‌ உபசாந்‌ உ த கணத்தில்‌ அச்செயலில்‌ அமைதிமை 
அம்‌ பட்ட ரகக்‌ உணர்கின்றோம்‌. ஒவ்வொரு கணதி 
குணமுள்ள அம்‌ ஓய்வும்‌ கைகோத்து நிற்கின்றன. குணமற்றதும்‌ 
புள்ளதும்‌ ஒரே வ குணமும்‌ சகுணமும்‌, அகண்டமும்‌ எல்‌ 
நான்‌ நாம்‌ ல்‌ திகழக்‌ காண்கின்றோம்‌. அப்பொழுதி 
மான செயலின்‌ யததைக்‌ காண்கின்றோம்‌. “செறிந்த தீவிர 
செறிந்த தீவி நடுவிலே பேரமைதியையும்‌, பேரமைதியில்‌ 
ரமான செயலையும்‌ 2 உணர்கின்றா3௫7 

றவர்‌ ௮4 அவன்தான்‌ உண்மையான கறு 
அதற்குள்‌ நமக்‌, - அவர்‌. நாம்‌ ஒரு சிறிய காரியம்‌ செய்கின்ளோ? 
பற்றோடு புரிகின்டு பூ. வந்துவிடுகிறது. ஏண்‌ ? காரியத்தை 
காரியத்திலும்‌ ஏ... பற்றில்லாமல்‌ செய்யப்படுகின்ற எற்சீ 
தம்மிடையே எல்லையற்ற அமைதி விரியாமறி 


படட கவனி i அல்‌ EE] 2 ட்‌ 
யாமல்‌ 2 ல்ல.?? * 6 வீரன்‌ 
மையை ஆ பணத்தில்‌ பரக சால அவன்‌ 
ரணனச்‌ அள்‌ அரன்‌ தோல்வி தோன்றுமாயி! 


செலுத்‌ ம்‌ அன்பிற்‌ ்‌ 
“அத்துவோமாக, 4. நாம்‌ கடமைக்காகவே கடமை 


எங்களுக்கு மி 

குதியா ட்‌ ன்‌ 
*£வத, IV: 18 ம்‌" அறிவாற்றல்‌ இருக்குமாமிட 
ரகதை, 11: ஏ, 


ஸ்ரீ கிருஷ்ண பகவான்‌ 417 
த்தின்‌! தத்துவத்தைப்‌ பின்பற்றி, ஒன்றையும்‌ சாராது திகழ்‌ 

படத்தால்‌. இப்படிச்‌ செய்ய உங்களால்‌ இயலாமற்போனால்‌, 
ட வந்த்‌ தொழுவீர்களாக. அதுவும்‌ உங்கள்‌ சத்தியை மீறி 
நிற்குமாயின்‌, ஏதாவது ஓர்‌ உருவ வழிபாட்டைப்‌ புரிவீர்களா 5. 
இல்லாத இடத்து, பயன்‌ கருதாது 
ஆண்டவரின்‌ கைங்கரியத்‌ 
ரகச்‌ சமர்ப்பிப்‌ 


பீர்களாந. போராடிக்கொண்டே இருப்பீர்களாக. எனது பலி 


பீடத்தின்‌ மீது ஓர்‌ இலையையோ ஒரு 
ஒரு மலரையோ வைத்தால்‌ 
யெல்லாம்‌ சரிசமமான உவகையுடன்‌: நான்‌ ஏற்கின்றேன்‌; 
என்பது கண்ணபிரானார்‌ கூற்று. 
இயலாமற்‌ போயின்‌--ஒரு நற்காரியங்‌ கூட ஆற்ற முடியாது 
போயின்‌ (ஆண்டவரிடத்தில்‌) தஞ்சம்‌ புகுக. எல்லாப்‌ பொருள்‌ 
களின்‌ இதயத்திலும்‌ உறைகின்ற உத்தமன்‌ அவற்றையெல்லாம்‌ 
தன்‌ சக்கரத்தின்மீது சுழலும்படி செய்கிறான்‌. உனது முழுஆன்ம 
சத்தியோடும்‌, இதயத்தின்‌ ஆர்வத்தோடு 
சரணம்‌ புகுக..? * 

கண்ணபிரானாரால்‌ அன்‌ 
வான. கருத்துக்கள்‌ கிதை 
பற்றிய அறிவுரைகள்‌; மற்‌ை 
பிரானும்‌ இயேசு நாதரும்‌ வழங்கிய உப 
கின்றன ..ஃஃ** 

ழ்க்கை வரலாற்றைப்‌ பற்றிச்‌ சில 

நினைக்கிறேன்‌. இயேசுநாத 
கண்ணபிரானாருடைய வரலாற்‌ 
ராயும்பொழுது மிகுதியான ஓற்றுமை 


பைப்பற்றி அளிக்கப்பட்ட பொது 
யில்‌ காணப்படுகின்றன - அவை 
றய சிறந்த நூல்களிலும்‌, புத்த 
தேசங்கள்‌ போல மிளிர்‌ 


டைய வர 
றைப்‌ பற்றியும்‌ நாம்‌ ஆ 
இருக்கப்‌ பார்க்கின்றோம்‌. 
பட்டதா, அல்லது அது இதைப்‌ பின்பற்றி எழு 
கொண்டுதான்‌ இருக்கிறது. 

கோல்‌ மன்னன்‌ இடம்‌ 


யிலேதான்‌ பிறந்தனர்‌. 


என்பதைப்‌ பற்றிய சர்ச்சை நடந்து 
இரண்டு வரலாறுகளிலும்‌ ஒரு கொடுங்‌ 
பெறுகின்றான்‌. இவ்விருவரும்‌ ஆயர்பாடி 
இவ்விருவருடைய பெற்றோரும்‌ 
இவ்விருவரும்‌ தேவதூதர்களால்‌ 

உ கீதை, 12:26: 

4 கீதை, XVIII : 61-62 


ஆண்டு பிறந்த குழந்தைகள்‌ அனைத்தும்‌ கொல்லப்பட்டன 
குழவிப்‌ பருவமும்‌ ஒன்றாய்த்தான்‌ இருக்கிறது...முடிவில்‌ இவ்விரு 
உரும்‌ பிறரால்‌ மாய்க்கப்படுகின்‌ றனர்‌. கண்ணபிரானார்‌ திடீரென 
உயிரை இழந்தனர்‌ ; தம்மை மாய்த்தவனையும்‌ விண்ணவர்‌ நாட்‌ 
உற்கு அவர்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. - இயேசு நாதரும்‌ கொல்லப்‌ 
பட்டார்‌, அவரும்‌ கொலைஞனுக்கும்‌ அருள்‌ காட்டி அவனை 
வானுலகத்திற்கு நடத்திச்‌ சென்றார்‌. 
புதிய ஏற்பாட்டில்‌ காணப்ப கி ரைகளுக்கும்‌ கீறை 
பில்‌ கோயில்‌ கொண்டிருக்கிற அ ப ஒற்2 
மகள்‌ இருக்கின்றன. மனிதனின்‌ கருத்து ஒரே முறையி 
ட்‌ இயங்குகின்றது... -கண்ணபிரானார்‌ கூறிய மொழிகளி 
“கரிய விடையை நான்‌ உங்கட்குக்‌ காண்பிப்பேன்‌” 


*.நாதராயும்‌, கண்ணபிரானாராய? 


DODO தங்கள்‌ சய ஏ" ல்‌ 
“-ரூவெடுக்கின்றார்கள்‌, இவர்களிடத்‌ 
FUE ஆ ட டட ட்ட வததி 


= 


ஸ்ரீ கிருஷ்ண பகவான்‌ 419 
ஆன்மிக மாபெரத்சதி இல்‌ அர முத அதத 
படத்‌ த்தை நாம்‌ எதிர்த்து நிற்க இயலாது. மனித 
இனத்தின்‌ பெரும்பகுதித்‌ திரள்‌ ஆன்மிகச்‌ சுழலால்‌ ஈர்க்கப்படு 
கின்றது. அந்த அதிர்ச்சி நில்லாமல்‌ போய்க்கொண்டிருக்கிற து. 
ஏனெனில்‌, இத்தகைய மகான்களில்‌ ஒருவர்‌ அதைத்தூண்டி 
யிருக்கின்றனர்‌. இவ்வுலக நாடகத்தின்‌ திருவிளையாடல்‌ முடி 
வடைகின்ற வரையில்‌, இவ்வதிர்ச்சி தொடர்ந்தே சென்று 

கொண்டுதான்‌ இருக்கும்‌.” 
நாங்கள்‌ படிக்கின்ற வாழ்கீகை வரலாறுகளுக்குப்‌ பொரு 
ளாய்த்‌ திகழ்கின்ற சான்றோர்கள்‌ போற்றி! போற்றி ! இவ்வுல 
கத்தில்‌ நடமாடும்‌ தெய்வங்களே அவர்கள்‌. இத்தகைய 
பெரியோர்களையே நாம்‌ தொழவேண்டும்‌. ஆண்டவர்‌ மனித 
வடிவெடுத்து என்னிடம்‌ வந்தாற்றான்‌ நான்‌ அவரை அறிய 
இயலும்‌. மனித வரம்பில்‌ அவர்‌ காட்சி அளித்தாற்றான்‌ நான்‌ 
அவரைக்‌ காண முடியும்‌....-- ... மனிதர்களும்‌... 22:25:55 விலங்‌ 
குகளும்‌ ஆண்டவரின்‌ தோற்றங்களாய்க்‌ கருதுமிடத்து, 
இனத்தின்‌ குரவர்கள்‌ தலைவர்களாவார்கள்‌. அவர்ளே நாம்‌ 
வணங்கும்‌ குருக்கள்‌. குருக்களே, உங்கள்‌ திருப்பாதம்‌ தொழும்‌ 
பல கையும்‌ தேவ தூதர்களால்‌ வழுத்தப்படுகின்றன மணித 
இனத்தை நடத்தும்‌ தலைவர்களே, போற்றி! போற்றி! மாபெருங்‌ 
! போற்றி! தலைவர்களே, எஞ்ஞான்றும்‌ 


குரவர்களே, போற்றி 
எங்கள்‌ வணக்கங்கள்‌ உங்களுக்கு உரியனவாக ப 


1a புத்த பெருமான்‌ 
டெட்‌ - 
[இது டட்ராய்ட்டு நகரில்‌ ஆற்றப்பட்ட சொற்பொழிவு] 


ப்‌ 2 
ஒவ்‌ றற வலம்‌ ஓவ்வொரு வகையான ஆன்ம அஞ்சலி 
தில்‌ பயன்‌ நே 2 க்கப்படுவதைக்‌ காண்கிறோம்‌. புத்த சமயத்‌ 
கின்றது லி தொண்டுபுரியும்‌ வகை பெரிதும்‌ முன்னிதி 
ஒன்றென எண்ணிவிடாதிர்கள்‌.. இயலையும்‌ புத்த சமயத்தைப்‌ 


புத்தசமயம்‌ எங்களுடைய 
தம்‌ காலத்தில்‌ முடிவற்ற தத்த 


ரர்‌: 


2 இறைவனைப்‌ பற்றிய கோட்டார்‌ 


அவர்‌ நம்பிக்கை கொண்டாரில்லை. இறை 5 
என வினவப்பட்ட பொமுதெல்க த்‌ 

கத்தைப்‌ ப ்‌ வ அவர்‌ விடையிஙு3 ஈர்‌ : நல்லொ 
றிக்‌ கேட்டால்‌, ௦ நன்மையே புரிவாயாக ; நல்லவ 
வார்‌. அந்தணர்‌ ஐவர்‌ அவ 


ந ல்‌ தீர்த்துவைக்குமாறு வேண்டின்‌ 


௮௮), 7? என்றார்‌ மற்றொருவர்‌: 
்‌ சர! ற்றொரு 
க்கத்துடன்‌ கேட்‌ ப: புத்தர்‌, அனைவரும்‌ கூறிய 
ப்வொ த நே 
்‌ கொள்கி வய ருவரையும்‌ தீ 
றான்‌; க ள்‌ 2 பதம்‌ ழை 
மய காம்மையற்றவர ்‌ ஒருவனுக்குத்‌ தீங்கி ரல்‌ 


புத்த பெருமான்‌ 421 


அ வையெல்லாமே, இறைவன்‌ தூய்மையானவன்‌ ; மிக 
ம்‌ பப த்தம்‌ பி 00 என்றனர்‌ அந்தணர்‌. 
ண்ணு. னால்‌, நண்பர்க ப்ப றைவன்‌ எப்படிப்பட்டவ 
தை நீங்கள்‌ தெரிந்துகொள்வதற்கு முன்‌, நீங்கள்‌ நல்ல 
வர்களாக, பரிசுத்தமானவர்களாக மாறவேண்டாவா £ ?? என்று 
வினவினார்‌ புத்தர்‌. 
அவருடைய தத்துவத்தை நான்‌ அப்படியே ஆமோதிக்க 
வில்லை. எனக்குத்‌ தத்துவ வாதங்கள்‌ பல வேண்டும்‌. 
பாலான முறைகளில்‌ நான்‌ வேறுபட்ட கருத்துடையவனாய்‌ 
இருக்கிறேன்‌. ஆனால்‌, என்‌ கருத்து வேறுபாட்டினால்‌ அம்மனி 
தரின்‌ அக அழகை என்னால்‌ காண இயலாதா என்ன ! உந்தும்‌ 
ஏது அறவே அற்ற ஒரே ஒரு மனிதர்‌ அவர்‌ ஒருவரே. தாம்‌ 
இறைவனின்‌ திருவுருவங்கள்‌ என்றும்‌, தம்மைப்‌ பின்பற்றுவோர்‌ 
மேலுலகெய்துவது திண்ணம்‌ என்றும்‌ நவின்ற சான்றோர்‌ பலர்‌ 
இருந்திருக்கின்‌ றனர்‌: ஆனால்‌; தம்‌ இறுதி மூச்சுடன்‌ புத்தர்‌ 
எண்ணை சொன்னார்‌ / “(யாரும்‌ உங்களுக்கு உதட முடியாது; 
உங்களுக்கு நீங்க - உதவி செய்துகொள்ளுங்கள்‌ ; உங்க 
ளுடைய ஈடேற்றத்தை நீங்களே பாடுபட்டுப்‌ பெறுங்கள்‌, ?? 
என்று _ அவர்‌. கூறினார்‌ தம்மைப்‌ பற்றியே அவர்‌ கூறிய 
தாவது : ட்‌ எல்லையற்ற - ஆகாய வெளியைப்போல அறிவு 
ர்‌ 2 தர்‌ என்பதாகும்‌. கெளதமனாகிய 
யை அடைந்துவிட்டேன்‌. முயற்சி செய்தால்‌ 
ப்‌ ௮ லையை அடையலாம்‌, 33 என்பது. பயன்‌ 
ன கண்டம்‌ பக்க அவர்‌ மேலுலகஞ்‌ செல்வதையோ, பொரு 
டினாரில்லை. அவர்‌ தம்முடைய அரியணையையும்‌ 
மற்ற ந்றையுமே துறந்து) இந்திய நாட்டின்‌ தெருக்‌ 
£சையெடுத்து உண்டு, ஆழி போலப்‌ பரந்த இதயத்‌ 
டன்‌; மனிதருடையவும்‌ விலங்கினங்களுடையவும்‌ நலனுக்காக 


பதற்காகத்‌ தம்‌ உயிரையும்‌ விட எப்பொழுதும்‌ ஆயத்தமாய்‌ 
இருந்த ஒரே மனிதர்‌ அவர்‌ ஒருவரே. அவர்‌ ஒரு மன்னனை 
நோக்கி, “ நீ ஆட்டுக்குட்டி ஒன்றை வேள்வியில்‌ பலியிடுதல்‌ நீ 
மேலுலகு செல்லத்‌ துணைபுரியுமென்றால்‌ மனிதனைப்‌ பலியிடுதல்‌ 
அதற்குமேல்‌ உனக்கு நன்மை பயக்கும்‌. எனவே, என்னைப்‌ 
பலியிட; ”” என்றார்‌. அம்மன்னன்‌ வியப்படைந்தான்‌. எனினும்‌) 
அச்சான்றோருக்கோ பயனை நாட உந்தும்‌ யாதோர்‌ எண்ணமு 
மில்லை. முயற்சியுடைமையின்‌ உயரிய சான்றாக அவர்‌ திகழ்கிறார்‌. 


322 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 


உழைப்பின்‌ சத்தியால்‌ மிக உயர்ந்த ஆன்ம அறிவு நில்‌ 
எய்த முடியும்‌ என்பதை அவர்‌ அடைந்த உயரிய நிலை எடுத்தி 


காட்‌ கிறது E 
(றவனிடத்தக நம்பிக்கை கொள்ளுதல்‌ பலருக்கு த, 


ருடைய வாழ்க்கை நமக்கு நப தஅகிறது. அவரைச்‌ சீர்தூக்‌ 
லை. புத்தருடை இத 


விரும்புகிறேன்‌... புத்தர்‌, கடவுளிடத்தில்‌ நம்பிக்கை கொற்ற 
வராகவோ, அற்றவராகவோ இருந்திருக்கலாம்‌ ; அதைப்பதி 


கிக்கு ப 


பத்தர்‌ உலகத்தாருக்குக்‌ கொணர்ந்த செய்தி 


[1900-ஆம்‌ ஆண்டு, மார்ச்சுதீ திங்கள்‌, 18-ஆம்‌ நாள்‌, 
ஸான்‌ பிரான்ஸிஸ்கோவில்‌ நடைபெற்ற சொற்பொழிவு] 


ஓ லக சரித்திரம்‌ வாயிலாக நோக்குங்‌ காலத்துப்‌ புத்த மதம்‌ 

அனைத்தினும்‌ மிகச்‌ சிறப்புற்றதாகும்‌. ஆயினும்‌, இவ்‌ 
வுண்மை, தத்துவ ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட மட்டில்‌ பொருந்‌ 
தாது; சரித்திர சம்பந்தப்பட்ட மட்டிலுமே பொருந்தும்‌. ஏனெ 
னில்‌, இவ்வையகத்தே தோன்‌ நியவற்றுளெல்லாம்‌ மிக்க வலிமை 
வாய்ந்த சமய இயக்கமும்‌ மனித சமூகத்தின்மீது மோதி அடித்த 
வற்றுளெல்லாம்‌ நனிமிகு திறலமைந்த ஞான அலையும்‌ அதுவே. 
யாதானும்‌ ஒரு வழியிலாவது அச்சமயத்தினால்‌ தனக்கு விளைந்த 
நலனை உணர்ந்திராத நாகரிகம்‌ எதுவும்‌ இல்லை. 


புத்தரைப்‌ பின்பற்றினவர்கள்‌ ஊக்கஞ்செறிந்தவர்களாயும்‌ 
தங்கள்‌ சமயத்தை எங்கும்‌ பரப்பும்‌ நாட்டம்‌ மிகுந்தவர்களாயும்‌ 
விளங்கினார்கள்‌. உலகத்துத்‌ தோன்றியுள்ள பல வகைச்‌ சமயங்‌ 
களுள்‌, அவற்றைப்‌ போற்றிப்‌ பாதுகாத்துவந்தவர்க்குள்ளே, 
தாய்‌ மதத்தின்‌ குறுகிய எல்லையோடு திருப்தியடையாத! முதன்‌ 
தலாக வெளி நாடுகட்குச்‌ சென்றவர்‌ பெளத்தரே. புத்த மதத்‌ 
தைச்‌ சார்ந்தவர்‌ மிகுதொலை வரை சென்று தம்‌ மதத்தைப்‌ பரப்‌ 
நாற்றிசைக்கண்ணும்‌ புறப்பட்டனர்‌ ; இருள்‌ மண்டிக்‌ 
கிடக்கும்‌ திபேத்திற்குச்‌ சென்றனர்‌ ; பாரஸீகம்‌, ஆசியா மைனர்‌ 
எனும்‌ நாடுகட்குப்‌ போயினர்‌ ; மேலையுலகத்தைச்‌ சார்ந்த 


தனர்‌ ; சீனா, கொரியா, ஜப்பான்‌ எனும்‌ இடங்கட்கும்‌ சென்ற 
னர்‌; பர்மா, சயாம்‌, கிழக்கிந்தியத்‌ தீவுகள்‌ ஆகிய இவற்றிற்கு 
அப்பாலும்‌ ஏகினர்‌. ஒரு காலத்து அலெக்ஸாண்டர்‌ எனும்‌ வீரர்‌ 
பல நாடுகளையும்‌ வென்று கொண்டே சென்ற போது, மத்திய 
தரைக்‌ கடலைக்‌ சார்ந்த உலகத்தை இந்தியாவோடு இணைத்து 
வைத்தார்‌ ; அப்போது இந்தியாவின்‌ ஞானச்‌ செல்வம்‌ அலெக்‌ 
ஸாண்டர்‌ வகுத்த வாய்க்கால்‌ வழியாக உடனே ஆசியா, 
ஐரோப்பா எனும்‌ இருகண்டங்களின்‌ பெரும்பகுதியெல்லாம்‌ 
புகுந்த! பரவலாயிற்று. புத்த மதப்போதகர்கள்‌ வெளியேறிப்‌ 
பற்பல நாட்டினர்க்கும்‌ போதித்துவரலாயினர்‌. அப்போதனை 


110—28 


424 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-2 

யின்‌ விளைவாக, மூட நம்பிக்கைகளும்‌ குருமாரின்‌ சூழ்ச்சியும்‌ 

எத்நாடுகளிலே பரிதியைக்‌ கஷ்ட பனியென மறையலாயின 
கத மத இயக்கத்தின்‌ மாண்டி ஒழுங்காக அதிமி 

வேண்டின்‌, புத்தர்‌ அவதரித்த காலத்தில்‌ இந்தியாவின்‌ நிர 

எவவாறிருந்தது என்பதை அறிதல்‌ வேண்டும்‌;  கிநித்த 

சமயத்தின்‌ பெருமையை உள்ளவாறு உணர வேண்டின்‌, கிறித்தி 


காலத்திந்குள்ளே முற்றுப்பெர ன ம்‌ ஈம்‌ நினை 
ன்‌ றறுவிட்ட த பதை ந 
வதறுத்திக்கொள்வோம்‌. க; ஆடல்‌. ழ்‌ 


புகழொடு கிளம்பி, பின்பு என்று 


புத்தர்‌ உலகத்தாருக்குக்‌ கொணர்ந்த செய்தி 425 


யாண்டு வருவதற்குத்‌ துணையாகுமாறே அமைந்திருக்கும்‌. 
பைபிளில்‌ உள்ள பழைய ஏற்பாடு எனும்‌ பகுதியிலே, குருமார்‌ 
கள்‌ விதித்து வந்த மூடக்‌ கொள்கைகளை ஞானிகள்‌ எதிர்த்து 
வழக்காடுதலை எங்கும்‌ நீங்கள்‌ காண்பீர்கள்‌. இப்போராட்டத்‌ 
தின்‌ பயனாக ஞானிகள்‌ வெற்றியடையக்‌ குருமார்கள்‌ தோல்வி 


யுற்றார்கள்‌. 

கடவுள்‌ உண்டென்று குருமார்‌ நம்புவதோடுூ, அக்கடவுளை 
அவர்கள்‌ வாயிலாக மட்டுமே பிறர்‌ அணுகவும்‌ அறியவும்‌ கூடும்‌ 
என்னும்‌ நம்பிக்கையுடையராகின்‌ றனர்‌ . குருமாரது அனு 
மதியைப்பெற்றுத்தான்‌ மக்கள்‌ கடவுளின்‌ உறைவிடமாகிய தூய 
தலத்திற்குட்‌ புக முடியும்‌. அவர்கட்குக்‌ காசு வழங்க வேண்டும்‌. 
அவர்களை வழிபட வேண்டும்‌. எதனையும்‌ அவர்கள்‌ கையில்‌ 
ஓப்புவித்துவிட வேண்டும்‌. உலக சரித்திரம்‌ முழுவதிலும்‌ குரு 
மாரது இக்குணம்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ முளைத்தெழுந்திருப்பதைகீ 
காணலாம்‌. அதிகாரத்தில்‌ அளவு கடந்த வேட்கையும்‌ புலிக்‌ 
குரியது போன்ற தணியாப்‌ பேரவாவும்‌ அவர்கட்கு இயல்பாகவே 
அமைந்துவிட்டன போலும்‌! குருமார்‌ பிறர்மீது ஆணை செலுத்து 
கின்றனர்‌; பிறர்க்கென ஆயிரம்‌ விதிகளை ஏற்படுத்துகின்றனர்‌ ; 
எளிய உண்மைகளைச்‌ சுற்று வழியில்‌ விரித்துரைக்கின்‌ றனர்‌ ; 
தம்‌ பதவிக்குரிய மதிப்பினைகீ காப்பாற்றும்‌ பொருட்டு வெறுங்‌ 
கட்டுக்கதைகளைப்‌ புனைகின்றனர்‌ ; இம்மையிலே நல்ல வாழ்வு 
வேண்டுமாயினும்‌ மறுமையிலே சுவர்க்க வாழ்வு வேண்டுமா 
யினும்‌, தம்‌ கைக்குள்ளே அது அடங்கியுள்ளதென்பர்‌; பலவிதக்‌ 
கிரியைகளையும்‌ சடங்குகளையும்‌ புரியவேண்டும்‌ என்பர்‌. இவை 
அனைத்தும்‌ வாழ்க்கையைச்‌ சிக்கலாக்கி மூளையைக்‌ குழம்பச்‌ 
செய்துவிடுகின்றன. சாதாரண எளிய சொற்களைச்‌ சொன்னால்‌, 
அவற்றைக்கொண்டு மனம்‌ திருப்தி அடையாமல்‌ நீங்கள்‌ வீடு 
செல்வீர்கள்‌. சொற்களாம்‌ தேனைக்குடித்து முற்றிலும்‌ மயங்கிகீ 
கிடக்கின்றீர்கள்‌ ; எவ்வளவுக்கெவ்வளவு உங்களால்‌ ஒன்றை 
அறிய முடிய இயலவில்லையோ, அவ்வளவுக்கவ்வளவு நீங்கள்‌ 
அதை உணர்வதாகக்‌ கருதுகின்‌ நீர்கள்‌. குருமாரையும்‌ அவர்‌ 
களுடைய மூடநம்பிக்கைகளையும்‌ சூழ்ச்சிகளையும்‌ எதிர்த்து 
ரனிகள்‌ மக்கட்கு எச்சரிக்கை செய்து வந்துள்ளார்கள்‌ ; எனி 
ம்‌, பொதுமக்களிற்‌ பெரும்பாலார்‌ இந்த எச்சரிக்கைக்குச்‌ 
செவி சாய்க்ககீ கற்றுக்கொள்ளவில்லை. கல்வி இன்னும்‌ அவர்‌ 
கட்கு வந்தபாடில்லை. 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 


ர்ந்த ௮ 
என்பதையும்‌ அவன்‌ அறிவான்‌. இதை அவன்‌ உணர்ந்த ச 


எள ட்‌ வந்தனர்‌ ; அதன்‌ விளைவாகத்‌ தாமே அவற்றை 
ழூகீ 


்‌ ்‌ 2 
கலாயினர்‌. அன்றியும்‌, மக்களின்‌ கால்களில்‌ அத்தி 
பூட்டிய தளைகள்‌ 


இயேசுநாதர்‌ 


ம 1] ய மந்திரத்‌ ய 
அம்‌, கலை கீழாய்ச்‌ சர யும்படி செய்னு ப்‌, “ இப்பெரி 
ஞானியார்‌ குருமார்க்குரிய து 
அ 


விட்டார்‌ ; வர்களுடைய பிடி 


5 ட fe 
தன்மணியை கற்றி தை உலக முழுவதற்குமே ஈந்த 


புத்தர்‌ உலகத்தாருக்குக்‌ கொணர்ந்த செய்தி 427 
இதனால்‌, மெய்யைப்‌ பெற விருப்பமுடையார்‌ யாவரும்‌ அதனை 
அடைய முழுச்‌ சுதந்தரம்‌ பெற்றனர்‌; வைதிகக்‌ குருமாருள்‌ 
ஒருவரது இச்சையையோ, பலரது இச்சையையோ எதிர்‌ 
பார்த்துக்‌ காத்திருக்கும்‌ அவசியம்‌ மறையலாயிற்று. 

யூதர்‌ எந்நாளும்‌ தத்துவ ஆராய்ச்சியிற்‌ பெரிதும்‌ ஈடுபட்‌ 
டிருந்தவரல்லர்‌ ; இந்தியரது அறிவின்‌ நுட்பத்தை அவர்கள்‌ . 
பெற்றிருக்கவில்லை. இந்தியரது உளச்‌ சத்தியையும்‌ (யோக 
சித்தியையும்‌) அவர்‌ பெற்றிருக்கவில்லை. இந்தியாவில்‌ வாழ்ந்த 
குருமாராகிய பிராம்மணர்‌ மதிநுட்பத்தையும்‌ மன ஆற்றலையும்‌ 
உடையராயினர்‌. இவர்களே இந்தியாவின்‌ ஞான வாழ்க்கையின்‌ 
மலர்ச்சிக்கு அடிகோலினார்கள்‌. வியத்தகு செயல்களை இவர்கள்‌ 
இயற்றினார்கள்‌. அனைவரும்‌ தடையின்றி ஞான முன்னேற்றம்‌ 
அடையவேண்டும்‌ எனும்‌ பொது நோக்கம்‌ இவர்களுடைய 
உள்ளத்துக்‌ குடிகொண்டிருந்தது. ஆனால்‌, நாளடைவில்‌ அது 
மறையுங்‌ காலமும்‌ அணுகலாயிற்று. இவர்கள்‌ தமக்கே அதி 
காரங்களையும்‌ உரிமைகளையும்‌ சொந்தமாக்கிக்கொள்ளத்‌ தொடங்‌ 
கினார்கள்‌. ஒரு பிராம்மணன்‌ ஒருவனைக்‌ கொன்றானாயின்‌, அவ 
னுக்குத்‌ தண்டனை இல்லை. பிறவியினாலே பிராம்மணன்‌ பிரபஞ்‌ 
சதீதிற்கு அதிபதியாவான்‌. மிகக்‌ கெட்ட பிராம்மணனும்‌ வணங்‌ 
குதற்கு உரியவனே என்று கூறிவரலானார்கள்‌. 

ஆனால்‌, குருமார்‌ மேன்மையடைந்து வருங்காலத்தே, கவிஞ 
ரும்‌ ஞானியருமான துறவியரும்‌ வாழ்ந்து வந்தனர்‌. எவ்வரு 
ணத்தவராயினும்‌, இந்து மதத்தினைச்‌ சார்ந்தார்‌ அனைவரும்‌, 
மெய்ஞ்ஞானம்‌ பெறும்பொருட்டுத்‌ தம்‌ தொழில்களை கீ கைவிட்டுச்‌ 
சாவுக்கு ஆயத்தமாக்கிக்கொள்ள வேண்டும்‌. அன்னார்கீகு இவ்‌ 
வுலகத்து யாதொருபற்றும்‌ இல்லாதொழிகிறது. அவர்கள்‌ 
இல்லங்களைவிட்டு வெளியேறிச்‌ சந்நியாசிகளாதல்‌ வேண்டும்‌. 
குருமார்‌ தம்‌ அறிவின்‌ தந்திரத்தால்‌ கண்டுபிடித்துள்ள ஈராயிரம்‌ 
சடங்குகளுக்கும்‌ சந்நியாசிகளுக்கும்‌ யாதொரு தொடர்பும்‌ 
இல்லை. சிலசொற்களை உச்சரித்தல்‌- பத்து அசைகளை உச்‌ 
சரித்தல்‌, இருபது அசைகளை உச்சரித்தல்‌ முதலியவை சந்நி 
யாசிகளுக்குப்‌ பொருளற்றனவாகும்‌. இக்காரணம்‌ பற்றியே, 
பழங்கால இந்தியாவில்‌ வாழ்ந்த ஞானிகள்‌ (சந்நியாசிகள்‌) குரு 
மாரின்‌ முறைகளைக்‌ கண்டித்து, கலப்பற்ற உண்மையை எடுத்‌ 
தோதி வரலானார்கள்‌. அவர்கள்‌ குருமாரது! அதிகாரத்தைத்‌ 
தகர்க்க முயன்றார்கள்‌; ஒருவா வெற்றி பயத்தம்‌ கம்‌ 
ஆனால்‌, இரண்டு தலைமுறைகளுக்குள்‌ அவர்களுடைய சீடர்கள்‌ 


428 விவேகானந்தரின்‌ ஞான திீபம்‌--சடர்‌-2 


குருமாரின்‌ மூடக்‌ கொள்கைகளையும்‌ சற்று வழிகளையும்‌ மீண்டு” 
கைப்பற்றலானார்கள்‌ ; தாங்களே குருமார்களானார்கள்‌ ; >) னது 
வழியாகத்தான்‌ அனைவரும்‌ மெய்ப்பொருளை அடைவர்‌, குள்‌. 
மொழியலானார்கள்‌ . உண்மை மறுபடியும்‌ இறுகிய உரைக்கக்‌ 
மறையலாயிற்று. மீண்டும்‌ ஞானியர்‌ தோன்றி அவ்வுறை யதா 
அடத்தெறிந்து, உண்மையை வெளிக்கொணர வேண்டி 


'டுதற்கே அப்பரம்பொருளை வை 
மதச்‌ சார்பும்‌ மூனச்‌ சார்பும்‌ உடைய பொருளாக நீங்கள்‌ “Ce 
கின்‌ நீர்களா ? உண்மையை ஏற்கத்‌ தகுந்தவர்‌ குருமாரே ; னீ; 
ரல்லர்‌ ! பொது மக்களிடம்‌ அதற்குரிய தகுதி ஏது ₹ ஆதலி த்‌ 
அதன்‌ காரத்தைத்‌ தணிக்க வேண்டுமாம்‌ ! அதற்காகச்‌ i 
தண்ணீர்‌ சேர்த்துப்‌ புகட்டல்‌ வேண்டுமாம்‌ ! 


ம்‌ 
இயேசு நாதர்‌) மலைமேல்‌ ௮ ட்‌ மொழியையி 7 
கேண்ணபிரான த) ரூளிய ஞானநன்‌ 
அவை எளிமையின்‌ போரு 
௯ a ன்‌ * தெருவில்‌ நடப்‌ ப்‌ 
ப கட்ட ல்‌ விளங்கும்‌. ன எத்து 
மை வாய்ந்தவை ! அந்நூால்களூ. 2 மிகத்‌ 
ம்‌ ரூள்‌ உண்மை ன்‌ 
ட்ட அந்து அன்‌ வம்‌ வெளியிடப்பட்டிருப்பதை தரே 
காணக்கூடிய ல்‌ உண்மை அவ்வளவு எளிதாக வார்‌ 
இரண்ட 


ட்‌ பி அவ்‌ 4 4 ப்‌ போ 
நரகத்திற்கே செல்வார்களாம்‌ | அவர்கள்‌ பின்பற்றாது 


புத்தர்‌ உலகத்தாருக்குக்‌ கொணர்ந்த செய்தி 429 


ஆனால்‌, மக்கள்‌ உண்மையை உணர்ந்தே தீர்வார்கள்‌. முழு 
உண்மையும்‌ அனைவர்க்கும்‌ உணர்த்தப்படின்‌ அது அவர்க்குக்‌ 
கேடு விளைக்கும்‌ என்று சிலர்‌ அஞ்சுகின்றனர்‌. அவர்களுக்கு 
உண்மையை உள்ளவாறே கலப்பின்றிக்‌ கூறுதல்‌ கூடாது என்று 
குருமார்‌ கூறுவர்‌. ஆனால்‌, உண்மையைக்‌ குறைத்தும்‌ திரித்தும்‌ 
மொழிந்ததால்‌ உலகம்‌ மிக்க முன்னேற்றத்தை அடைந்துவிட்‌ 
டதா? இப்போது உள்ள நிலையினும்‌ மிகக்‌ கேடான நிலை வேறு 
யாது இருக்கக்கூடும்‌ 2 உண்மையை வெளியே கொண்டு வாருங்‌ 
கள்‌. அது மெய்யாயிருப்பின்‌, நன்மையை விளைக்கும்‌. மக்கள்‌ 
இதைக்‌ கண்டித்து வேறு வழிகளை எடுத்துரைப்பார்களாயின்‌, 
அன்னார்‌ மாயமும்‌ மந்திரமும்‌ கைக்கொள்ளுவதற்காக மன்னிப்‌ 
புக்‌ கேட்பவரேயாவர்‌. 

புத்தர்‌ காலத்தில்‌ மாயமும்‌ மந்திரமும்‌ இந்தியாவில்‌ மண்டிக்‌ 
கிடந்தன. பொதுமக்களுக்கு எவ்வித அறிவையும்‌ பெற அதிகா 
ரம்‌ அளிக்கப்படவில்லை. ஒரு மனிதனது செவியில்‌ வேதமொழி 
யொன்று புகுமாயின்‌, அவனுக்குக்‌ கடுந்தண்டனை விதிக்கப்‌ 
படும்‌. பழங்கால இந்துக்கள்‌ கண்டுபிடித்திருந்த ஞான உண்‌ 
மைகளைத்‌ தம்மிடையே அடக்கிக்கொண்டிருந்த வேதங்களைக்‌ 
குருமார்‌ மறைபொருள்களாக்கி வைத்திருந்தனர்‌. 

இறுதியாக, ஒருவர்க்கு அது பொறுக்கவொண்ணாததாயிற்று - 
அவரிடம்‌ அறிவும்‌ சத்தியும்‌ அன்பும்‌--பரந்த வானம்‌ போன்று 
அகண்டமாயிருந்த அன்பும்‌--அமைந்திருந்தன. பொதுமக்க 
சாக்‌ குருமார்களே நடத்திவந்தமையும்‌, குருமார்கள்‌ தங்கள்‌ 
அதிகாரத்திற்‌ பெருமை கொண்டாடி வந்தமையும்‌ அவரது 
நெஞ்சை உறுத்தின. ஆதலால்‌, அவர்‌ அதற்காக ஏதேனும்‌ 
செய்ய விரும்பினார்‌. எவர்‌ மீதும்‌ எவ்வித அதிகாரமும்‌ செலுத்த 
அவர்க்கு இஷ்டமில்லை. மக்களைப்‌ பிணித்த மனத்தளைகளையும்‌ 
ஞானத்‌ தளைகளையும்‌ அறுக்க அவர்‌ விழைந்தார்‌. அவருடைய 
உள்ளம்‌ மிக விரிந்த உள்ளம்‌. நம்மைச்‌ சூழும்‌ பலரிடத்தும்‌ 
பரிவு காட்டும்‌ நெஞ்சம்‌ நமக்கிருக்கலாம்‌. நாமும்‌ பிறர்க்குதவி 
புரிய விரும்புகிறோம்‌. ஆனால்‌, நம்மிடம்‌ அதற்குரிய அறிவு இருப்‌ 
பதில்லை. உதவியளிக்க வல்ல வமிகளையும்‌ சாதனங்களையும்‌ நாம்‌ 
அறிந்தோமில்லை. ஆனால்‌, அம்மனிதரோ, ஆன்மாக்களின்‌ தளை 
களை நொறுக்கும்‌ வழியைக்‌ காணும்‌ அறிவு வாய்க்கப்பெற்றிருந்‌ 
தார்‌. மக்கள்‌ துன்புறும்‌ காரணத்தை அவர்‌ உணர்ந்தார்‌ அத்‌ 
துன்பத்தினின்றும்‌ உய்யும்‌ வழியையும்‌ கண்டறிந்தார்‌. அவர்‌ 


430 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௭டர்‌-2 
எடுத்ததை மூடிக்கவல்ல ஆற்றல்‌ படைத்த ஓர்‌ ஆண்‌ மகனார்‌ 
ஆவர்‌ ; ஒவ்வொன்றையும்‌ முயன்று ஆற்றினார்‌ ; வேறுபாடின்றி 
அனைவர்க்கும்‌ போதித்து அனைவரையும்‌ ஞான நல்லமைதியை 
உணரச்‌ செய்தார்‌. ஆண்டகையானண புத்தர்‌ அவரே. அரி 
நால்டூ? என்பார்‌ ஆங்கிலத்தில்‌ இயற்றிய £ ஆசிய ஜோதி? என 
ன்‌ காவியத்தினின்‌ றும்‌ புதீதர்‌ சரிதையை அதாவது புத்தர்‌ 
வந்தராய்ப்‌ பிறந்ததும்‌, உலகத்‌ துயரம்‌ அவரை மனம்‌ நை 
ல! வாட்டியதும்‌, இன்ப போகத்தின்‌ மடியில்‌ வளர்‌ நீது தாலாட்‌ 
“ப்பட்டவரேனும்‌ தம்‌ சய இன்பத்திலும்‌ நலத்திலும்‌ அவர்‌ அகி 


தம்‌ சீடர்களைப்‌ பற்றியும்‌, சங்கங்களைப்‌ பற்றியும்‌ நீங்கள்‌ உண! 
த நீங்கள்‌ அறிந்த பொருள்களேயாகும்‌- 
இந்தியாவிலே த்‌ 1 
ப ட மார்க்கும்‌ (புரோகிதர்க்கும்‌) ஞான ௫ 
வ ர்க்கும்‌ 

ஸம டப்‌ நிகழ்ந்துவந்த போராட்டத்தில்‌ வெற்றி மால்‌ 


ம உரிய மெலி ம வ, 
Yd - களாம்‌ இண்‌ ஆ 
கள்‌ அவர்கள்‌ அதிகாரத்தைத்‌ ம ன்வ்ர்கள்‌. விதிக கம்‌ 


கட்‌ 
க்‌ பம்‌ யவை ந்து சா ந்றினவர்கள்‌. சமயத்‌ 
வைகு ய. க்கியவர்கள்‌ $ ஆதலால்‌ தங்கள்‌ சமய 

புத்தர்‌ இந்தே மலை வேரறுத்தவர்கள்‌ 

த ே 2 

மாபேருண்மை க ரஃ களையெல்லாம்‌ அறுத்தெறிந்தார்‌ 
தையே அனைவர்‌ பரக்க மொழிந்தார்‌ ; வேத தத்துவ ௪ ரத்‌ 
உலக முதிற்கும்‌ அ பாடின்‌ றப போதித்தார்‌ ; எனு 


ரளித்த பெருஞ்செம்‌ கத்தினார்‌. காரணம்‌ யாதெனில்‌, 
மாந்தர்‌: க. களில்‌ ஒன்று மாந்தரின்‌ சமத்துவ? 
ஆட அகம ஒருவருக்கும்‌. சலுகையில்லையா - 


புத்தர்‌ உலகத்தாருக்குக்‌ கொணர்ந்த செய்தி 431 
இல்லை. சமத்துவத்தைப்‌ போதிக்க வந்த சான்றோரல்லரா 
அவர்‌ 2 

“ஒவ்வோர்‌ ஆணுக்கும்‌ பெண்ணுக்கும்‌ ஞானம்‌ பெற உரிமை 
உண்டு,” என்பது அவரது போதனை. குருமார்க்கும்‌ மற்றச்‌ சாதி 
யார்க்கும்‌ உள்ள வேறுபாட்டை அவர்‌ ஒழித்தார்‌ ; “மிகத்‌ தாழ்ந்த 
வரும்‌ மிக உயர்ந்த பேறுகளை அடைய உரிமையுடையவரே,? என்‌ 
ரார்‌ ; நிருவாணம்‌. 
தார்‌. அவரது போத 
சிய துணிவமைந்ததாயிற்று. 
ஊையும்‌ இந்திய நாட்டினரின்‌ உள்ள 
லாது; ஆனாலும்‌, புத்தரது கொள்கையை விழுங்குதல்‌ இந்தியா 


விற்கும்‌ கஷ்டமாயிற்று. 
(அன கொள்கை இதுவே: ₹: நமது வாழ்க்கையில்‌ துயரம்‌ 
இருப்பதேன்‌ ? காரணம்‌, நமது தன்னலமே. நமக்கென்றே 
பொருள்களில்‌ நாம்‌ ஆசையுடையோம்‌--இதுவே துயரத்திற்குக்‌ 
காரணம்‌. இதை விட்டுத்‌ தப்ப வழி யாது ₹ தன்னைத்‌ துறத்தலே. 
( தான்‌ ? என்பது உள்பொருளன்று ; நாம்‌ காணும்‌ இது- அதா 
வது, * இவ்வியவகாரிக ? உலகம்‌--ஓன்றே இருப்பதெல்லாம்‌. 
பிறப்பு, இறப்புகளின்‌ சுழலுக்கு ஆதாரமாக ஆன்மா என்ப 
தொன்று இல்லை. நினைவுகள்‌ ஓடைபோலப்‌ பெருகி ஓடுகின்றன ; 
ஒன்றன்பின்‌ ஒன்றாக அவை தொடர்ந்து வருகின்றன. 
ஓவ்வொரு நினைவும்‌ தோன்றி அக்கணமே இல்லாதொமி 
கிறது. அவ்வளவேயாம்‌ : நினைவுகளை நினைக்கும்‌ கருத்தாவாகிய 
ஆன்மா என்பதொன்று இல்லை; உடல்‌ எப்போதும்‌ மாறிக்‌ 
கொண்டே வருகின்றது; மனமும்‌ அறிவும்‌ அத்தகையனவே... 
ஆதலின்‌, ஆன்மா உண்டென்பது மயக்கத்தாலாகும்‌. சுயநல 
முழுதும்‌ தான்‌ ? எனும்‌ ஒரு பொய்த்‌ தோற்றத்தைப்‌ பற்றுவத 
னால்‌ எழுகின்றது. “ தான்‌? ன்மா) எனும்‌ பொருள்‌ இல்லை . 
யெனும்‌ உண்மையை “நாம்‌ அறிவோமாயின்‌, நாம்‌ இன்புறு 


"வோம்‌; பிறரையும்‌ இன்பமடையச்‌ செய்வோம்‌”? 
| புத்தர்‌ போதித்தது இதுவே. அவர்‌ பேச்சளவாக நின்றுவிட 
மது உயிரையே உலகத்திற்காக விடத்‌ துணிந்தார்‌. 


வில்லை ; 

௦௩ விலங்கைப்‌ பலியிடுதல்‌ நன்றாயின்‌, மனிதனைப்‌ பலியிடுதல்‌ 

அதனினும்‌ மிகநன்று !? என்று மொழிந்து அவர்‌ தம்மையே பலி 
வர்‌ மொழிந்ததாவது: ** இந்த மிருகபலி 


யாக வழங்கினார்‌. 


432 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 ம்‌ 
இன்னொரு மூடக்கொள்கை. கடவுள்‌ ஆன்மா எனும்‌ கன 
இருபெரு மூடக்கொள்கைகளே புரோ கிதர்களால்‌ க 
கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மூடக்கொள்கையே வர்‌ உள 
கொள்கை. இப்பிராமணர்கள்‌ இயம்புகிறபடி படப்பட டத்‌ காரண 
சானால்‌, இவ்வுலகில்‌ இவ்வளவு துயரம்‌ இருப்பதேன்‌ போலும்‌! 
காரிய நியதிகட்கு அவரும்‌ என்னைப்போல்‌ ஓர்‌ அடிமை 


உ செல்லி 
ன்‌ வேறு தண்டனைகள்‌ உள்ள இடங்கட்கும்‌ த்‌ டைத்தீ 
வேண்டுமாம்‌ இது உண்மையாகவும்‌, இவ்வுலகைப்‌ ப 
வரை மகி 


3 ௫. ௫. ய 
ிவித்தற்பொருட்டு எல்லா வகையான கர்லா 

ளையும்‌ தொடர்ந்து புரிந்து வருகின்றோம்‌,?? என்‌ க 
புத்தர்‌ இன்னும்‌ உறுகின்றார்‌ :  இஃ்கிரியைகள்‌ யாவும்‌ கங்‌ 


வன பினும்‌ உவகை ற்‌ 
அத்துப்‌ ர்பார்த்தோ கருமஞ்‌ செய்தலை விட்டு உன்‌ னது 
த கான்று உனது சொந்த விடுதலையை ந ன 

காகவே தொழில்‌ செய்க, வணக்க த தனையும்‌, மற்ற 

யாவும்‌ மூம்‌, பிரார்த்த யு ச்‌ கூனி 

கிறீர்‌ அறிவீனம்‌. நீங்கள்‌ 6 கடவுளுக்கு நன்றி 5 i 
கள்‌. ஆனால்‌ ல்‌ I ப்ர 

ட அியமாட்டீர்கள்‌ ; எவ்‌ வாழ்வது எங்கே இத 


ங்கள்‌ 
பித்த! 
எனி A பப 
அடித்து வருகிறது. அம்‌, ஈடவுள்மீது உங்கட்குப்‌ 


ணன படட. இல்லையெனல்‌, பத்தி நிற்ப 
இடத்தே அதன்‌ காலடியிலுள்ள தரம்‌ ல்ல பெயர்‌ 


புத்தர்‌ உலகத்தாருக்குக்‌ கொணர்ந்த செய்தி 488 


தொக்கும்‌. பத்தி, கடவுள்‌--இவ்விரண்டையும்‌ இந்துக்கள்‌ 
விடாது பற்றல்‌ வேண்டும்‌. இவற்றை அவர்களால்‌ ஒருகாலும்‌ 
விட இயலாது. ஆனால்‌, புத்‌ போதனையிலோ வுள்‌ 
இல்லை ; ஆன்மா இல்லை ; கருமம்‌ மட்டுமே உள்ளது. எதற்காகக்‌ 
கருமம்‌? தனக்காக அன்று ; ஏனெனில்‌, “தான்‌? என்பது ஒரு 
மயக்கமே. இம்மயக்கம்‌ தீர்ந்தபொழுதே நாம்‌ நமது உண்மை 
இயல்பை எய்துவோம்‌. இத்தகைய சிகரத்தைக்‌ கிளம்பி எட்டக்‌ 
கூடியவரும்‌ கருமத்திற்காகவே கருமம்‌ செய்யக்கூடியவரும்‌ இகீ 
குவலயத்தில்‌ மிகு சிலரேயாவர்‌. 

ஆயினும்‌, புத்தரின்‌ மதம்‌ விரைவாகப்‌ பரவியது. அதன்‌ 
காரணம்‌ அவரது வியத்தகும்‌ அன்பே ; மனித இனத்தின்‌ சரித்தி 
ரத்திலே முதன்முதலாகப்‌ பரந்த ஒரு நெஞ்சினின்றும்‌ அத்‌ 
தகைய அன்பு பொங்கி வழிந்து மக்கட்குப்‌ பணி செய்வதோடு 
நில்லாது; அனைத்‌ யிர்க்கும்‌ பணிசெய்வதில்‌ ஈடுபட்டு நின்றது, 
அச்சமயத்தேதான்‌ ; அனைத்‌ துயிர்களும்‌ தயரினின்றும்‌ விட 
படும்‌ நெறியொன்றைக்‌ காண்பதொழிய, வேறெதிலும்‌ கருத்தைச்‌ 
செலுத்தாத அன்பாயிற்று அது. 

மனிதன்‌ கடவுளின்மீது அன்பு செலுத்தி வந்தான்‌. ஆனால்‌, 
தன்‌ சகோதரனை முற்றிலும்‌ மறக்கலானான்‌. கடவுளுக்காகத்‌ 
தனது உயிரையேவிடக்கூடிய ஒருவன்‌, வேறு வழி திரும்பித்‌ 
தனது உடன்பிறந்தோனையும்‌ கடவுளுக்காகக்‌ கொல்லக்கூடியவ 
னாகிறான்‌. அதுவே இவ்வையகத்தின்‌ நிலையாயிற்று. கடவுளின்‌ 
பெருமைக்காக உலகத்தார்கள்‌ தங்கள்‌ மக்களைப்‌ பலியிடுவார்கள்‌ ; 
கடவுளின்‌ பெருமைக்காக ஆயிரக்கணக்கான உயிர்களை மாய்ப்‌ 
பார்கள்‌ ; கடவுளின்‌ பெருமைக்காக இப்பாரில்‌ குருதி வெள்ளத்‌ 
தைப்‌ பாய்ச்சுவார்கள்‌. மற்றொரு கடவுளாகிய மனிதனை நோக்கி 
அவர்கள்‌ முதன்‌ முதலாகத்‌ திரும்பியது அப்போதே. அன்பு 
புரிய வேண்டுவது மனிதனுக்கே. மக்கட்பால்‌ பெருகியோடிய 
ஆழ்ந்த அன்பின்‌ முதல்‌ அலை அதுவே. உண்மையான 
கலப்பற்ற தனி ஞானத்தின்‌ முதல்‌ அலை அதுவே. அது இந்தி 
யாவிலிருந்து புறப்பட்டு வடக்கிலும்‌ தெற்கிலும்‌ கிழக்கிலும்‌ மேற்‌ 
கிலும்‌ நாடு நாடாகப்‌ பையப்‌ பையப்‌ பரவிப்‌ பலவிடங்களையும்‌ 
தன்‌ பெருக்கால்‌ நிறைத்தது. 

இந்த ஞான குரவர்‌ உண்மையை உண்மையாகவே ஓளி 
விட்டு விளங்கும்படி செய்ய விரும்பினவர்‌. அதன்‌ வீறினைத்‌ 
்‌ தணித்தலோ; சூழ்நிலைக்கிசைய அதை மாற்றலோ, புரோகிதர்க்‌ 


434 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 


கும்‌ அதிகாரிகளுக்கும்‌ வேந்தர்க்கும்‌ ஏற்றபடி பேசுதலோ அவ 
ரிடமில்லை. மூட நம்பிக்கையைக்‌ சார்‌ நீத பரம்பரை வழக்கங்கள்‌ 
எவ்வளவு பழமை வாய்ந்தனவாயினும்‌ அவர்‌ இணங்கார்‌ ; உரு 
வங்களும்‌ நூல்களும்‌ மிகு தொன்மை வாய்ந்தனவாகும்‌ காரணத்‌ 
தால்‌ மட்டும்‌ அவர்‌ அவற்றிடம்‌ மதிப்புக்‌ கொள்ளார்‌. சாத்திரங்‌ 
கள்‌ அனைத்தையும்‌, ஜோன்‌ சாதனங்களின்‌ வகைகள்‌ அனைத்தை 
யும்‌ அவர்‌ புறக்கணித்‌ துவிடுவார்‌.. இந்தியாவில்‌ சமயம்‌ மரபு மர 
பாகப்‌ போதிக்கப்பட்டு வந்தது வடமொழியிலே ; அவ்வடமொழி 
யையும்‌ அவர்‌ தள்ளலானார்‌. காரணம்‌ யாதெனில்‌, அதோடு 
தொடர்புள்ள மூடக்‌ கொள்கைகளையும்‌ பருகும்‌ சமயம்‌ தம்மைப்‌ 
பின்பற்றுவார்க்கு வாய்க்கக்கூடாதென்பதே. 


“தான்‌? எனும்‌ ஆன்மாவும்‌ ஈசனாகிய பிரம்மமும்‌ ஒன்றே. இருப்‌ 
ன்மா ஒன்றே ; இதுவொன்றே மெய்யாக 

க்க உணர்வு, இதை நாம்‌ பலவாகக்‌ காக 

இருப்பது ஒரே ஆன்மாதான்‌ ; பலவல்‌ 


மையில்‌ ஒருவரேயாதலின்‌, ஒரு ல்‌. 

காதரனாகின்றாண்‌, 6 ஒவ்வொரு மனித ர்‌ 
்‌ யானேயாவன்‌,? என்று ம்‌ 

எப்பகுதிக்கு ஊறு விளைக்கி2! 


ஐ. ன்‌ 
1 © இப்பிரபஞ்சமாகிறே 
கான்‌ இன்னி ஆல்‌ ன்‌ க்கு 
தாலேதான்‌. “ பெயருடையேன்‌ என்று நினைத்தலே மம்‌ 


, தாம்‌ நமது மெய்யான 
ஏறப்‌ இழ்ழய 


க, ல்‌ ர்‌ 
மண்டலத்திலே அமர்ந்தி ள்‌ உள்ளனர்‌ ; ஆனால்‌, அவ 


புத்தர்‌ உலகத்தாருக்குக்‌ கொணர்ந்த செய்தி 435 


எங்கே? அவர்‌ உன்னிலும்‌ உனக்கு அண்மையில்‌ உள்ளார்‌. 
அவர்‌ ஆன்மாவே. கடவுளை உன்னினும்‌ பிரித்து வேறுபட்ட 
ஒரு பொருளாக எவ்வாறு காண முடியும்‌ ? உன்னினும்‌ பிரிந்து 
வேறான யாதோ ஒரு பொருளாக நினைக்கும்போது நீ அவரை 
அறியாய்‌; அவர்‌ நீயே அன்றோ இதுவே இந்தியாவில்‌ வாழ்ந்த 
தீர்க்கதரிசிகளின்‌ கொள்கையாகும்‌. 


உன்னை இன்ன பெயருடையை என்றும்‌, உலக முழுவதும்‌ 
உன்னினும்‌ வேறானது என்றும்‌ நீ நினைப்பது ஆணவமே (அகங்‌ 
காரமே). நீ என்னினும்‌ வேறுபட்டாயென்று எண்ணுகின்றனை. 
நீ என்னைப்‌ பற்றி ஏதும்‌ சிந்திப்பதில்லை. நீ இல்லஞ்‌ சென்று 
உண்டு உறங்குகின்றனை. நான்‌ இறப்பினும்‌ பின்னும்‌ உண்டும்‌ 
குடித்தும்‌ களித்தும்‌ வருகின்றனை. ஆனால்‌, உலக முழுதும்‌ 
துயருறும்போது; நீ மட்டும்‌ உண்மையில்‌ இன்பமாய்‌ வாழ 
முடியாது. நாம்‌ அனைவரும்‌ ஓரே பொருள்‌. வேறு வேறாகப்‌ 
பிரிந்துளோம்‌ என்னும்‌ மயக்கமே இடும்பைக்கு வேராகும்‌. 
ஆன்மாவைத்‌ தவிர வேறெதுவும்‌ இல்லை. 


(கடவுள்‌ இல்லை ; மனிதனே உளன்‌, என்பதே புத்தரது 
கருத்தாகும்‌. எங்கும்‌ வழங்கிவரும்‌ கடவுட்கருத்துக்கு அடிப்‌ 
படையான மனப்பாங்கை அவர்‌ ஒப்புக்கொள்ள மறுக்கின்றார்‌ ; 
அம்மனப்பாங்கினால்‌ மக்கள்‌ பலவீனமும்‌ மூட நம்பிக்கையும்‌ 
உடையவர்களாகின்றார்கள்‌ . உனக்கு எல்லாவற்றையும்‌ நல்கும்படி 
கடவுளை இறைஞ்சுவாயாயின்‌, வெளியேறி வேலை செய்வார்‌ 
யார்‌ ? பெரிதும்‌ உழைப்பவர்க்கே ஆண்டவர்‌ துணை புரிவார்‌. 
இதற்கு மாறான கடவுட்கருத்தைக்கொள்ளுங்கால்‌, நம்‌ நரம்புகள்‌ 
தளர்ச்சியடைகின்றன ; நம்‌ தசைகள்‌ நெகிழ்கின்றன ; நாம்‌ 
பிறர்‌ வசமாகிறோம்‌. “ஸர்வம்‌ ஆன்ம வசம்‌ சுகம்‌; ஸர்வம்‌ 
பரவசம்‌ துக்கம்‌. மனிதனுக்குள்ளே அளவற்ற வல்லமை திகழ்‌ 
கின்றது. அதனை அவன்‌ உணரவும்‌ கூடும்‌. அவன்‌ தன்னை 
எல்லையற்ற ஒரே ஆன்மாவாக உணரவும்‌ வல்லன்‌. அதைச்‌ 
செய்தல்‌ இயலும்‌. ஆனால்‌, நீ அதை நம்புவதில்லை. கடவுளை 
வேண்டி இறைஞ்சுகின்றாய்‌ ; ஆனால்‌, சுடவேண்டிய மருந்தையும்‌ 

ஊயாவண்ணம்‌ எஞ்ஞான்றும்‌ உலர்த்தி ஆயத்தமாய்‌ 
வைத்திருக்கிறாய்‌ (உன்‌ முயற்சியில்‌ நீ தளர்கிறதில்லை). 

புத்தர்‌ போதித்தது இதற்கு மாறான கொள்கையே. ££ மக்கள்‌ 


அழுவதற்கு இடங்கொடாதே. இவ்வண்ணமான பிரார்த்தனையும்‌ 


436 வி Tr ர்‌ 5 பத 
வேக ன ந்தரின்‌ ஞா னா தீ ம்‌ டர்‌ 
பி 2 _ை 
றவும்‌ அவர்களுக்கு வேண்டா. கடவுள்‌ கடை வத்து 


கெ ட்‌ 
வல்லர்‌ - ஓவ்வொரு மூசீசும்விடும்போதே நீ 
நண்‌ பிரார்த்திக்கின்றனை. யான்‌ பேசுகிறேன்‌- 


யாம்‌. ்‌ 
ம்‌. ஒரு சில சொற்களின்‌ தொகுதியை மட்டும்‌ பிரார்த்தாக்‌ 


யாகச்‌ ப்கில்‌ 
செய்கின்‌்றனை, அம்மாதிரியான பிரார்‌தீதனைகளாறி 


பெரும்பயல்‌ ம்‌ அலை 
லா வாரா த 
டது ரா து ; உண்மையான பலன்‌ எதையு 


ப ல்‌ [2 

தனால்‌, அரும்பாடு படாமலே வியப்பை உண்டு பண்ணு 

* அப்படியன்று. அனைவரும்‌ அ 
ய 


வேண்டுபவரே. ஏழையருடை!, 


ஒருவன்‌ ஏட ்‌ 
்‌ A அரும்பாடுபடுகிறான்‌ என்பதும்‌, து 


பிரார்த்தனைய இ ணன 
பாருள்‌ ட்‌ வ்வண்ணமாகப்‌ பிரார்த்த க்கு 
அவசி டால்‌ நானும்‌ ப்‌ க்‌ 
ந்த்‌ ல்‌ உடன்படுகிறேன்‌. மொழி 


மெ 
ளனமான வழிபாடு அதனினும்‌ நலமாம்‌. 
ம்பாலார்‌ இக்கொள்கைகளின்‌! 


Q ர்‌ அல்‌ - 
பருமை வாய்ந்த கொடுப்பதென்ப தும்‌, இருடி 


Q கொள்‌ 
பாருளாகும்‌. புத்தர்‌ இத னை மறந்துவிடுதல்‌ என்பதே 
நப்‌ கொள்கைகஹ னை அறிவார்‌ ; ஆதலின்‌ குருமா 
்‌ ம்‌ © ம்‌ ன்‌ 
கட மனிதனைத்‌ தந்சரர்நப 2 எங்களையும்‌ முழுதும்‌ 2 ப்‌ 


னைக்‌ 
பழக்கமாயிரு நீ ர்ந்தொ களுக்‌ 
நீத வழிக கச்‌ செய்தார்‌. மக்களா? 
யிற்று ; புரட்சிகரமாட மீறுவது வர்க்கு இன்‌ றியமையாத 


யி மா ட்‌ ்‌ 
௮: இதன்‌ விளைவாக, பூ. னப்‌ பிறப்பிக்க வேண்டியத 
3 


“கத்தை வற்புறுத்தும்‌ சம! 


ஷ்ண 


புத்தர்‌ உலகத்தாருக்குக்‌ கொணர்ந்த செய்தி 437 


இந்தியாவினின்றும்‌ என்றைக்கும்‌ நீங்குவதாயிற்று ; பின்னர்‌ 
ஒரு நாளும்‌ அது மீண்டும்‌ தலை காட்டவில்லை. 

புத்த சமயம்‌ வெளிப்பார்வைக்கு இந்தியாவை விட்டு அகன்று 
விட்டதேயன்‌ றி, உண்மையில்‌ அது நீங்கிவிடவில்லை. புதீதரது 
போதனையில்‌ அபாயத்தை விளைக்கும்‌ பகுதியும்‌ ஒன்று உள்ளது. 
அது சீர்திருத்தஞ்செய்யவந்த ஒரு மதம்‌. அத; மிகப்‌ பெரிய 
ஞான மாற்றத்தை விளைக்கும்பொருட்டுக்‌ கண்டனப்‌ போதனை 
கள்‌ பலவற்றையும்‌ அளித்த அவர்க்கு இன்‌ நியமையாததாயிற்று.. 
ஆனால்‌, ஒரு மதம்‌ கண்டிக்கும்‌ பாகத்தை வரம்புகடந்து 
வற்புறுத்துமாயின்‌, அது இறுதியில்‌ அழிவடையும்‌ ஆபத்திற்குத்‌ 
தன்னை உள்ளாக்கிக்‌ கொள்ளுகிறது. சீர்திருத்த வரும்‌ மதம்‌ 
ஒன்று சீர்திருத்தத்தை மட்டும்‌ மேற்கொள்ளுமாயின்‌, அது 
நெடுங்காலம்‌ வாழாது. ஆக்கு முறைகள்‌ மட்டுமே உண்மை 
யான தூண்டுதலை உண்டுபண்ணும்‌ கொள்கைகள்‌ மட்டுமே 
மேலும்மேலும்‌ வாழ்ந்து கொண்டேவரும்‌. சீர்திருத்தம்‌ முடிவு 
பெற்றதும்‌, ஆக்கப்பகுதியை வற்புறுத்தி வரல்‌ வேண்டும்‌. 
கட்டடம்‌ முடிந்ததும்‌ சாரத்தை நீக்கிவிட வேண்டும்‌. ன்‌ 

காலம்‌ தேயத்தேய, புத்தரைப்‌ பின்‌ பற்றியவர்‌ அவருடைய 
போதனைகளில்‌ உள்ள மறுப்புப்‌ பகுதியை அளவிற்கு மிஞ்சி வற்‌ 
புறுத்தி வரவே, அதனால்‌ தமது சமயத்திற்கே அழிவு தேடிகீ 
கொண்டனர்‌. உண்மையில்‌ அடங்கிய ஆக்கப்‌ பகுதிகளைக்‌ 
கண்டனப்‌ பகுதிகள்‌ வலிய மூச்சுத்‌ திணறும்படி செய்தன. 
இவ்வாறு புத்தமதத்தின்‌ பெயரால்‌ ஓங்கி வளர்ந்த அழிக்கும்‌ 
முறைகளை இந்தியா எதிர்த்துத்‌ தாக்கி விலக்கலாயிற்று. இந்திய 
மக்களின்‌ நாட்டுக்‌ கருத்துச்‌ செய்த தீர்ப்பு இதுவே. 

புத்த சமயத்தின்‌ மறுப்புப்‌ பகுதிகள்‌--* தெய்வம்‌ இல்லை ; 
ஆன்மா இல்லை, என்பவை--இறந்தன. தெய்வமொன்றே 
உள்ளது என்று யான்‌ கூற இயலும்‌. இது உடன்பாட்டு உரை 
யாகும்‌. தெய்வமொன்றே உண்மை. புத்தர்‌ ஆன்மா என்ப 
தில்லை என்று இயம்பும்பொழுது, மனிதனே, நீ இந்த உலகத்‌ 
தோடு ஒன்றாவாய்‌ ; அனைத்துப்‌ பொருள்களுமாவாய்‌,?? என்று 

ஈன்‌ மொழிவேன்‌. இது உடன்பாட்டு முறைக்கு எவ்வளவு 
இணங்கியதாகின்றது ! சீர்திருத்தப்பகுதி மாண்டது ; ஆனால்‌, 
க்கப்‌ பகுதி எக்காலத்தும்‌ இறவாது வாழ்ந்துவந்துள்ள து. 

நந்த உயிர்களின்மீதும்‌ கருணை காட்டும்படி புத்தர்‌ போதித்‌ 
ல்லா உயிர்களிடத்தும்‌ விலங்கினிடத்தும்‌ 


இவையே நம 
யாயின. 


ச புத்தரது வாழ்வு சிறப்பாக எவரையும்‌ ஈடுபடுத்தக்கூடியது: 
டட கை முழுதும்‌ யான்‌ புத்தரிடத்து க பற்றுள்ளவஜி 


அ ர்‌ 
துண்‌ மல்கத்திற்காக அவரை யான்‌ போற்றுவேன்‌. அதி 
னென்பது! அஃ சசமின்மையும்‌,  அப்பேரண்பும்‌ என்‌ 

நர்‌ ௮. அ மன்னுயிரின்‌ நலத்திற்கெனவே பிறவியெடுத்‌ 
கடவுளை நாடலாம்‌. பிறர்‌ தமக்கெனவே உண்மையை 


முன்ப கலை எடுத்துக்‌ ய்‌ டம்‌ உங்கள்‌ 
ருந்து ற தனா ங்கள்‌ 


நண்பர்கள்‌ உங்களை வந்‌ ம்‌ உ 
த ே ததனாலும்‌, ம 
தீர்கள்‌ ; நீங்களே ப்‌ உண்டிக்கொள்வதனாலும்‌ ஓன்றை களே 


ய 
னைமுடையோரும்‌, மேளையுடைய மனிதரும்‌, சோர்வா 


க. க ம்‌ 
விரிந்த இயல்பு பெ ட வறு. நீங்கியும்‌ விண்ணைப்டே த்‌ 


புத்தர்‌ உலகத்தாருக்குக்‌ கொணர்ந்த செய்தி 439 


எவ்வளவு மூட நம்பிக்கை நிறைந்துள்ளது ! உயர்ந்த கல்வியறிவு 
பெற்றுள்ள நாடாக நினைத்துக்கொண்டிருக்கும்‌ உங்களது 
நாட்டிலும்‌ உங்களிடம்‌ எவ்வளவு குறுகிய மனப்பான்மையும்‌, 
மூட நம்பிக்கையும்‌ செறிந்துள்ளன ! நாகரிகம்‌ பெற்றிருப்பதாக 
உரிமை பாராட்டிக்கொள்ளுவது உங்களிடம்‌ ஒருபால்‌ இருக்க, 
நான்‌ ஓர்‌ இந்துவாயிருக்கும்‌ காரணத்தால்‌ ஒரு முறை எனக்கு 
அமர்தற்கு ஒரு நாற்காலி அளிக்கவும்‌ இந்நாட்டில்‌ மறுத்தனர்‌ 
என்பதைச்‌ சற்றே நீங்கள்‌ நினைத்துப்‌ பாருங்கள்‌ ! 

கிறித்து பிறப்பதற்கு அறுநூறு ஆண்டுகட்கு முன்பு புத்தர்‌. 
வாழ்ந்த காலத்து இந்திய மக்கள்‌ வியத்தகு கல்வியறிவுள்ளவர்‌ 
களாயிருத்தல்‌ வேண்டும்‌. அக்காலத்தினர்‌ அளவு மிக்க சுதந்தர 
முற்ற அறிவு படைத்தவராயிருந்திருக்க வேண்டும்‌. கூட்டங்‌ 
கூட்டமாய்ப்‌ பொது மக்கள்‌ அவரைப்‌ பின்பற்றினார்கள்‌. 
வேந்தர்கள்‌ தங்கள்‌ அரியணைகளைத்‌ துறந்தார்கள்‌ ; அரசியர்‌ தம்‌ 
சிம்மாதனங்களை நீத்தனர்‌. நெடுங்காலமாகக்‌ குருமார்கள்‌ 
போதித்து வந்ததினின்றும்‌ அவ்வளவு வேறுபட்டதும்‌ அதற்கு 
முழுதும்‌ மாறானதும்‌ ஆன அவரது போதனையின்‌ பெருமையை 
உணரவும்‌ அதைப்‌ பின்பற்றவும்‌ மக்கள்‌ திறமை பெற்றிருந்தார்‌ 
கள்‌. அவர்களுடைய உள்ளங்கள்‌ மிகச சிறப்பானவகையிலே 
சுதந்தரமும்‌ விரிவும்‌ அமைந்திருநீதனவாதல்‌ வேண்டும்‌. 


அவரது மரணத்தை நோக்குக. வாழ்க்கையில்‌ அவர்‌ 
பெருமையுற்றிருந்தது போல மரணத்திலும்‌ பெருமை எய்தினார்‌. 
உங்களுடைய அமெரிக்க இந்தியரைச்‌ சார்ந்தவனால்‌ அளிக்கப்‌ 
பட்ட உணவை அவர்‌ அருந்தினார்‌. அச்சாதியர்‌ எதனையும்‌ 
ஆராயாது உண்ணும்‌ வழக்கமுடையவராதலின்‌, இந்துக்கள்‌ 
அவர்களைத்‌ தீண்டுவதும்‌ இல்லை. அவர்தம்‌ சீடரிடம்‌, 
6 இவ்வுணவை உண்ணாதீர்‌ ; ஆனால்‌, யான்‌ இதை மறுக்க 
மாட்டாதவனாகின்றேன்‌. அம்மனிதனிடம்‌ சென்று எனது 
வாழ்க்கையில்‌ யான்‌ பெற்ற அனைத்துள்ளும்‌ மிகச்‌ சிறந்த பணி 
யொன்றை அவன்‌ எனக்கு இயற்றினதாக அவனிடம்‌ சொல்லுங்‌ 
கள்‌-அவன்‌ இவ்வுடலினின்றும்‌ என்னை விடுவித்தனன்‌,?? என்று 
மொழிந்தார்‌ ; ஒரு கிழவர்‌ வந்து அவரருகே அமர்ந்தார்‌. அவர்‌ 
அக்குரவரைக்‌ காண்பதற்காகப்‌ பல காதவழி நடந்து வந்திருந்த 
னர்‌. புத்தர்‌ அவருக்கு உபதேசித்தார்‌. சீடனொருவன்‌ அழுது 
கொண்டிருந்ததை அவர்‌ கண்ணுற்றபொழுது அவளைக்‌ குறை 
கூறி; “ஈதென்ன ! இதுதானா எனது போதனையின்‌ பயன்‌ ₹ 


110—29 


440 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌—ச௬டர்‌-2 


பொய்யான த வேண்டா. என்னே சார்ந்திருத்தல்‌ வேச ன்‌ 
இந்த அழியும்‌ உயிரினைப்‌ பொய்யாகப்‌ புகழ வேண்டா. * புத்த க்‌ 
என்பது ஒரு புருடரைக்‌ குறியாது, ஞான நிலையொன்றை 


15 
குறிப்பது. உனது சுய புத்தியை நீ பாடுபட்டு அடைக, 
என்றனர்‌. ள்‌ 


வணங்குகிறேன்‌. புத்தர்‌, கிறி ்‌ p: ங்கள்‌ பெயரிட்டு 
: தீது என்று நீங்க 
வழங்குவன சில மெய்ஞ்ஞான நிலைகளின்‌ பெயர்களேயாகும்‌ 
அக்காலத்துத்‌ தோன்றிய ஞான குரவர்‌ அனைவரிலும்‌, அவ்‌ 
ஒருவரே தற்சார்ந்தொழுகுமாறு சாலவும்‌ போதித்தனர்‌; நீ 


அ 
எய்துதலே மனிதப்டி வியில்‌ 
> ே ்‌ ம்‌ 
வேற்‌ நியதாகும்‌. ற்‌ லா நாக்கத்தை முழுது 


கிறித்து என்னும்‌ தேவதூதர்‌ * 


கூடலின்மீது ஓர்‌ அலை கிளர்ந்தெழுகின்றது. அவ்வலை கிளம்பிய 
இடத்தில்‌ ஒரு பள்ளம்‌ விமுகின்றது. அதைவிடப்‌ பெரிய 
மற்றோர்‌ அலை நிமிர்ந்தோங்குகின்றது. அது றையே படுத்து 
விடுகின்றது; எழுந்தும்‌ படுத்தும்‌, படுத்தும்‌ எழுந்தும்‌, 
விரைந்து அலைகள்‌ எழுகின்றன. நிகழ்ச்சிகளின்‌ ஓட்டத்திலும்‌ 
இவ்வண்ணம்‌ எழுச்சியையும்‌ வீழ்ச்சியையும்‌ நாம்‌ கண்ணுறு 
கின்றோம்‌. எழுச்சியை எதிர்நோக்கி நிற்கின்றோமே தவிர, 
அதன்‌ வீழ்ச்சியை மறந்துவிடுகின்றோம்‌. ஆனால்‌, இவ்விரண்டும்‌ 
தேவையே ; இவ்விரண்டும்‌ பெருமை வாய்ந்தவை என்பதில்‌ 
ஐயமில்லை. இதுதான்‌ இப்பிரபஞ்சத்தின்‌ இயல்பாகும்‌. நம்‌ 
முடைய எண்ண உலகத்திலுஞ்‌ சரி, சமுதாயத்‌ தொடர்புகள்‌ 
விரியும்‌ ஞாலத்திலுஞ்‌ சரி, இன்னும்‌ நம்முடைய ஆன்மிகத்‌ 
துறையிலுஞ்‌ சரி, மாறி மாறிவரும்‌ எழுச்சி, வீழ்ச்சி ஆகிய 
இவற்றின்‌ இயக்கம்‌ இவ்வண்ணமே காட்சி ' அளிக்கின்றது. 
விரிந்த இலட்சியங்கள்‌— நிகழ்ச்சிகளின்‌ ஓட்டத்தில்‌ மிகவும்‌ 
ஆட்சி புரிந்த இலட்சியங்கள்‌--அணி வகுக்கப்பட்டு முன்னேறு 
கின்றன. இந்த இலட்சியங்களாம்‌ அலைகள்‌ தணிகின்றன. 
பழைய கருத்துகளைச்‌ சிந்தித்து அசை போட்டு நம்முடையன 
வாகச்‌ சீரணித்துவிடுகின்றோம்‌. அவற்றைப்‌ பாதுகாக்கின்றோம்‌. 
மீண்டும்‌ வலிவைப்‌ பெற்று மேலோங்கப்‌ பார்க்கின்றோம்‌. 
இப்பொழுது எழுகின்ற கருத்தாகிய அலை முன்னெழுந்ததைவிட 
மிகவும்‌ பெரியதாய்த்‌ திகழ்கின்றது. 
நாடுகளின்‌ வரலாறும்‌ இப்படித்தான்‌ இருக்கிறது. நாம்‌ 
இன்று மாலை ஆராய்ச்சி புரியப்போகின்‌ ற மகாத்துமாவான 
தேவதூதர்‌ மிகவும்‌ தாழ்ந்த நிலை என்று தம்‌ இனம்‌ வழங்கும்‌ 
வரலாற்றுப்‌ பகுதியில்‌ அவதாரஞ்‌ செய்தார்‌. அவருடைய அருள்‌ 
மொழிகளாலும்‌, அருஞ்செயல்களிலும்‌ ஆங்காங்குக்‌ காணப்படும்‌ 
குறிப்புக்களிலிருந்து வரலாற்றுக்காட்சிகளின்‌ சில ஒளிகீ 
கதிர்களே நமக்குப்‌ புலனாகின்றன. அந்தச்‌ சான்றோரைப்‌ 


கலிபோர்னியாவிலுள்ள லாஸ்‌ ஏஞ்சல்ஸ்‌ என்னும்‌ 


* 1900-ஆம்‌ ஆண்டில்‌ 
இடத்தில்‌ ஆற்றிய சொற்பொழிவு. 


442 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 

பற்றிய செய்திகளனைத்தும்‌ திரட்டப்படுமாயின்‌, அவை இல்‌ 
வையகத்தையே நிரப்பிவிடும்‌ என்பது உண்மையாகவே நத 
உரைக்கப்பட்டிருக்கிற து. அவர்‌ பணியாற்றிய மூன்றாண்டுகள்‌ 
வட்டத்தில்‌, ஒரு யுகமே திணிக்கப்பட்டிருக்கிற து என்று மொரு 
லாம்‌. அது விரிவதற்கு 1900 ஆண்டுகள்‌ தேய வேண்‌ 
போலும்‌ ! இன்னும்‌ விரிவான காலத்தையும்‌ அது கவர்ந்த 
கொள்ளலாம்‌ ; யார்‌ அறிவர்‌? உங்களைப்போலவும்‌ என்ன்‌ 
போலவும்‌ உள்ள்‌ அற்ப மனிதர்கள்‌ மிகச்சிறிய சத்தி பெற்ற 
கள்‌. சில நிமிடங்களில்‌, சில மணி நேரங்களில்‌, சில அ 
ரல நம்முடைய சத்தி அணைத்தும்‌ முடிவடை நீ துவிடும்‌. னு 
முற்றிலும்‌ மறைந்துவிடுவோம்‌. ஆன்மிகத்‌ அ 
உளவி நிற்கும்‌ அந்தக சான்றோரை நோக்குங்கள்‌ * 


ர்‌ ண முடியவில்லை ; £ 

லு முற்றிலும்‌ செலவழிந்து போகவில்லை. க்‌ 
நாக்கினால்‌, ஆண்டுகள்‌ க ழ்‌ 5 5 7 ய ஆற்‌ 

அது பெறுகின்றது ற்ற அம்‌ புத 


யே 
வாழ்வின்‌ மு 


இந்த முட ந்‌ தில்‌ ய ்‌ 
இட்டவர்‌ ஆன்மாவின்‌ வதைத்‌ “கின்‌ பண்டைய இரும்‌ 


கையில்‌ லாம்‌ 
நாமோ, நிமிச அர்த்‌ த்‌ விளைவென்றே ப மீதி 
னல்‌ ய அழியாத மாபெரு வெள்ளத்தி படி 
வ கம அலைகளேயாவோம்‌. ஓய்வுற்றிருக்க இயலாத ச்‌ 
சென்றுகொஷ்டடு மின்னே மேன்‌ மேலும்‌ ஏகும்படி அடப்‌ 
பாருள்களான ர ருக்கின்றன நீங்களும்‌ நானும்‌ அதல்‌ 
மிகப்பெரிய இரண்‌ கமிழிகளே சம்பவங்களாகிய சாகர? ங்க 


ப்பொமுதும்‌ உண்டு: 2 ய 


த்திலும்‌ த்தின்‌ பண்ட்‌ 
வாழ்வு சிறிகளவுதான்‌ டப்ப பன இனத்தின்‌ ப அனை? 


கிறித்து என்னும்‌ தேவதூதர்‌ 443 


ளிருக்கின்றார்கள்‌. அவர்கள்‌ மணித இனத்தின்‌ முன்னேற்ற 
ஓட்டத்தைச்‌ சுட்டிகீகாட்டக்கூடிய கைகாட்டி மரங்களேயாவார்‌ 
கள்‌. உண்மையிலே இவை வானளாவும்‌ இயல்புள்ளவை. 
இவற்றின்‌ நிழல்கள்‌. ' இவ்வையகத்தையே மறைத்துவிடும்‌. 
இவை அழியாது என்றைக்கும்‌ திகழ்ந்து நிற்கின்றன. அந்தத்‌ 
தேவர்‌ மொழிந்ததற்கேற்ப, எந்தக்‌ காலத்திலும்‌, ஆண்டவரின்‌ 
சேய்‌ மூலமன்‌ றி அவரை எவரும்‌ கண்டிலர்‌ என்பது உண்மையே. 
சேயிடத்தில்‌ அவரைக்‌ காணாது, நாம்‌ எங்கே அவரைத்‌ தரிசிக்க 
இயலும்‌ ? நீங்களும்‌ நானும்‌, நம்மிடையே உள்ள ஏழையிலும்‌ 
ஏழைகளான மக்களும்‌, மிக இழிந்தோர்களும்‌ கடவுள்‌ வடிவாகி 
மட்டும்‌ நின்றுவிடாமல்‌, அவர்‌ வடிவின்‌ நிழலையும்‌ புலப்படுத்தி 
விடுகின்றோம்‌. ஒளியின்‌ அதிர்ச்சி எங்குந்தான்‌ இயங்குகின்ற த; 
ஆனால்‌, அவ்வொளியைக்‌ காண்பதற்கு முன்பு விளக்கேற்ற 
வேண்டியிருக்கிறது. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ எங்குமுள்ள 
கடவுளைக்‌ காண்பதரிது. அந்தத்‌ தீர்க்கதரிசிகள்‌, அந்த மனிதத்‌ 
தெய்வங்கள்‌, அந்த அவதாரங்கள்‌, அந்தக்‌ கடவுள்‌ வடிவத்தைப்‌ 
பெற்றவர்களாகிய தீபங்களில்‌ ஆடுகின்ற அக்கடவுள்‌ நிழல்‌ 
மூலந்தான்‌ அவரைக்‌ காண முடியும்‌. 
கடவுள்‌ இருக்கிறார்‌ என்பதை நாமனைவரும்‌ அறிவோம்‌ ; 
எனினும்‌, அவரை நாம்‌ காண்கிறதில்லை; அவரை உணர்‌ 
கிறதில்லை. ஞான ஒளி தாங்கிய தேவதூதர்களுள்‌ ஒருவரைச்‌ 
சான்றாக எடுத்துகீகொள்ளுங்கள்‌ . நீங்கள்‌ கடவுளைப்பற்றி 
இதுவரையில்‌ கொண்ட மிக உயர்ந்த இலட்சியத்தோடு, அந்தச்‌ 
சான்றோருடைய குணச்‌ சித்திரத்தை ஒப்பிட்டுப்‌ பாருங்கள்‌ ; 
நீங்கள்‌ கருதிய கடவுளைப்பற்றிய எண்ணங்கள்‌, உயர்‌ இலட்சி 
யத்தை எட்டிப்பிடிக்க முடியாது பின்‌ தங்குவதை நீங்கள்‌ அறிவீர்‌ 
கள்‌. தீர்க்கதரிசியின்‌ உயர்ந்த மனப்பண்பாடு நீங்கள்‌ வகுத்த 
கருத்துக்களைக்‌ கடந்து நிற்கின்றது. உண்மையிலேயே கடவுள்‌ 
வடிவெடுத்து வந்தவர்கள்‌ உணர்ந்ததும்‌, உங்கள்‌ முன்‌ எடுத்துக்‌ 
வைத்ததுமான ஓர்‌ இலட்சியத்தைவிட நீங்கள்‌ 
மைத்துக்கொண்ட இலட்சியம்‌ உயர்ந்ததன்று. 
இக்காரணத்தால்‌, அச்சான்றோர்களைக்‌ கடவுளென வழிபடுதல்‌ 
தவறாகுமோ ₹ அந்த மனிதத்‌ தெய்வங்களின்‌ பொன்னடிக்கீழ்‌ 
வணங்கிநின்று இந்த உலகத்தில்‌ தோன்றியவர்களே தெய்வ 
வடிவங்கள்‌ என்று வழுத்தினால்‌, அது ஒரு பாவச்‌ செயலாகுமோ? 
உருவாக்கிக்கொண்ட எண்ணங்களை விட அவர்கள்‌ 
கவே உயர்ந்தவர்கள்‌ என்று கொள்ளுமிடத்து, 


காட்டாக 
கடவுளைப்பற்றி ௮ 


நாம்‌ 
உண்மையா 


்‌ 7.2 
444 விவேகானந்தரின்‌ ஞான த்வம்‌... இதில்‌ 
இவர்களை வணங்கினால்‌ என்ன தீங்கு வாடு அதது 
தீங்கில்லை என்பது மட்டுமன்‌ நி, இம்முறை வழீ கும்‌. (உலக 
இயலக்கூடியது ; இதுதான்‌ திண்ணமான ஸ்‌ பல்‌ பாதையில்‌ 
சம்பந்தத்தை அறுத்துத்‌) தனித்த பண்பிய 


ம்‌ ஒறு 
திலும்‌ மனித மணந்தானே வீசும்‌ ? உங்களுடைய ச்‌ இதில்‌ 
மனிதப்‌ பண்பாடுடையவராய்தீ தானே காட்சி அளிப்‌ ்‌ 
வியப்பில்லை. கண்முன்‌ லத்தை 
ப. தொட்டு துகர்தற்குரிய ஒன்றித்‌ 3 அறிவதற்னியதி 
தவிர வேறு வகையில்‌ நண்ணுவதற்கரிய தும்‌ அறி ன்‌ 
மான ஒரு பண்பியலை௫ செய 

தொடர்வார்களா 2 


ர்‌ 
தன்‌ 
நிலையில்‌ யூதர்‌ றில்‌ 
2 தான்‌ குறிக்கின்றேன்‌. அது மூன்னேறுகிற லயாகும்‌; 
உள்ளம்‌ சுற்று அயர்வுற்றுக கிடக்கும்‌ நி லய 
ஏற்கெனவே ர்‌ 


கம்பீரமானவையு நள்‌ 
உவந்து நாடாது, அற்ப விவரங்களிலும்‌ கடுகனைய பெ வலித்‌ 
௮ம்‌ இறங்கிவிடுகின்ற து. ஒரு வாழ்க்கைத்‌ தேக்கம்‌ தேக்கதீர்‌ 
யும்‌ பார்க்கின்‌ ரோம்‌, வாழ்க்கைத்‌ தோணியைத்‌ ற்றை! 
லிருந்து ஈர்ப்பாரைக காணோம்‌. செயலற்று பூலை 
்‌ க்கும்படி விட்டுவிடுகின்றோம்‌. உற்து வில்‌ 
கள்‌! பொருள்க ன்‌ இந்நிலமீது நான்‌ குற்றம்‌ எம ததக 
அதைக்‌ கூறுவதற்கு நமக்கு உரிமையுமில்லை. ய ர 
வீழ்ச்சி ந லலாமற்போகுமாயின்‌. நாசரத்தில்‌ தோன்றி லாததி று 
நாதரிடம்‌ உருவெடுத்த இந்த எழுச்சி தோன்ற இய ; பொ 
ந்தப்‌ * பாரசீயரும்‌ ?, * சாதுசீயரும்‌ செய்‌ 
புதைந்தவர்களாயிருக $ இவர்கள்‌ புரியத்‌ தகாத 


கிறித்து என்னும்‌ தேவதூதர்‌ 445 


களைப்‌ புரிந்திருக்கலாம்‌ ழ உள்ளொன்றுவைத்துப்‌ புறமொன்று 
பேசும்‌ வஞ்சகர்களாய்க்‌ காட்சி அளிக்கலாம்‌. இவர்கள்‌ எப்படித்‌ 
தோன்றினால்‌ என்ன ? இந்த அமிசங்களே இந்தத்‌ தேவ தூதராம்‌ 
விளைவுக்குக்‌ காரணமாய்‌ இருந்தன. இந்தப்‌ பாரசீயர்களும்‌ 
சாதுசீயர்களும்‌ ஒரு முனையில்‌ இருந்து தள்ளுகிற சத்தியாய்தீ 
திகழ்ந்தார்கள்‌; ஆட்டுவிக்கும்‌ அந்தச்‌ சத்தியால்‌ மற்றொரு 
முனையில்‌ நாசரத்தில்‌ தோன்றிய இயேசுநாதரின்‌ மிகப்‌ பெரிய 
அறிவுச்‌ சுடர்‌ வெள்ளம்‌ எழுந்தது. 

சமயச்‌ சடங்கு வடிவங்கள்‌, கண்மூடித்தனமாய்ப்‌ பின்பற்றப்‌ 
படுகிற விதிகள்‌, சமயத்‌ தினசரி விவரங்கள்‌, கிரியைகள்‌--இவற்‌ 
றின்மீது மிகுதியாய்ச்‌ செலுத்தப்படும்‌ கவனத்தைக்‌ கண்டு சில 
வேளைகளில்‌ ஒருவர்‌ நகையாடக்கூடும்‌ ; எனினும்‌, இவற்றில்‌ ஒரு 
வலிமை இருக்கப்‌ பார்க்கின்றோம்‌. முன்னேறுகிற விரைவில்‌ 
நம்முடைய ஆற்றலை பல முறை இழக்க நேரிடலாம்‌. உண்மையை 
உரைக்குமிடத்து, சமய வெறிபிடித்தவன்‌ விரிந்த பண்பாட்டை 
யுடையவனைக்காட்டிலும்‌ வலிமை படைத்தவன்‌ என்று மொழிய 
லாம்‌. இக்காரணம்‌ பற்றியே வெறிபிடித்தவனிடத்தில்‌ இந்த 
நற்குணமிருக்கிறது. சத்தியின்‌ மிகவும்‌ பெரிய பாகத்தைச்‌ 
சிதறவிடாமல்‌ சேமித்து வைக்கிறான்‌. தனித்த மனிதனிடம்‌ 
போலவே, மனித இனத்திடையேயும்‌ சேமித்து வைக்கும்‌ 
பொருட்டே சத்தி திரட்டப்படுகின்றது. இந்த யூத இனத்தார்‌ 
எங்கணும்‌ புறப்‌ பகைவர்களால்‌ சூழப்பட்டனர்‌ ; ரோமர்களாலும்‌, 
அறிவு உலகத்தில்‌ கிரேக்க உணர்ச்சிச்‌ சார்புகளாலும்‌ மோதப்‌ 
பட்டு ஒரு மையத்துக்கு ஓதுக்கப்பட்டனர்‌. பாரசீகம்‌, இந்தியா, 
அலெக்ஸாண்டிரியா என்னும்‌ இந்நாடுகளின்‌ -படையெடுப்பு 
களாகிய அலைகளும்‌ இவர்கள்மீது வீசின. உடலி: தாக்குதல்‌, 
மனத்துறையில்‌ எழக்கூடிய தாக்குதல்‌, ஒழுக்க இஃபலில்‌ பிறக்கும்‌ 
தாக்குதல்‌ ஆகிய இத்தகைய தாக்குதல்களுக்கு இவர்கள்‌ உட்பட்‌ 
டார்கள்‌, இவர்களோடு பிறந்த மாபேராற்றலை- சேமித்து 
வைத்ததைச்‌ சிதறவிடாமல்‌ காப்பாற்றும்‌ ஆற்றலைக்கொண்டு 
இவர்கள்‌ எல்லாவற்றையும்‌ எதிர்தீது வந்தார்கள்‌. இன்றுகூட 
இவர்கள்‌ வழி வந்தவர்கள்‌ அத்தகைய ஆற்றலை இழந்துவிட 
வில்லை.  ஜெரூசலத்தின்மீதும்‌ யூதர்களின்‌ வழிபாடுகளைக்‌ 
காப்பாற்றுகிற முறையின்மீதும்‌ தங்கள்‌ முழுச்‌ சத்திகளையும்‌ 
செலுத்துமாறு இவர்களுக்கு ஒரு தளை ஏற்பட்டுவிட்டது. திரட்‌ 
ப்பட்ட அத்தனை சத்திகளும்‌ ஒரே இட்த்தில்‌ திரட்டியபடியே 
நின்றுவிடா அல்லவா? அந்தச்‌ சத்திகள்‌ விரியவேண்டும்‌ ; அவற்‌ 


336 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 

திற்கும்‌ ஒரு போக்கிடம்‌ வேண்டுமன்றோ ? ஒரு குறுகிய எல்லைக்‌ 

௫௭, உலகத்தின்‌ எந்தச்‌ சத்தியும்‌ நீண்டகாலம்‌ அடைபட்டிராதி 

இட்து உண்மையே. பிறகு வருகின்ற காலப்பகுதியில்‌ வரிப்‌ 
க்க எந்தச்‌ சத்தி வெள்ளக்கித உ ௮ லம்‌ அணை 

போட்டுவிட இயலாது. தகம்‌ டது 


விட்டது. திரண்ட அருவிகள்‌ ஒரு வெள்ளமாய்ப்‌ பெருக்கெடுத்‌ 
ட்‌ சிறிது சிறிதாக எல்லாக்‌ சிற்றருவிகளும்‌ கலந்து ஓங்‌ 
எழுகின்ற ஒரு மாபேரலையாய்‌.ஃ அலைச்‌ 


டப்பென்றும்‌ பகரலாம்‌. அவரும்‌ வரு 


ள்ள 

்‌ மனத்தில்‌ இருத்திக்கொ று 

நாசரத்தில்‌ அவதரித்த சிறந்த தீர்க்கதரிசி ஓ 
னின்றுதான்‌ கருதப்படு 5 கீழ்த்திசை நாட்டாரின்‌ கோத்‌ 

டும்‌. அந்த நாசரத்தவர்‌ கீழை றந்து! 

அப்தைப்‌ பலமுறை நீங்கள்‌ ம. ர்‌ 
அ உ. அவி 
தலைமயிர்‌ பசும்பொ டய கண்கள்‌ நீலக்‌ கண்கள்‌ ; ௮ 


்‌ nA சித்‌ ம்‌, காட்‌ 
களும்‌, குறிப்பிட்ட - ம்க்‌ அற ம்‌ க ற்புகளம்‌? 
மக்களுடை 2?) மக்களின்‌ வசி 
பி திறன்களும்‌, கவிதையும்‌, 2- 


கிறித்து என்னும்‌ தேவதூதர்‌ 447 


மும்‌ கீழை நாட்டின்‌ இயல்பைத்தான்‌ இயம்புகின்றன. ஓளி 
மிக்க நீல வானத்தைப்‌ பற்றியும்‌, மிகுந்த வெப்பத்தைப்‌ பற்றி 
யும்‌, வெய்யோனைப்‌ பற்றியும்‌, பரந்த பாலையைப்‌ பற்றியும்‌ 
அவை விவரிக்கின்றன. நீர்‌ வேட்கை கொண்ட மக்கள்‌, 
விலங்குகள்‌, ஆண்களும்‌ பெண்களும்‌ கிணறுகளிலிருந்து 
தண்ணீர்‌ நிரப்பிக்கொள்ளத்‌ தலை மீது குடங்களைத்‌ தாங்கி 
வரும்‌ காட்சிகள்‌, ஆட்டு மந்தைகள்‌, உழவர்கள்‌, சுற்றி 
லும்‌ நிகழ்ந்து கொண்டிருக்கும்‌ பயிர்த்தொழில்கள்‌, தண்ணீர்‌ 
இறைக்கும்‌ இயந்திரங்கள்‌, சக்கரங்கள்‌, குட்டைகள்‌, மாவரைக்‌ 
கும்‌ இயந்திரங்கள்‌ ஆகிய அனைத்தும்‌ நம்முன்‌ ஒன்றன்பின்‌ 
ஒன்றாய்த்‌ தோன்றக்‌ காண்கின்றோம்‌. ஆசியாக்‌ கண்டத்தில்‌ 
இவை யாவும்‌ இன்னும்‌ காணக்கூடியவையே. 

ஆசியாவின்‌ குரல்‌ எப்பொழுதுமே சமயக்‌ குரலாய்‌ ஒலித்து 
வருகின்றது. ஐரோப்பாவின்‌ குரலோ, அரசியல்‌ குரலாகும்‌. 
ஒவ்வொன்றும்‌ தத்தம்‌ துறையில்‌ சிறப்புற்றிருக்கிறது. &ரோப்‌ 
பாவின்‌ குரல்‌ பண்டைய கிரேக்க நாட்டின்‌ குரலே. கிரேக்க 
உள்ளத்திற்குத்‌ தன்னுடைய அண்மைச்‌ சமுதாயமே--தன்னைச்‌ 
சூழ்ந்துள்ள சமுதாயமே-- எல்லாச்‌ சிறப்புமாகும்‌. தன்‌ வட்டத்‌ 
திற்கப்பாலுள்ள அனைத்தும்‌ நாகரிகமற்றவை என்று அது 
கருதும்‌. தங்களைத்‌ தவிர மற்றவர்க்கு வாழவும்‌ உரிமை இல்லை 
என்று கிரேக்கர்கள்‌ நினைக்கின்றார்கள்‌. இவர்களுக்குப்‌ புறம்‌ 
பாய்‌ இவ்வையகத்தில்‌ இருப்பன யாவும்‌ ஒழுங்குமல்ல, சரியு 
மல்ல. அவற்றை வாழ வைப்பதற்கு இடந்‌ தருதலும்‌ அழகன்று. 
மனித இயல்பின்‌ உணர்ச்சிகளில்‌ மிகச்‌ செறிந்தவர்கள்‌, மனித 
இயல்பிற்கேற்ற ஆர்வம்‌ மிக்க பண்பாடு உடையவர்கள்‌, இக்‌ 
காரணத்தால்‌ கலையில்‌ மிகத்‌ திளைத்தவர்கள்‌,--இத்தகைய உல 
கத்திலேதான்‌ கிரேக்கர்கள்‌ திரிகின்றார்கள்‌. அவர்கள்‌ கனவு 
காண அக்கறை கொள்ளுகிறதில்லை. அவர்கள்‌ கவிதை கூடச்‌ 
செயல்முறை உலகத்தை ஓட்டியே நிற்கின்றது. அவர்கள்‌ 
வணங்கும்‌ ஆண்‌ தெய்வங்களும்‌ பெண்‌ தெய்வங்களும்‌ உலக 
மக்கள்‌ இனத்தைப்‌ போலக்‌ காட்சி அளிப்பதோடு மட்டுமன்றிப்‌ 
பெரும்பாலும்‌ நம்மைப்‌ போல எல்லா உணர்ச்சிகளும்‌ ஆசா 
பாசங்களும்‌ மிக நிரம்பினவாய்த்‌ தோன்றுகின்றன. அவர்கள்‌ 
எது வனப்பு வாய்ந்ததோ, அதை விரும்பி அதோடு உறவாடு 
கின்றார்கள்‌. ஆனால்‌, இதை மறந்துவீடாதீர்கள்‌. அவர்கள்‌ 
போற்றுவது! இயற்கையின்‌ புறக்காட்சியே. தரைகளின்‌ வனப்‌ 
பும்‌, பனிக்கட்டிகளின்‌ வெண்ணிறத்‌ தோற்றமும்‌, மலர்களின்‌ 


என்று மொழியலாம்‌. 

ஆசியாவில்‌ வேறு வகையான மனித இனத்தைப்‌ பார்க்க 
தபம்‌ மிக விரிந்த பெரிய கண்டத்தை உன்னிப்‌ பாருங்கள்‌: 
அதன்‌ மலைகளின்‌ கொடுமுடிகள்‌ மூகிற்படலங்களைக்‌ கடநீகி' 


He மைல்களுக்குமேல்‌ மைல்களாககீ பில்‌ 
்‌ ம ஒயைப்‌ பார்ப்பீர்கள்‌. அந்தப்‌ பாலையில்‌ 
்‌ ஒரு பசும்புல்லின்‌ அதத 
சறிந்த காடுகளும்‌, ற்‌ 
கின்ற மாபெரு நதிகளும்‌; வதி நயனவட்டா்‌ 
கிட்‌ 2 தந்து வரும்‌. இத்தகைய சூழ்நிலையின்‌ நடு 

ர்‌ வனப்பு வாய்ந்தவந்றின்மீதும்‌, மிகவு 


ய்‌ 
ரக்கர்களும்‌ அவர்களுக்குப்‌ புறம்‌. 


வருணமோ, மொழியே இன 


2 ° ப்‌ ம 
லைல வ தான கயன்‌ 


கிறித்து என்னும்‌ தேவதூதர்‌ 449 


இக்காரணத்தால்‌ கீழை நாட்டவர்கள்‌ தெய்வக்காட்சி காணும்‌ 
இயல்புள்ளவர்கள்‌ ) பிழப்பிலேயே கனவு காண்கின்ற தன்மையு 
மூள்ளவர்கள்‌. நீர்‌ வீழ்ச்சிகள்‌ எழுப்பும்‌ குறு அலைகள்‌, புள்‌ 
ளினம்‌ சொரியும்‌ இன்னிசை அமுதம்‌, ஞாயிறு, மதி, விண்‌ 
மீன்கள்‌, இவ்வையகம்‌ ஆகிய இவற்றின்‌ அழகுகள்‌ எல்லாமே 
இன்பம்‌ பயக்கக்கூடியவைகளே. ஆனால்‌ கீழை நாட்டவர்களின்‌ 
உளத்திற்கு முழுதும்‌ அமைதி அளிக்கும்‌ அளவிற்கு இவை 
போதுவன வல்ல. அப்பாலைப்பற்றியும்‌ கனவு காண விரும்பு 
கின்றார்கள்‌; இம்மையைக்‌ கடந்து செல்ல விழைகின்றார்கள்‌ . 
இம்மையை இவர்கள்‌ பொருட்படுத்துகின்‌ றவர்களல்லர்‌. மனித 
இனத்தின்‌ பிறப்பிற்கே பல நூற்றாண்டுகளாய்த்‌ தொட்டிலாய்‌ 
அமைந்தது கீழ்த்திசையேயாகும்‌. அது செல்வவாழ்வின்‌ எல்லா 
மேடு பள்ளங்களையும்‌ கண்டிருக்கிறது. நாடுகள்‌ ஒன்றை ஒன்று 
தொடர்ந்து மறைகின்றன. சாம்ராச்சியங்களுக்கு மேல்‌ சாம்‌ 
ராச்சியங்கள்‌ காட்சி அளித்துக்‌ கால வெள்ளத்தில்‌ மூழ்கிப்‌ 
போகின்றன. மனித சத்தி, புகழ்‌, செல்வம்‌ ஆகிய எல்லாம்‌ 
மண்ணொடு மண்ணாய்‌ அழிவுறுகின்‌ றன ; அவனுடைய ஆற்றலும்‌ 
அறிவும்‌ மாய்ந்து எல்லாம்‌ இடுகாடாய்ப்‌ போய்விட௫கின்‌ றன. 
சத்தியின்‌ அழிவு, இராச்சியங்களின்‌ அழிவு, அறிவின்‌ அழிவு 
ஆகிய இவ்வழிவனைத்தும்‌ திரண்டு எல்லாம்‌ மண்டையோடுகள்‌ 
மலிந்த இடமாய்‌ விரிகின்றன. கீழை நாட்டானது உள்ளம்‌ 
உலகப்‌ பொருள்களை இழிவு நோக்கோடு நோக்குகின்ற து. இதில்‌ 
யாதொரு வியப்புமில்லை. எஞ்ஞான்றும்‌ மாறாத ஒன்றை-—இற 
வாத ஒன்றை இடும்பையும்‌ சாவும்‌ மண்டிக்கிடக்கின்‌ ற உலகின்‌ 
நடுவே என்றைக்குமுள்ள தும்‌, இன்பமே வடிவானதும்‌, மரிக்கா 
ததுமான ஒன்றை-அது இயல்பாகவே காண ஆர்வம்‌ கொள்ளூ 
கின்றது. கீழைநாட்டு ஞானியார்‌ ஒருவர்‌ இந்த இலட்சியங்களை 
வலியுறுதீதுவதில்‌ என்றுமே அயர்வுறுகிறதில்லை. தீர்க்கதரிசிகள்‌ 
சம்பந்தப்பட்டவரையில்‌ யாதொரு விதிவிலக்குமின்‌ றி ஞான 
நன்மொழி வழங்கியவர்‌ அனைவரும்‌ கீழை நாட்டவரே என்பது 
உங்கட்கு நினைவிருக்கலாம்‌. 

இக்காரணம்‌ பற்றியே சான்றோரான இந்த தேவ தூதரிடம்‌ 
முதன்மையாகக்‌ காணக்கூடிய குறிக்கோள்‌ இதுவேயாகும்‌ : 
“6 இந்த வாழ்வன்று; இதைவிடச்‌ சிறந்த ஒன்றைப்‌ பற்றுங்கள்‌? 
சீழைநாட்டு உண்மையான ஒரு மகன்‌ போன்றவர்‌ இக்குறிக்‌ 
கோளைச்‌ செயற்படுத்துகிறார்‌. மேலை நாட்டார்களாகிய நீங்களும்‌ 


உங்கள்‌ துறைகளில்‌ செயற்படுத்தும்‌ இயல்புள்ளவர்களாய்த்‌ 


450 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 


திகழ்கின்றீர்கள்‌. இராணுவ அலுவல்களிலும்‌ அரசியல்‌ வட்ட 
களை ஆள்வதிலும்‌ உங்கள்‌ செயல்முறைத்‌ திறன்‌ செவ்வனே பத்‌ 
தின்றது. இந்தத்‌ துறைகளில்‌ கீழை நாட்டார்‌ செயல்முறை ம்‌ 
திறன்‌ வாய்ந்தவரல்லர்‌ என்பது உண்மையே. ஆனால்‌, ட 
துறையில்‌ செயல்‌ முறைத்‌ திறனைப்‌ பெற்றவர்கள்‌, ப 
உணர்ச்சியைக்‌ செயலில்‌ காட்டுவார்கள்‌. யாராவது ஒரு ஸ்‌. 
வத்தைப்‌ போதித்தால்‌, மறுநாளே நூற்றுக்கணக்கான ன்‌. 
தங்களுடைய வாழ்வுகளிலேயே அதைத்‌ தங்களால்‌ இயன்றவ 


முத்தும்‌ செறிந்த ஆர்வம்‌ மிக. இயல்பே. மேலை நாட்டிலோ? 
மத்தியைப்‌ பற்றிய திட்டங்கள்‌ அசைத்தும்‌ வெற்று அறிவு 


திகழ்வான்‌ 
கீழை நாட்டு மை ர்‌ ஈசரத்தை 
இலக்கத்‌ நீதராண இயேசுநாதர்‌, ந செயல்‌ 
த பசு நாதர்‌ சிறப்பாக எதையும்‌ தீவிரமாகச்‌ லை 
முறைப்படுத்தும்‌ இயல்‌ 


ல்லாத உலகத்திலும்‌, அஜ மல ; ம்‌ 
Q ளி ? 
ருக்கு நம்பிகை இல்லை, 24 சார்ந்த பொருள்களிலு 


ய 
ய நிலையும்‌ இலலை. நூல்கள்‌ இந்தி ச்‌ 
நீங்கள்‌ அறிவீர்கள்‌. இ மகற்கு. எல்லைகளுண்டு என்ப i 
பதற்கிணங்கச்‌ உட _ இக்கால ஆடம்பர உணர்ச்சியைத்‌ தடுப்‌ 
பாடும்‌ இல்ல்‌. தை ஒரு கருவியாக்க வேண்டிய கட்‌ 


உற்றுக்‌ கவனியுங்கள்‌ Tr 
்‌ ட்‌ நாம்‌ அனைவரும்‌ முங்க 
களாய்‌ ண்மையுள்ளவர்களாய்த்‌ ன்‌ ம இலட்‌ 


னவர்‌ 
சியத்‌ 


கிறித்து என்னும்‌ தேவதூதர்‌ 451 


தைப்‌ பின்பற்ற முடியாமற்போனால்‌, நம்முடைய பலவீனத்தை 
ஒப்புக்கொள்ளுவோம்‌ ; அதை இழிவுபடுத்த வேண்டா; அதை 
ஒருவரும்‌ கீழே இழுத்துச்‌ செல்ல முயல வேண்டா. மேலை 
நாட்டார்‌ இயேசுநாதரின்‌ வாழ்வைப்‌ பற்றித்‌ தரும்‌ பல்வேறு 
வரலாறுகளைக்‌ கண்டு ஒருவன்‌ உள்ளத்தில்‌ அருவருப்பை அடை 
கின்றான்‌. அவர்‌: எப்படித்‌ திகழ்ந்தார்‌ என்பதையும்‌ எப்படித்‌ 
திகழவில்லை என்பதையும்‌ நான்‌ அறியேன்‌ ! ஒருவன்‌, அவரை 
ஓர்‌ அரசியல்‌ வாதியாகக்‌ கருதுவான்‌ ; மற்றொருவன்‌ அவரை ஓர்‌ 
இராணுவத்‌ தலைவராக நினைக்கக்கூடும்‌; வேறொருவன்‌ ஒரு சிறந்த 
நாட்டுப்‌ பற்றுள்ள யூதர்‌ என்று நோக்க இயலும்‌. இப்படி 
அவரைப்‌ பற்றிப்‌ பற்பல ௬ருதிகளில்‌ மக்கள்‌ இசைக்கின்றார்கள்‌. 
இவ்வாறு கொள்வதற்கே நூல்களில்‌ ஏதேனும்‌ அத்தாட்சி 
உண்டா ? ஒரு சிறந்த ஞான குரவரின்‌ வாழ்க்கைக்கு மிக உயர்‌ நீத 
உரை யாதெனின்‌, அவருடைய வாழ்வேயாகும்‌ : “குள்ள நரிகள்‌ 
அடங்குவதற்குப்‌ பொந்துகள்‌ உண்டு; விண்ணில்‌ திரியும்‌ 
புள்ளினங்களுக்குக்‌ கூடுகள்‌ உண்டு. ஆனால்‌, மனிதனின்‌ 
மைந்தனுக்கோ (இயேசு நாதருக்கோ) தலை சாய்க்கவுமிடமில்லை. 
முத்தியை எய்துவதற்கிதுவே வழியாகும்‌,?? - என்று இயேசு நாதர்‌ 
இயம்புகிறார்‌. அவர்‌ வேறு வழியை நிறுவவில்லை. கந்தையை 
உடுத்தி, நீறு பூசி (நோன்பு நிலையில்‌ நின்று) இப்படிச்‌ செய்வது 
இயலாது என்று நாம்‌ ஓப்புக்கொள்ளுவோமாக. நம்மிடத்திலும்‌ 
நம்‌ உடைமைகளிலும்‌ நாம்‌ இன்னும்‌ பற்று வைத்திருக்கிறோம்‌. 
உடைமை, பணம்‌, செல்வம்‌--இவ்வனைத்தையும்‌ நாம்‌ விழை 
கின்றோம்‌. அந்தோ! நம்‌ நிலை இருந்தவாறு என்னே ! நாம்‌ 
நம்முடைய இழிவான நிலையை ஏற்பதே தகுதியாகும்‌. மனித 
இனத்தை உயர்‌ த்தவந்த ஞான குரவரை நாம்‌ நாணுறச்‌ செய்யா 
மல்‌ இருப்பது நமக்கு அழகாகும்‌. அவருக்குக்‌ குடும்பக்‌ கட்டுக 
ளில்லை. ஒளிப்‌ பிழம்பானவரும்‌ மனிதரல்லாதவரா யிருப்பவரு 
மான அவ்விறைவர்‌ விலங்கினத்தோடு உடன்‌ பிறந்த தன்மை 
யைக்‌ கொண்டாடவே இப்புவிக்கு வந்து இறங்கினார்‌ என்று 
நீங்கள்‌ கருதுகின்றீர்களா ? எந்த எந்தப்‌ பொருள்களைப்‌ பற்றி 
அவர்‌ பேசுவதாக மக்கள்‌ கருதுகின்றார்கள்‌ அவருக்கு ஆண்‌ 
பெண்ணைப்‌ பற்றிய கருத்துகள்‌ இல்லை. அவர்‌ ஓர்‌ ஆன்மா 
அன்றோ? ஆன்மரவைத்தவிர வேறில்லை. மனித இனத்தின்‌ 
நன்மையின்‌ பொருட்டே ஓர்‌ உடலைத்‌ தாங்கியவர்‌ அவர்‌. உட 
லோடு கூடிய எல்லாத்‌ தொடர்புகளும்‌ இதைக்‌ கருதியனவே 


யாகும்‌. ஆன்மாவில்‌ (ஆண்‌ பெண்‌ என்ற) பால்‌ உணர்ச்சி 


452 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_ச௬ுடர்‌-2 


இல்லையே ! இந்த உடல்களை நீங்கிய ஆன்மாவுக்கு விலங்கினத்‌ 
தோடு யாதொரு தொடர்பும்‌ இல்லை; உடலோடும்‌ சம்பந்தமில்லை. 
இந்த இலட்சியம்‌ நம்மைக்‌ கடந்து மிகவும்‌ தொலைவில்‌ சுடர்விட்‌ 


இலட்சியமே நம்முடைய இலட்சியமும்‌ என்று ஓப்புக்கொள்ளு 
வோமாக ! அது இன்னும்‌ தண்ணுவதற்கு இயலாத துதான்‌: 
இயேசு நாதருக்கு வாழ்வில்‌ இதைத்‌ தவிர வேறு அலுவல்‌ 
இல்லை. நாம்‌ ஓர்‌ ஆன்மா என்பதைத்‌ தவிர வேறு எண்ண 
மில்லை. உடல்‌ தொடர்பற்ற _தனையற்ற_ எல்லையற்ற ஆன்‌ 
மாவே அவர்‌. இதோடு அவர்‌ நின்றுவிடவில்லை. ஆணாகட்டும்‌; 
பெண்ணாகட்டும்‌ ; யூதராகட்டும்‌, இதர சமயத்தவராகட்டும்‌ 5 
செல்வம்‌ படைத்தவர்களாகட்டும்‌, வறுமையுற்றவர்களாகட்‌ 
டூம்‌; ஞானியாய்‌ மிளிரட்டும்‌, கொடும்பாவியாய்த்‌ தம்‌ முன்‌ 
நிற்கட்டும்‌ ; தம்மிடையே இயங்குகின்ற அந்த ஒரே ஆன்மாவின்‌ 
வடிவந்தான்‌ ஒவ்வொன்றும்‌ என்று அவர்‌ தம்‌ வியத்தகு மாசக்‌ 
காட்சிகொண்டு உளந்தேர் ந்தார்‌. இக்காரணத்தால்‌, இத்தகைய 
அ யைத்தான்‌ அவருடைய வாழ்வு மூழுதும்‌ சுட்டிற்று, அவர்‌; 


அவரவர்‌ ஆன்ம இயல்பை உணரும்படி பணித்தார்‌ ; (நீங்கள்‌ 


டத்தில்‌ ஒன்று திகழ்கின்றது ; அதன்மீது கொடுங்கோல்‌ ஆட. 
யைச்‌ செலுத்த இயலாது ; அது நசுக்கப்படாதது ; அதற்கு ௮ 


இருக்கிற து என்பதை உணர்வீர்களாக,?? என்று அவர்‌ சாற்றி 
ர. (0 ட்‌ ஆண்டவரின்‌ மைந்தன்‌ மட்டுமல்லேன்‌ ; எ a 

தயத்திற்கும்‌ யத்திந்குள்‌ே த கட 
ரூம்‌ ஒன்றே, இ திற்குள்ளே நானும்‌ என்‌ தந்தையான கடல 
A இயலுமா ₹ நாசரத் துத்‌ தந்த இயேசு நாதர்‌ இப்படித்தான்‌ 
ன்‌ ப னார்‌. அவர்‌ இவ்வுலகைப்‌ பற்றியோ, இவ்‌ வாழ்வைப்‌ 
பிது யா, ஒருபொழுதும்‌ கூறினாரில்லை.. உலகத்தோடு யாதொரு 
கொண்க ப்படி அ... த்தைத்‌ தம்‌ வசம்‌ சென்‌ 
ட முன்னேறும்படி அதைத்‌ தள்ளித்‌ தம்முடன்‌ இழுத்கி! 

? ௬டர்‌ விட்டெழும்‌ கடவுளின்‌ ஒளியை இந்த வையக 


கிறித்து என்னும்‌ தேவதூதர்‌ 453 


முற்றும்‌ அடைகிற வரையில்‌ அதை உந்திக்கொண்டே விரைவார்‌. 
ஒவ்வொருவரும்‌ தத்தம்‌ ஆன்மநிலையை எய்தும்‌ வரையில்‌, 
மரணம்‌ இஞ்ஞாலத்தைவிட்டு மறைகிற வரையில்‌, இடும்பைப்‌ 
பேய்‌ இந்தப்‌ பாரை விட்டுத்‌ துரத்தப்படுகிற வரையில்‌, இந்த 
அலுவலில்‌ ஈடுபடுவார்‌. இத்தகைய தொடர்பைத்‌ தவிர வேறு 
எந்தச்‌ சம்பந்தமும்‌ அவருக்கு உலகத்தோடு இல்லை. 

அவரைப்‌ பற்றி எழுதப்பட்ட பற்பல வரலாற்றுக்‌ கதைகளை 
நாம்‌ படித்திருக்கிறோம்‌ ; பண்டிதர்களையும்‌, அவர்கள்‌ தந்த 
நூல்களையும்‌ சிறந்த திறனாய்வையும்‌ நாம்‌ நன்கறிவோம்‌ ; 
ஆராய்ச்சி வாயிலாக அமைக்கப்பட்ட அனைத்தையும்‌ உணர்‌ 
வோம்‌. “புதிய ஏற்பாட்‌'டில்‌ காண்பவை எவ்வளவுக்கு உண்மை 
யெனவும்‌, எவ்வளவுக்குச்‌ சரித்திர சம்பந்தம்‌ பெற்றவையெனவும்‌ 
துருவி ஆராய நான்‌ உங்கள்‌ முன்வரவில்லை. அவர்‌ பிறந்த 
ஐந்நூறு ஆண்டுகளுக்குள்‌ இந்தப்‌ புதிய ஏற்பாடு எழுதப்‌ 
பட்டால்‌ என்ன ! இதில்‌ கண்டவை எவ்வளவு தூரத்திற்கு 
உண்மையாயிருக்கக்கூடும்‌ என்பதைப்‌ பற்றி நாம்‌ கவலை கொள்ள 
வேண்டுவதில்லை. இவ்வரலாறுகளுக்குப்‌ பின்‌ ஏதோ ஓர்‌ 
உண்மை திகழ்கின்றது. அந்த ஓன்றைப்‌ பின்பற்றி அதைப்‌ 
போன்று ஓழமுக நாம்‌ விரும்புகின்றோம்‌. பொய்யுரைப்பதற்கும்‌' 
போன்று நடித்தல்‌ வேண்டும்‌. இல்லாத 


மெய்யுரைப்பது 
தொன்றையோ, காணாததொன்றையோ போன்று நடிக்க உங்கட்கு 
இயலாது. ஓர்‌ உட்கரு இருத்தல்‌ வேண்டும்‌ ; மாபெருஞ்சத்தி 


கீழே இறங்கியிருக்கவேண்டும்‌. வியப்புறும்‌ ஓர்‌ ஆன்ம: சத்தி 
யின்‌ தோற்றம்‌ திகழ்தல்‌ வேண்டுமன்றோ ? அந்தச்‌ சத்தியைப்‌ 
பற்றி நாம்‌ மொழியப்‌ போகின்றோம்‌. அந்த உண்மை அங்கே 
அலர்ந்து நிற்கின்றது. அக்காரணம்‌ பற்றியே புலவர்களின்‌ 
ஆய்வுரைகட்கு நாம்‌ அஞ்ச வேண்டுவதில்லை. கீழை நாட்டைச்‌ 
சார்ந்தவனான நான்‌, நாசரத்து நல்கிய இயேசு நாதரை இறைஞ்ச 
வதாயிருந்தால்‌, எனக்கு ஒரே வழிதான்‌ உண்டு. அது 
யாதெனில்‌, அவரைக்‌ கடவுளாகக்‌ தவிர வேறு முறையில்‌ 
என்னால்‌ வழிபட முடியாதென்பதே. அந்த முறையில்‌ நாங்கள்‌ 
அவரை வழிபடுவதற்கு உரிமை இல்லை என்று நீங்கள்‌ கருது 
கின்‌ நீர்களா ; அவரை நம்முடைய நிலைக்கு இழுத்து ஒரு பெரிய 
மனிதர்‌ என்ற முறையில்‌ மரியாதைகாட்டுகிறதாயின்‌, அவரை 
நாம்‌ ஏன்‌ வணங்க வேண்டும்‌ ₹ 


டீ இந்த ஒளியின்‌ குழந்தைகளை பரமான்ம ஒளியைத்‌ 


454 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 
தோற்றுவிக்கிற குழந்தைகளை அந்த ஒளியாகவே இருக்கக்‌ 
குழந்தைகளை வணங்குவதால்‌, இவர்கள்‌ நம்மோடு ஒன்றின்‌ 
கின்றார்கள்‌ ; நாமும்‌ இவர்களோடு இரண்டறக்‌ கலநீது 
கின்றோம்‌, ?? என்று எங்கள்‌ சாத்திரங்கள்‌ சாற்றுகின்றன. தன்ர 
மனிதன்‌ மூன்று முறைகளால்‌ கடவுளை உணர்வதைக்‌ து 
கின்‌ நீர்கள்‌. ஓர்‌ அரியணை மீது ஓர்‌ உயர்ந்த நீதிமன்றத்‌ தர. 
ராக மிகத்‌ தொலைவில்‌ விண்ணில்‌ கடவுள்‌ விளங்குவத்‌ 
கல்வியறிவில்லா தவன து 
அவரை ஓர்‌ தீப்பிழம்பாக 
சத்தை விளைவிக்கக்க. 


சய்கின்ற து, ? ன்‌ 
ருதீதிக்கொள்ள வேண்டும்‌. நீங்க 


பதினாயிரம்‌ படங்களுள்‌ 
வேறுபடுமன்றோ ? 
புகைப்‌ படமே என்‌ 


க்கு அழைத்துச்‌ செல்லு க்‌ 
ளி கடவுளேயாவர்‌. சிலர்‌ கீழ்‌ ந்த 
கின்றனர்‌ ; வேறு சிலர்‌ சுற்று உயர்‌ ர 
கின்றனர்‌. இந்த வேற்றுமையைத்‌ ப்தி 
ட் சமுதாயங்களின்‌ சமய த 


கிறித்து என்னும்‌ தேவதூதர்‌ 455 


ரென்றும்‌, அவர்‌ விண்ணில்‌ உறைகின்றாரென்றும்‌, அந்த இடத்தி 
லிருந்து ஆட்சி புரிகின்றாரென்‌ றும்‌, தியவர்களுக்குத்‌ தண்டனை 
விதிக்கின்றார்‌ என்றும்‌, நல்லவர்களுக்கு அருள்‌ காட்டுகிறாரென்‌ 
றும்‌, இவ்வண்ணமே மற்றையவெல்லாம்‌ புரிகின்றாரென்றும்‌ 
அவை கருதுகின்றன - ஆன்மிகத்துறையில்‌ முன்னேற முன்‌ 
னேறக்‌ கடவுள்‌ எங்கும்‌ நிறைந்தவரென்றும்‌, அவர்‌ தன்னிடத்தி 
லும்‌ உறைகின்றாரென்றும்‌; அவர்‌ எங்கும்‌ உள்ளவரென்றும்‌ அவர்‌ 
விண்ணில்‌ திகழ்கிறவரல்லரென்றும்‌, திண்ணமாக ஆன்‌ 
மாக்களுக்கு ஆன்மாவாய்‌ அவர்‌ இலங்குகிறாரென்றும்‌ மனிதன்‌ 
டங்குகின்றான்‌- எவ்வண்ணம்‌ என்‌ உடலை ஆன்மா 
ப்கின்றதோ, அவ்வண்ணமே கடவுளும்‌ என்‌ ஆன்‌ 
மாவை இயங்கச்‌ செய்கின்றார்‌. ஆன்மாவு க்குள்‌ அவர்‌ ஓர்‌ ஆன்மா 
“தி. அளிக்கின்றார்‌. முதிர்ச்சி அடைந்த சிலர்‌- 
ற்ற சிலர_ முன்னேறி முன்னேறி இறுதியில்‌ 
மெய்ப்பொருளைக்‌ கண்டு விட்டனர்‌. ** உள்ளத்‌ தூய்மை உடைய 
வர்களே பாக்கியம்‌ புரிந்தோர்கள்‌. ஏனெனில்‌, அவர்கள்‌ கடவுளைக்‌ 
கண்டே தீர்வார்கள்‌,?? என்று புதிய ஏற்பாடு இயம்புகின்றது. 
இறுதியாக அவர்களும்‌, அவர்கட்குத்‌ தந்தையாரான கடவுள்‌ 
ஒருவரே என்பதை உணர்ந்து விட்டார்கள்‌. 
ளும்‌ அத்த மாபெருங்குரவரால்‌ புதிய ஏற்‌ 
“டில்‌. போதிக்கப்பட்டதை நீங்கள்‌ நோக்குவீர்களாக. விண்‌ 
டணில்‌ உறையும்‌ எங்கள்‌ தந்தையீர்‌, உமது திருநாமம்‌ புனித 
மன்றோ ??? என்று இவ்வண்ணம்‌ அவர்‌ கூறுகின்றார்‌. இதைக்‌ 
இது ஒரு பொதுவான பிரார்த்தனையாகும்‌ ; 
கல்விப்‌ பயிற்சியற்ற பாமர மக்கட்சமுதாயங்களுக்காக இது ஏற்‌ 
பட்டது! இன்னும்‌ உயர்ந்த வட்டத்தில்‌ இருப்பவர்கட்கு-- 
இன்னும்‌ (ஆன்மிகத்‌) துறையில்‌ முன்னே றியவர்கட்கு- இதை 
விடக்‌ சற்றுச்‌ சிறந்த ஞான நல்லுரையை நல்குகின்றார்‌. “* நான்‌ 
என்‌ தந்தையாரின்‌ இதயத்தில்‌ உறைகின்றேன்‌. நீங்கள்‌ என்‌ 
னுள்‌ இருக்கின்‌ றீர்கள்‌ 5 நானே, உங்களிடம்‌ திகழ்கின்றேன்‌,? 
என்று அவர்‌ கூறினது உங்கட்கு நினைவிருக்கின்றதா ₹ யூதர்கள்‌ 
அவரைப்‌ பார்த்து, நீங்கள்‌ யார்‌ ஐ என்று கேட்ட பொழுது, 
தாமும்‌ தம்‌ தந்தையாரும்‌ ஒன்றே என்று அவர்‌ சாற்றினார்‌. 
ப்படி மொழிந்தது, அந்த யூதர்களுக்குத்‌ தெய்வ நிந்தை 
யாகத்‌ தோன்றிற்று. அவர்‌ இப்படி மொழிந்ததன்‌ கருத்தென்ன ₹ 
உங்களுடைய பண்டைய தீர்க்கதரிசிகளாலேயும்‌ இவ்வண்ண3ம 
உரைக்கப்பட்டிருக்கிறது- ப நீங்கள்‌ அனைவரும்‌ தெய்வங்களே. 


110—30 


456 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சுடர்‌-2 


இந்தத்தேவதாதர்‌ நமக்‌ ்‌ வ ட்ட வந்‌ 
தார்‌. அந்த மெய்ப்பொருள்‌ ௫ (மூத்தி)ப்‌ பாதையைக்‌ 


; a - செல்வம்‌ வேண்டா ; பத 

; அதிகாரம்‌ வேண்டா; படிப்பு£கூட வேண்டா. தேவை 
பானது, உள்ளத்‌ தூய்மை ஒன்றே. ன ஈ இயல்பிலேயே 
தூய்மை உடையது. 


கடவுளின்‌ ஆன்மா என்‌ே உ மாசற 
5 றனும்‌ 1 
கருதுகின்‌ நீர்களா 2 ஆனால்‌, அந்தோ: 
ல்களாலும்‌ தீச்செயல்களாலும்‌ எழுந்த 


்‌ னன்‌ தவறான நூல்கள்‌. பொய்‌ புதைநீத்‌ 
நூற்றாண்டுகளாகப்‌ படர்ந்த அஞ்ஞானம்‌ 


அதன்‌ இயல்பை மறைத்கி 


2 வாறது. அர > கீ கா 
சத்‌ தர்சன்‌ றம்‌ அந்த அழன்தகரைக்‌ என்‌ 
அ மி ர்‌ 
மண்டிக்கிடக்கும்‌ அந்த மட. ப ன்றதே! ஆன்மாவின்‌ ரதா 
ள்‌ 
* அது ஏற்கெனவே உற்பத 
சாந்த மில்லாத ஒன்‌ 


யே 
ள்‌ உரிமைப்படி பா 


அஆ ண்‌ ஆட ஆ கண்ணண்‌ 


கிறித்து என்னும்‌ தேவதூதர்‌ 457 


நீங்கள்‌ ; அமர வாழ்வுப்‌ பரம்பரைச்‌ செல்வத்தைப்‌ பெறப்‌ பிறநீ 
தீர்கள்‌. 

இதுதான்‌ அந்தத்‌ தேவதூதர்‌ வழங்கிய ஞான நன்மொழி 
யாய்த்‌ திகழ்கின்றது. மற்றொன்று; எல்லாச்சமயங்களுக்கும்‌ 
அடிப்படையான துறவேயாகும்‌. உங்கள்‌ ஆன்மாவை எப்படித்‌ 
தூய்மையாக வைத்துக்கொள்ள இயலும்‌ ₹ துறவாலேதான்‌ அது 
இயலும்‌. ££ நல்ல பெரியோரே, அமர வாழ்வைப்‌ பெற நான்‌ என்ன 
புரிய வேண்டும்‌??? என்று செல்வம்‌ படைத்த ஓர்‌ இளைஞன்‌ 
இயேசுநாதரை வினவினான்‌. ₹* உன்னிடத்தில்‌ இருப்பது ஒரு 
குறைதான்‌. நீ வீட்டிற்குத்‌ திரும்புவாயாக ; உன்னுடைய 
உடைமை அனைத்தும்‌ விற்று ஏழைகளுக்கு அளிப்பாயாக. 
உனக்கும்‌ விண்ணில்‌ (நீங்காக்‌) செல்வங்கள்‌ கிடைக்கும்‌. பிறகு 
நீ என்னிடம்‌ வருவாயாக ; சிலுவையைத்‌ தாங்கி என்னைப்‌ பின்‌ 
பற்றுவாயாக,?? என்றார்‌ இயேசுநாதர்‌. 

இப்படி மொழியக்‌ கேட்ட அவன்‌ துயருற்றான்‌ ; மனம்‌ 
நொந்து அகன்றுவிட்டான்‌. ஏனெனில்‌, அவனுக்கு நிரம்ப வீடு 
வாயில்களுண்டு. அவன்‌ இருந்த நிலையிலேதான்‌ நாமும்‌ பெரும்‌ 
பாலும்‌ ஏறத்தாழ இருக்கின்றோம்‌. அந்தக்‌ குரல்‌--எல்லாவற்றை 
யும்‌ தறப்பாய்‌ என்ற குரல்‌-அல்லும்‌ பகலும்‌ ஒலித்துக்கொண்டு 
தானிருக்கிறது. நம்முடைய இன்பங்களுக்கு நடுவே, நம்முடைய 
பேருவகைகளுக்கு இடையே, உலகப்‌ பொருள்களின்‌ சூழலிலே 
இவற்றைத்‌ தவிர எல்லாவற்றையும்‌ மறந்ததாக நாம்‌ நினைக்‌ 
கின்றோம்‌. இவற்றின்‌ பூசலிடையேயும்‌ ஓர்‌ அமைதிக்‌ குணம்‌ 
அரும்புகின்றது. அப்பொழுது, “* எல்லாவற்றையும்‌ துறந்து 
என்னை நாடுவாய்‌,?? என்னும்‌ குரல்‌ நம்‌ செவிகளில்‌ ஒலிக்கக்‌ 
கேட்போம்‌. 

ட இந்த வாழ்வைக்‌ காக்க முயல்வோர்‌ அதை இழக்கத்தான்‌. 
இழப்பார்கள்‌ ; என்பொருட்டு இவ்வாழ்வைதீ துறப்போர்‌ இழந்த 
பொருளைப்‌ பெறுவார்கள்‌,?? என்றதற்கேற்ப ஆண்டவர்‌ 
பொருட்டு இந்த வாழ்வை இழப்பவர்கள்‌ அமர வாழ்வைக்‌ காண்‌ 
பார்கள்‌. எல்லாப்‌ பலவீனங்களுக்கிடையேயும்‌ ஓர்‌ ஓய்வுக்‌ குணம்‌ 
எழுகின்றது. அப்பொழுது, ££ உன்‌ உடைமைகள்‌ அனைத்தையும்‌ 
துறந்து ஏழை மக்கட்கு ஈந்து என்னைப்‌ பின்பற்றுவாய்‌,?? 
என்னும்‌ குரல்‌ எழுகின்றது. இந்தத்‌ தறற இலட்சியத்தைத்‌ 
தான்‌ அவர்‌ ஓதுகின்றார்‌. இந்தத்‌ துறவு நெறியைத்தான்‌-இந்தக்‌ 
குறிக்கோளை யேதான்‌-உலகத்திலுள்ள தீர்க்கதரிசிகளும்‌ வழங்கு - 


458 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ௬டர்‌-2 


கின்றார்கள்‌. “துறத்தல்‌ ? 


ள்‌ த்தில்‌ 

றார்‌; ஏனெனில்‌ அகந்தை அவனிடதீ 
றைந்துபோய்விட்டது ; நசுக்கப்பட்டுவிட்டது ; முற்றி2 
அழிந்தே போய்விட்ட து. 


டனா 
ததகையோனே இலட்சிய புரு 
வான்‌. அந்த நிலையை இப்பொழு து அடைய முடியா 
போயினும்‌, அந்த இலட்சியத்தைப்‌ போற்றி வணங்குவே 
ட்டுத்தடுமாறியாகிலும்‌ 


ம்‌; 
டு கழித்தாயினும்‌ த 
வண்டும்‌ ; அது முடிவு 
மன்‌ றி௫ சாதனமாயுந்‌ திகழ்கின்ற Si ந 


ன்‌ 
ந அன்னுமொரு குறிப்பை வெளியிட நான்‌ விரும்புகின்றே ங்‌ 
ரித இனத்தின்‌ போதகர்‌ அனைவரும்‌ சுயநலமற்றவர்‌. க்தி 
கள்‌ வழங்கும்‌ ஞான நன்மொ. 


றேன்‌ ல்‌ ரே ஆண்டா 
ய்‌ * னால்‌, நீங்கள்‌ ருவரே 
ற்ற மைந்தர்‌ என்று கருதி உங்களைவழுத்தும்‌ அக்கறை 6 
என்று நாசரத்து 


கிறித்து என்னும்‌ தேவதூதர்‌ 459 


கிக்கொண்டிருக்கும்‌ பொழுது ஒருவன்‌ மொழிவதாக வைத்துக்‌ 
கொள்ளுவோம்‌ : அப்பொழு அ நாசரத்து நல்கிய இயேசு நாதரின்‌ 
விடை யாதாயிருக்கும்‌ ₹ “மிகவும்‌ நல்லது ! தம்பி, இலட்சியத்‌ 
தைப்‌ பின்பற்றி உனது பாதையில்‌ முன்னேறுவாயாக. என்‌ 
னுடைய போதனையைப்‌ போற்றினாலென்ன, போற்றாது போனா 
லென்ன ? அதைப்பற்றி எனக்குக்‌ கவலையில்லை. நான்‌ ஒரு 
கடைக்காரனல்லேன்‌ ; சமய வாணிகனுமல்லேன்‌ ; நான்‌ உண்‌ 
மையைத்தான்‌ வழங்குகின்றேன்‌. உண்மை எவருக்குமுரிய சொத்‌ 
தன்று; எவரும்‌ தமக்கென்று உண்மைக்கு உரிமை பாராட்ட 
இயலாது. உண்மை கடவுளேயாகும்‌. முன்னேறுவாயாக,?? 
என்பதே அவ்விடையாய்‌ இருக்கும்‌. 

இப்பொழுது அவருடைய அடியார்கள்‌ என்ன சொல்லுகின்‌ 
றார்கள்‌ ? “* உபதேசங்களைச்‌ செயல்‌ முறைக்குக்‌ கொண்டுவந்தா 
லென்ன; வாராது போனாலென்ன ₹ அவரைப்‌ போற்றுங்கள்‌. 
அவரைப்‌ போற்றினால்‌, நீங்கள்‌ (நரகவாயிலினின்று) காப்பாற்றப்‌ 
படுவீர்கள்‌ ! அன்றேல்‌, உங்கட்கு விடுதலை இல்லை,” என்று 
அவர்கள்‌ மொழிகின்றார்கள்‌ . இவ்வுண்மை--அவர்களுடைய குரு 
நாதரின்‌ நல்லுரை--முழுகும்‌ இழிவடைந்துவிட்டது. (உபதே 
சத்தை மறந்து) அவருடைய தனித்தகைமைக்காக எல்லாப்‌ 
போராட்டமும்‌ நிகழ்கின்றன. இத்தகைய வேறுபாட்டைச்‌ 
சுமத்துவதால்‌, எந்தச்‌ சான்றோரைப்‌ போற்றிக்‌ கெளரவிக்க 
வேண்டுமென்று கருதினார்களோ;, அவருக்கே வெட்கக்கேட்டை 
விளைத்‌ விடுவார்கள்‌ நாணத்தால்‌ இத்தகைய கருத்திலிருந்து 
வெட்கிகீ குன்றிப்போய்‌ அவரே விலகியிருப்பார்‌ என்பதை 
அவர்கள்‌ அறியவில்லை. உலகத்தில்‌ அவரை ஒருவன்‌ நினைவில்‌ 
இருத்தினால்‌ என்ன, இருத்தாமற்போனாலென்ன ₹ அதைப்பற்றி 
அவர்‌ கவலைப்படுவாரா £ ஞான நன்மொழியை வழங்கவேண்டி 
யிருந்தது; அதை அவர்‌ வழங்கினார்‌. அவர்‌ இருபதினாயிரம்‌ 
வாழ்வுகள்‌ வாய்க்கப்‌ பெற்றிருந்தாலும்‌, உலகில்‌ மிகவும்‌ ஏழை 
மைப்பட்டவர்பொருட்டு அத்தனையும்‌ இழந்திருப்பார்‌ என்பது 
திண்ணம்‌. இலட்சக்கணக்கான வெறுக்கப்பட்ட சமாரித்தர்‌ 
களின்‌ பொருட்டு-- (பிறருக்கு நல்லுதவி புரிதலையே விரதமாகக்‌ 
கொண்ட சமாரித்தர்களின்‌ பொருட்டு) தாம்‌ கோடிக்கணக்கான 
கொடுவதைகளுக்கு இலக்கானாலும்‌ தம்முடைய உயிர்த்தியாகம்‌ 
அவருக்கு முத்தியை அளிக்கும்‌ ஒரே வழியாயிருப்பின்‌, அவர்‌ 
களுள்‌ ஒவ்வொருவரின்‌ பொருட்டும்‌ அவர்‌ தம்‌ உயிரை இழந்‌ 
திருப்பார்‌. இந்த அருஞ்செயலை எவரும்‌ அறிய இயலாது என்ற 


விருப்பத்துடன்‌ இவ்வனை த்தையும்‌ புரிவார்‌. ஆண்டவர்‌ ஆற்றி 
வரும்‌ செயல்போல யாவரும்‌ உணராதபடி அமைதியாய்‌, மெளன 
மாய்‌, அவரது கருமம்‌ அமையும்‌. அவருடைய அடியார்கள்‌ 
என்ன சொல்லுகிறார்கள்‌ ? 1 நீங்கள்‌ பூரணமான சுயநலமற்ற 
மனிதர்களாய்தீ திகழலாம்‌. ஆனால்‌, எங்களுடைய குருநாத்‌ 
ருக்கு, எங்களுடைய ஞோனியாருக்கு நல்கவேண்டிய பெருமையை 
தல்காதபோது, அனைத்தும்‌ பயனில்லாதனவாகும்‌,?? என்று பகர்‌ 
கின்றார்கள்‌. “ஏன்‌? இந்த மூட நம்பிக்கைக்கு, இந்த அஞ்ஞா்‌ 
த்திற்கு. மூலமென்ன ல என்து ன்னை வினவலாம்‌; 
ஒரே முறைதான்‌ தம்மைப்‌ புலப்படுத்தி 
க்‌ i 2 என்று அவர்‌ அடியார்கள்‌ நினைக்கின்றார்ப 5 
கருத்திலேதான்‌ முழுத்தவறும்‌ தங்கியிருகீகிறது. மனிதராய்‌! 
திகழ்கிற உங்களிடத்திலேயே அவர்‌ காட்சி அளிக்கின்றார்‌ 
இயற்கை முழுவ தும்‌ இதைத்தான்‌ ப்‌ காண்கின்றோம்‌: 
ஒரு நிகழ்ச்சி ஒரு மூறை ஏற்படுமாயின்‌, அது முன்றும்‌ நிகழ்ந்‌ 


திருக்கவேண்டும்‌ ; ௮ - த்‌ ரும்‌: 
டட திட்டங்களுக்குக்‌ கட்டும்‌ அதிலும்‌ நிகழ்த்தே சீத்‌ 
இல்லை. படாதது ஒன்றுமே இயற்‌ 


இந்தியரும்‌ ஆண்டவரின்‌ அவதாரங்களைப்பற்றி இதே கருத்‌ 

ன்றனர்‌. மனங்கவரும்‌ அவதார பத 

௫ அருவராவர்‌, அவர்‌ வழங்க கள்‌ 
லை 2, ௪. ப்‌ 

A னினும்‌, என்‌ பிரகிருதியை அ 

னுடைய மாயையினால்‌ நான்‌ உருவெடுக்கி 


ட 
- ஒவ்வொ. i ன்‌ நான்‌ அவதாரக்‌ த 
பொருட்டும்‌, 5 யுகத்திலும்‌ "நல்லோரைக்‌ காத்த 


நாட்டுதந்‌ெ தீயோரை அழித்தற்பொருட்டும்‌, அறத்தை நில்‌ 
அ தற்பொருட்டும்‌, நான்‌ உருவெடுக்கின்‌ ன்‌? * என்றி 
மாயவர்‌ அருளிச்செய்த த்‌ றன்‌, 


றார்‌. எப்பொழுதெல்லாம்‌ க 
்‌ தா, அப்பொழுதெல்ல 


கிறித்து என்னும்‌ தேவதூதர்‌ 461 
“எங்கெங்கே மாபேராற்றல்‌ வாய்ந்தவரும்‌ 
தூய்மையுள்ளவருமான ஒரு மகாதீதுமா மனித இனத்தை 
உயர்த்துவதற்காக அரும்பாடு படுகின்றாரோ, அவர்‌ என்னுடைய 
சிறப்பிலிருந்து உதயமானார்‌ என்பதையும்‌, நான்‌ அவர்‌ மூலம்‌ 
அங்கங்கே இயங்குகின்றேன்‌ என்பதையும்‌ உணர்வாயாக,?? 
என்கின்றார்‌: இக்காரணம்‌ பற்றியே நாசரத்து நல்கிய இயேசு 
நாதரிடம்‌ கடவுளை உணர்கிறதோடு நில்லாமல்‌, அவருக்குமுன்‌ 
தோன்றிய சான்றோர்களிடத்திலும்‌, அவருக்குப்‌ பின்‌ வந்த 
உத்தமர்களிடத்திலும்‌; இணி வருங்காலத்தில்‌ உதயமாகப்‌ 
போகும்‌ எல்லாப்‌ பெரியார்களிடத்திலும்‌ நாம்‌ அவரைக்‌ கண்டு 
கொள்ளூவோமாக. நம்முடைய தொழுதலுக்கு எல்லையுமில்லை, 
தனையுமில்லை. அகண்டமாய்த்‌ திகமும்‌ அந்தப்‌ பரம்பொருளின்‌ 
தோற்றங்களே இவர்‌ அனைவரும்‌. அனைவரும்‌ தூய்மை உள்ள 
வர்‌; சயநலமற்றவர்‌ ; அரும்பாடுபட்டவர்‌ ; ஏழை மக்களான 
நமக்காகத்‌ தம்‌ உயிரைத்‌ துறந்த உத்தமர்‌. அவர்களுள்‌ ஓவ்‌ 
வொருவரும்‌ நாம்‌ இழைத்த தீச்செயலின்‌ பாவத்தை அகற்றுதந்‌ 
பொருட்டுத்‌ தாம்‌ அந்தச்‌ சுமையை ஏற்று, இன்னல்களை அடைந்‌ 
தனர்‌. நமக்கு மட்டுமா ? நமக்குப்‌ பின்வரும்‌ மக்களுக்காகவும்‌ 
அவர்கள்‌ துயரச்‌ சுமைகளைத்‌ தாங்கினார்கள்‌. 
ஒரு முறையில்‌ பார்ப்போமானால்‌, நீங்களனைவரும்‌ தீர்க்க 
தரிசிகளே. உங்களுள்‌ ஒவ்வொருவரும்‌ ஞாணியே. நீங்கள்‌ 
உலகச்‌ சுமையை உங்கள்‌ தோள்களின்மீதே சுமக்கின்‌ றீர்கள்‌. 
அவரவர்‌ தத்தம்‌ சிறிய சுமையைப்‌ பொறுமையாய்த்‌ தாங்காத 
ஓர்‌ ஆணையோ ஒரு பெண்ணையோ நீங்கள்‌ பார்த்ததுண்டா ₹ 
அந்தச்‌ சான்றோர்கள்‌ மாபெரு வீரர்கள்‌. பரந்த பாரையே 
அவர்கள்‌ தங்கள்‌ புயங்களில்‌ -தாங்கி நின்றார்கள்‌. விண்ணை 
அளாவித்‌ திகழும்‌ அவர்கள்‌ முன்னிலையில்‌ நாம்‌ அனைவரும்‌ 
வாமனர்களே ; இதில்‌ யாதோர்‌ 2யமுமில்லை ; ஆனால்‌, அவர்கள்‌ 
புரிகின்ற செயலையே நாம்‌ ஆற்றுகின்றோம்‌. நம்முடைய சிறிய 
வட்டங்களிலே, நம்முடைய சிறிய இல்லங்களிலே, நம்‌ சிறிய 
சிறிய புனிதமாக்கும்‌ தியாகமாம்‌ சுமையை, சிலுவைகளைத்‌ 
அாங்குகின்‌ றோம்‌: எவன்‌ த ம்‌ ப்‌ தல்‌ 
வனாயினும்‌; அவனும்‌ இத்தகைய சிலுவையைத்‌ தாங்காமலிருத்தல்‌ 
இயலாத! [எத்தனை ழி அத்ய ல்ல அ ்‌ எத்தனை 
தீய எண்ணங்களைக்‌ கருத்தில்‌ கொண்டால்‌ என்ன, எத்தனை 
கொடுஞ்செயல்களைச்‌ செய்தாலென்ன, நம்மிடையே ஒரு தெய்வ 
ஓளி திகமும்‌ ஒரு சிறிய இடமுண்டு. ஒரு தங்க இழை--தெய்வத்‌ 


இசைக்கின்றார்‌. 


462 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 


தோடு நம்மை எப்பொழுதும்‌ பிணைக்கும்‌ இழை--எங்கேயோ 
இன்னும்‌ இலங்கிக்கொண்டுதான்‌ இருக்கிறது. அந்தத்‌ தெய்வப்‌ 
பிணைப்பு அறுந்த அக்கணமே எல்லாம்‌ முற்றிலும்‌ அழிவுறும 
என்பது திண்ணம்‌ என்பதை அறியுங்கள்‌. நம்மால்‌ எவரும்‌ எ 
முடியாத காரணத்தால்‌, எவ்வளவு தாழ்ந்த இழிவான நி 
லிருந்தாலும்‌ இதயத்தின்‌ இதயத்திற்குள்‌ எங்கேயோ ஒரு சிறி. 
ஒளி வட்டம்‌--நம்மைத்‌ தெய்வத்தோடு சேர்த்து வைக்கும்‌ ஒளி 
வட்டம்‌- இருக்கிறது என்பதை உணரக்கூடும்‌. 


எந்த மணித இனத்தைச்‌ சார்ந்தவராயிருநீ 
எந்த நாட்டைச்‌ சார்ந்தவராயிருந்தாலும்‌ சரி ; எந்தக்‌ 
யைக்‌ கொண்டவராயிருந்தாலும்‌ சரி; இவர்களுடைய வரத்‌ 
களையும்‌ ஞான நன்மொழிகளையும்‌ பெற்ற காரணத்தால்‌; 7 
டைய தீர்க்கதரிசிகளைப்‌ போற்றி வணங்குவோமா க தெ 
ரட்‌ வாய்த்து ஞானிகளே, ஞானப்‌ பெண்டிர்களே; போத்தி 
பாற்றி! எந்தக்‌ குலத்தில்‌ பிறந்தால்‌ என்ன ? எந்த 
தைச்‌ சார்ந்தால்‌ என்ன ? எந்த இனத்தில்‌ தோன்‌ றினால்‌ பூ ! 
த க்‌ முன்னேற முயலும்‌ சான்றோர்களே போத்‌ 
ம்‌ ! ட்‌ வருபவர்கட்குத்‌ தன்னலங்கருதா ௮ ற்றி! 
போற்றி! பேழ்‌ ஜகதி நடமாடும்‌ தெய்வங்களே, 22 


தாலும்‌ சரி] 


வருண்‌, த்‌ 


கொள்கை ர | 


ய) 
ஞி 


ம வளை ஆடை. த அவவ 


னை வண்ணை பணை 


சுவாமி விவேகானந்தர்‌ 


மகமது நபி 


[1900-ஆம்‌ ஆண்டு; மார்ச்சூத்‌ திங்கள்‌, 25-ஆம்‌ நாள்‌ பிரான்‌ 
ஸிஸ்கோ வட்டாரத்தில்‌ ஆற்றப்பட்ட சொற்பொழிவு.] 


பூத்த பிரானார்‌, இயேசுநாதர்‌, மகமது நபி இவர்கள்‌ அருளிய 
அறிவுரைகளை ஒருமைப்படுத்‌துகின்ற ஞான நன்மொழி 
யாய்க்‌ கண்ணபிரானாரது உபதேசம்‌ காட்சி அளிக்கின்றது. இம்‌ 
மூவருள்‌ ஓவ்வொருவரும்‌ ஓவ்வொரு கருத்தை எழுப்பினர்‌ ; அக்‌ 
கருத்துச்‌ செல்லும்‌ இறுதி வரையில்‌ அதைத்‌ தொடர்ந்தனர்‌. 
மற்றைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்பே கண்ணபிரானார்‌ தோன்றித்‌ 
தம்‌ உபதேசத்தைப்‌ புரிந்‌ துவிட்டார்‌ [ஆனால்‌, இம்முறையில்‌ நாம்‌ 
மொழியலாம்‌. ] கண்ணபிரானாருடைய அறிவுரை மிகப்‌ பண்டை 
யதே ஆயினும்‌, அவருக்கு முன்பு மிளிர்ந்த கருத்துகளையே அவர்‌ 
ஒருமைப்படுத்தினார்‌ என்று கூற இடமுண்டு. கண்ணபிரானார்‌ 
வழங்கிய உபதேசமோ, முன்னேறுகிற புத்த மதமாகிய பேரலை 
களில்‌ ஒரு சமயம்‌ முழுகி மறைந்துபோய்விட்டது. ஆனால்‌, 
இந்த அறிவுரை இப்பொழுது இந்தியாவுக்கே ஒரு தனிச்‌ சிறப்‌ 
புற்றதாய்தீ திகழ்கின்றது. நீங்கள்‌ விழைவீர்களாகில்‌, மகமதை 
என்‌ சொற்பொழிவுக்குப்‌ பொருளாக்கி இம்மாலையில்‌ அந்த அரே 
பிய நாட்டு உயர்ந்த தீர்க்கதரிசியாரின்‌ தனிப்பட்ட அருஞ்செய 
ஜப்பற்றிப்‌ பேசுவேன்‌. 
மகமது இளைஞராயிருந்தபோது....---::-** சமயத்தைப்பற்றி 
மிகுதியான கவலை கொண்டதாகத்‌ தெரியவில்லை ; பொருள்‌ 
திரட்டுவதில்‌ விருப்பங்கொண்டதாகத்தான்‌ காணப்படுகின்றது. 
பேரழகு வாய்ந்த வாலிபராகவே எல்லோரும்‌ அவரைக்‌ கருதினர்‌. 
செல்வமிக்க ஒரு கைம்பெண்‌ இருந்தாள்‌. அவள்‌ அந்‌ 
மீது காதல்‌ கொண்டு அவரை மணந்தாள்‌. மகமது உலகத்தின்‌ 
பெரும்பகுதிக்கு மன்னர்க்கு மன்னராய்த்‌ திகழ்ந்த பொழுது, 
உரோம பாரசீக சாம்ராஜ்யங்கள்‌ அவர்‌ பொன்னடிக்கீழ்கீகிடநீ 
தன. அப்பொழுது அவர்க்கு மனைவியர்‌ பலர்‌ இருந்தனர்‌. எந்த 
மனைவியைத்‌ தாம்‌ மிகவும்‌ நேசிக்கிறாரென ஒருநாள்‌ அவரைகீ 
கேட்டபொழுது அவர்‌ தம்‌ முதல்‌ மனைவியையே சுட்டிக்காட்டி 
ர்‌. ஏனெனில்‌, முதன்‌ முதலாக அவளே அவரிடத்தில்‌ நம்‌ 


பிக்கை வைத்தாள்‌. பெண்களுக்குத்தான்‌ நம்பிக்கை உண்டு.....- 


464 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 


நீங்கள்‌ சுதந்தரத்தை அடையலாம்‌ ; எல்லாவற்றையும்‌ பெறலாம்‌ ; 
னல்‌, பெண்களின்‌ நம்பிக்கையாம்‌ இயல்பைமட்டும்‌ இழந்து 
விடாதீர்கள்‌...... பாவம்‌ ! வெற்றுருவ வழிபாடு, போலிப்‌ பிராது 
தனை, மூடநம்பிக்கைகள்‌, தரபலிகள்‌- இவற்றைக்‌ கண்ணித்‌ 
மகமதுவின்‌ உள்ளம்‌ நோயுற்று நைந்துவிட்டது. மூதர்க்‌ 
கிறித்தவர்களால்‌ இழிவான நிலைக்கு வந்துவிட்டார்கள்‌. ஆனால்‌; 
தம்முடைய நாட்டு மக்களைக்காட்டிலும்‌ இன்னும்‌ கீழ்நிலைக்குக்‌ 
கிறித்தவர்கள்‌ இறங்கிவிட்டார்கள்‌. 

நாம்‌ எப்பொ அமே விரைகின்றோம்‌. ஆனால்‌, ஏதாவது 
ஒரு. பெருஞ்செயல்‌ ஆற்றப்படவேண்டுமாயின்‌, அதற்குரிய 
சிறப்பான ஏற்பாடுகள்‌ வேண்டும்‌......அல்லும்‌ பகலும்‌ ராப்‌. 
வரை இறைஞ்சின பிறகுதான்‌ மகமதுபிரானுக்குத்‌ செல்க 
கனவுகளும்‌ காட்சிகளும்‌ தோன்றத்‌ தொடங்கின. ஒரு கன்‌ 
காபிரியேல்‌ அவர்‌ முன்‌ தோன்றி, அவரே உண்மையைத்‌ தா்‌ 
கிச்‌ செல்லும்‌ தேவதூதர்‌ என்று இயம்பினார்‌. இயேசுநாதர்‌; 
மோசஸ்‌, மற்றுமுள்ள தீர்க்கதரிசிகள்‌ ஆகிய இவர்களுடைம்‌ 
ஞான நற்செய்திகள்‌ அனைத்‌ தும்‌ மறைந்துபோய்விடும்‌. அத 

2 மமைதுவே உண்மையை உலகத்தாருக்கு வெளியிட 
வேண்டுமென்று காபிரியேல்‌ அவருக்குக்‌ கட்டளையிட்டார்‌: 


யைப்‌ பரப்புகின்றார்கள்‌. 

“£ ஒருவரே தேவர்‌ ; எல்லாவற்றிற்கும்‌ தலைவர்‌ அவர்‌ ஒரு 
வரே. ஒப்புயர்வு அற்றவர்‌ அவரே. கடவுள்‌ என்றால்‌, அவரே 
உடவுள்‌. அதில்‌ ஓரு விளங்காத தத்துவமோ, சிக்கலான ஒழுக 
இயல்போ இல்லை. உயர்வற உயர்ந்தவர்‌ அவரே. மகம! 
ஒருவரே தேவதூதராவார்‌ 

மகமது தாம்‌ கண்ட உண்மையை மெக்காவின்‌ தெருக்களில்‌ 
பிரசாரஞ்செய்யத்‌ தொடங்கினார்‌_ மெக்கா மக்கள்‌ அவரை? 
அன்புறுத்தத்‌ தொடங்கினார்கள்‌. எனவே, அவர்‌ மதீனா நகரக்‌ 
இ ர்ந்துவிட்ட து. அவர்‌ போர்‌ புரியலானார்‌. அர்த்‌ 

த்தார்‌ ஒன்றாய்க்‌ குழுமிவிட்டனர்‌. ஆண்டவர்‌ பெயரா 


கீ 
எ. மூடநம்பிக்கைகள்‌ உங்களிடத்தே மண்‌ 
கிடக்கின்றன. விருப்புக்கும்‌ வெறுப்புக்கும்‌ நீங்கள்‌ தரையாக 


மகமது நபி 465 
விட்டீர்கள்‌. இத்தகைய தூதர்கள்‌ கடவுளிடமிரு ான்‌ கே 
இறங்கியிருக்க வேண்டும்‌. அன்றேல்‌, ததவ ப்ருமம்‌ வர்‌ 
களிடத்தில்‌ இருந்திருக்க இயலுமா? நீங்கள்‌ குற்றங்களையும்‌ 
குறைபாடுகளையுமே ஆராய்கின்‌ நீர்கள்‌. ஓவ்வொருவருக்கும்‌ 
குறைபாடுகள்‌ உண்டு. யாருக்குத்தான்‌ அவை இல்லை ? யூதர்‌ 
களிடம்‌ பல குறைகளை நான்‌ சுட்டிக்‌ காட்டக்கூடும்‌.... ஈக்கள்‌ 
அமுகிச்‌ சீழ்வடியும்‌ புண்ணைத்தான்‌ நாடுகின்‌ றன. தேனிக்‌ 
களோ,  மலரிலுள்ள தேனையே தேடுகின்றன. ஈக்களின்‌ 
நெறியைப்‌ பின்பற்றாதீர்கள்‌ ; வண்டின்‌ பாதையையே நீங்கள்‌ 
தொடர்வீர்களாக . 
தீர்கதரிசியான பிறகுங்கூட மகமது பெண்டிர்‌ பலரை மணந்‌ 
தனர்‌. பெரியோருள்‌ ஒவ்வொருவரும்‌ இருநூறு மனைவிமாரை 
யும்‌ ஏற்கலாம்‌. உங்களைப்‌ போல வானளாவி நிற்கும்‌ பெரிய 
வர்களுக்கு ஒரு பெண்ணைக்கூட மணம்‌ புரிய அனுமதி நல்க 
மாட்டேன்‌. சான்றோர்களுடைய இயல்புகளோ, மிகுந்த மர்மங்‌ 
கள்‌ வாய்ந்தவை ; அவர்களுடைய முறைகளோ, தேடரிய அறிவு 
வட்டத்திற்கப்பாலுள்ளவை. அவர்களை நாம்‌ சீர்தூக்கிப்‌ பார்க்க 
லாகாது. மகமதுவின்‌ பெருமையை இயேசு நாதரால்‌ ஒருவேளை 
அளக்க இயலும்‌. நீங்களும்‌ நானும்‌ அப்படிச்‌ செய்ய முடியுமோ? 
சிறிய குழவிகளான நாம்‌ அத்தகைய சான்றோர்களின்‌ பெருமை 
யைப்‌ பற்றி எப்படித்‌ தெரிந்துகொள்ள இயலும்‌ £₹ 
கமதிய சமயம்‌ சாதாரண மக்களுக்கு ஓ 
உதித்தது. சமத்துவமே அதன்‌ முதற்கொள்கையாகும்‌. ஒரே 
சமயந்தான்‌ உண்டு. அதுவே அன்பு நெறி. இனத்திற்கோ வரு 
இது போன்ற பிறிதிற்கோ அங்கு இடமில்லை. 
ர்‌ செயல்‌ முறையில்‌ கொண்டுவரக்கூடிய 
இயல்பு அதன்கண்‌ இருந்த காரணத்தால்‌, அது வெற்றி 
அடைந்தது... அந்த உயர்ந்த உபதேசம்‌ முழுவதும்‌ எளிதில்‌ 
அறியக்கூடிய நிலையில்‌ திகழ்ந்திருந்தது- விண்ணையும்‌ 
மண்ணையும்‌ படைதீத அந்த ஓரே கடவுளை நம்புங்கள்‌. வெறும்‌ 
எல்லாம்‌ அவரால்‌ உண்டுபண்ணப்பட்டன. 


ர்‌ உபதேசமாய்‌ 


பாழிலிருந்தே 
வினாக்களை எழுப்பாதீர்கள்‌ டப 
அவருடைய மசூதிகள்‌ “ புராட்டஸ்டன்டூ * கிறித்தவர்‌ 
அங்கே இசை: 


போல இலங்குகின்றன.....- 


தொழும்‌ இடங்கள்‌ 
ள்‌ காட்சி அளியா ; படங்கள்‌ ௧ 


ண்களைக்‌ 


கேளாது ; ஓவியங்க தப்ப 
கவரா. ஒரு மூலையில்‌ ஒரு பீடமிருக்கும்‌. அந்தப்‌ பீடத்தின்‌ 
வைக்கப்பட்டிருக்கும்‌. தொழுவோர்‌ அனை 


மீது £ குர்‌-ஆன்‌ * 


466 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—ச௬டர்‌-2. 
வரும்‌ ஒரே வரிசையில்‌ நிற்பர்‌. அங்கே பாதிரி அல்‌ 
“பார்சன்‌? இல்லை; டுஷப்பு? இஃ. ஓதுகின்றவன்‌) 
கூடியிருப்பவர்கள்‌ மருங்கில்‌ நிற்க வேண்டும்‌. குர்‌-ஆனில்‌ கில்‌ 
பகுதிகளில்‌ மிக்க கவின்பெற்று மிளிர்கின்றன...... த 
இந்தப்‌ பண்டைய சான்றோர்‌ அனைவரும்‌ கடவுளால்‌ அனுப்‌ 
பப்பட்ட தேவதூதரே. நான்‌ கீழே தரையில்‌ விமுந்து இவர்களை 
வணங்குகின்றேன்‌ ; இவர்களுடைய திருவடிப்‌ பொடியைப்‌ 
போற்றிப்‌ பூசிக்கொள்ளுவேன்‌. ஆனால்‌, இவர்கள்‌ மறைந்து! 
விட்டார்கள்‌...... நாமோ, உயிரோடு வாழ்கின்றோம்‌. தாழி 
முன்னேற வேண்டும்‌. சமயம்‌ என்பது இயேசுநாதரின்‌ மட்ட 
மன்று; முகமது நிறுவிய மசூதியுமன்று. ஒன்றைப்‌ பார்த்தி 
ப்படியே குரங்கினம்‌ போலப்‌ பாவனை செய்வது மிக 
செவ்வனே அமைந்தாலும்‌, அது உண்மையாக இருக்க இயலா அ 
இயேசு நாதரைப்‌ போலப்‌ பாவனை செய்யாதீர்கள்‌; இயேசு 
தா தராகவே திகழ்ந்துவிடுங்கள்‌. இயோசு நாதரைப்‌ போலவோ? 
புத்தபிரானாரைப்‌ போலவோ, மற்றவர்களைப்‌ போலவே” 
நீங்களும்‌ மகிமை வாய்ந்தவர்கள்‌ என்பது உண்மையே. ஆ 
நிலையை அடையாமலிருந்தால்‌, நாம்‌ ஆர்வத்துடன்‌ முயன்தி 
நான்‌ அவக மாறுதல்‌ வேண்டும்‌. இயேசுநாதரைப்‌ போகத்‌ 
நான்‌ இலங்க வே ; ்‌ ப்ட்‌ 
தேவையுமில்‌க எவேதில்லை; நான்‌ ஒரு யூதனாய்ப்‌ பிற 
உங்களுடைய இயல்பிற்கேற்றவாறு அதை வஞ்சிக்கா த 
உண்மையாய்‌ நடப்பதே மிகச்‌ சிறந்த சமயமாகும்‌. உங்களிட?? 
தில்‌ உங்கட்கு நம்பிக்கை வேரூன்றி நிற்கட்டும்‌. நீங்கள்‌ 
இல்லாமற்போனால்‌, கடவுள்‌ இருப்பாரா ? அல்லது எதுதான்‌ 
உலகத்தில்‌ இருக்கும்‌ ? எங்கிருந்தாலும்‌ இந்த மனந்தானே அந்தி 
* நான்‌ கடவுளைக்‌ காண்கின்றேன்‌? 


தான்‌ கொள்ள வேண்டும்‌. நம்‌ ம 2 


்‌ தேர 
யாகும்‌. ர ஏறு பை 


ள்‌ வழி காட்டிகளே தவிர வேறல்லர்‌: 

என்று இவர்கள்‌ மொழிகின்றார்கல 
பிடித்‌துக்கொண்டுவிட்டோம்‌ ; 2 ரம்‌: 
எஞ்ஞான்றும்‌ விழைவதில்லை. 2 


“தம்பி, முன்னேறுவாய்‌, ? 
நாமோ, இவர்களை இறுகப்‌ 
களை விட்டகன்று போக 


மகமது நபி 467 


தனியே சிந்தனையில்‌ ஆழ விரும்புவதில்லை ; நமக்காகப்‌ பிறர்‌ 
சிந்திப்பதை நாம்‌ விரும்புகிறோம்‌. தம்முடைய ஞானப்‌ பணியை 
இறைவரின்‌ தூதர்‌ நிறைவேற்றுகின்றனர்‌ ; ஞானப்‌ பாதையில்‌ 
ஆர்வத்துடன்‌ முன்னேறுங்கள்‌,” என்று நமக்கு நவில்கின்றனர்‌. 
ஆனால்‌, நாம்‌ ஓர்‌ ஆண்டிற்குப்‌ பிறகு, வெற்று உபதேசத்தைப்‌ 
பற்றிக்கொண்டு அயர்வுற்றுத்‌ துயில்கின்றோம்‌. 

சிரத்தையைப்‌ பற்றியோ, நம்பிக்கையைப்‌ பற்றியோ, கொள்‌ 
கையைப்‌ பற்றியோ பேசுவது யார்க்கும்‌ எளிது; ஆனால்‌, 
ஐம்புலப்‌ பெருவெள்ளத்திற்கு அணை அமைத்தே நமது நற்‌ 
குணமாம்‌ கட்டடத்தை நிறுவச்‌ செய்வது அருஞ்செயலாய்விடும்‌. 
நாம்‌ ஸிம்புல அரட்டர்களுக்கு இரையாகிவிடுகின்றோம்‌ ; உள்‌ 
ளொன்று வைத்துப்‌ புறமொன்று பேசும்‌ வஞ்சகர்களாய்க்‌ காட்சி 
யளிக்கின்றோம்‌. சமயம்‌ ஒரு வெறுங்கொள்கை அன்று; ஒரு 
௪ட்டதிட்டமும்‌ அன்று. அது இடையறாது செல்லும்‌ ஒரு 
வளர்ச்சியேயாகும்‌. கொள்கைகளும்‌ விதிகளும்‌ நம்‌ பயிற்‌ 
சிக்காக ஏற்பட்டவைகளே. அந்தப்‌ பயிற்சியால்‌ நாம்‌ 
வலியுற்று; இறுதியில்‌ தளைகளை அறுத்தெறிந்துவிட்டு, விடுதலை 
எய்துகிறோம்‌. பயிற்சிக்காககீ கொள்கை பயன்படுமே தவிர; 
அதனால்‌, வேறு பயன்‌ உளதோ ....-- பயிற்சியால்‌ ஆன்மா 
பூரணத்தை அடைகின்றது. எனக்கு நம்பிக்கை வந்து 
விட்டது !? என்று நீங்கள்‌ உணர்கிற அக்கணமே அத்தகைய 
பயிற்சியும்‌ ஓய்ந்தவிடும்‌. 

ட்‌ எவ்வெப்பொழு த அறம்‌ தேய்ந்து; மறம்‌ வளர்கின்றதோ, 
அவ்வப்பொழுது நான்‌ மனித வடிவம்‌ எடுத்து அவதாரஞ்செய்‌ 
கின்றேன்‌. நல்லோர்களுக்கு மோட்சத்தை நல்குவதற்கும்‌, 
தீயோர்களை மாய்ப்பதற்கும்‌. ஆன்மிகத்தை வேரூன்றச்‌ செய்வ 
தற்கும்‌ ஒவ்வோர்‌ யுகத்திலும்‌ நான்‌ வருகின்றேன்‌.?? * 

ஞானச்சுடர்‌ தாங்கும்‌ இத்தகைய மகிமை வாய்ந்தவர்‌ தேவ 
தூதர்‌ அல்லரா? நம்முடைய ஞான குரவர்கள்‌ இவர்களே. 
நம்முடைய மூத்த உடன்பிறந்தோர்களும்‌ இவர்களே என்பதில்‌ 
யாதோர்‌ ஐயமுமில்லை. ஆனால்‌, நம்‌ தனி வழியே நாம்‌ போக 


வேண்டுமன்றோ ₹ 


ச கீதை 137: 7 8 


என்‌ குருநாதர்‌ 
(நியூயார்க்கில்‌ ஆற்றப்பட்ட சொற்பொழிவு) 


பொருட்டு நான்‌ உலகில்‌ தோன்றுகின்றேன்‌,?? என்று பகவதீ 
கீதையில்‌ கண்ணபிரானார்‌ ருள்கின்றார்‌. வளர்ச்சி மிகுதியா 
௮ம்‌, புதிய சந்தர்ப்பங்கள்‌ கூடி இயங்குவதாலும்‌, ஒரு தாத 
மான ஒழுங்கு முறை எப்பொழுதெல்லாம்‌ இவ்வையகத்திற்குதீ 
தேவையோ, அப்பொழுதெல்லாம்‌ வல்லமை வாய்ந்த பேரல்‌ 
ஒன்று கிளர்‌ந்தெழுகின்ற து. ஆன்மிகம்‌, உலகியல்‌ ஆகிய 
இவ்விரு அறைகளிலும்‌ மனிதன்‌ செயலாற்றுகின்‌ ற காரணத்தா ப 
ஒழுங்கு முறையாம்‌ அகன்‌ இவ்விரு துறைகளிலும்‌ ஓங்‌ 
வீசக்‌ காண்கின்றோம்‌. ஒருபால்‌ உலகியல்‌ துறையில்‌ ஒர்‌ 
ஓமுங்குமுறையைப்‌ பார்க்கின்றோம்‌. இந்த ஒமுங்குமுறைக 
தாரமாயிருப்பது ஐரோப்பாக்‌ கண்ட 


என்‌ குருநாதர்‌ 469 


அங்ஙனமாகவும்‌ மக்கள்‌ எவ்வளவு சிறுபிள்ளை த்தனமாக இருக்‌ 
கின்றார்கள்‌ ! குழந்தை தன்‌ அறியாமையால்‌ விளையாட்டுக்‌ கருவி 
களே இவ்வுலகில்‌ தான்‌ விரும்பக்கூடிய சிறந்த பொருளென 
நினைக்கின்றது. அவ்விதமே உலகப்‌ பொருளால்‌ மேன்மையுற்றி 
ருக்கும்‌ ஒரு நாட்டு மக்கள்‌, அது ஒன்றே விரும்பி அடையத்‌ 
தக்கது எனவும்‌, அதுவே வளர்ச்சிக்குக்‌ காரணமெனவும்‌, அதுவே 
நாகரிகத்தின்‌ பாற்படுமெனவும்‌ நினைப்பதோடு, பிற நாட்டார்‌ 
அந்த உலகச்‌ செல்வத்தையும்‌ ஆற்றலையும்‌ பெற விரும்பாமலும்‌ 
பெறாமலும்‌ இருப்பின்‌, அவர்கள்‌ உயிருடன்‌ வாழவே தகுதி 
யற்றவர்கள்‌ எனவும்‌ அவர்கள்‌ இருப்பே பயனற்றது எனவும்‌ 
நினைக்கின்றார்கள்‌ ; ஆயினும்‌ இம்மை உலகில்‌ வெற்று நாகரிகம்‌ 
முற்றும்‌ பயனற்றதென வேறொரு நாட்டார்‌ கருதவும்‌ கூடும்‌. 
“சூரிய மண்டலத்தின்‌ கீழேயுள்ள அனைத்தையும்‌ அடையப்‌ 
பெற்றிருந்தும்‌; ஆன்மிக விஷயத்தில்‌ பற்றுக்‌ கொள்ளாதிருநீ 
தால்‌ உண்டாகும்‌ பயன்‌ யாது 2 என்று முன்‌ ஒருமுறை 
உலகிற்கு உபதேசித்த குரல்‌ கீழ்த்திசையினின்றும்‌ எழும்பிற்று. 
இதுவே அத்திசையின்‌ குறிக்கோள்‌. மற்றது மேல்‌ நாட்டாரின்‌ 
நாட்டமாகும்‌. 
இந்நோக்கம்‌ ஓவ்வொன்றும்‌ மிக்க பெருமை படைத்ததாகவே 
இருக்கின்றது. ஓவ்வொன்றும்‌ புகழ்‌ வாய்ந்ததே. இப்பொழுது 
நாம்‌ விரும்பும்‌ சீர்திருத்தமானது, இவ்விரண்டு நோக்கங்‌ 
களையும்‌ சமரசப்படுத்துவதாம்‌. அது இவ்விரண்டு இலட்சியங்‌ 
டுத்துவதாயிருக்கும்‌. மேல்‌ நாட்டார்க்குப்‌ 


அதியான்மிக உலகு 
பொருளையும்‌ ஆன்மி 
காண்கிறான்‌. வாழ்கை 

ஒவ்வொன்றையும்‌ அவன்‌ இதில்‌ காண்கிறான்‌. மேற்றிசை 
நாட்டானுக்கு; கீழ்த்திசை நாட்டான்‌ கனவு காண்பவனைப்‌ 
போலத்‌ தோன்றுகிறான்‌. ஆனால்‌, கீழ்த்திசை நாட்டவனுக்கோ, 
அழியும்‌ விளையாட்டுக்‌ கருவிகளூடன்‌ பொய்ம்மை வாழ்க்கையை 


டத்தும்‌ குழந்தை 

தக்‌ தோன்றுகிறது. வயது முதிர்ந்த ஆடவரும்‌ பெண்‌ 
டிரும்‌, விரைவிலோ, சிறிது தாம 
போகக்கூடிய சிறு சடப்பொரு ன்‌ 
நினைக்குந்தோறும்‌ இவன்‌ புன்னகை கொள்கிறான்‌. ஒவ்வொரு 


470 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_சுடர்‌-2 


வரும்‌ மற்றவரைக்‌ கனவு காண்பவராக நினைக்கின்றனர்‌: 
எனினும்‌, மனித இனத்தின்‌ முன்னேற்றத்திற்கு மேனாட்டு ட்ட 
சியம்‌ எவ்வளவு அவசியமோ, அவ்வளவுக்குக்‌ கீழ்த்திடை 
நாட்டார்‌ இலட்சியமும்‌ இன்றியமையாததே. அன்றியும்‌, கீழத்‌ 
திசை நாட்டுக்‌ கொள்கையே மிக்க நன்மை பயக்க வல்லது என 
நான்‌ கருதுகின்றேன்‌. இயந்திரங்கள்‌ எப்போதும்‌ மனித 
இனத்தை இன்புறச்‌ செய்ததில்லை ; செய்யப்போவ துமில்லை- 
எவர்‌ இதை நம்பச்செய்ய மூயலுகின்றனரோ, அவர்‌, இன்பங்கள்‌ 
இயந்திரத்தையே சார்‌ ந்திருப்பதாகச்‌ சாதிப்பர்‌. ஆனால்‌) 
இன்பமோ, மனத்தில்‌ இருக்கின்றது. எவர்‌ தம்‌ மனத்திற்கு? 
தலைவராய்‌ இருக்கின்றனரோ, அவர்‌ இன்பமுள்ளவராவர்‌ 1 
மற்றெவருமல்லர்‌. இருக்கட்டும்‌ ; இவ்வியந்திர சத்தி என்பதி 
தான்‌ என்ன: ஓடும்‌ மின்சார சத்தியை ஒரு கம்பியின்‌ மூ 
செலுத்தக்கூடிய ஒரு மனிதனைப்‌ பெரியவன்‌ என்று ஏன்‌ மதிக்‌ 
வேண்டும்‌ ? அவன்‌ நுண்ணறிவுடையானென ஏன்‌ கருதப்பட 
வேண்டும்‌ ? இதைப்பார்க்கிலும்‌ இலட்ச மடங்கு அதிகமான 
விசித்திரங்களை இயற்கை ஓவ்வொரு கணமும்‌ இயற்றவில்லையா * 
ஆகவே, அந்த இயற்கைத்‌ தாயை அடிபணிந்து ஏன்‌ வணங்கக்‌ 
அதர நீ அகில பிரபஞ்சத்தின்‌ மீது ஆணை செலுத்திம்‌ 
ஆற்றல்‌ படைத்திருப்பினும்‌ உலகின்‌ ஒவ்வோர்‌ அணுவையும்‌ 
நீ வசப்படுத்தி இருப்பினும்‌, உனக்கு அவற்றினால்‌ உண்டாகும்‌ 
பயன்‌ என்ன ? உன்னை இன்புறச்‌ செய்யும்‌ சத்தி உன்னுள்ளே 


த மாறுபாட்டாலும்‌ கம்பீரத்‌ தோற்றத்‌ 
எனினும்‌, ஞாயிறு; த 

டப்‌ பெரியதும்‌ நாம்‌ வாமும்‌ சிதி 
மறந்ததும்‌, வெளிப்‌ பிரபஞ்சத்தை பாத்‌ 


1 விஷயம்‌ பல இருக்கின்றன. ச 
மாட்டவர்‌ வெளிப்‌ பிரபஞ்சத்தில்‌ திறனில்‌ பெத்திருப்ப்சி 


என்‌ குருநாதர்‌ 47 


போலக்‌ கீழை நாட்டார்‌ ஆன்மிகத்‌ துரையில்‌ சிறப்புற்‌ 
நிருக்கின்றனர்‌. ஆகவே, ஆன்மிக--சமய சம்பந்தமான-சர்‌ 
திருத்தம்‌ வேண்டும்‌ போதெல்லாம்‌ இது கீழை நாட்டவரிட 
மிருந்தே தோன்றுவது பொருத்தமாகின்றது. கீழை நாட்டவர்‌ 
கள்‌ இயந்திர (தொழில்‌) விஷயங்களைப்‌ பற்றித்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டு மெனின்‌ மேலை நாட்டாரது அடிக்கீழ்‌ அமர்ந்து பாடம்‌ 
கேட்டல்‌ வேண்டும்‌ என்பதும்‌ உண்மையே. அதேபோல, மேலை 
நாட்டாரும்‌ ஜீவான்மா பரமான்மாக்களைப்‌ பற்றியும்‌ அண்ட 
சராசரத்தின்‌ உண்மைப்‌ பொருளைப்‌ பற்றியும்‌ அறிந்துகொள்ள 
விரும்பினால்‌, பாரத மக்களின்‌ பொன்னடிக்‌ கீழ்த்‌ தங்கி அறிந்து 
கொள்வது இன்றியமையாததாகும்‌. 

ஆன்ம சுத்தியாகிய இவ்வித அலையை--மதச்‌ சீர்திருத்த 
மெனும்‌ ஓர்‌ அலையை- இந்தியாவில்‌ எழுப்பிவிட்டிருக்கும்‌ ஒரு 
பெரியாரது வாழ்க்கைச்‌ சரித்திரத்தைப்‌ பற்றி உங்களுக்குச்‌ 
சொல்லப்போகின்றேன்‌. இப்பெரியார்‌ வாழ்க்கையைப்‌ பற்றிப்‌ 
பேசுவதன்முன்‌ இந்‌ யாவின்‌ இரகசியத்தைப்‌ பற்றியும்‌ இந்தி 
யாவின்‌ குறிக்கோள்‌ யாது என்பதைப்‌ பற்றியும்‌ உங்களுக்கு ஒரு 
சிறிது அறிவிக்க முயலுகிறேன்‌. 

அளவு கடந்த சடப்பொருளி 
1213 சண்களையுடையவர்கள்‌ 


ன்‌ சேர்க்கையால்‌ மயக்குண்டு 
, உண்பதற்கும்‌ களி கொள்வ 
உள்ளதென நினைப்பவர்கள்‌, 


ரன்னும்‌ மியுமே ஒருவ 
தனக்‌ இந்திரிய இன்பமே அடையத்‌ தகுந்த அன்ப மனக்‌ 
பணத்தையே பகவானாகப்‌ பாவிப்பவர்கள்‌, 
ல ௬௧ ஜீவியாயிருந்து பின்‌ மரணத்‌ 
i & கொள்பவர்கள்‌, ஆன்மிக 
தோடு அனைத்தி ப்‌ றத்‌ பசுந்திரா கான்‌ 
ர்கள்‌ (உலகாயதர்‌), தங்கள்‌ வாழ்க்கையைச்‌ சூழ்ந்திருகீ 
ம்‌ பொருள்களையன்‌ றி மேலானது வேறு ஒன்று இருப்பதாக 
ஊையா தவர்கள்‌ ஆகிய இத்தகையோர்கள்‌ இந்தியாவை நோக்கு 
வார்களாயின்‌, ஏழைமை, அசுத்தம்‌, குருட்டு நம்பிக்கை, 
அறியாமை, கடுந்தோற்றங்கள்‌ ஆகிய இவைகளே எங்கும்‌ 
நிறைந்திருப்பதாகக்‌ காணக்கூடும்‌. னொ அறிவுடைமை, 
ரகரிகம்‌ என்பனவெல்லாம்‌, உடை; கல்வி, சமூகவொழுக்கம்‌ 
தியவைகள்‌ என்றே இவர்கள்‌ மனத்திற்குப்‌ படுகின்றன. 
இழ்மேலை நாட்டவர்‌ புறப்பொருள்‌ வளர்ச்சிக்கான எல்லா 


110—31 


472 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 


முயற்சிகளையும்‌ பயன்படுத்திக்கொள்வது போல, கீழை நாட்டார்‌ 
அதற்கு மாறுபட்ட ஆன்ம ஞான நன்னெறியில்‌ மனத்தைச்‌ 
செலுத்தியிருக்கின்றனர்‌. உலக சரித்திரத்திலேயே வேற்து 
நாட்டவரை வெல்வதற்கெனத்‌ தமது எல்லையைக்‌ கடவாதவர்‌ 
பாரத நாட்டாரே யாவர்‌. உலகத்திலுள்ள மனிதர்களில்‌, 
பிறருக்குரியவற்றைப்‌ பெறவிரும்பா தவர்‌ கீழை நாட்டவரே- 
அவர்களது நாடு செழிப்பாயிருப்பதோடு, அவர்கள்‌ நெற்றி 
வியர்வை நிலத்தில்‌ விழும்படி உழைத்துச்‌ செல்வம்‌ திரட்டிய 
குற்றமும்‌ உடையவராய்‌ இருக்கிறார்கள்‌ ! இக்குற்றமே பிற 
நாட்டார்‌ இந்திய நாட்டைக்‌ கொள்ளையடிக்கும்படி தாண்டுவதா 
பிந்து. தங்களை அநாகரிகரென்று பிறர்‌ நினைத்தாலும்‌; 
தங்களைக்‌ கொள்ளையடித்தாலும்‌, பாரத மக்களுக்குத்‌ திருப்‌ 

தான்‌. அவர்களோ, கடவுளுண்மையை உலகமெங்கணும்‌ 
பரவச்‌ செய்வதும்‌, மனித சுபாவ இரகசியங்களை அனைவர்‌ 
முன்னும்‌ எடுத்துச்சொல்வதும்‌, மனிதனை மூடியிருக்கும்‌ 
திரையைக்‌ களை ந்தெறிவ துமாகிய செயலையே மேற்கொண்டார்‌ 


காமத்தால்‌ கெடாததுமா 
7 னிதன்‌ மிளிர்கின்றானென்பதை 
அவர்கள றிந்துள்ளார்கள்‌. இத்தெய்விகத்‌ தன்மை இன்னும்‌ 
எத்தகையதெனின்‌, நெருப்பால்‌ எரிக்க முடியாதது ; நீரினால்‌ 
நனைக்கப்படாத து. மரணமும்‌ இதை மாய்க்க முடியாது. மேன்‌ 
வள 


மக்களுக்கு மனிதனுக்குப்‌ பி 
ங்கியின்‌ முன்னே குதிப்பதற்‌ 


போலவும்‌, அவர்கள்‌ கடவுளின்‌ பெ 
உறுதிகொள்கினறார்கள்‌. இவ்வுல 
னதென்றும்‌, இங்கு நடைபெறுவ 
௮ அழியும்‌ இயல்பின என்றும்‌ ஒன 
ழக ள்‌ 5 மபுவதும்‌ நினைப்பதும்‌ உண்மை 
கட்டு ண ந் 5, துணிமணிகளையும்‌ த்த சுதந்தி ச்‌ 
டியதாம்‌. ஜீவன்‌ அழிவற்றவண்‌ என்று ஒருவனுக்கு விளங்கு 


பட அம 4 அஹ்‌ 


என்‌ குருநாதர்‌ 473 


போது அவன்‌ ஓர்‌ ஆற்றங்கரையில்‌ அமர்ந்து நீங்கள்‌ ஒரு சிறு 
துரும்பை வீசியெறிவதைப்‌ போலத்‌ தன்‌ உடலைக்‌ களைந்தெறிய 
விரும்புகின்றதும்‌ அவ்விடத்திலேதான்‌. இத்தகைய செயல்‌ 
களிலேதான்‌ அவர்களுடைய (பாரத மக்களின்‌) * வீரம்‌ திகழ்‌ 
கின்றது. தங்கட்குச்‌ சாவே இல்லையென்று உணர்ந்திருப்பதால்‌, 
அவர்கள்‌ மரணத்தை உடன்‌ பிறந்தோன்‌ போல மிக்க அன்புடன்‌ 
எதிர்பார்க்கின்றார்கள்‌. பல நூற்றாண்டுகளாக அயல்நாட்டு 
நலிவாலும்‌, படையெடுப்பாலும்‌, கொடுங்கோல்‌ ஆட்சியினாலும்‌ 
தோல்வியுறாமல்‌ செய்த அந்தப்பேராற்றல்‌ அதில்‌ தங்கியிருக்‌ 
கிறது. அச்சமூகம்‌ இன்னும்‌ உயிர்‌ வாழ்கின்றது. மிகக்‌ 
கொடுமையான இன்னல்‌ தோன்றிய காலத்தும்‌ ஆன்மிகத்துறை 
யில்‌ மாபெரு வீரர்களாய்த்‌ திகழும்‌ சான்றோர்கள்‌ தோன்றாம 
லில்லை. அரசியல்‌ துறையிலும்‌, விஞ்ஞானத்‌ துறையிலும்‌ 
மிகமிகப்‌ பெரிய குரவர்களை மேலைநாடு தோற்றுவித்திருப்பது 
போல, ஆன்மிகத்‌ துறையில்‌ வியன்ஞான குரவர்களை ஆசியா 


பிறப்பித்திருக்கிறது. 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ அவர்கள்‌ 
செலுத்தும்‌ ஐரோப்பிய அதிகார வெள்ளம்‌ இந்தியாவில்‌ பாயத்‌ 
தொடங்கிய காலத்திலே, மேனாட்டு வெற்றிப்‌ போர்வீரர்‌ உடை 
வாள்‌ ஏந்திய கைகளுடன்‌ இருடிகளின்‌ மரபில்‌ வந்த மக்களைப்‌ 
பார்த்து; £ காட்டு மிராண்டிகள்‌ * எனவும்‌ “கனவு காணும்‌ 
சமூகம்‌? எனவும்‌, அவர்கள்‌ மேற்கொண்டுள்ள மதம்‌ மூட 
நம்பிக்கையாலாய து! எனவும்‌, மக்கள்‌ பெருமுயற்சியாலும்‌ 
தியாகத்தாலும்‌ அடையும்‌ கடவுள்‌ ஆன்மா என்ற இன்னவைகள்‌ 
எல்லாம்‌ பொருளற்ற வீண்‌ சொற்களே எனவும்‌, பின்பற்றிவரும்‌ 
துறவு நிலைமையெல்லாம்‌ பயனற்.றன எனவும்‌ ஏளனஞ்‌ செய்து 
£ மிக நெடுங்காலமாக எங்கள்‌ 


கை வீணோ? பழைய சாத்திரங்‌ 


எங்கள்‌ 
என்ற இத்தகைய கேள்‌ 
பர்களின்‌ உள்ளத்திலே ஊசல 


னாலும்‌, தப்பாக்கியினாலும்‌, : : 
1 த்தைப்‌ பரப்பிய மேனாட்டு வெற்றி வீரன்‌, பழைய வழிகளெல்‌ 
2 மேயன்றி வேறில்லை 


லாம்‌ உருவ வழிபாடும்‌ குருட்டூ நம்பிக்கையு 


474 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சடர்‌-2 
யென்று சொல்லவில்லயா ? மேனாட்டு நாகரிக முறையிலே 
தோற்றுவித்த பள்ளிக்கூடங்களில்‌ தங்கி வாசித்து வந்த சிறுவர்‌ 
களின்‌ உள்ளத்திலே மேற்கூறியவை ஆழப்‌ பதிந்திருந்ததனால்‌; 
அவர்கள்‌ தங்கள்‌ தாம்‌ நாட்டுப்‌ பழக்க வழக்கங்களைப்‌ பற்‌ ்‌ 
சந்தேகப்படத்‌ தொடங்கியதில்‌ வியப்பு ஏதுமில்லை. ஆனால்‌; 
குருட்டு நம்பிக்கைகளைக்‌ களைந்தெறிந்துவிட்டு உண்மையை 
நாடுவதற்கான வேறு முயற்சிகளைக்‌ கைக்கொள்ளுவதற்கு மாருத 
£ மேனாட்டார்‌ நினைப்பதும்‌ மொழிவதும்‌ எழுதுவதும்‌ என்ன * 
என்பதே உண்மையின்‌ 
அகன்றுவிட வேண்டும்‌ ! 
வேண்டும்‌ ! ஏனெனில்‌, 6 
என அச்சிறுவர்‌ பகருவாராயினர்‌. இவ்விதம்‌ தோன்‌ றிய குழி 
பத்தினிடையே பெயரளவிலே சீர்திருத்தமென்று சொல்லு 
ஓலை இந்தியாவிலே கிளம்பிற்று. 


பகுதியிலும்‌ நரம்பிலும்‌ இவ்வெண்‌ 
நீ பரிவு என்ற எண்ணமே 
இருக்கின்றனையா ? இப்படி இ 
அாரனாவதற்கு முதற்படி 
நீ இவைகளுக்கேதேனும்‌ 
என்பதை எண்ணிப்பார்‌ , 
குருட்டு நம்பிக்கையாய்‌ இரு 


ணம்‌ ஓடிப்‌ பரவுகின்ற? 
நிறையப்‌ பெற்ற ஒருவனா 
ருப்பாயாகில்‌, நீ சீர்திருத்த” 
ஏறியவனாவாய்‌. அடுத்தபடியா ர 
மாமருந்து கண்டுபிடிக்கின்‌ றனை ம்‌ 
பண்டைய கொள்கைகள்‌ முற்‌ 
நீதிருக்கலாம்‌ ; எனினும்‌ இக்குறா ந 
உள்ளும்‌ புறமும்‌ பொற்கட்டிகளே 
டக்கின்றன. மாசில்லாமல்‌ த) 


என்‌ குருநாதர்‌ 475 


துள்ளனையா ? இவ்விதம்‌ நீ செய்வாயாகில்‌, இரண்டாவது படி 
ஏறியவனாவாய்‌. மூன்றாவதாக, உன்னை உந்தும்‌ கருத்து 
எப்படிப்பட்டது? பொன்னின்‌ மீதுள்ள பேராசையாலும்‌ புகழ்‌ 
அதிகாரம்‌ இவற்றின்‌ மீதுள்ள வேட்கையாலும்‌ நீ தூண்டப்பட 
வில்லை என்பதை நிச்சயமாக நம்புகின்றனையா ? உலகமனைத்‌ 
துமே ஒன்று சேர்ந்து உன்னை நொறுக்கித்‌ தள்ளுவதானாலும்‌ 
உன்‌ கொள்கையில்‌ உறுதியாக நின்று கடமையைச்‌ செய்ய 
முடியும்‌ என்று உன்னால்‌ உறுதிகூற முடியுமா? உன்னுடைய 


தேவை எதுவென்பது உனக்குத்‌ தெரியுமா ₹ நீ உயிரே போய்‌ 
விடக்கூடிய நிலையிலிருக்கும்போதும்‌, கடமை ஒன்றையே 
ம்புகின்றனையா ? 


செய்யக்கூடியவன்‌ என்பதை நீ நிச்சயமாக ந 
உனது உயிரைத்‌ தாங்கியிருக்கும்‌ வரையிலும்‌,-இதயத்‌ துடிப்புகீ 
குறையும்வரையிலும்‌, நீ கொண்டதை விடாது செய்வாய்‌ 
என்பதையும்‌ உண்மையாக நம்புகின்‌ றனையா ? அப்பொழுதே 
நீ உண்மைச்‌ சீர்திருத்தக்காரன்‌ ஆவாய்‌ ; அப்பொழுதே 
ஆசாரியன்‌ ஆவாய்‌ ; மனித இனத்திற்கே தலைவன்‌ ஆவாய்‌ ; ஓர்‌ 
அருட்சத்தியாய்த்‌ திகழ்வாய்‌. ஆனால்‌, மனிதனோ, பொறுமை 
யற்றவனாகவும்‌ குறுகிய நோக்க முடையவனாகவுமே பெரும்பாலும்‌ 
இருக்கின்றான்‌ ! சிறிது பொறுமையுடனிருக்க அவனுக்கு அமைதி 
யில்லை ; உற்று நோக்கி உண்மை உணரும்‌ வன்மையும்‌ அவனி 
டம்‌ இல்லை. அவன்‌ ஆளுவதற்கு விழைகின்றான்‌ ; பயனை மிகு 
விரைவிற்பெற விரும்புகின்றான்‌. ஏன்‌? பயனைத்‌ தானே நுகர 
வல்‌ கொள்கின்றான்‌. பிறரைப்‌ பற்றிய கவலை உண்மையில்‌ 
ஒரு சிறிதும்‌ அவனுக்கில்லை. கடமையைக்‌ கடமையின்‌ 
பொருட்டே செய்வதை அவன்‌ விரும்புகிறதில்லை. “₹ பணி செய்‌ 
வதற்கே உனக்கதிகாரமுண்டு ; பலனுக்கன்று;?? என்று கண்ண 
பிரானார்‌ கூறுகின்றார்‌. பயனைப்‌ பெறுவதில்‌ ஏன்‌ பற்றுக்கொள்ள 
வேண்டும்‌? நாம்‌ புரியவேண்டிய பணிகள்‌ நமக்கானவை ; 
பலன்கள்‌ வருகிறபடி வரட்டும்‌. ஆனால்‌, மனிதனுக்கோ, 
பொறுமையில்லை. அவன்‌ எந்ததீ திட்டத்தையும்‌ கைக்கொள்ளு 
கிறான்‌. உலகெங்கணுமுள்ள பலர்‌ பெயரளவில்‌ சீர்திருத்தக்காரர்‌' 
என்னும்‌ இவ்வகுப்பைச்‌ சார்ந்தவரே. 
இந்தியாவிலே மிக விரைவாக 
மோதிப்‌ பாய்ந்து பரவிய மேனாட்டு லோகாயத வெள்ளத்தால்‌ 
இருடிகள்‌ கண்ட மேலான தத்துவங்கள்‌ எல்லாம்‌ அடித்துக்‌ 
கொண்டு . போகப்படுமோ என்னும்‌ அச்சம்‌ நிரம்பியிருந்த 
காலத்திலே, சீர்திருத்தம்‌ வேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ பாரத 


476 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சடர்‌-2 


மக்களுள்‌ ஒரு சாராருக்குண்டாயிற்று. இதைப்போன்ற மாறு 
பட்ட பல்லாயிரம்‌ அலைகளின்‌ கடுந்தாக்கல்களையும்‌ இந்திய 
சமூகம்‌ தாங்கியிருக்கின்ற து. கடந்த அவ்வலைகளின்‌ தாக்கல்‌ 
களோடு ஒப்பிட்டுக்‌ கூறினால்‌ மேனாட்டு லோகாயதமாகிய இது 
அற்ப பலமுள்ளதாகவே கருதத்‌ தகுந்தது. பல நூற்றாண்டு 
களாகப்‌ பேரலைகள்‌ ஒன்றன்மேலொன்றாய்‌ எழும்பி நாட்டிலிருந்த 
ஓவ்வொன்றையும்‌ உடைத்துப்‌ பொடி செய்து தள்ள முயன்‌ திருக்‌ 
கின்றன. வாள்கள்‌ ஒளி விட்டன ; அல்லாஹூ அக்பர்‌ * 
என்ற குரலின்‌ சத்தம்‌ வானத்தையும்‌ கிழித்துச்‌ சென்றதி: 
எனினும்‌, இந்துக்களின்‌ இலட்சியங்களை ஒரு சிறிதும்‌ குலைக்க 
முடியாமலே இவ்வெள்ளப்பெருக்கெல்லாம்‌ அடங்கின. 


இந்திய சமூகம்‌ அழிக்க முடியாதது. அழிவின்‌ றியே அ 


நிற்கின்றது. ஆன்ம தத்துவம்‌ அதனது பின்‌ அணியில்‌ இருக்‌ 
கும்‌ வரையிலும்‌, 


கைவிடாதவரையிலும்‌, வருங்காலத்‌ ்‌ ஈறியே அதி 
ய தீதிலும்‌ அழிவின்றி 
நிற்கக்கூடும்‌. அவ த 


நாட்டிலே வீதியில்‌ திரியும்‌ ஒருவன்‌, தான்‌ கொள்ளைக்காரத்‌ 


பெருமை கொள்கிறான்‌ இம்மாதிரிச லி 
ற ரிச்‌ சந்ததியையே நா 
விரும்புகிறோம்‌. பரிசுத்தம்‌, தெய்விகம்‌ என்பன இவ்வள 
சிறப்பாகப்‌ போற்றப்படும்‌ வரையில்‌ இந்தியா அழிவுறாகி 
நிலைத்து நிற்கும்‌. 
மாக்ஸ்முல்லர்‌ என்னும்‌ பெரியார்‌, “பசீ ப்‌ ம்‌ நூற்‌ 
ட தீதொன்பதா 
மண்டு? என்னும்‌ பெயர்‌ கொண்ட பத்திரிகையின்‌. இதொ 
என்னும்‌ தலையங்கமிட்‌ 


எழுதிய கட்டுரையை உங்களி i கக (OD 
5 ம பலர்‌ படித்திருக்கக்‌ ௬ 

ஸீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கை, அவர்‌ உபதேசங்களுக்கோர்‌ 

எடுத்துக்காட்டாய்‌ இருப்பதால்‌, கேட்போருக்கு னி 


என்‌ குருநாதர்‌ 477 
ஊட்டுகின்றது. எல்லா விஷயங்களிலும்‌ இந்தியாவிற்கு முற்றிலும்‌ 
மாறுபட்ட மேலை நாட்டில்‌ வசிக்கும்‌ உங்களுக்கு இந்தியர்‌ 
வாழ்க்கை சிறிது நூதனமாகத்‌ தோன்றலாம்‌ ; ஏனெனில்‌, 
மேலை நாட்டு வாழ்க்கையில்‌ நிறைந்துள்ள சுறுசுறுப்பான வழி 
முறைகளும்‌ ஒழுங்குகளும்‌ * இந்தியாவில்‌ உள்ளவற்றைக்‌ 
காட்டிலும்‌ முற்றும்‌ மாறுபட்டுள்ளன. உங்களிற்பலர்‌, முன்னமே 
கேள்விப்பட்ட பொருள்களில்‌ புதிதாக விளக்கந்‌ தரக்கூடியவை 
சில இருப்பதனாலே மேலும்‌ கூர்ந்து நோக்கத்‌ தக்கவை 
உண்டு. 
பல திறப்பட்ட சீர்திருத்தங்கள்‌. இந்தியாவில்‌ பரவத்‌ 
தொடங்கிய காலத்திலே வங்காள தேசத்திற்குத்‌ தொலையிலுள்ள 
சிற்றூரில்‌ வசித்து வந்த ஓர்‌ ஏழைப்‌ பார்ப்பனருக்கு 1836-ஆம்‌ 
ஆண்டு, பிப்பிரவரி மாதத்திலே ஒரு குழந்தை பிறந்தது. அக்‌ 
குழந்தையின்‌ தாய்‌ தந்தையர்‌ வைதிகப்‌ பற்றுள்ளவர்‌. 
ஓர்‌ உண்மை வைதிகப்‌ பிராம்மணருடைய வாழ்க்கை, இடை 
யறாத தியாகம்‌ நிறைந்ததாகும்‌. இலெளகிக காரியங்களில்‌ 
எவையோ இரண்டொன்றே அவரால்‌ புரியக்கூடும்‌. வைதிகப்‌ 
பார்ப்பனர்‌ இலெளகிகங்களில்‌ அதிகமாக ஈடுபடுதல்‌ கூடாது; 
பிறரிடமிருந்து பரிசு ஏதும்‌ பெறுதல்‌ கூடாது. அவ்வித 
வாழ்க்கை எவ்வளவு கடுமை பொருந்தியது என்பதை நீங்களே 
யூகித்துக்கொள்ளலாம்‌. பிராம்மணர்களைப்‌ பற்றியும்‌ புரோகித 
முறைகளைப்‌ பற்றியும்‌ நீங்கள்‌ நன்கு கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌; 
எனினும்‌, விசித்திரமான இச்சிறு கூட்டத்தினர்‌ பல்லாயிரக்‌ 
கணக்கிலுள்ள தம்‌ மக்களை ஆளுவது "எங்ஙனம்‌ என்பதைப்‌ 
பற்றி உங்களுக்குள்‌ சிந்தித்துத்‌ தெரிந்து கொள்பவர்‌ ஒரு சிலரே 
இருக்கக்கூடும்‌. பார்ப்பனரே ஏனைய வகுப்பாரினும்‌ பரம ஏழை 
கள்‌; எனினும்‌, அவர்கள்‌ ஆற்றல்‌ முழுதும்‌ அவர்களது தியாக 
வாழ்க்கையால்‌ உதித்ததாகும்‌. உலகத்திலேயுள்ள புரோகிதர்‌ 
அதனாலேயே சர்வசத்தி 


களுள்‌ இவர்களே மிக்க வறிஞர்கள்‌ ; 
வாய்ந்தவர்களாய்‌ விளங்குகின்றார்கள்‌. இவ்வறுமையிலும்‌ ஒரு 
யாதும்‌ கொடாமல்‌ பட்டினியுடன்‌ 


பார்ப்பனி, உண்ணுவதற்கு 
யையும்‌ தன்‌ ஊர்‌ 
தனக்குள்ளதைக்‌ கொடுத்தேனு 
வாள்‌. அதுவே அன்னையொருத்தியின்‌ உயர்ந்‌ 
இந்தியாவில்‌ மதிக்கப்படுகின்ற து. அவள்‌ தாயாய்‌ இருப்பதா 
லேயே தன்னைக்‌ கடைசியாகப்‌ பேணிக்கொள்ள வேண்டியிருகீ 
கின்றது ; தன்‌ முறை வருவதற்கு மூன்‌ மற்றவர்‌ எல்லாம்‌ உண 


வழியாகச்‌ செல்ல விடமாட்டாள்‌. 


ம்‌ பசியை ஆற்றித்‌ திருப்திகொள்‌ 


த கடமையென 


478 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-2 


வருநீதிவிட்டனரா என்று அவள்‌ கவனித்‌ துப்‌ பார்க்கவேண்டும்‌- 
ஆகவே, இந்தியாவில்‌ தாய்‌ தெய்வமாகக்‌ கொண்டாடப்படு 
கின்றாள்‌. நாம்‌ எடுத்துக்கொண்ட பொருளிலே வரும்படியான 
மேற்குறித்த மாதரார்‌ ஓருண்மையான தாய்க்கு உதாரணமா 
யிருந்தார்‌. சாதியின்‌ மேன்மைக்குத்‌ தக்கவாறு கட்டுப்பாடு 


விரும்பியபடி எதையும்‌ உண்ணவும்‌ அருந்தவும்‌ கூடும்‌. ஆனால்‌; 


சமூகப்‌ படியிலே மனிதன்‌ உயர்வு அடைவதற்கேற்ப வாழ்த 


ழக்கங்களோடு ஒப்பிட்டு நோக்குமிடத்து, அவர்களது 


பரந்துமிருக்கின்றது ; ஒரு நோக்கத்தைக்‌ கைக்கொண்டால்‌? 
௮ வரைக்கும்‌ அதில்‌ ஈடுபட்டு அதிலிருந்து ஏதேனும்‌ ப்‌ 
ுன்றைப்‌ பெறும்‌ வரையில்‌ தலைமுறை தலைமுறையா 
வித்து அவருகின்றார்கள்‌. ஒரு கருத்தை அவர்களிட த்தில்‌ தெ 
தது விட்டால்‌ அதைத்‌ திரும்பப்‌ பெறுவது--அதனை மாத்த 


அதைப்போலவே புதிய எண்ணங்‌ ற்றுக்‌ெ ரள்ளச்‌ 
Q ணங்களை ஏற்றுக்கெ 
சய்வதும்‌ இயலாததாகும்‌. தம்முடைய அறிவு வட்டத்தி 


இங்ஙனமிருப்பதோடுகூட அத 
திக முறை முற்றிலும்‌ சரியா 


இத்தக அக்‌ ௮ 


என்‌ குருநாதர்‌ 479 


தென்று உறுதியாக அவர்கள்‌ நம்புவதாலேயே அவ்வளவு தீவிர 
பத்தியும்‌ தெய்விக வாழ்க்கையின்‌ சத்தியும்‌ அவர்களிடம்‌ பன்‌ 
முறையும்‌ வெளித்‌ தோன்றுகின்றன. அவர்கள்‌ விடாப்பிடியாகக்‌ 
கைப்பற்றும்‌ வழி முறையனைத்தும்‌ சுரியல்லவென்று நாம்‌ அனை 
வரும்‌ எண்ணக்கூடும்‌ ; ஆனால்‌, அவர்களுக்கோ, அவைகளில்‌ 
ஒவ்வொன்றும்‌ சிறந்ததென்றே தோன்றுகின்றது. சான்றாக, 
நெருக்கடியான காலங்களிற்கூட ஒருவன்‌ தரும்‌ சிந்தனையுடன்‌ 
இருக்க வேண்டுமென்று எங்கள்‌ சாத்திரங்களிலே எழுதப்‌ 
பட்டுள்ளது. ஒருவன்‌ பிறருடைய உயிரைக்‌ காப்பதற்காகப்‌ 
பட்டினி கிடந்து உயிரை விடுவதும்‌ முறையான செய்கையாகும்‌. 
அப்படியே செய்ய வேண்டும்‌ எனவும்‌ இந்துக்களால்‌ கருதப்படு 
கின்றது. ஒரு பார்ப்பனன்‌ உயிர்‌ போகுங்காலத்திலும்‌ இவ்‌ 
வுண்மையை வாழ்க்கையில்‌ பின்பற்ற வேண்டுமென எதிர்‌ 
பார்க்கப்படுகின்றான்‌. தன்னிடம்‌ இருந்த சிறிது உணவையும்‌ 
யாசகன்‌ ஒருவனுக்குக்‌ கொடுத்துவிட்டு ஒரு குடும்பம்‌ முழு 
வதுமே பட்டினி கிடந்து இறந்துவிட்டதாக மகாபாரதத்தில்‌ 
கூறப்பட்டுள்ளது. சிறந்த அந்தத்‌ தானத்தின்‌ அற்புதமான 
பழைய கதை, இந்திய இலக்கியங்களைக்‌ கற்றவருக்கு ஞாபக 
மிருக்கலாம்‌. இது மிகைபடக்‌ கூறியதொன்றன்று ; ஏனெனில்‌, 
இன்றும்‌ இந்தியாவிலே இவ்விதச்‌ சம்பவங்கள்‌ நடைபெற்றே. 
வருகின்றன. என்னுடைய குருநாதரின்‌ தாய்தந்தையர்‌ குணமும்‌ 
பெரும்பாலும்‌ இதைப்‌ பின்பற்றியே இருந்தது. அவர்கள்‌ 
முற்றிலும்‌ ஏழைகள்‌ ; என்றாலும்‌, வறிஞர்‌ பலருக்கு உதவி 
செய்யும்‌ பொருட்டு என்‌ குருநாதரின்‌ தாயார்‌ பன்முறை பட்டினி 
கிடந்ததுண்டு. அத்தன்மை வாய்ந்த அப்பெரியாருக்கு ஒரு 
மைந்தர்‌ பிறந்தார்‌. பிறந்தது முதலே அவரது செயல்‌ விசித்திர 
மாய்‌ இருந்தது. அவர்‌ பிறந்தது முதலே பழம்பிறப்புணர்ச்சி 
யுடனிருந்தார்‌. எதற்காகத்‌ தாம்‌ இவ்வுலகில்‌ பிறந்திருக்கின்றா 
ரென்பதையும்‌ அவர்‌ அறிந்திருந்தார்‌. அதை நிறைவேற்றும்‌ 
பொருட்டுத்‌ தமது முழு ஆற்றலையும்‌ பயன்படுத்தினார்‌ - 
இளமையிலேயே அவர்‌ தம்‌ தந்தையாரை இழந்துவிட்டார்‌. 
எனினும்‌, அச்சிறுவர்‌ பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பப்பட்டார்‌. 
ஒரு பார்ப்பனச்‌ சிறுவன்‌ பள்ளிக்கூடம்‌ பேர்க வேண்டுவது 
அவசியம்‌. கல்வி கற்று அறிவைப்‌ பெறுவதைத்‌ தவிர அவன்‌ 
வேறெதிலும்‌ கருத்தைச்‌ செலுத்தக்கூடாதென்று அச்சமூகம்‌ 
அவனைக்‌ கட்டுப்படுத்துகின்‌ றது. நாட்டின்‌ ட்டு. பாகங்களில்‌ 
இன்னும்‌ செயல்‌ முறையிலிருந்து வருவதும்‌ சிறப்பாகச்‌ சந்தி 


480 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌—ச௬ுடர்‌-2 


யாசிகள்‌ சம்பந்தப்பட்ட தமான பழைய காலத்துப்‌ படிப்பு 
முறையான து, இக்காலப்‌ படிப்பு முறையிலிருந்து முற்றிலும்‌ 
மாறுபட்டதாயிருக்கின்றது. மாணவர்கள்‌ ஆசிரியர்களுக்குச்‌ சம்‌ 
ப்ளம்‌ கொடுக்க வேண்டுவதில்லை. அறிவு வளர்ச்சி பெறுதல்‌ 
தெய்விகம்‌ பொருந்தியதாகக்‌ கருதப்பட்டமையாலே--அவ்வளவு 
ப்ரிசுத்தமானதாலே--ஒருவனும்‌ அதை விலைக்கு விற்கலாகா 
தென எண்ணப்பட்டது. அறிவு யாதொரு பயனையும்‌ கருதாமல்‌ 
இலவசமாக நல்கப்பட வேண்டும்‌. ஆசிரியர்‌ ஊதியமின்‌ றியே 
மாணவர்களுக்குக்‌ கல்வி புகட்டி வந்தனர்‌. அவர்களுட்பெரும்‌ 
பான்மையோர்‌ தம்‌ மாணவர்களுக்கு உணவும்‌ உடையும்‌ 
கொடுத்து ஆதரித்தும்‌ வந்தனர்‌. செல்வம்‌ படைத்தோர்‌ தத்தம்‌ 
ல்லங்களில்‌ நடைபெறும்‌ மணங்களிலோ, சிரார்த்தச்‌ சடங்கு 
களிலோ, அவ்வாசிரியர்களைப்‌ பெருங்கொடைகளால்‌ ஆதரித்தி 
வந்தனர்‌. சிற்சில வெகுமதிகளைப்‌ பெற அவர்களே முதல்‌ 


ரின்‌ இல்லத்திலே நடைபெறின்‌, அங்கு அப்பண்டி தர்களெல்லாம்‌ 
அழைக்கப்படுவார்கள்‌ பற்பல பொ. 


தி பயன்‌ இதுவாயிருக்கலாமென அறிந்துகொள்‌ 
ஏன்‌ இவ்வளவு த மைய £கம்‌ 
கின்றார்கள்‌? ஏணெனில்‌ ல கம்‌ ம்‌ வர்‌ 


* காசுக்காகவே ! எவ வன்‌ மற்ற 
கூடுமோ கல்வித்திறம்‌ வாய்ந்தவனாய்‌ ல்க காண்பிக்க? 
வளவே ! க்கு, ஒரு ஜதைத்‌ துணி கிடைக்கும்‌. 

! தற்காகத்தான்‌ இவர்கள்‌ இவ்வளவு கடுமையா i 
ஒருக்கம்‌ செய்கின்றார்கள்‌. இவ்வற்பப்‌ பயனுக்காகப்‌ போரி ப்‌ 
ல்‌ வி கற்க இனி ஒரு போதும்‌ பள்ளிக்‌ 
ட நகத்தி pp. தீர்மானித்தார்‌. அப்படியே அவர்‌ பன்ர 
படிப்பின்‌ த அத்திவிட்டார்‌, அதுவே அவரது பள்ளிக்க- 

முடிவாகும்‌. னால்‌, கல்வியிற்சிறந்த ஒரு தமையன்‌ 


என்‌ குருநாதர்‌ 481 


அவருக்கு இருந்தார்‌ தம்மிடமேனும்‌ படிக்கட்டுமென்று 
கல்கத்தாவிற்கு அவர்‌ தம்பியாரை அழைத்துச்‌ சென்றார்‌. 
ஆனால்‌, கல்கத்தா சென்ற சில நாட்களுக்குள்ளே இலெளகிகக்‌ 
கல்வியின்‌ குறிக்கோள்‌ அனைத்தும்‌ உலகவியல்‌ சம்பந்தப்பட்ட 
முன்னேற்றத்திற்கு உரியதேயன்றிப்‌ பிறிதன்று என்பதை நன்‌ 
குணர்ந்துகொண்டபடியால்‌, அச்சிறுவர்‌ கற்பதை அறவே விட்‌ 
டொழித்து, ஆன்மஞான அறிவை அடைவதிலேயே தம்மை 
முற்றிலும்‌ ஈடுபடுத்திக்கொள்ள உறுதி செய்துகொண்டனர்‌. 
தந்தையார்‌ இறந்த பிறகு குடும்பம்‌ மிக்க வறுமை நிலையுற்‌ 
றிருந்தது. ஆதலால்‌; அவர்‌ தாமே சம்பாதித்து வாழ்க்கை 
நடத்த நேர்ந்தது: அதனால்‌, அவர்‌ கல்கத்தாவிற்கருகேயுள்ள 
தட்சிணேசுவரம்‌ என்னும்‌ ஓரிடத்திற்குச்‌ சென்று; கோயில்‌ 
அருச்சகர்‌ தொழிலில்‌ அமர்ந்தார்‌. ஒரு பிராம்மணன்‌ கோயிற்‌ 
து இழிதொழிலாகக்‌ கருதப்பட்டது. எங்கள்‌ 
லுள்ள மாதா கோயில்கள்‌ போன்‌ 
றவையல்ல. நீங்கள்‌ கருதுகின்றபடி அவை தொழுகைக்கான 
பொது இடங்களாகமாட்டா. உண்மையைக்‌ கூறுமிடத்து, 
பொதுத்‌ தொழுகையென்பதே இந்தியாவில்‌ இல்லை. பெருஞ்‌ 
செல்வர்களால்‌ தங்கள்‌ மதப்பற்றின்‌ சிறந்த அறிகுறியாகவே 
கோயில்கள்‌ கட்டப்படுகின்றன 
அதிகச்‌ சொத்துடையவனாய்‌ ஒருவன்‌ இருந்தால்‌, ஒரு 
கோயில்‌ கட்ட விரும்புவான்‌ ; அதில்‌ கடவுளை ஞாபகப்படுத்தும்‌ 
ஓர்‌ அடையாளத்தையோ அன்றிக்‌ கடவுளவதாரத்தின்‌ உருவ 
மொன்றையோ நிறுவி, கடவுளின்‌ பேரினாலே பூசை செய்வதற்கு 
அதை அர்ப்பணம்‌ செய்துவிடுவான்‌. அக்கோயிலில்‌ நடை 
பெறும்‌ பூசனையானது ரோமன்‌ கத்தோலிக்கரது மாதா கோயில்‌ 
களில்‌ நடக்கும்‌ பூசையைப்‌ பெரும்பாலும்‌ ஒத்திருக்கும்‌. மாதா 
கோயில்களில்‌ நடைபெறும்‌ மாஸ்‌? போலவே, ஆங்கு வேத 
பாராயணங்கள்‌ நடைபெறும்‌. தெய்வ உருவத்தின்‌ முன்னர்த்‌ 
தீபாராதனைகள்‌ செய்யப்படும்‌. நாம்‌ ஒரு பெரியாரைக்‌ கெளர 
விப்பதுபோல அந்த உருவத்தையும்‌ மேன்மைப்படுத்துவார்கள்‌. 
கோயிலில்‌ நடைபெறுவன இவ்வளவே. கோயிலுக்குச்‌ செல்லும்‌ 
ஒரு மனிதன்‌ ஒரு போதும்‌ கோயிலுக்கு ஏகாதவனிலும்‌ பெரிய 
வன்‌ என்று கருதப்படுவதில்லை. இந்தியாவிலே மதமானது ஒவ்‌ 
னிப்பட்ட விஷயமாகக்‌ கருதப்படுகின்‌ றதனால்‌ 
கோயிலுக்கேகா தவனே உண்மையில்‌ மிக்க பத்தி வாய்ந்தவ 
$கப்படுகிறான்‌. ஒவ்வொருவனும்‌ தன்‌ தன்‌ இல்‌ 


குருக்களாக வருவ 
கோயில்கள்‌ உங்கள்‌ நாட்டி 


482 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌-2 


லதீதிந்‌ சிறு கோயில்‌ ஒன்றையோ, அதற்கென ஓர்‌ அறை 
யையோ ஏற்படுத்தி, ஓவ்வொரு காலை மாலையும்‌ அதனுள்‌ ச்‌ 
மூலையில்‌ அமர்ந்து பூசை செய்துவருகின்றான்‌. இது முற்றிலும்‌. 
மானச பூசையாகும்‌. ஏனெனில்‌, பிறருக்கு அவன்‌ என்றத்‌ 
செய்கிறான்‌ என்பது தெரியவரா து. அவன்‌ செய்வதொன்று 
உட்கார்‌ ந்‌ துகொண்டு கைவிரல்களை ஒரு 
விதமாக அசைத்துக்கொண்டோ, நாசித்‌ துவாரங்களை மூடிப்‌ 
திறந்தும்‌ விபரீத முறையிலே மூச்சு விட்டுக்கொண்டோ இருத்த 
ப்‌ மாத்திரம்‌ மற்றவர்‌ கண்களுக்குப்‌ புலப்படும்‌. அவி 
திரி பிறந்தோனாயிருப்பினும்‌, இதற்குமேல்‌ ஒன்றும்‌ தெரிந்த 
ஓவ்வொரு வேளை அவன்‌ மனைவியும்‌ ௮வ 


3 2 ம்‌ 
ன்பதை அறியாமலிருக்கலாம்‌. இவ்வித 


தால்‌, அங்குப்‌ போய்த்‌ ௨ 
சிற்சில சமயங்களில்‌ கோ 
மும்பிடுவதும்‌ உண்டு. 


தய்வத்தை வழிபட்டு வருவார்கள்‌ 
யில்களுக்குப்‌ போய்‌ உருவங்க 


5 ய்ய 
கோயில்களுக்கு அவர்கள்‌ செ ட்‌ 


ல்‌ குருக்களாக அமருவது இழிதெத்‌ 
்‌ ந்ததன்‌ காரணம்‌ உங்களுக்கு ல 


கப்பட்டு வ 3 காசு வாங்குவதினும்‌ மிகப்‌ பலமாக ப 
வ பட்‌ 

யாதும்‌ வழி கா “௨ தகவே, வறுமையால்‌ உந்தப்‌! ள்ல 
அமாட்டரதவரே கடைசியாகக்‌ - கைக்கொ? 


என்‌ குருநாதர்‌ 483 
தரை, அறகிதெரக்கம்‌ ஏகோ? அரம்‌ டப 
வருகின்‌ ட்ரக்‌ 7 பல பத்திச்‌ சுவை வாய்ந்த பாடல்‌ 
வரத அப்பாடரகனின்‌ உட்கருத்து பரம்பு இதி 
விற்சே க்‌ ல்‌ வதி சொல்லப்படும்‌ கடவுளை நேரில்‌ காண்‌ 
பதே: இவ்வுட்கருத்தைக்‌ கொள்ளாத சமய நூலே இல்லை. ஒருவண்‌ 
த படம ட ட படல்‌ கடவுளை உணர வேண்டும்‌ ; 

ரப்‌ பார்கக வேண்டும்‌ ; அவருடன்‌ பேசவும்‌ வேண்டும்‌ ; 
இதுவே சமயமெனப்படும்‌. கடவுள்‌ காட்சிகளைக்‌ கண்ட புனித 
க ான்களின்‌ கழி திறங்கள்‌. இந்தியா எங்கணும்‌ நிறைந்துள்ளன 
இவ்வித கருத்துகளே (கடவுளை அனுபூதி வாயிலாய்‌ அடைவதே) 
அவர்களி! க்‌ ஆதார நிலையமாய்‌ இருக்கின்றன. பழைய 
மாலதி நூல்களும்‌ சாத்திரங்களும்‌ ஆன்மஞான உண்மைகளை 
நேரக்‌ நேர்‌ i பெரியார்களால்‌ எழுதப்பட்டவைகளாகும்‌, 
இப்புத்தகிங் கள்‌ வெற்று அறிவுக்காக எழுதப்பட்டனவல்ல. 
ருக்‌ முறையிலே இவற்றை உணர்ந்துகொள்ள முடியாது 
த 5மயை நேரில்‌ கண்ட பெரியார்களால்‌ எழுதப்பட்டதனாலே.. 
தம்மை பார்கள்‌ து நிலைமைக்குத்‌ தகுந்தவாறு 
யர்‌ நதிக்கொள்ளூபவர்களால்‌ மட்டிலும்‌ இவைகளைத்‌ தெரிந்து 
கொள்ள முடியும்‌. இப்பிறப்பிலே கடவுள்‌ சாக்ஷாத்காரம்‌ 
அடையக்கூடும்‌ என்றும்‌, அஃது அனைவராலும்‌ எய்தக்கூடிய 
தென்றும்‌ அவைகள்‌ சாற்றுகின்றன. இவ்வித நிலையை அடை 
தற்‌ மனம்‌ திரும்புவதையே நான்‌ சமயத்தின்‌ தொடக்க . 
ச சொல்லுவேன்‌. இதுவே எல்லாச்‌ சமயங்களினுடைய 
த்கியக்‌ கருத்து. ஆகவே, பேசுவதில்‌ திறமை வாய்ந்த 
ஒருவனோ; அன்றி வாதம்‌ புரிந்து யாவரும்‌ நம்புமாறு 
மையை விளக்குவதில்‌ வல்ல ஒருவனோ, சமயத்‌ தொடர்‌ 
பான மிக உயர்ந்த கருத்துகளைப்பற்றி உபதேசம்‌ செய்யும்போது 
செவி சாய்த்துக்‌ கேட்பார்‌ ஒருவரும்‌ இல்லாமற்‌ போய்விடு 
இன்றனர்‌- ஆனால்‌, மற்றொரு மனிதர்‌, மிகவும்‌ ஏழை ; தம்‌ தாய்‌ 
மொழியிலும்‌ நன்றாய்ப்‌ பேசத்‌ தெரியாதவர்‌. எனினும்‌, அவரது 
வாழ்நாளிலேயே சமூகத்தில்‌ பாதிப்பேர்‌ அவரைக்‌ கடவுளெனக்‌ 
கும்பிட்டு வருகின்றனர்‌. ஒருவன்‌, தன்னை அனுபூதியென்னும்‌ 
உயர்‌ நிலைக்கு உயர்த்திக்கொண்டான்‌ என்றால்‌, மதமானது 
அவனுக்கு வெற்று மனோபாவனையுடன்‌ நின்றுவிடுவதில்லை. 
சமயம்‌; ஆன்மாவின்‌ அழியாத தன்மை; கடவுள்‌ என்னும்‌ மிக 
உயரிய உண்மையை ஒருவன்‌ வறிதே இருட்டிலே தேடிக்கொண்டி 
வில்லை என்பது வெளிவந்துவிட்டால்‌, அத்தகையோனைப்‌ 


484 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌-2 


பார்ப்பதற்காக இந்தியாவிலே நாற்றிசைகளிலுமிருந்.து மக்‌ 

திரண்டு வருகின்றார்கள்‌ ; நாளடைவில்‌ அவனைக்‌ கடவுளெனவே 

கருதி வணங்கத்‌ தலைப்படுகின்றார்கள்‌. விலே 
மேற்கூறிய சிறுவர்‌ பூசை செய்ய அமர்ந்த கோயி 


ஆராதனை செய்யப்பட்டு வந்தது. அவர்‌ வழக்கம்போலகீ கால்‌ 


இவை எல்லாம்‌ கனவு மாத்திரமோ ? மதம்‌ என்பதில்‌ ஏதேகிம்‌ 
உண்மை இருக்கின்றதா 2? இத்தகைய ஐயங்கள்‌ இந்துக்க ரம்‌ 
குழந்தைகளுக்கு எழுவதுண்டு. நாம்‌ செய்வன கெ க்‌ 
உண்மையா என்னும்‌ ஜயந்தோன்‌ நித தெளிதல்‌ கறு 
நாட்டிந்கே உரியதாகும்‌. கடவுள்‌, ஆன்மா இவைகளைப்‌ த த்‌ 
எல்லையற்ற தத்துவங்கள்‌ எப்போதும்‌ எங்கள்‌ நூல்களில்‌ இருந்‌ 
போதிலும்‌, இவற்றுள்‌ ஒன்றாலும்‌ நாங்கள்‌ திருப்தி அத 
தில்லை, தத்துவங்களோ, சாத்திரங்களோ எவையும்‌ எங்களை 
திருப்தி கொள்ளக்‌ செய்யா. ஆன்மாவை நேரிற்காண்‌ 
அல்லது அனுபூதி என்னும்‌ ஒன்றே எங்கள்‌ ஆயிரக்கணக்க 
மக்‌ [்‌ ய்‌ உள்ளது. “கடவுள்‌ ல்‌; 
உண்மையில்‌ இருக்கிறார்‌ என்றா 

என்னால்‌ அவரைக்‌ காண இயலுமா 2 உண்மையை நான்‌ 
அறிய முடியுமா ?? இவை எல்லாம்‌ மே 


பு ்‌ ல்‌; 
எயல்முறைக்கப்பால்‌ உள்ளவை என்று தோன்றலாம்‌ ; அட்‌ 
எங்களுக்கோ, இவை யாவும்‌ செயலாக்க கூடிய “த்‌ 
களாகும்‌. இவ்வுண்மை 4 


பிரையும்‌ துறந்துவிடுவர்‌, இது சாத ர 

என்னும்‌ வார்த்தையின்‌ ்‌ 
படாதது ; அறிவின்‌ அனுமானமாகாதது ; வெறுந்தருக்க ௮ ப்‌ 
அடையப்பெறும்‌ மூடிபல்லாதது ; இருட்டில்‌ தத்‌ 
படாதது ; ஆனால்‌, உண்மையில்‌ நேரிற்கண்டு அறியப்பட 2 
அட களுக்கு இப்புறவுலகு உண்மையாய்த்‌ தோன்றுவை 


என்‌ குருநாதர்‌ 42 
துறந்து சென்றனர்‌ ! எத்தனை ஆயிரக்கணக்கான மாந்தர்‌ 
புண்ணிய  நதிக்கரையிலே உட்கார்ந்து! கண்ணீர்‌ சொரி 
வதன்பொருட்டு வீடு வாயிலை விட்டுச்‌ சென்றுளார்‌ ! 
ளெல்லாம்‌ நீங்கள்‌ அறியாதனவல்ல. நேரிற்காண்பதற்காகவே 
அவர்கள்‌ எத்துணேத்‌ துன்பங்களுக்கும்‌ ஆ 
களது துன்பக்‌ கண்ணீருக்குக்‌ காரணங்களை உங்கள்‌ மூன்‌ எடுத்‌ 
துரைக்க இது ஏற்ற பொழுதன்று. இவ்வொரே விஷயம்‌ அப்பெரி 
யாரது உள்ளத்தில்‌ ஊன்‌ றிப்பதிந்துள்ள த! என்பது மாத்திரம்‌ 
உண்மையாகும்‌. ஆயிரக்கணக்கானோர்‌ கொல்லப்படுவர்‌ ; 
எனினும்‌, ஆயிரக்கணக்கான மாந்தர்‌ உயிரை விடுவதற்கும்‌ 
ஆயத்தமாயிருப்பர்‌. இந்த ஒன்றைப்‌ பெறும்‌ பொருட்டே 
பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள்‌ இந்து சமூகத்தார்‌ அனைவரும்‌ 
தம்‌ வாழ்க்கையை வெறுத்துத்‌ தியாகம்‌ செய்து வருகின்றனர்‌. 
இதன்பொருட்டு ஒவ்வோர்‌ ஆண்டிலும்‌ ஆயிரக்கணக்கான இந்து 
மக்கள்‌ தங்கள்‌ வீடு வாயில்களை த்‌ துறந்து: விடுகின்றார்கள்‌. இன்‌ 
னும்‌ எண்ணிறந்தோர்‌, இதனாலுண்டாகும்‌ இன்னல்கள்‌ காரண 
மாக இறந்துபோகின்றனர்‌. மேலை நாட்டானுக்கு இவையனைத்தும்‌ 
கனவு போலத்‌ தோன்றலாம்‌. இவ்வித நோக்கத்தின்‌ காரணமும்‌ 
நான்‌ அறிந்ததொன்றே. ஆனால்‌, நான்‌ மேலை நாட்டில்‌ வசித்துள்‌ 
ளேன்‌ என்றாலும்‌, இவ்விஷயம்‌ உண்மையில்‌ செயல்‌ முறையாக 
அடையக்கூடியதெனவே இன்றும்‌ நான்‌ கருதுகின்றேன்‌. 

கடவுளை நேரிற்காண வேண்டுவதைத்‌ தவிர்த்து ஏதேனும்‌ 
ஒரு கணப்போதாகிலும்‌ நான்‌ வேறைண்ணம்‌ கொள் வேனாகில்‌, 
“அக்காலம்‌ எனக்குப்‌ பெருநஷ்டத்தை விளைக்கும்‌. வியப்பைத்‌ 
தரும்‌ விஞ்ஞான சாத்திரத்திற்‌ சிறிது கருத்தூன்றுவேனாகில்‌, 
அதுவும்‌ பயனற்றதே. வாழ்வோ, நீரிற்குமிழி போன்று அழிதற்‌ 
பாலது. மக்கள்‌, தேவர்களைப்‌ போன்ற நுண்ணறிவு படைத்த 
வராயிருப்பினும்‌, விலங்குகளையொப்ப அறிவற்றவராயிருப்பி 
னும்‌, எல்லாரும்‌ அழிவ துண்மை. உடுக்க உடையில்லா து 
கந்தலைக்‌ கட்டும்‌ அளவு வறுமையுற்றிருந்தாலும்‌, ஈடுமெடுப்பு 
மில்லாத செல்வம்‌ படைத்தவராயிருப்பினும்‌, மாள்வது 
மேலை நாட்டுப்‌ பெரிய நகரங்களின்‌ விசாலமான 
தெருக்களிலொன்‌ றில்‌ அற்பனாய்‌ வாழ்ந்தாலும்‌, கோடிக்கணக்‌ 


தாலும்‌, முடிவில்‌ மரணம்‌ நிச்சயமே. ஆரோக்கியம்‌ நிறைந்தவ 


ராய்‌ இருப்பினும்‌, மிகவும்‌ கேட 
மிகுந்த கவிதை உள்ளம்‌ ததும்பும்‌ இயல்‌ 


உடலழிவு நிச்சயம்‌. 


486 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 


புடையவனாயிருப்பினும்‌, குரூரத்தன்மை நிறைந்தவனாயிருப்‌ 
பினும்‌, அழிவது உண்மை. எனினும்‌, இம்மயக்கத்திலிருந்தி்‌ 
விடுபடும்‌ வழி உளதென்று இந்துக்கள்‌ இயம்புகின்றார்கள்‌. அகி 
தான்‌ கடவுள்‌ ; அதுவே சமயம்‌ என்பதாம்‌. இஃது உண்டை 
யானால்‌, வாழ்க்கையின்‌ உண்மை விளக்கப்பட்டதாகின்றதி? ' 
வாழ்க்கை, இன்பம்‌ தரக்கூடியதும்‌ நுகரக்கூடியதும்‌ ஆகின்ற & 
இல்லையெனில்‌, அது பயனற்ற சமையாய்விடும்‌. இதுவே எங்க | 
கருத்து. மற்றப்படி எவ்வளவு பெரிய தருகீகமும்‌ இதனை மெனி 
பித்துக்‌ காட்டமாட்டாது, ்‌ தருக்கங்களெல்லாம்‌ ஓருண்மைூ | 
நம்பத்தக்கதென எடுத்துக்‌ காட்டுவதோடு நின்‌. றுவிடுகின்‌ற௪ 
ஒரு துறையிலிருக்கும்‌ சிறந்த ஆராய்ச்சியின்‌ விளைவும்‌ ஓரு 
மையை அனுமானிக்கச்‌ செய்கின்றதேயன்‌ றி, அதற்கு மேல்‌ எ 
வில்‌ செய்வதில்லை. மிக உயர்ந்த பெளதிக சாத்திர விளக்கம 
லாம்‌ அனுமானங்களாய்‌ இருக்கின்‌ றனவேயன்‌ றி, உண்மைக்‌ 
இன்னும்‌ கண்டவையல்ல. இந்திரியங்களால்‌ அனுபவ வழியி 
உணரக்‌ கூடியவைகளே உண்மைகளாகும்‌. உண்மைக்‌ 
இருப்பை உள்ளத்தினால்‌ அறியவேண்டும்‌. மதத்தை மெ 
பித்துக்‌ காட்டும்பொருட்டு அதை நாம்‌ காட்சியில்‌ உண 
கூடியவர்களாய்‌ இருக்கின்றோம்‌. கடவுள்‌ ஒருவர்‌ உளரென்ப 
மனமார நம்புவதன்பொருட்டு நாம்‌ அவரது இருப்பை உ 
கிறோம்‌. ௪மய உண்மைகள்‌ உளவென்பதை நம்புவதற்காக 
மதத்தை உணர்வது அவசியமாகின்றது. அதனை உணர்வில்‌ 
மிகவும்‌ நீண்ட தருகீகங்களாலோ வேறெவற்றினாலோ 


நாம்‌ 


ஆற்றலும்‌ ஒருங்கு குவிந்து அதில்‌ . , ஓவ்‌ 
நாளும்‌ அவர்‌ விம்மியமுது,, னும்‌ பு வணி 


தானா, அல்லது கவி வாணரது கனவேயோ ? அருளன்னை 


என்‌ குருநாதர்‌ ௮ 
வாய்க்கப்‌ பெற்றவராயும்‌, எவ்‌ 


அவர்‌ எவ்வளவு இயற்கைக்‌ குணம்‌ 
அயலார்‌ கருத்து எதுவும்‌ 


வளவு திடமனமுடையவராகவும்‌, 
கலவாத அவ்வளவு தூய க 
பல்கலைக்கழகத்திற்குச்‌ சென்று கல்வி பயிலாததால்‌ அவர்‌ 
தாமாகவே சிந்தனை செய்யும்‌ சத்தி வாய்க்கப்‌ பெற்றிருந்தார்‌. 
நமது வாழ்க்கையில்‌ அரைப்பங்கு கலாசாலைகளில்‌ கழிக்கப்‌ 
படுவதாலே, நாம்‌ பிறர்‌ கருத்துகளைத்‌ திணிக்கப்பெற்றவர்களாய்‌ 
இருக்கின்றோம்‌. சற்று முன்‌ குறிப்பிட்ட மாகீஸ்முல்லர்‌ எழுதிய 
கட்டுரையிலே, *“ அவர்‌ தூய அய அறிவு வாய்க்கப்பெற்றவர்‌ ; 
எந்தப்‌ பல்கலைக்கழக எல்லைக்குள்ளூம்‌ கல்வி பயிலாததே அவர்‌ 
சுய அறிவு வாய்க்கப்பெற்றதன்‌ ரகசியமாகும்‌,” என்பது கவின்‌ 
பெற எடுத்துக்‌ காட்டப்பட்டிருக்கிற தி என்றாகிலும்‌ கடவுளைக்‌ 
காணக்கூடுமா என்று அவரது உள்ளத்தை மிக உறுதியாய்ப்‌ 
பற்றியிருந்த அவா நாளுக்குநாள்‌ வலிமை பெற்று, இறுதியில்‌ 
கடவுளைத்‌ தவிர்த்து . வேறொன்றையும்‌ கருதாதபடி செய்து 
விட்டது ஆகவே, பூசையை முறைப்படி செய்துவர அவரால்‌ 
இயலவில்லை. அவர்‌ பன்முறை தேவியின்‌ உருவத்தின்‌ முன்னர்‌ 
த்தியம்‌ படைக்க மறந்துவிடுவார்‌ ; சில வேளைகளில்‌ 


நைவே 

தீபாராதனை செய்யத்‌ தவறிவிடுவார்‌ ; வேது சில நேரங்களில்‌ 

மற்‌ை யவற்றை மறந்து மணிக்கணக்காகதீ திருவிளக்காரதியைத்‌ 
ப்பார்‌. 


[43 தாயே, நீ இருப்பது உண்மைதானா ₹ உண்மையாயின்‌, 
யேன்‌ வந்து என்னுடன்‌ பேசுகின்றாயில்லை ? நீ இறந்துபட்‌ 
உனையோ ??? என்ற இந்த எண்ணமே அவர்‌ மனத்தில்‌ இடை 
யாது! குடிகொண்ட அ. சில சமயம்‌, நம்மிற்சிலருக்கும்‌, பயனற்ற 
உயிரற்ற தருக்கங்களிலும்‌, உண்மைப்‌ பயனொன்றையும்‌ 
தாராத புத்தகப்‌ படிப்பிலும்‌ ௪லிப்பேற்பட்டு, அறிவு ஆவேசங்‌ 
கொண்ட வேளைகளில்‌ இத்தகைய கடவுட்சிந்தை உண்டாவ 
ட. (அபினி உண்பவன து ,அகக்களிப்பு- போதை-ஒரு 
வகை ஊகீகந்தருகிறது. பழக்கமான குறித்த காலத்தில்‌ அபினி 
யாவிடின்‌, அவன்‌ இறந்துவிடுவான்‌. இது போன்ற அறிவு 


கிடை 

வெறியும்‌ நமக்கு அவசியந்தான்‌.) கடவுட்சிந்தையுண்டாகும்‌ 

போது நாமும்‌, “பரந்த இவ்வுலகத்திலே உண்மையறிவை 
ரொருவரும்‌ இலரோ? சழக்குகளும்‌, 


எனக்குப்‌ புலனாக்குவா 

வுகளூம்‌, மிகுந்த இவ்வுலகத்தில்‌, நான்‌ யாரை உண்மை 
ம்பிப்‌ பின்‌ பற்றுவேன்‌ ? கடவுளே, நீ இருப்பது உண்மை 
பாயின்‌? நேரே வந்து என்னோடு பேசலாகாதா? ஆண்‌ பெண்‌ 


310-952 


488 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--கூடர்‌-2 

என்ற வேறுபாடின்றி அனைவர்க்கும்‌ உரிய கடவுள்‌ தீயேயா இ 
நீ நேரில்‌ வாராமல்‌ உன்‌ தூதர்களை அனுப்புவது பணக 
நேரில்‌ வந்து உன்‌ குழந்தை ஆயத்தமுள்ளவனா கண 
என்பதை அறிவிக்கக்‌ கூடாதா ? என்று உளம்‌ நைந்து ண்ணி 
லாம்‌. இத்தகைய எண்ணங்கள்‌ மனம்‌ நைந்து ர்வு 
களில்‌ நம்மனைவர்க்கும்‌ வரக்கூடியவைகளே. ஆனால்‌, னில்‌ 
கணம்‌ நாம்‌ எல்லாவற்றையும்‌ மறந்துவிடுகிறோம்‌. ஏனெ 
நம்மைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ பொருள்கள்‌ நம்மனத்தைகீ கொ 
கொள்ளும்‌ முறையில்‌ அமைந்திருக்கின்‌ றன. 


ஒரு கணத்தில்‌ மட்டும்‌ துறக்கத்தின்‌ கபாடங்கள்‌ திறக்க 
டன போல எல்லாம்‌ காட்சி அளிக்கும்‌. நாம்‌ பேரின்பப்‌ போ 
யில்‌ மூழ்குவதாகக்‌ காண்போம்‌. “ஆனால்‌, நம்முடைய விலக 
யல்பு இத்தகைய தெய்விகத்‌ காட்சிகளை நம்‌ மனத்தை கீழ்‌ 
உதறித்‌ தள்ளிவிடும்‌. மீண்டும்‌ விலங்கின்‌ தன்மையாக 
நிலையை எய்தியும்‌, குடிப்பதும்‌, உண்பதும்‌, இறப்பதுமாகி ந்து 
றையே அடிக்கடி தொழிலாகச்‌ கொண்டும்‌ இறுதியில்‌ அழிந்‌ 
விடுகின்றோம்‌. 


வ ப்ப்‌ 
எளிதாகத்‌ தம்‌ குறிக்கோளினிண்றும்‌ கீழிறங்காமல்‌ மெய்‌ 
பொருளை ஓ: ந 


மனத்தை ஈர்க்கும்‌ கவர்ச்சி ஏற்பட்‌ 


கேனும்‌ உயிர்போவ்து திண்ணம்‌. 
வெற்றியில்‌ அது மறையட்டும்‌. மணி 
ஜ்ளரூதல்‌, வாழ்க்கை, மரண 
பிரச்சினைக்கு வழிகாணுதல்‌--இவந்றைவிடச்‌ சிறந்த பெ 
ஏதேனும்‌ உண்டோ உலகில்‌ 2 * 

கடைசியில்‌ அச்சிறுவர்க்குக்‌ கே 
முற்றிலும்‌ இயலாது போயிற்று, சிறி 
அதன்‌ வேலையையும்‌ விட்டகன்று, அருகிலிருந்த னார்‌ 
தார்‌ காட்டுக்குட்‌ சென்று ஆங்கு உறையலா எப்‌ 
அச்சமயத்தில்‌ எப்போது கதிரவன்‌ தோன்‌ நினான்‌; ரென்‌ 
்‌, தாம்‌ எப்படி வசித்தார்‌, 
ஈது போயினவென் று பிற்காலத்தில்‌ “நப்‌ 
ம்‌ கூறியிருக்கின்றார்‌. அவர்‌ தம்‌ 


ஈயிற்பூசை 


, ன்‌ கரடு க்‌ அகம்‌, 


என்‌ குருநாதர்‌ ன 
பற்றிய எண்ணமில்லாமல்‌ உணவை மறந்துவிடுவார்‌. அநீ 
நாட்களிலெல்லாம்‌ அவரது உறவின்‌ முறையார்‌ ஒருவர்‌, மிக்க 
அன்புடன்‌ அவரைக்‌ கவனித்து, வாயில்‌ உண வைத்துத்‌ 
திணிப்பார்‌. அதை அவர்‌ தமக்குத்‌ தெரியாமலே அருந்தி 
வரலாயினர்‌. 

அல்லும்‌ பகலும்‌ இவ்வண்ணமே அச்சிறுவருக்குக்‌ காலம்‌ 
சென்றது. ஒரு நாள்‌ முழுதும்‌ கழிந்து மாலை நேரத்தில்‌ 
கோயிலிலே நடைபெறும்‌ பூசை மணியின்‌ நாதமும்‌, அப்போது 
மக்களால்‌ இசைக்கப்படும்‌ பாட்டுகளின்‌ குரலோசையும்‌ அக்‌ 
காட்டில்‌ இருக்கும்‌ அச்சிறுவர்‌ காதில்‌ படும்போது அவை மேன்‌ 
மேலும்‌ அவரைத்‌ துன்பக்‌ கடலில்‌ மூழ்கச்‌ செய்யும்‌. அப்‌ 
பொழுது அவர்‌, “: மற்றொரு நாளும்‌ வீணிற்கழிந்துவிட்டதே ! 
ஆனால்‌, அன்னாய்‌, நீ இன்னும்‌ என்‌ முன்‌ வந்து எனக்குத்‌ 
தரிசனம்‌ தந்தருளவில்லையே ! இவ்வற்ப வாழ்க்கையில்‌ மற்றொரு 
நாள்‌ போய்விட்டதே! நானோ, இன்னும்‌ மெய்ப்பொருளைக்‌ 
கண்டபாடில்லை !?? என்று ஏங்கி அழுவார்‌ ; தேவி தரிசனம்‌ 
கிடைக்கவில்லையென்னும்‌ தாங்க முடியாத இம்மன வேதனையால்‌ 
தமது முகத்தைப்‌ பலமுறை பூமியில்‌ மோதிப்‌ புலம்பியும்‌ வாய்‌ 
விட்டலறியும்‌ பின்வருமாறு தேவியைப்‌ பிரார்த்தனை செய்வார்‌ : 


அம்பிகே, என்‌ ஆருயிர்‌ அன்னையே, என்னுள்ளிருக்கும்‌ 
ஆன்ம சத்தியை வெளிப்படுத்துவாயாக. உல மாதாவாகிய 
உன்னையன்றி வேறொன்றையும்‌ நான்‌ விரும்பாமலிருக்கும்படி 


செய்வாயாக ! ?? 

உண்மையில்‌ அவர்‌ தமது குறிக்கோளுக்கேற்ப நடக்கலா 
யினர்‌. அனைத்தையும்‌ அவள்பொருட்டு அர்ப்பணம்‌ செய்தா 
லன்றி உலக அன்னை தரிசனம்‌ தருவதில்லையென்பதை அவர்‌ 
கேள்விப்பட்டிருந்தார்‌. அம்பிகை அனைவரிடமும்‌ வர விரும்பு 
கிறாள்‌ ; ஆனால்‌, மாந்தரோ, அவளை இலட்சியம்‌ செய்யாமல்‌, 
மூடத்தனமாகப்‌ பற்பல அற்பப்‌ பொருள்களுக்காகப்‌ பிரார்தீதனை 
புரிகின்றனர்‌ எனவும்‌, அவர்கள்‌ தங்களுடைய சிற்றின்பங்‌ 
. களையே தேடி அலைகின்றார்களே அல்லாது, அன்னையை அடைய 
விரும்பு கின்‌ றதில்லையெனவும்‌, உண்மையில்‌ வேறு எண்ணம்‌ 
சிறிதுமில்லாமல்‌ முழு மனத்துடன்‌ விரும்புவார்களாகில்‌ அக்‌ 
கணமே தேவியும்‌ அவர்களுக்கு அருள்புரிவாள்‌ எனவும்‌ அவர்‌ 
கேள்விப்பட்டிருந்தார்‌. அவர்‌ தமத அந்த எண்ண மயமே 
ஆகி, தேவியையன்‌ றி வேறொன்றையும்‌ வேண்டாத எண்ண 


க 


490 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 
மயமாகி, அதனைச்‌ சடவுலக வாழ்க்கையி 
முயன்றார்‌ ; உள்ளம்‌, உரை, 
முயன்றார்‌, அவ்வெண்ண 
மிருந்த சிறிது சொத்தையு 


லும்‌ தவறாது பின்பற்‌ 
செயல்‌ இம்மூன்றிலும்‌ அனு மி்‌ 
த்தைப்‌ பின்பற்றி வந்தார்‌; தீ ந. 
ச “ இனிக்‌ கா 
ம்‌ தூர எறிந்துவிட்டு, கொண் 
ஒரு போதும்‌ கையினால்‌ தொடுவதில்லை,” என்று விரதம்‌ சபதம்‌] 
டார்‌. காசைக்‌ கையினால்‌ தொடுவதில்லை என்னும்‌ இச்ச 


அவரது வாழ்க்கையில்‌ இயற்கையாய்‌ அமைத்துவிட்ட்‌ 
உங்களுக்கு இது ஒரு மாய வித்தையாகத்‌ தோன்றலாம்‌. நன்‌. 
அவரது பிற்கால வாழ்க்கையில்‌, அவர்‌ உறங்கிக்கொண்டு ப்‌ 
போது ஒரு காசு கொண்டு அவரைத்‌ தொடுவேனாகில்‌ 
கைகால்கள்‌ வளைந்துபோம்‌ ; 


வாயு 
உடல்‌ முழுதுமே பாரிச 
தாக்கினாற்போன் நு உணர்ச்‌ 


அவர்‌ 

சியற்றுப்‌ போய்விடும்‌. ழ்‌ ஒரு 
மனத்திலெழுந்த மற்றொரு விஷயமென்னவென்றால்‌, அரபு ; 
பெரும்பகையாகும்‌,? என்பதே. 


மனிதன்‌ ஆன்மாவால்‌. 
ஆன்மாவோ, ஆண்‌ பெண்‌ என்ற பால்‌ வேற்றுமைய்‌ டு 
யும்‌, செல்வமுமாகிய இர 7 


யின்‌ வெ 


த 
ஓவ்வொரு பெண்ணும்‌ ஜகதம்பில்‌ 
யின்‌ அமிசமாயிருக்க, ஒரு மாதை நான்‌ எப்படி மனை ண்டிர்‌ 
எண்ணுதல்‌ கூடும்‌ 2 என்பதே அவரது கொள்கை. ன்‌ 
பராசத்தியாகவே அவருக்கு விளங்‌ 
பெண்ணுரு ஓவ்‌ ப்‌ 


யத்‌ தவிர்த்துப்‌ பிறி 
றும்‌ காணக்கூடாத நிலையை அவர்‌ 


குழந்தாய்‌, ஓரறை 
அதற்கடுத்த மற்றோர்‌ அறையில்‌ 

நினைத்துக்கொள்‌. 
எண்ணுகிறாயா 2 


உறும்‌; 
யில்‌ பொற்குவியல்‌ ஓள்‌ 
ஒரு திருடனும்‌ இருப்‌? 
அத்திருடனுக்கு உறக்கம்‌ வரும்‌ 
வரவேமாட்டா து. அவ்வறைக்குச்‌ 
ற்குவியலைஃ கைக்கொள்வதென்னும்‌ 
நினைவுடன்‌ அவல்‌ னல்லவா? அதேபோல; 


என்‌ குருநாதர்‌ 491 


அறிந்த ஒருவனால்‌ அதையடையப்‌ பெருமுயற்சி செய்யாமல்‌ 
சும்மா இருக்கமுடியுமா ? ஒரு கணப்போதேனும்‌ சிரமப்படாமல்‌, 
முயற்சி செய்யாமல்‌ நின்றுவிடுவானா ? அதை அடைய வேண்டும்‌ 
என்னும்‌ ஒரே ஆவல்‌ நிறைந்த பித்தனாய்‌ விடுவானல்லவா ? ?? 
என்று அப்பெரியாரே என்னிடம்‌ கூறியுள்ளார்‌. இத்தெய்விகப்‌ 
பித்து அச்சிறுவரை இறுகப்‌ பற்றிக்கொண்ட அ: அச்சமயத்தில்‌ 
அவருடைய ஒயங்களையகற்றிச்‌ சாதனை வழிகளைக்‌ காட்ட, குரு 
எவரையும்‌ அவர்‌ அடையவில்லை. அனைவரும்‌ அவரைப்‌ பித்தர்‌ 
என்றே கருதி வந்தனர்‌. இஃது உலகில்‌ சாதாரணமாக நடை 
பெறும்‌ விஷயந்தான்‌. ஒருவன்‌ உலகத்தின்‌ வீண்‌ பெருமைகளை 
ஓழித்துவிடுவானாகில்‌, அவன்‌ பித்தன்‌ என்று கருதப்படுகிறான்‌. 
ஆனால்‌, அவனைப்‌ போன்‌ றவரே உலகத்தில்‌ உயர்ந்த புருஷராவர்‌. 
இந்த நம்‌ உலகத்தையே ஆட்டிவைக்கும்‌ சத்திகள்‌ எல்லாம்‌ அவ்‌ 
விதப்‌ பைத்தியத்திலிருந்தே தோன்‌ றியி க்கின்றன. இனிமேல்‌ 
ஆட்டிவைக்கப்போகிற சத்திகள்‌ அவ்விதப்‌ பைத்தியத்திலிருந்து 
தான்‌ வந்துதீரும்‌. 

மெய்ப்பொருளை அடையவேண்டும்‌ என்னும்‌ ஓயா முயற்சி 
யிலேயே நாட்களும்‌, வாரங்களும்‌, மாதங்களும்‌ கழிந்து வந்தன; 
சிறுவர்‌ தெய்வக்‌ காட்சிகளையும்‌ காணத்‌ தலைப்பட்டார்‌. அவ 
ருடைய உண்மை இயல்பின்‌ இரகசியங்கள்‌ அவருக்குப்‌ புலப்பட 
லாயின. இத்தனை காலமாக மூடி இருந்த திரைகள்‌ ஒன்றன்பின்‌ 
ஒன்றாகக்‌ களை ந்தெறியப்படுவன போலத்‌ தோன்றின. ஜகதம்‌ 
பிகையே குரவராய்‌ அமர்ந்து அச்சிறுவர்‌ விரும்பிய உண்மைகளை 
அறிய வழி காட்டினாள்‌. இந்தச்‌ சமயத்திலே கட்டழகுள்ள 
வளும்‌, நிகரற்ற கல்வித்‌ திறமை வாய்ந்தவளூமான ஒரு மாது 
அங்கு வந்து சேர்ந்தாள்‌. அம்மாதைக்‌ குறித்துப்‌ பிற்காலத்தில்‌ 
அம்மகா புருஷர்‌, “அவள்‌ கல்வியறிவு உடையவளல்லள்‌ ; 
ஆனால்‌, அவள்‌ கல்வியின்‌ உருவமாகவே திகழ்ந்தாள்‌; அது 
மாத்திரமன்று ; மனித வடிவந்தாங்கிய கல்வித்‌ தேவியே 
யாவாள்‌,?? என்று கூறுவது வழக்கம்‌. இங்கும்‌ இந்தியர்களின்‌ 
உயர்ந்த மனோபாவனையைகீ காணலாம்‌. இந்திய மாதர்கள்‌ தம்‌ 
இயல்பான அஞ்ஞான வாழ்க்கையின்‌ இடையிலேயிருந்தும்‌, 
மேனாடுகளில்‌ கூறுகிறபடி சுதந்தரமற்ற வாழ்க்கையின்‌ மத்தியி 
லிருந்தும்‌, அவர்களிடையே மிக உயர்ந்த தெய்விகப்‌ பெண்‌ 
மக்கள்‌ தோன்றுகின்றார்கள்‌. அவள்‌ ஒரு சந்நியாசினியாவள்‌.. 
எங்கள்‌ நாட்டில்‌ பெண்பாலாரும்‌ உலகைத்துறந்து, சொத்துச்‌ 


சுதந்தரங்களைத்‌ தூர எறிந்து, மணம்‌ செய்துகொள்ளாமல்‌, தம்‌ 


492 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-2 


படைத்த குபேரன்‌ ஆகவும்‌, கடவுளை யொழிந்த இவ்வி, 
டாள்‌ தனமாகப்‌ பித்தேறி த்‌ 

கின்றார்கள்‌. ஒவ்வொருவரும்‌ தம்மைப்‌ போன்றவர்‌ நிலையைத்‌ 
தான்‌ அறிந்துகொள்ள முடியும்‌. ஒரு மனிதன்‌ பொன்னன்‌ 


தில்‌ பித்துக்கொண்டிருப்பானாகில்‌, அவனை மனிதர்‌ எங்கள்‌ 

அறிந்துகொள்ள இயலும்‌ ? “மூளை கலங்கியவன்‌ ; அவனி: 

நமக்கொரு காரியமுமில்லை ? என்று புறக்கணிக்கின்‌ றனர்‌. 

அகவே, குழந்தாய்‌, பொன்‌ முதலான அற்ப . விஷயங்‌ 

ற அரும்‌ இயல்புள்ள மாந்தர்‌ உன்னைப்‌ 1! அ 
னவ 5 க்‌ 

பம்‌ பித்தே அகடம்‌ கண து டட ட்ட 


ட மதத்தின்‌ பல்வேறு நெறிகளை அளிக்க 
ப க. » ௫. ப்‌ 

இ ல்‌ அம்படி செய்தாள்‌. அவளது இவ்வி 
நீதியாவின்‌ ஆன்ம ஞானமாகிய, ஆற்றல்‌ பொருந்திய ம்‌ 


493 
சொல்லும்படி 


என்‌ குருநாதர்‌ 


ஆற்றை ஒழுங்குபடுத்தி வழி நடத்தியது என்று 
இருந்தது. 

சின்னாட்களுக்குப்‌ பின்‌ அதே வனத்திற்கு இந்தியாவில்‌ 
பிச்சை ஏற்றுண்ணும்‌ வகுப்பைச்‌ சார்ந்தவரும்‌, பெரும்படிப்‌ 
பாளரும்‌, ஆன்ம விஞ்ஞானியருமான ஒரு சந்நியாசியார்‌ வந்து 
சேர்ந்தார்‌. அவர்‌ அரிய கொள்கையை அனுசரிப்பவர்‌ ; இவ்‌ 
வுலகம்‌ உண்மையில்‌ இருப்பதாக நம்பாதவர்‌. அவரது இக்‌ 
கருத்தை வாழ்க்கையில்‌ நடத்திக்காட்டும்பொருட்டே அவர்‌ ஒரு 
போதும்‌ கூரையின்‌ கீழ்ப்‌ போகமாட்டார்‌ ; புயற்காற்றுனாலும்‌, 
வெய்யோன்‌ வெப்பமானாலும்‌ வேறுபாடின்றி . வெளியிலேயே 
வாழ்ந்து வருவார்‌. அத்துறவியார்‌ நம்‌ சிறுவருக்கு வேதாந்த 
தத்துவங்களை உபதேசித்து வரும்‌ நாட்களில்‌-என்ன ஆச்சரி 
யம்‌ !- சீடர்‌ குருவைக்காட்டிலும்‌ சில விஷயங்களில்‌ மேம்பட்ட 
அறிவுடையவராய்த்‌ தோன்றலாயினர்‌ ! அத்துறவியார்‌ பல 
மாதங்கள்‌ அச்சிறுவருடன்‌ உறைந்து, பிறகு அவருக்குச்‌ 
சந்நியாசம்‌ கொடுத்துப்‌ பிரிந்து போய்விட்டார்‌. 


சிறுவர்‌ கோயிற்பூசாரியாய்‌ இருந்துவரும்‌ நாட்களில்‌, 
அவரது விபரீத வழிபாட்டினைக்‌ கண்ணுற்ற மாந்தர்‌ அனைவரும்‌ 
அவரை மூளை கலங்கியவர்‌ எனவே கருதினர்‌. அவருடைய 
உறவினர்‌ அவரைத்‌ தமதூருக்கு அழைத்துச்‌ சென்று; அவரது 
சித்தம்‌ மாறித்‌ தெளிவடையும்‌ என்னும்‌ கருத்துடன்‌ ஒரு சிறு 
பெண்ணை மணம்‌ புரிந்தனர்‌. ஆனால்‌, மணமானதும்‌ சிறுவர்‌ 
திரும்பவும்‌ காளிகோயிலுக்கு வந்து, நான்‌ முன்‌ கூறிய தம்மு 
டைய பைத்தியத்தில்‌ மேன்மேலும்‌ ஆழ்ந்துபோனார்‌. எங்கள்‌ 
நாட்டிலே சிற்சில வேளைகளில்‌ சின்னஞ்சிறுவர்களாயிருக்கும்‌ 
போதே பெற்றோர்கள்‌ தங்கள்‌ சிறுவர்‌ சிறுமிகளுக்கு மணம்‌ செய்‌ 
விக்கும்‌ வழக்கம்‌ உண்டு. இதனால்‌, சிறுவர்களுக்கு யாதொரு 
சுதந்தரமுமில்லை. ஆனால்‌, இவ்விவாகம்‌ ஒப்பந்த அள வேயாகும்‌. 
ஏனெனில்‌, மணமான பின்னும்‌ சிறுவனும்‌ சிறுமியும்‌ (மண 
மகனும்‌ மணமகளும்‌) தத்தம்‌ பெற்றோருடனேயே வாசம்‌ செய்து 
கொண்டிருப்பார்கள்‌. பெண்‌ தக்க வயது அடைந்த பின்னரே 
உண்மையான விவாகம்‌ நடைபெறும்‌ ; அப்போதுதான்‌ மண 
மகன்‌ மணமகளைத்‌ தன்‌ வீட்டிற்கு அழைத்து வருவது வழக்கம்‌. 
எனினும்‌, குறிப்பிட்ட அப்பெரியாரோ, தமக்கு ஒரு மனையாள்‌ 
உண்டு என்பதையே முற்றும்‌ மறந்துபோயினர்‌. நெடுந்தூரக்‌ 
கிராமத்திலிருந்த அவர்‌ மனைவியார்‌, தம்‌ கணவர்‌ மத விஷயத்தில்‌ 


494 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 


தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்‌ என்றும்‌, பலரால்‌ பைத்தியக்காரர்‌ 
என்னு கருதப்படுகிறார்‌ என்றும்‌ கேள்விப்பட்டு, அதனுண்மை 
மடத்‌. ம நேரிற்கண்டறியத்‌ துணிந்து, கொழுநர்‌ இருக்கு 
ஓ அதிற்குக்‌ கால்‌ நடையாக நடந்து செல்லலானார்‌. ஆனோ, 
பண்ணோ, எவராயிருப்பினும்‌, மத சம்பந்தமான வாழ்க்கையில்‌ 
த்‌ சந்நியாசம்‌ கொள்வாராகில்‌, எல்லா உலகக்‌ கடு 
ன்‌ ருந்தும்‌ விடுபட்டவர்களாய்விடுவது எங்கள்‌ நாட்டின்‌. 
LE, விதியாயினும்‌, அப்புருஷர்‌ தம்‌ மனைவியார்‌ தம்ம 


உரிமையுடையவர்‌ என்று ஏற்றுக்கொண்டு, என்னைப்‌ பொறுத்தி 
வரையில்‌ எல்லாப்‌ பெண்டிரிடத்திலும்‌ தான்‌ குடிகொண்டிருட, 
ல ஜகன்மாதா எனக்குக்‌ காட்டியிருக்கிறாள்‌. ஆகவே, மகளி 
்‌ ப என்‌ அன்னையாகக்‌ காணக்‌ கற்றுக்கொண்டி௰ 
ல்‌ ; அதே அன்னையாகத்தான்‌ உன்னையும்‌ நான்‌ கா டி 
(ப ரக “ஆனால்‌ உன்னை எனக்கு மணம்‌ செய்வித்திருக்கிற 7 
ு நீ என்னை இலெளகிக வாழ்க்கைக்கு இழுக்க விரும்பு 


ந்தம்‌ அம்மாது சிரோமணியின்‌ பட ங்களில்‌ வீழ்ந்த 
த தர்‌; அப்பெண்மணியாரோ, பண்ட அத்தர்‌. ஆன்‌ 
ன்‌! ல, தம்‌ கணவரது நிலைமையையும்‌ குற 
NE பம அறிந்து, அவரிடம்‌ பரிவு காட்டத்‌ தெரிந்துகொ த 
கவே, வர்‌ தம்‌ கணவரைப்‌ பார்த்து, இலெள 


ஒருவராய்‌ அமர்ந்து அவரைத்‌ தெய்வாமி௪ம்‌ பொருந்தியவர்‌ 
௱ 


பிற மதங்கள்‌ ர்‌ 
௭ த்‌ i} ச 
த்தகையன என்பதை அறிய ஆவல்‌ கெ ப்பி 


என்‌ குருநாதர்‌ 495 


டார்‌. இந்தியாவிலுள்ள நாங்கள்‌ ஆசாரியர்‌ என்று கூறும்போது 
நீங்கள்‌ ஞாபகம்‌ வைத்துக்கொள்ள வேண்டுவதொன்றுண்டு : 
அஃதாவது, நாங்கள்‌ எவரை ஆசாரியர்‌ என்கிறோமோ, அவர்‌ 
ஏட்டுப்‌ படிப்பு மட்டுமுடையவர்‌ அல்லர்‌ ; அனுபூதி வாய்ந்தவ 
ராவர்‌; பிறரால்‌ அன்றி உண்மையைத்‌ தாமே நேரிற்கண்ட 
பெரியார்‌ எனவே கொள்கிறோம்‌. என்‌ குருநாதர்‌ மகம்மதிய 
பக்கிரியைக்‌ கண்டு, அவருடன்‌ வாழ்ந்து; அவர்‌ போதித்த சாத 
னங்களிற்‌ பழகி வந்தார்‌ ; இச சாதனங்களும்‌ உண்மையாக அனு 
சரித்து வந்தபோது தாம்‌ முன்னமே பெற்றிருந்த அனுபூதி 
நிலைக்கு அழைத்துச்‌ சென்றதை உணர்ந்து ஆச்சரியப்பட்டார்‌. 
இயேசு நாதர்‌ உண்மையில்‌ போதித்த மதத்தையும்‌ அனுஷ்டித்த 
போது இதுபோன்ற அனுபவத்தையே அடையலானார்‌ ; தமக்குத்‌ 
தெரிந்த எல்லா மார்க்கங்களிலும்‌ இறங்கி, அவ்வவற்றில்‌ கூறிய 
வண்ணம்‌ முழு ஆர்வத்துடன்‌ ஈடுபடலாயினர்‌. அவ்வம்மார்க்‌ 
கங்களிற்‌ சொல்லப்பட்டபடி எல்லா விஷயங்களிலும்‌ ஒரு 
சிறிதும்‌ வழுவாது நடந்து வந்தபோது கடைசியாக அவ்வொரே 
முடிவு அவர்க்குப்‌ புலனாயிற்று. இவ்விதம்‌ தமது சொந்த அனு 
பவத்தின்‌ மூலமாக எல்லாச்‌ சமயங்களின்‌ முடிபும்‌ ஒன்றே 
எனவும்‌, ஒவ்வொரு மதமும்‌ ஒன்றான அவ்விலட்சியத்தையே 
போதிக்கின்றதெனவும்‌, அனுசரிக்கும்‌ முறையிலும்‌, முக்கியமாக 
மொழியிலுமே வேற்றுமை இருக்கின்‌ றதெனவும்‌ அவர்‌ அறிந்து 
கொண்டார்‌. ஒவ்வொரு மதத்திற்கும்‌ அதனதன்‌ உட்பிரிவினை 
களுக்கும்‌ நடுநாயகமாய்‌ இருப்பது ஒரே இலட்சியந்தான்‌.. 
மாந்தர்‌ தத்தம்‌ சுயநலத்தின்பொருட்டே பூசல்‌ இடுகின்றனர்‌. 
உண்மைப்‌ பொருளை அறிய அவர்கள்‌ விரும்பாமல்‌, கடவுளுக்குத்‌. 
தாமிட்ட பெயர்க்கே ஆத்திரப்படுகின்‌ றனர்‌ . இரு சமயங்களும்‌ 
ஒரே உண்மையைத்தான்‌ போதிக்கின்றன ; என்றாலும்‌, ஒருவன்‌, 
“6 அஃது உண்மையாகா து ; ஏனெனில்‌, என்‌ பெயருள்ள முத்தி 
ரையை அதில்‌ நான்‌ போடவில்லை. ஆகவே, அவனுக்குச்‌ செவி 
சாய்க்க வேண்டா)? என்கிறான்‌. பிற மதத்தானும்‌, 66 அவன்‌ 
கூறுவதைக்‌ கேட்க வேண்டா. அவன்‌ கூறுவது நான்‌ கூறு 
வதைப்‌ பெரும்பாலும்‌ ஒத்திருப்பினும்‌, அவன்‌ என்னுடைய 
பேரினாலேயே போதிக்கிறானில்லை ; ஆகையால்‌, அவனுக்குக்‌ 
காது கொடுக்கலாகாது,?? என்று மொழிகின்றான்‌. 

இதுவே என்‌ குருநாதர்‌ கண்ட உண்மையாகும்‌. பிறகு தன்‌ 
னடக்கம்‌ என்பதைப்‌ பின்பற்றலானார்‌ ; ஏனெனில்‌, ஒவ்வொரு 
மதத்திலும்‌ ( நானல்லேன்‌ ; எல்லாம்‌ நீயே,” என்னும்‌ ஒரு 


496 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ச௬டர்‌-2 
பொருளே போதிக்கப்பட்டிருக்கின்ற து. எவனொருவன்‌, “ நானல்‌ 
லேன்‌,? என்கிறானோ, அவனது இதயத்திலேயே பகவான்‌ உறை 
ன்றான்‌. எவ்வளவுக்கெவ்வளவு “நான்‌? என்னும்‌ இவ்வகங்‌ 
காரம்‌ சாகிறதோ, அவ்வளவுக்கவ்வளவு மிகுதியாக ஆண்டவ 
அவனிடம்‌ குடிகொள்கிறான்‌. இந்த ஒரு விஷயமே உலகத்தி 
ள்ள எல்லா மதங்களினுடைய இலட்சியம்‌ எனத்‌ தெரிந்து 
கொண்டு அதைத்‌ தமது வாழ்க்கையில்‌ நிறைவேற்றத்‌ தொடங்கி 
னார்‌. எதையேனும்‌ செய்ய விரும்பி 
படி அவர்‌ அக்காரியத்தின்‌ அதிநுட்பமான தத்‌ துவங்களோடு 


கால்களிற்‌ சில கூறுகின்றன. 


வீதி வழியாகச்‌ செல்ல நேருமா ய்‌ 


னால்‌, அவர்கள்‌ தாங்கள்‌ பறை ற்‌ 
க்கையிறகொன்றைத்‌ த்‌ 
சாதீதுக்கொள்ளூங்கள்‌ ர டு! 
ரட்‌ என்று உரக்கக்‌ கவ்‌ 
மந்திரசத்தி போல மாயமாய்பு ல கம்‌ வல்‌ ண்பீர்‌ 
தற்செயலாக அவனைத்‌ தொட்டுவிட்டால்‌. 
மாற்றவும்‌, வேறு பிற செய்யவும்‌ சே 


என்‌ குருநாதர்‌ கே 
வருடங்களாக நம்பி வருகின்றான்‌. 
ஒருவன்‌ வீட்டிற்கு என்‌ குருநாதர்‌ சென்று 
௬த்தம்‌ செய்வதற்கு அனுமதி கேட்பார்‌. 
அழுக்கை அகற்றுவதும்‌, ஒவ்வோர்‌ இல்லத்தின்‌ 
அப்புறப்படுத்துவதுமே பறையர்களின்‌ தொழில்‌. 
வழியாக உள்ளே செல்லக்கூடாது ; புறக்கடை வழியாகத்தான்‌ 
நுழைந்து செல்லவேண்டும்‌. அப்படி வத்து! அசுத்தங்களை 
எடுத்துப்போனதும்‌ அவன்‌ வந்ததால்‌ உண்டாகும்‌ மாசை 
அகற்றுவதற்காக நீர்‌ தெளித்து அத்தலத்தைப்‌ புனிதப்படுத்து 
வது வழக்கம்‌. பிறப்பினால்‌ ஒரு பார்ப்பனன்‌ தெய்வத்‌ தன்‌ 
மைக்கு அறிகுறியாய்‌ இருக்கிறான்‌. பறையனோ; அதற்கு மூற்றி 
லும்‌ எதிரிடையான இழிநிலைக்கு உதாரணமாகின்றான்‌ - அதீ 
தகைய பிராம்மண குலத்திலுதித்த என்‌ குருநாதர்‌, ஒரு பறைய 
னது வீட்டின்‌ அசுத்தங்களை அப்புறப்படுத்துவதற்கு அனுமதி 
கேட்பார்‌. பறையனோ, அதற்கு ஒரு சிறிதும்‌ சம்மதிக்க மாட்‌ 
டான்‌ ; ஏனெனில்‌, அவ்வித இழிதொழிலை ஒரு பார்ப்பனனைச்‌ 
செய்ய விடுத்தால்‌, அது தங்களுக்கு மகா பாதகத்தை விளைவித்‌ 
துத்‌ தங்களைப்‌ பூண்டற அழித்துவிடுமென்று பறையர்கள்‌. நம்பு 
கின்றார்கள்‌. பறையன்‌ அவ்விதம்‌ செய்ய இடம்‌ கொடுக்காத 
தாலே, ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ நள்ளிரவில்‌, அவனும்‌ அவன்‌ வீட்டா 
ரும்‌ அயர்ந்து உறங்கிக்கொண்டிருக்கும்பொழுது வீட்டிற்குள்‌ 
நுழைவார்‌. அவருக்கு அப்பொழுது தலைமயிர்‌ நீண்டு வளர்ந்‌ 
திருந்தது ; துடைப்பத்திற்குப்‌ பதிலாக அம்மயிர்கொண்டு 
துடைத்து, ₹4 அன்னாய்‌, என்னைப்‌ பறையனுக்கும்‌ அடிமை 
யாக்குக ; பறையனிலும்‌ தாழ்ந்தவன்‌ நான்‌--என்னும்‌ உணர்ச்‌ 
சியை என்னுள்‌ எழுப்புவாயாக,?? என்று உலக அன்னையைப்‌ 
பிரார்த்தனை செய்துகொண்டே அப்பறையன்‌ வீட்டுக்கொல்லை 
யைக்‌ கழுவுவார்‌. “அடியாரைப்‌ பூசிப்பவர்களே என்‌ பத்தர்‌ 
களிற்‌ சிறந்தவர்கள்‌ ; அவர்களெல்லோரும்‌ என்‌ குழந்தைகளா, 
கையால்‌, அவர்களுக்குத்‌ தொண்டு செய்வதே எனது உரிமை 
யாகும்‌,?? என்ற தெய்வ வாக்கே இந்து சாத்திரங்களின்‌ உள்ளக்‌ 
கிடக்கை. 
என்‌ குருநாதர்‌ இங்ஙனம்‌ அனுசரித்த சாதனைகள்‌ பலவா 
கும்‌; அவை அனைத்தையும்‌ எடுத்துரைப்பதென்பது இப்போது 
இயலாத காரியம்‌. ஆகவே, அவரது சரித்திரத்தைச்‌ சுருங்க 
உரைக்க விரும்புகிறேன்‌. நாற்பது வருஷ்‌ காலம்‌ இவ்விதம்‌ தாம்‌ 
பலவிதமாகப்‌ பயின்று வந்தார்‌. ஆன்மா, பால்‌ வேற்றுமை 


அத்தகைய பறையன்‌ 
அவனது வீட்டைச்‌ 
நகர வீதிகளின்‌ 
அசுத்தத்தையும்‌ 
அவன்‌ வாயில்‌ 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 


யற்றது; அஃது ஆணுமன்று ; பெண்ணுமன்று. ஆகையாலே, 
இப்‌ பால்‌ வேற்றுமை தம்மிடமிருந்து முற்றும்‌ நீங்கப்‌ பெதுமி 
போதுதான்‌ சமய வாழ்க்கையில்‌ பூரணத்தன்மை அடைய முடியு 
மன்று அவர்‌ உறுதியாய்‌ நம்பியிருந்தார்‌. சரீரத்திலேயே அ 

ன்ற வேற்றுமை உளது; ஆன்மாவை அடைய ஆர்‌ 
வம்‌ கொள்ளும்‌ ஒருவன்‌, அதே சமயத்தில்‌ ஆண்‌ பெண்‌ வித்தி 


வருஷகாலம்‌ அவர்‌ தம்மை ஒரு பல 
பெண்போல உடுத்து, பெண்போலப்‌ 087 


புரத்தில்‌ வசிக்கலானார்‌ ; இவ்‌ 
வேற்றுமையை அறவே நீக்கி 


மிருக்கும்‌ தெய்விகத்‌ ; 
தன்மையை மறைக்க முடி 
ோணுகிறீர்களா ? அது ஒருபோதும்‌ முடியாது, இனி 90 
நிற இயலாது ; ட்‌ 
ற்கின்றது. அது குற்றத்‌ தி | 
2-௨ றத்தை வெளிப்ப வறுவ ஆ. 
பொம்‌ வேடத்தைப்‌ பகிரங்கப்படு த்தப்‌ பின்‌ வாங்குவதில்‌? * ப 


என்‌ குருநாதர்‌ 499 


உண்மை வேடத்தை உண்மையாக உணருகின்றது ; ஆன்மிக 
ஒளியைத்‌ திண்ணமாக அறிந்துகொள்கின்‌ றது உண்மையான 
ஆன்மஞானம்‌ அடைய வேண்டுமானால்‌; இவ்விதத்‌ தூய்மை 
வேண்டுவது மிகமிக அவசியமாகும்‌. 

சிறிதும்‌ மாசு மறுவுக்கிட மில்லாத அவ்வளவு கண்டிதமான 
பரிசுத்தத்தன்மை அவர்‌ வாழ்க்கையில்‌ மிளிர்‌ நீத! நமக்கெல்‌ 
லாம்‌ இருந்து வரும்‌ வாழ்க்கைத்‌ துன்பங்கள்‌ அவருக்கில்லாது 
போயின. தமதூ ஆயுளில்‌ முக்கால்‌ பாகம்‌ செலவு செய்து அதி 
சிரமத்துடன்‌ சம்பாதித்த ஆன்மஞான நன்மணிகளை எல்லாம்‌ 
மனித இனத்திற்கு நல்குவதற்குச்‌ சித்தமாயிருந்தனர்‌- 

அதன்‌ பிறகு அவர்‌ தமது பணியைச்‌ செய்யலானார்‌. அவரது 
உபதேசங்களும்‌ உபந்நியாசங்களும்‌ விசித்திரமானவைகள்‌.. 
எங்கள்‌ நாட்டிலே ஆன்மஞான குரு ஒருவர்‌ கடவுளாக மதிக்கப்‌ 
பட்டுப்‌ பத்தி பூர்வமாகப்‌ பூசிக்கப்படுபவராவர்‌- எங்கள்‌ தாய்‌ 
தந்தையர்களுக்குங்கூட அவ்வளவு மரியாதை நாங்கள்‌ செய்வ 
தில்லை. தாயும்‌ தந்தையும்‌ நமது உடலை மாத்திரம்‌ தருகின்றனர்‌. 
ஆனால்‌, குருவோ, மோட்சத்திற்கு வழி காட்டுகின்றார்‌. நாங்கள்‌ 
அவருக்கு ஆன்மஞான வழியில்‌ தோன்றிய குழந்தைகளா வோம்‌. 
மிக உயர்ந்த நிலையடைந்த ஆசாரியர்‌ எங்கேனும்‌ இருக்கின்றார்‌ 
என்று கேள்விப்பட்டால்‌, இந்துக்களெல்லாம்‌ அங்கே சென்று, 
அவரைச்‌ சூழ்ந்துகொண்டு, அவரைப்‌ பயபத்தி பணிவுடன்‌ 
பூசிக்கின்றனர்‌. அத்தகைய அபூர்வ ஆசாரியராய்‌ விளங்கினார்‌ 
அப்பெரியார்‌ ; எனினும்‌, தாம்‌ ஒரு பெரிய மதபோதகர்‌ என்னும்‌ 
எண்ணம்‌ சிறிதும்‌ கொண்டவரல்லர்‌ ; யாவையும்‌ இறைவியே 
இயற்றிவருகிறாள்‌ , தாமியற்றவில்லை என்று எண்ணினார்‌. 

6 நன்மை பயக்கத்தக்க வார்த்தைகள்‌ எவையேனும்‌ எனது 
வாயினின்றும்‌ வந்தால்‌, அவை என்னுடையவைகளல்ல ; அன்‌ 
ஊயே அங்ஙனம்‌ பேசுகிறாள்‌,?? என்று எப்பொழுதும்‌ அவர்‌ 
கூறுவதுண்டு. அதுவே தம்‌ வேலைகளைப்பற்றியும்‌ அவருக்‌ 
கிருந்த உட்கருத்து. தமது முடிவு காலம்‌ வரை அவர்‌ இந்த 
மனோபாவத்தைச்‌ சிறிதும்‌ மாற்றினாரில்லை. அவர்‌ எவரையும்‌ 
தேடிச்‌ சென்றதில்லை. முதலில்‌ நல்லொழுக்கத்தையும்‌ ஆன்ம 
ஞானத்தையும்‌ தேடிக்கொள்‌ ; வரவேண்டிய பலன்கள்‌ தாமே 
வந்தெய்தும்‌,”? என்பது அவரது கொள்கை. 

ட தாமரை மலர்ந்ததும்‌, தேனைப்‌ பருகத்‌ தேனிக்கள்‌ தாமே 
வந்து சேர்கின்றன ; அதே போல; உன்‌ ஒமுக்கமாகிய தாமரை 


500 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--ச௪டர்‌-2 


முழுதும்‌ மலரட்டும்‌. அதனுடன்‌ பலன்கள்‌ தாமும்‌ பின்பற்றி 
வருவது திண்ணம்‌,?? என்பது அவரது பிரியமான உவ 
யாகும்‌. இது அனைவரும்‌ கற்கவேண்டிய பெரியதொரு ட்ப 
பினை. என்‌ குருநாதர்‌ நூற்றுக்கணக்கான முறை இப்‌ 
படிப்பினையை எனக்குப்‌ போதித்தார்‌ ; எனினும்‌, இதை நான்‌ 
அடிக்கடி மறந்துவிடுகிறேன்‌. 


சிந்தனையின்‌ அபார சத்தியை அறிந்தவர்‌ ஒரு சிலரே. ஒரு 
மனிதன்‌ குகையொன்‌ றில்‌ புகுந்து தன்னை முற்றிலும்‌ அடைத்‌ 


கள்‌ அவருடன்‌ பக றை கூறியது இல்லை. நான்‌ பல ஆன்‌ க 


என்‌ குருநாதர்‌ 501 
குறித்தேனும்‌ அவரது வாயிலிருந்தெழுந்த நிந்தனை மொழிகளை 
நான்‌ கேட்டதே இல்லை. ஒவ்வொரு மதத்தினிடத்தும்‌ அவருக்கு 
அபிமானம்‌ இருந்தது. அவர்‌ எல்லா மதங்களிலும்‌ சமரசத்தைக்‌ 
கண்டறிந்தவர்‌. ஒருவன்‌ ஞானியாயி 1 
னாகவோ, பெரிய யோகியாகவோ, அன்றிக்‌ கருமத்தில்‌ சித்தி 
பெற்றவனாகவோ இருக்கலாம்‌ ; உலகத்தி 7 
களும்‌ இப்பாவனைகளில்‌ ஏதேனும்‌ ஒன்றைக்‌ குறிக்கின்றன. 
எனினும்‌, இவ்வெல்லாப்‌ பாவனைகளையும்‌ ஓரே மனிதன்‌ அடை 
யும்படி செய்யலாம்‌ ; இவ்வுயர்ந்த நிலையைத்தான்‌ இனி வருங்கால 
மனித இனம்‌ அடையப்‌ போகின்றது: இதுவே அவரது 
கொள்கை. ஒருவரையும்‌ அவர்‌ குறை கூறவில்லை. எல்லோ 
ரிடத்தும்‌ அவர்‌ நன்மையைத்தான்‌ கண்டார்‌. 


அவ்வபூர்வ மனிதரைத்‌ தரிசிக்கவும்‌ அவருடைய மொழி 


களைக்‌ கேட்கவும்‌ மாந்தர்‌ ஆயிரக்கணக்காக வந்துகொண் 
டிருந்தனர்‌. அவர்‌ வாயினின்றும்‌ எழுந்த ஓவ்வொரு வார்த்தை 
யும்‌ சர்வசத்தியும்‌ இயற்கைப்‌ பேரொளியும்‌ வாய்க்கப்‌ பெற்‌ 
றிருந்தத. பேசப்படுவதில்‌ அன்று; பேசும்‌ மொழியிலும்‌ 
விசேஷம்‌ இல்லை. அவர்‌ கூறும்‌ ஒவ்வொரு வார்த்தையிலும்‌ குடி 
கொண்டிருக்கும்‌ ஆன்ம சத்தியே அம்மொழிகளுக்கு அவ்வளவு 
உணர்ச்சியைத்‌ தருகின்றது. இவ்வுண்மையைச்‌ சிற்சில சமயம்‌ 
நாமும்‌ உணருகின்றோம்‌. மிகுந்த சொல்‌ வன்மைப்‌ பொருந்திய 
சிறப்பான சொற்பொழிவுகளைக்‌ கேட்கின்றோம்‌. பொருத்தமுள்ள 
தத்துவ ரீதியோடு கூடிய தருக்கங்களைக்‌ கேட்கின்றோம்‌ ; எணி 
னும்‌, வீடு சென்றதும்‌ கேட்டனவெல்லாம்‌ மறந்து போகின்றன. 
சில நேரங்களிலே சிற்சில சொற்கள்‌, சாதாரண மொழி 
யிலே பேசப்படுவன, நமது செவியகம்‌ புகுந்தவுடனே அவை 
நமது உள்ளுக்குள்ளே புகுந்து உயிருடன்‌ ஒன்றி நம்மை 
விட்டகலாத பலன்கள்‌ தருகின்றன. எவன்‌ ஒருவன்‌ தான்‌ 
பேசும்‌ வார்த்தைகளின்‌ மூலமாகத்‌ தன்‌ சத்தியைச்‌ செலுத்தக்‌ 
கூடியவனா யிருக்கின்றானோ, அவனுடைய சொற்கள்‌ வீண்‌ 
போகின்றதில்லை. ஆனால்‌, அவன்‌ சிறந்த ஆன்ம சத்தி பெற்ற 
வனாய்‌ இருக்க வேண்டும்‌. எல்லா உபதேசங்களும்‌ கொடுப்பதி 
லும்‌ வாங்குவதிலும்‌ நிலைத்திருக்கின்றன. குரு கொடுக்கின்றார்‌ ; 
சீடன்‌ கொள்கின்றான்‌. ஆனால்‌, கொடுப்பதற்கு குரு தம்மிடம்‌ 
ஏதேனும்‌ வைத்திருக்க வேண்டும்‌ ; அதே போலச்‌ சீடனும்‌ 
அதைப்‌ பெறுவதற்குத்‌ தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும்‌. 


502 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 
அப்பெரியார்‌ கல்கத்தா நகரினருகே வசிக்கலானார்‌. ல்‌ 
நகரம்‌ இந்தியாவின்‌ தலைநகராகவும்‌, பல்கலைக்‌ கழகங்களின்‌ 
முதன்மை பெற்ற பட்டணமாகவும்‌ விளங்குகின்றது. ன்‌ 
கழகத்திலிருந்து ஆண்டுதோறும்‌ நூற்றுக்கணக்கான நாத்தில்‌ 
களும்‌ லோகாயதவா திகளும்‌ வெளி வந்துகொண்டிருந்தனர்‌- Sa 
கலாசாலை மனிதர்கள்‌ நாத்திகராயும்‌, ஐயுறுவாதிகளாயும்‌; க்‌ 
ஜேயவாதிகளாயும்‌ இருந்தாலும்‌, அப்பெரியாரிடம்‌ வந்து க 
உபதேசங்களைக்‌ கேட்பது வழக்கம்‌. நானும்‌ அவரைப்‌ பற்றி 
கேள்விப்பட்டு அவர்‌ கூறுவதைக்‌ கேட்கச்‌ சென்றேன்‌. யாதொடு 
சிறப்புமில்லாத ஓர்‌ சாதாரண மனிதராகவே அவர்‌ எனக்கு 
தோன்றினார்‌. அவர்‌ சர்வ சாதாரணமான மொழியிலே மறு 
கண்ட நான்‌, ££ இம்மனிதிரும்‌ ஒரு பெரிய ஆசாரியராய்‌ அடத்‌ 
முடியுமா !?? என்று &யுற்றேன்‌. அவர்‌ அருகிற்‌ சென்று; க்‌ 
வாழ்நாள்‌ முழுதும்‌ பலரைக்‌ கேட்டதான, ££ ஐயா, நீர்‌ கடவ 
கண்ட துண்டா 12? என்னும்‌ கேள்வியையே அவரிடத்தில்‌ 
கேட்டேன்‌. அதற்கு, 4 ஆம்‌? என்று மறுமொழி கூறிக்‌, 
* தேவரீரால்‌ அதை மெய்ப்பிக்க முடியுமா? என்றேன்‌. “ முடி 
என்று சொல்ல, £ எப்படி என்று வினவினேன்‌. ன்‌; 
உன்னைக்‌ காண்பது போலவே அவரையும்‌ காண்கின்றே ; 
அதிலும்‌ மிகமிகத்‌ தெளிவாகக்‌ காண்‌ கின்றேன்‌,?? என்றா ல்‌ 
மகான்‌. உடனே அது என்‌ மனத்திற்‌ பதிந்தது. ஏனெ ப்‌ 
கடவுளைக்‌ கண்டிருக்கிறேனென்று தைரியமாகச்‌ சொல்லக்ச்‌ 
மனிதரை அப்போதுதான்‌ நான்‌ முதன்‌ மூதலாககீ கண்டே ம்‌; 
தம்‌ என்பது அனுபவத்துக்குத்‌ தகுந்த உண்மைதான்‌ என்க ம்‌ 
லகின்‌ இருப்பை உணருவதினும்‌ காண்பதினும்‌ பார்க்க ஆ கீ 
மடங்கு தெளிவாக அதியப்படுவதென்றும்‌ தைரியமாகக்‌ ச்‌ 
கூடிய மனிதரை முதன்முதலாக அப்போதுதான்‌ கண்டேன்‌: 
அப்பெரியாரிடம்‌ நான்‌ அடிக்கடி போய்க்கொண்டிருந்தே ய 
நாளடைவில்‌ சமயம்‌ என்பது பிறருக்குக்‌ கொடுக்கக்‌௬-? 
பொருள்‌ என்பதையும்‌ நான்‌ தெளிவாகக்‌ கண்டேன்‌: வ 
பட்டால்‌ போதும்‌ ; கடைக்கண்‌ பார்வையே போதும்‌? கத்த 
இடைய வாழ்க்கை முமுவதையுமே மாற்றிவிடக்‌ கூடும்‌- பி 
பிரான்‌, இயேசுநாதர்‌, மகமது முதலியவர்களும்‌ பழைய தால்‌ 
பல வேறான விண்‌ சுடரனைய மகான்களும்‌ ஒரு மனித மல 
பார்த்து, “(நீ பரிபூரணனாகக்‌ கடவாய்‌ !?? என்று கூறியவன்‌ ல்‌ 
மரணத்‌ தன்மையடைந்தான்‌ என்பதை நான்‌ நூல்களின்‌! 
மாயப்‌ படித்திருந்தேன்‌. ஆனால்‌, இப்போதே அது. உ 


ண்மை 


என்‌ குருநாதர்‌ 503 


என்று எனக்குத்‌ தெரிந்தது. அப்பெரியாரை நான்‌ நேரிற்‌ கண்ட 
வுடன்‌ என்னுடைய ஐயங்கள்‌ யாவும்‌ ப்றந்துபோயின. 6 உலகத்‌ 
திலுள்ள மற்றெந்தப்‌ பொருளினும்‌ மதம்‌ என்பது உண்மை 
யாகவும்‌ தெளிவாகவும்‌ உறுதியாகவும்‌ பிறருக்குக்‌ கொடுத்தலுங்‌ 
கூடும்‌, பெறுதலுங்‌ கூடும்‌,?? என்று என்‌ குருநாதர்‌ கூறுவது 
வழக்கம்‌. உண்மையில்‌ ௮ த பிறருக்குக்‌ கொடுக்கக்‌ கூடியதாகும்‌. 
ஆகவே, முதலில்‌ ஆன்ம ஞானியாகுக. கொடுப்பதற்கு ஏதேனும்‌ 
கொஞ்சம்‌ சேமித்துக்‌ கொள்ளுக. பிறகு உலகினருக்குக்‌ 
கொடுக்க முன்வரலாகும்‌. மதம்‌ என்பது வெற்றுவாய்ப்‌ பேச்‌ 
சன்று ; வெறுங்கொள்கைகளும்‌ அனுமானங்களுமல்ல ; ஆசாரம்‌ 
என்பதுமன்று. சமயம்‌ சம்பிரதாயங்களையும்‌ சமூகங்களையும்‌ 
ஆதாரமாகக்‌ கொண்டதில்லை. ஆன்மாவிற்கும்‌ கடவுளுக்கும்‌ 
உள்ள சம்பந்தமே மதமெனப்படுவது ; ஆகவே, எப்படி அதை 
மக்கட்‌ சமூகமாக்க முடியும்‌? அப்படிச்‌ செய்யின்‌, வாணிப 
நிலைமைக்கு வந்து சீர்‌ குன்றிப்போம்‌. எங்கு மதம்‌ வியாபாரத்‌ 
தோரணையிலிறங்கி விடுகின்றதோ, அங்கு ஆன்ம ஞானம்‌ 
அழிந்து போய்விடுகின்றது. கோயில்‌ கட்டுவது, தொழுகைச்‌ 
சாலைகள்‌ நிருமிப்பது, அன்றிப்‌ பொது வழிபாடு என்னும்‌ 
இன்னவைகளிலே மதம்‌ தங்கி இருக்கவில்லை. அது புத்தகங்‌ 
களிலும்‌, வாய்ப்‌ பேச்சிலும்‌, பிரசங்கங்களிலும்‌, பொதுச்‌ சங்கங்‌ 
களிலும்‌ காணப்படமாட்டாது. மதமெனப்படுவது ஆன்மானு 
பூதியேயாகும்‌. உண்மையை நாமே உணரும்வரை மற்றேதும்‌ 
நம்மைதீ திருப்திகொள்ளச்‌ செய்யாது என்பது நாம்‌ அறிந்த 
எவ்வளவுதான்‌ நாம்‌ வாதம்‌ புரிந்தாலும்‌, எத்தனை 
முறைதான்‌ காதுகொண்டு கேட்டாலும்‌, இ. திருப்தி 
செய்விப்பது ஒன்று மாத்திரமே. அவவொன்னு தாத்‌, சுவானு 
பூதி- தனக்குத்தானே உண்மையை உணர்தல்‌. இவ்வனுபூதி, 
முயற்சி செய்தால்‌ ஒவ்வொருவராலும்‌ அமை தற்பால்‌: மதத்‌ 
தைச்‌ சுவானுபவமாக்குவதுதான்‌ முயற்சிக்கு முதற்‌ படியாயிருக்‌ 
கும்‌ துறவாகும்‌. நம்மால்‌ எவ்வளவு கூடுமோ, , அவ்வளவு 
துறந்துவிட வேண்டும்‌. இருளும்‌ ஒளியும்‌, சிற்றின்பமும்‌ 
பேரின்பமும்‌ ஒருபோதும்‌ ஒன்றிச்‌ செல்லா... 

ஒரே சமயத்தில்‌ ஆண்டவனுக்கும்‌ பேய்க்கும்‌ தொண்டு 
செய்தல்‌ இயலாது. வேண்டுமானால்‌, மக்கள்‌ முயற்சி செய்து 
பார்க்கட்டும்‌. இவ்விதம்‌ முயற்சி 2 _ இலட்சக்கணக்கான 
மாந்தரை உலகமெங்கணும்‌ IBN கண்ணுற்றிருக்கிறேன்‌. 
அவர்கள்‌ முயற்சி யாவும்‌ பாழ்பட்டுப்‌ போகின்றன. சாத்திரங்‌ 


3110-33 


தொன்று. 


504 விவேகானந்தரின்‌ ஞானம்‌ தீபம்‌--௬டர்‌-2 


களிலே உண்மையென்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று உள 
தானால்‌, அதுவே துறவேனப்படுவ து_ கடவுளின்‌ நிமித்தம்‌ 
அனைத்தையும்‌ தியாகம்‌ செய்துவிடுவது. இது நீண்டதும்‌ 
கடினமுமான ஒரு காரியமாகும்‌. எனினும்‌, இப்போதே இதைச்‌ 
செய்ய மேற்கொள்ளுங்கள்‌, சிறிது சிறிதாக இதன்‌ முடிவை 
அடைதல்‌ வேண்டும்‌. 

உலகமெங்கணும்‌ உள்ள பல்வேறு சமயங்களும்‌ ஒன்றுக்‌ 
கொன்று முரண்பட்டும்‌, பகையுடனுமிருப்பனவல்ல ; அவற்று 
ஓவ்வொன்றும்‌ நித்தியமான ஒரே மதத்தின்‌ பல்வேறான வழிக 
ளாகும்‌. அழிவற்ற அம்மதம்‌, இயந்கையின்‌ நிலைமைக்குத்‌ த 


ஏனையோரிடத்தில்‌ ஞானமாகவும்‌, பிறவாகவும்‌ வெளிப்ப 

கின்றது. ஆகவே, பிறரைப்‌ பார்த்து, “உமது வழிமுறை க்‌ 
முடைய து,” எண நாம்‌ குறை கூறுதல்‌ தவறானதாகும்‌. பத்தி 
சபாவமாகவுடைய ஒருவன்‌, பிறருக்கு எப்பொழுதும்‌ நற்கருமீதீ 
தைப்‌ புரிபவன்‌, சமய வழியிந்‌ செல்வதில்லையென்று நினைப்ப! 
துண்டு, ஏனெனில்‌, தான்‌ போகும்‌ மார்க்கத்தை அவன்‌ ப்தி 
சிறுகிறதில்லையா தலால்‌, அவன்‌ பிழைபட்டவனாகிவிடுகிறான்‌'* 
ஒர தத்துவ ஞானி, ௨ ஆ! கருணாநிதியான கடவுளைக்‌ குறித்‌ ஸூ 
இவ்வறிவந்ற மக்களால்‌ என்ன தெரிந்துகொள்ள முடியும்‌ 


என்‌ குருநாதர்‌ ப 


அவனிடத்தில்‌ பத்தி செலுத்தத்தான்‌ அறிந்துள்ளனரா ? தாங்கள்‌ 
கூறுவது இன்னதென்றே இவர்களுக்குத்‌ தெரியா து,” என்று 
கூறுவானாகில்‌, அவன்‌ பிழைபட்டவனாவான்‌ ; ஏனெனில்‌, அவர்க 
ரூடைய வழிமுறைகள்‌ ஒழுங்கின்பாற்படலாம்‌ ; அவனுடையதும்‌ 
முறைமையானதாக இருக்கக்கூடும்‌. உண்மையான து ஒன்றே 
யானாலும்‌, அது பல விதமானதென்று சொல்லவுங்கூடும்‌. அல 
வொரே உண்மை பல்வேறு நிலைமைகளுக்கு ஏற்றவாறு பல 
விதமாகத்‌ தோன்றுகின்றது என்னும்‌ முக்கிய இரகசியம்‌ ஓவ்‌ 
வொருவரும்‌ அறியவேண்டிய உண்மையாகும்‌. ஆகவே, எவ 
ரிடத்தும்‌ பகைமை பாராட்டாது, எல்லோரிடத்தும்‌ அளவுகடந்த 
அனுதாப சிந்தை கொள்ளவேண்டும்‌. உலகத்திலே பல்வேறு 
இயல்புள்ள மக்கள்‌ பிறக்கும்‌ வரையில்‌ அவ்வொரே மதமும்‌ அவர்‌ 
அவர்‌ தகுதிக்கு ஏற்றவாறு :அமைக்கப்பட வேண்டியிருப்பதும்‌ 
நாம்‌ அறியக்‌ கிடக்கின்றது. ஆகவே, ஒருவரோடொருவர்‌ 
சகிப்புடையவர்களா யிருக்க வேண்டுமென்பதும்‌ புலனாகின்றது. 
வேற்றுமையில்‌ ஓற்றுமையிருப்ப து இயற்கை, இயற்கையான து 


தும்‌, மாறுத 
லற்றதும்‌, கலப்பில்லாததுமான ஓற்றுமைத்‌ தன்மை அமைந்‌ 
திருக்கின்றது அதேபோல ஓவ்வொரு மனிதனுக்குள்ளும்‌ 


தோற்றமேயாகும்‌. வ்வளவு மாறுதல்களிரு! 
னூடே நிரந்தரமாகக்‌ சமரசம்‌ பரவிய 
இதை நாம்‌ ஒப்புக்கொள்ள வேண்‌ 
கிறது. இக்கருத்தே மற்றெல்லாக்‌ கொள்‌ 
இந்நாளில்‌ மிக அவசியமாக 


ருப்பிடமான ஒரு நாட்டி 


என்‌ இளமை முதற்கொண்டே 
உலகிலுள்ள பல சமயங்களைப்‌ பற்றியும்‌ நான்‌ 
கின்றேன்‌. று ருக்‌ 


ன்‌ டு நல்வரவு கூறிற்று! அ; 
மதப்‌ பிரசாரத்திற்கு ஏற்றதாயுள்ள து. அங்கேயே நட்‌ 


நாட்டினும்‌ சமயம்‌ வேரூன்‌ றிப்‌ பதிகின்ற நீங்கள்‌ த்‌ 
இந்துக்களுக்கு அரசியல்‌ சம்பந்தமாகப்‌ பேசினால்‌ வந்து 
அவர்கள்‌ அறிந்துகொள்வதிஃலை ; ஆனால்‌, நீங்க? அதை 
பிரசாரம்‌ செய்ய வருவீர்களாகில்‌, ௮ தப்‌ 


506 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—௬டர்‌-2 


மானதாயிருப்பினும்‌, தூற்றுக்கணக்காகவும்‌ மிக விரைவில்‌ 
மக்கள்‌ உங்களைப்‌ பின்பற்றுவார்கள்‌ ; உங்கள்‌ வாழ்நாளிலேயே 
நீங்கள்‌ ஓர்‌ உயிர்‌ வாமும்‌ கடவுளாகவும்‌ ஆகிவிடுவதற்கான 
சந்தர்ப்பங்கூட வாய்க்கும்‌. அதுபற்றி நான்‌ மகிழ்ச்சியடை 
கிறேன்‌ ! இந்த ஒன்றே நாங்கள்‌ இந்தியாவில்‌ வேண்டி நிற்பது: 


க்கு ஒன்றுக்கொன்று மிகவும்‌ முரண்பட்டனவாமி 
இவை யாவும்‌ ஒரே மதத்தின்‌ ப 
ம்‌ அப்பிரிவினைகள்‌ கூறுகின்றன: 


தீதோ ஓடிக்‌ கடைசியில்‌ கடலில்‌ அலக்கின்‌ ன்‌. 
அதேபோல, பல வேறு பிரிவினைகள்‌ தம்‌ தம்‌ கருத்துகள்‌ 
இறுதியில்‌ நின்னையே வந்து அடைகின்றன,? என்பது வெறு 


கோட்பாடன்று ; ஓவ்வொருவ புக்‌ i தீதக்ச 
ராலும்‌ கொள்ள 
உண்மையாகும்‌. டக்கு tte 


நல்ல பொருள்கள்‌ இருக்கி 
கூறுவர்‌, சரித்திரங்காணாத பரிணாமத்தின்‌ சிறிய துண்டு? 


பூர்த்தியாகும்‌ என்று வியத்த 5 
வேறு சிலர்‌ சாற்றுவர்‌. 


ள்‌ே . ரா மதமே 
னுள்ளே  முமையாயிருப்பதனாலே பறியா | லும்‌ 
ஈழிகின்றான்‌.  மற்றெல்லாவற்றி 

தில்‌ ஏற்பட்டதால்‌ தனதே சிறந்ததென்று பிற 


்‌ ஓர்‌ உயிரைக்‌ காப்பாந்றவோ, அன்றி அத்தி 
மூத்தியளிக்கவோ, நீங்களோ, அன்றி நாலே, அல்லது 2 


என்‌ குருநாதர்‌ 507 
குறிப்பிட்ட எந்தக்‌ கூட்டதீதினரோ பொறுப்பாளிகளல்ல. 
எல்லாம்‌ வல்ல அந்த ஒரே கடவுளே எல்லோருக்கும்‌ பொறுப்‌ 
பாவார்‌. தாங்கள்‌ கடவுள்‌ நம்பிக்கையுடையவர்கள்‌ என்று 
தாங்களே பறை சாற்றிக்கொண்டு, அதே சமயத்தில்‌ கடவுள்‌ 


எல்லா உண்மையையும்‌ ஒரு கிறு கூட்ட த்தினருக்கே தெரிவித்‌ 
அள்ளார்‌ எனவும்‌, அவர்களே ஏனை 


அம்‌ ஒருகாலும்‌ மதமாகா. ஏ 
னின்று மிகவும்‌ புறம்பானவர்களெலீ 
யர்‌ மதத்திலும்‌- எப்போதேனும்‌ மதத்தை அனுபவமாக்க முயலும்‌ 
அவர்‌ வாயிலிருந்து, 2 எல்லோருக்கும்‌ 

. எல்லோருடைய இதயத்திலிருப்ப 


வராயும்‌, ஆசாரிய 
ம்‌, இவ்வளவென்‌ று 


கலைக்க முயற்சி செய்யாதீர்கள்‌ 
ஏதேனும்‌ - புரியுங்கள்‌. 


மெனில்‌, ஒரு கணப்போதி 
மாற்‌ றிக்கொள்ளவும்‌ 
ஓருண்மை ஆசாரியராவர்‌, 


508 ' விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-2 


முடியாது. அழித்தல்‌ முறை, நாத்திகவாதம்‌, தகர்த்தெறிதல்‌ 
முதலிய இயல்போடு கூடிய உலகின்‌ கண்ணுள்ள ஆசாரியர்கள்‌ 
ஒரு சிறிதும்‌ நன்மை செய்யமாட்டார்கள்‌. 


இந்த உடலிருக்கும்‌ போதே மனிதன்‌ பரிபூரண த்‌ தன்மையை 
அடைய முடியும்‌ என்பதை என்‌ குருநாதர.து சந்நிதியிற்‌ க 
கொண்டேன்‌, அவர்‌ வாயினின்றும்‌ சாப மொழிகள்‌ ஒருபோ ன 
வெளி வந்ததில்லை ; என்றும்‌ அவர்‌ எவரையும்‌ குறை கூறிப்‌ 
இல்லை. அவருடைய கண்கள்‌ ஒரு சிறிதும்‌ தீமையைகீ கத்த 
அூடாதனவாயிருந்தன ; தீமையை எண்ணும்‌ சத்தி முமுதையு 
அழந்ததாய்‌ இருந்தது அவரது மனம்‌. எங்கும்‌ நன்மையைத்‌ 


(அழியாத்‌ தன்மையை) அடைய 3 ங்கள்‌ 
ம A முடியும்‌,?? என்று வேத 
விளம்புகின்றன. “£ உன்னிடத்திலுள்ள அணைத்தையும்‌ விறக்‌ 
“ ழைகளுக்குப்‌ பகிர்ந்து கொடுத்துவிட்டு என்னப்‌ பின்‌ பற்று; ர்‌ 


மதக்கொள்கை எல்லாவற்றிற்கும்‌ பற்றின்மையே_ தியாகமே 
பின்னணியாகும்‌. எங்கெங்குத்‌ தியாகம்‌ குறைபடுகின்‌ தோ) 
அவ்விடத்திலெல்லாம்‌ இந்திரியங்கள்‌ மதத்தில்‌ உட்புகுற்க 
படபட ஞானத்தை அழியும்படி செய்வதை நீங்கள்‌ ப 


த்‌ க 
்‌ தைத்‌ தமது வாழ்க்‌ 

உண்மையாக நிறைவேற்றினார்‌. ஃ நம்மிடமிருந்து அவர்‌ க 

னும்‌ ஒரு பரிசு பெற இசைந்திருப்பாரானால்‌ நாம்‌ மிகவும்‌ பாக்‌ 


என்‌ குருநாதர்‌ 509 


வந்தராய்விட்டிருப்போம்‌ ! என்று எண்ணிய மாந்தர்‌ பலர்‌ 
இருந்தனர்‌. அவர்‌ அங்கிகரிப்பதாய்‌ இருந்தால்‌, அவர்கள்‌ 
ஆயிரக்‌ கணக்கான ரூபாய்களும்‌ கொடுத்திருப்பார்கள்‌. ஆனால்‌, 
அவரோ, அத்தகைய மாந்தரிடமிருந்து தாம்‌ விலகிச்‌ செல்வது 
வழக்கம்‌. அவர்‌ பெண்‌, பொன்‌ ஆசைகளை முற்றிலும்‌ வென்று 
விளங்கிய தீரராய்த்‌ திகழ்ந்தார்‌. அவர்‌ இவ்விரண்டின்‌ எண்ணங்‌ 
கள்‌ ஒரு சிறிதுமே இல்லாது விளங்கினார்‌. இந்நாட்டிலே 
அத்தகைய பெரியார்கள்‌ இருக்க வேண்டுவது மிக அவசியம்‌. 
“ அவசியமானவை? என்று சொல்லிக்கொண்டும்‌, அவற்றைத்‌ 
தகுதிக்கதிகமாகப்‌ பெருக்கிக்கொண்டும்‌, அவைகளில்லாமல்‌ ஒரு 
சில நாட்கள்‌ கூட உயிர்‌ வாழ முடியாதென்று கருதியும்‌ மாந்தர்‌ 
வாழ்க்கையை நடத்தும்‌ இந்நாட்களிலே. இத்தகைய பற்றின்மை 
இத்தகைய தியாகம்‌- வேண்டுவ து அவசியமே, இப்படிப்பட்ட 
இக்காலத்திலே உலகத்திலுள்ள கடவுள்‌ நம்பிக்கையற்ற மனிதர்‌ 
கள்‌ முன்பு ஒருவர்‌ எழுந்து பிரபஞ்சத்தில்‌ உள்ள பெருந் 
தனத்தையோ பெரும்புகழையோ ஒரு சிறிதும்‌ கவனியாது 
உலகில்‌ வாழ முடியுமென்பதை மெய்ப்பித்துக்‌ காட்ட 
வேண்டுவது அவசியமாகும்‌. ஒவ்வித மனிதர்‌ இருந்தே வரு 
கின்றனர்‌. 

அவரது வாழ்கீகையின்‌ மற்றொரு அமிசமாய்‌ விளங்கியது 
பிறரிடத்தில்‌ மிகுந்த அன்பு செலுத்துவதாகும்‌. என்‌ குருநாதர்‌ 
வாழ்க்கையின்‌ முதற்பாகம்‌ ஆன்ம ஞானம்‌ சேகரிப்பதிலும்‌, 
எஞ்சிய நாட்கள்‌ அதைப்‌ பிறர்க்குப்‌ பகிர்ந்து கொ 
மாகச்‌ செலவழிக்கப்பட்டன. எங்கள்‌ நாட்டிலே ஒரு சந்நியாசி 


ற ரூவர்‌. ஏதேனும்‌ 
ஒரு கேள்வி கேட்பதற்கோ அவர்‌ வாயினின்றெழும்‌ ஒரு ரத்‌ 


மைல்கள்‌ கால்‌ 
நடையாக நடந்து வருவர்‌ சிலர்‌, 64 நான்‌ மோட்சமடைவதற்கான 
என்று கேட்பர்‌ மற்றும்‌ சிலர்‌, 
இவ்வித நோக்கத்தோடேயே எங்கள்‌ நாட்டில்‌ மத்குருவைக்‌ 
காணச்‌ செல்வது மரபு. எங்கு அப்பெரியார்‌ 
காணப்படுவரோ, ௮வ்விடத்திற்குத்‌ திரள்‌-திரள 


அ வருவார்கள்‌. 
அவ்விடத்திலேயே 


* ரு கூட்டம்‌ செல்வதன்‌ முன்‌ 


510 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-2 
மற்றொரு கூட்டம்‌ வந்து சேர்ந்துவிடும்‌. ஆகவே, ஒரு மனிதர்‌ 
அதிகமாகப்‌ போற்றப்படுவாராகில்‌ சிற்சில வேளைகளில்‌ அல்லும்‌” 
பகலுமாக அவருக்கு ஓய்வு ஒழிவு இரா. இடைவிடாமல்‌ அவர்‌ 
பேசிக்கொண்டேயிருக்கவேண்டும்‌. மணிக்கணக்காக மாந்தர்‌ 
வந்துகொண்டேயிருப்பர்‌. அவரும்‌ அவர்கள்‌ அனைவர்க்கும்‌ 
உபதேசித்த வண்ணமாகவேயிருப்பர்‌, 


ஆகவே, மாந்தர்‌ திரள்‌-திரளாக அவரிடம்‌ ஐயம்‌ தெளிய 
வந்தனர்‌. அவரும்‌ நாளின்‌ இருபத்துநான்கு மணியில்‌ இருபது 
i நேரம்‌ பேசிக்கொண்டிருப்பர்‌. இது இரண்டொரு நாட்கள்‌ 
மாத்திரம்‌ நடந்ததன்று ; மாதக்‌ கணக்காக, ஓயாது உழைத்ததன்‌ 
“டுப்‌ போகும்வரைக்கும்‌ அவர்‌ உட! 
வயிருந்தார்‌. மாந்தரிடம்‌ இருந்த 
அவரது அளவு கடந்த அன்பு, ஒயிரம்‌-ஆயிரமாகத்‌ தம்‌ உதவிமை 
நூவனுக்கும்‌ உதவி செய்ய மறுத்தீதி! 


2௫ முறை ஒருவர்‌ வந்து அவரைப்‌ பார்த்து, “ சுவாமி, 
நீங்களொரு பெரிய யோகியன்நேோ ? ஏன்‌ ர்க தன்‌ சிறி 


2? 


ஞ்‌ வ்‌ ௦ o ரன்றே 
உரையாடுகின்றன.... ன்‌ பரு லட ட அன்‌ 


ப 


என்‌ குருநாதர்‌ 511 
அர்ப்பணம்‌ செய்யப்பட்டுள்ள து. அதைத்‌ திரும்ப எடுத்து 
ஆன்மாவின்‌ வெறுங்கூடாகிய உடலின்‌ மீதா செலுத்த வேண்டு 
மென்கின்றாய்‌ ??? என்று மறுமொழி பகர்ந்தார்‌. 

இவ்விதம்‌ அவர்‌ போதனை செய்‌ 
உடலை விட்டுப்‌ போய்விடுவார்‌ என்‌ 
பரவிய காலத்திலே மக்கள்‌ முன்னி 


துவரும்போது விரைவிலே 


ன்றது. எது 


பம மகான்‌ ஒரு வேளை சீக்கிரம்‌ தங்களை விட்டுப்போய்‌ 

மன்று மக்கள்‌ கேள்விப்பட்டபேர 3 
மிகுதியாய்‌ வந்து சூழத்தலைப்பட்டார்கள்‌., ன்‌ லட 
தமது உடலைப்‌ பற்‌ 


என்னால்‌ பே 
ரண்‌ அவர்க க்குப்‌ ௪ டிந்த 
வேண்டும்‌,” என்று அவர்‌ ம்‌ உபாதை செய்தே த 
வாக்குக்கு ஏற்றவாறே மக்கம்‌, பி 


512 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌-2 


அன்று தமது உடலை நீத்துவிடப்‌ போவதாகக்‌ கூறி, மிக உயர்ந்த 
வேத மந்திரமொன்றை உச்சரித்த வண்ணம்‌ சமாதியில்‌ புகுந்து 
ட்டார்‌. 
அவருடைய கருத்தையும்‌ அவர்‌ உலகுக்குக்‌ கொண்டுவந்த 
புனிதமான செய்தியையும்‌ அறிந்தவர்களுள்‌ ஒரு சிலரே உல்‌ 


சான முயற்சிகள்‌ பல செய்யப்பட்டன. ஆனால்‌, குருநாதரதி 
அருட்சத்தி அவர்கள்பால்‌ இருந்தமையால்‌, அவர்கள்‌ உது 


சிலர்‌ பெருஞ்செல்வர்‌ குடும்பத்திலிருந்து வந்தவராயிருப்பினும்‌) 
தாம்‌ பிறந்த அந்நகர வீதிகளிலேயே பிச்சையெடுத்துச்‌ சந்‌ நி 
பாசிகளாய்‌ வாழ்ந்து வந்தார்கள்‌. தொடக்கத்தில்‌ அவர்கள்‌ பலி 
எதிர்ப்புகளுக்கு ஆளானார்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌, சிறி தட்‌ 
தளர்ச்சிகொள்ளாமல்‌ உறுதியாய்‌ நின்று, நாளடைவில்‌ இந்திய. 
௮ப்பெரியார து உபதேச மொழிகளைப்‌ பரவ 


பயி மெய்ப்பொருளை நேரிற்கண்டு, அதைப்‌ பிறர்க்கு. 
உடுத்து, அது மேல்‌ நிலைபெற்று நிற்பதற்காக சில வாலிப்‌ 


இன்று இந்தியாவின்‌ கோடிக்கணக்கான மக்கள்‌ எல்லாரும்‌ 
அமித ருஷ்ணரை அறிந்துள்ளார்‌. அது மாத்திரமல்லாமல்‌) 
ப்பெரியார து மாபெருஞ்சத்தி இந்தியாவிற்குப்‌ புறம்பேய்‌ 


C DL] ௪. 1 i 
ப்‌ யங்‌ எடுகளைப்‌ பற்றிக்‌ கவலைப்படாதீர்கள்‌. ஆசார: மத்‌ 
கள்‌, கோவில்‌ முதலியவைகளை ப்‌ பற்றிகீ கவ 


என்‌ குருநாதர்‌ 513 
வேண்டா. ஒவ்வொரு மனிதனுள்ளுமிருக்கும்‌ சாரமான சத்துப்‌ 
பொருளாகிய தெய்வத்‌ தன்மையோடு ஓப்பிட்டுப்‌ பார்க்கும்போது 
இவை ஒன்றுமில்லா து! போய்விடுகின்‌ றன. எவ்வளவுகீகெவ்வள வு 
இத்தெய்விகத்‌ தன்மை ஒருவனிடத்தில்‌ அதிகரிக்கின்றதோ, அவ்‌ 
வளவுக்கவ்வளவு நன்மை செய்யும்‌ சத்தியும்‌ அவனிடம்‌ பெருகும்‌. 
முதலில்‌ இதைச்‌ சம்பாதிதீதுக்கொள்ளுங்கள்‌ ஒருவரையும்‌ 
வேண்டா. ஏனென்றால்‌, எல்லாக்‌ கொள்கைகளும்‌ சம்‌ 
மையையும்‌ வைத்துக்‌ 
மதமென்பது வெற்று வார்த்தையன்று ; 
பேரும்‌ சம்பிரதாயங்களுமல்ல-. ஆனால்‌, அது ஆன்ம அனுப 
வமே என்பதை உங்கள்‌ வாழ்‌ ்‌ 
வித்தவர்களாலேயே அத 
ம்‌; ஆன்ம ஞானம்‌ அடைந்தவர்களே 
ந்‌ டியும்‌. அவர்களே மனித இனத்‌ 
திற்குப்‌ பெரிய ஆசாரியர்களாய்‌ விளங்குவார்கள்‌ - அவர்களே 
ர சத்‌ ர்கள்‌; என்பதே ஸீராம்கிருஷ்ணர்‌ 

இவந்த செய்தியாகும்‌” 
“டல்‌ மிகுதியாகத்‌ 
தோன்றுகிறார்களோ, அந்த நாடு மேன்‌ மையடைவ க்‌ திண்ணம்‌: 
ois  ஊவித மனிதர்களே இருப்பதில்லையோ, அது 
எந்தத்‌ தேசத்தில்‌ இவ்வித 2 ம்‌: காப்பாற்ற முடியாது. 


காணம்‌) அதை எதுவு 
கண்ல தர்‌ மனித இனத்திற்குக்‌ கொண்டுவந்த 


சமய வா 


நேரில்‌ காண்பாயாக, 


கோதரர்களுக்காக உங்களை முற்றிலும்‌ கொடுத்து 
ற அன்பைப்‌ பற்றி 


ளோகீ காரியத்தி௮ பட்‌ 
கரம்‌ ரு . தியாகத்திற்கும்‌ 
டு வத்‌ காலம்‌-வந்துவிட்ட த 


514 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—ச௬ுடர்‌-2 


மதங்களைப்‌ போதித்தார்கள்‌ ; ஆனால்‌, பத்தொன்பதாம்‌ நூற்‌ 
குண்டின்‌ இப்பெரிய ஆசாரியரோ. தமக்குச்‌ சொந்தமானது 
உண்மையில்‌ உலகிலுள்ள மதங்‌... 


இகழ்ந்‌ தவரல்லர்‌. 


பொருட்‌ குறிப்பகராதி 


௮ 
Db; 87, 349, 502 
அஞ்ஜேயவாதம்‌, 8 » ்‌ 
£ அடவிசம்‌ * (கரணதீ தொழிலின்‌ 
மறப்பு), 37 
அநாகதம்‌, 54 
அப்பியாசம்‌, (இதற்கு விளக்கம்‌) 
97 
“அலபதி? (மாற்று வைதீதியம்‌), 37 
அஸ்மிதை (இதன்‌ விளக்கம்‌), 188 


ஆ 
ஆசனம்‌, 19, 161, 206 
ஆசிய ஜோதி, 430 
ஆஞ்ஞை, 54 
ஒர்‌ நால்டு, 430 


வேச மதம்‌ (ம iritualism) 
a 43 ன்‌ ட 


௮ 
இடை (இதன்‌ விளக்கம்‌), 


44, 45 
இந்திரன்‌ (பன்றியாக கதை) 
141, 320 ( 
இபிலிஸ்‌, 24 
இயமம்‌, 19, 


) 158, 354, 357, 363 
யேசு நாதர்‌, 363, 374, 378, 389, 
398, 417, 418, 4 6, 428, 442 
444, 450, 452,457, » 
ராமகிருஷ்ண பரமஹம்ஸர்‌ 371 
477, 497 வட்ல வ வசட 


ராஜயோகம்‌ 


ம்‌ 
கை வேண்டுவதில்ஜு 12, 
க வ்‌ லம்‌ 
சர்ச்சை), ப ர்‌ 
28, 25, 27, 20 ற்ப வ்‌ ae 
ய கூற்று, 31, 33, 35, 37,39 
41, 43) 44 (ித்துப்பிரா ஷ்‌ 
எக்கம்‌), 45, 47, 29, 51, 53, 
54 படிகள்‌ ஐ மூலாதாரம்‌ (2) 


இலோஹிம்ஸ்‌, 23 


எதிரியக்கம்‌ (Refl 
. எரோது (Herod), 257 


கணபதி, 204 
கபிலர்‌, 318 


காசி, 220 


சுவா ட்‌ டானம்‌ (62 மணிபூர 
கம்‌ கக்கு டு விசுத்தம்‌ 
௫ ஆஞ்ஞை [6] சகஸ்ராரம்‌] 54 
25. (பிரத்தியாகாரம்‌ தாரணை), 
57, 59, 61, 63, 64 (தியா 
சமாதியும்‌), 65, 62, 69, 71, 72, 
73,75 (சங்கிரகம்‌), a > 
யமம்‌, சனம்‌, ராணாயா 
மம்‌, பிரதீதியானரம்‌” தாரணை, 
தியானம்‌; சமாதி), 77, 78, 81 


இலண்டன்‌, 287 


3 


1, 358 (ஒளிமிக்க 
தெய்வங்கள்‌) 


மகாதீதுமா?, 476 
(மாக்ஸ்முல்லர்‌ இராமகிருஷ்ண 
ரைப்பற்று எழுதிய கட்டுறை) 


எள 


ex Action), 32 


க 
பவம்‌) பந்தில்‌ கடந்த சட 


516 


காபிரியேல்‌, 70 

காயத்திரி, 78. (இதற்கு விளக்கம்‌) 
காளிதாசர்‌, 327 (இருளைப்‌ பற்றி) 
கான்ட்‌, 87, 333 


கி 


கிறிஸ்தியன்‌ சயன்ஸ்‌, 22 
கிறித்து, 6, 439, 441 


கீ 


கீதை, 18 (உடலைத்‌ அன்புறுதீதக்‌ 
கூடாது), 383 (நான்கு வகை 
யான மக்கள்‌) 467, (அவதாரம்‌) 
468 


கும்பகம்‌, 205 
குண்டலினி, 44, 47 
குர்‌ஆன்‌, 36, 70, 241 
கூ 
கூர்ம புராணம்‌, 76 (இதை ஓட்டிய 
ராஜயோகச்‌ ௬ுருகீகம்‌) 
கை 
கைவல்ய பாதம்‌, 184 


௪ 
சகஸ்ராரம்‌, 46 (விளக்கம்‌) 
சங்கராசாரியார்‌, 21, 203 
சப்தம்‌, 120 (இதன்‌ விளக்கம்‌) 
சம்யமம்‌, 165 
சமாதி, 19, 64, 66, 71 72,75,91 

3122 [(1) சம்பிரஞ்ஞாத (2) 
5 சம்பிரஞ்ஞாத] 101, 104, 
ட 128, 164, 166, 184, 199, 


சமாதி பாதம்‌, 87 
சனதீகுமாரர்‌, 289 


சா 


சாக்கரட்டீஸ்‌, 256, 314 
சாங்கியம்‌, 3 
273,215 * 792103, 143, 206, 


சாங்கியர்கள்‌, 17 


விவேகானந்தரின்‌ ஞான. தீபம்‌--சடர்‌-2 


சாதீதான்‌, 24 
சாதன பாதம்‌, 126 
சி 


சித்தம்‌, 91 [(1) சிதறுண்ட நில்‌ : 


(2) இருண்டநிலை. (3) கொண்டு 

கூட்டுநிலை (4) ஒருவழி 

நிலை (5) ஒடுங்கிய நிலை] 
சிதீதுப்‌ பிராணன்‌, 44, 51 
சிதாகாசம்‌, 47 


௬ ம்‌) 
சுவாதிஷ்டானம்‌, 54 (விளக்க ட்‌ 
சுவேதாச்சுவர உ.பநிஷதீதி? 

201 


௬முமுனை, 47 (விளக்கம்‌) 


செ ont 
செமிட்டிக்கு, 232, 233 க்‌ 
டிக்கு ஆரியர்‌ இவர்களா 


கிடையே உள்ள வேறுபாடு) 


டெ தப்‌ 
டெல்சாட்டே, 20 (ஆசனதீல 
பற்றி) 


்‌ டே 
டேவி (ஸர்‌ ஹம்பிரி), 39 


தா 
தாரணை, 56, 164, 204, 206 é 


தி 19 
தியானம்‌, 79, 91, 104, 116, 3: 
121, 134, 164, 206, 209 


நா 
நாசரதீது, 404 யப்‌ 
நாரதர்‌, 80, 81 (விடுதலை தீ 
பற்றி) 289 (நாரதருக்கும்‌ 
மூமாரருக்கும்‌) 


நியமம்‌, 19, 754 
நியூட்டன்‌, 241 த 
நியூயார்க்கு, 3, 287, 312, 4 


பொருட்குறிப்பகராதி 


2 ய 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டு, 476 
(பத்திரிகை) 


பதஞ்சலி, 8, 82, 105, 114, 199 
பா 
பாகவதம்‌; 379, (விருப்பம்‌ விருப்‌ 
பதீதை வளர்க்கின்ற த). 
பி A 
பிங்கலை, 44, 45 (விளக்கம்‌) 205 
பிரெஞ்சுப்‌ புரட்சி, 291 (அறிவுதீ 
தேவியை வழிபடுதல்‌) 
பிரதீதியாகாரம்‌, 19, 56, 61 


பிரணவம்‌, 107 (ஓம்‌--இதன 


விளக்கம்‌) 
பிராணாயாமம்‌, 36% 21, 25, 29, 31, 
6, 78, 114, 


85, 36, 39, 43 


992, 5 
160, 161, 162, 204 


புதீதர்‌, 6 க 1 
422, 425 (வெளிநாட்டின்‌ ஞானப்‌ 
பணி) 424, 429, 430, 431, 432 
433, 435, 436. 439 12 

இதாகாசம்‌, 4 

பூரகம்‌, 205 


பைபிள்‌, 425 

ந 

மணிபூரகம்‌, 
கம்‌) 


மாகீஸ்முலலர, 479 
மார்மன்‌, 525 


மி 
மலப்‌ சனி 


517 
மு 
முகீகுணம்‌, 140, 141, 142, 143 
(1) ஒளி - சத்துவ குணம்‌ (2) 
செயல்‌-ரஜோ குணம்‌ 3 அசை 
வின்மை - தமோ குணம்‌] 
கமது நபி, 70, 71 224, 405 
கக்‌? 70% 71, 224, 
முள்ள 


நீதண்‌ டூக்கொ டி, 
(Spinal Cord 


மூ 
மூலாதாரம்‌, 47, 54 


யா 
யாஞ்ஞவல்கியர்‌, 203 


லோ 
லோகாயத வாதம்‌, 349 


வி 
சுதீதம்‌, 54 


பூதி பாதம்‌, 16. 
களைச்‌ சித்திரிப்பு... பதீத 
வியாச சூத்திரம்‌, 239 
விவிலியம்‌ பைபிள்‌), 241, 361 
ஜெ 
மம்‌, 445 
ஷோ 


ஹ 
ரகம்‌, 20 
£கிகள்‌, 20 


ட்‌ i rT 7] 
ச 


ர 


